சூடாமணி நிகண்டு 


ANAL 
சரசுவித மகால் 
. 

கற்றனைத்து 
உறும் அறிவு 
சரசுவதி மகால் வெளியீட்டு எண் . 398 

தஞ்சாவூர் 


सरस्वती 


SARASWA 


महालयः 


--- 


தஞ்சாவூர் மகாராஜா ச , போஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சாவூர் 


1999 ) 


( விலை : 


முக 


160-00 


சூடாமணி நிகண்டு 


அற்றனைத்துபோல் அறிவான் 
சரசுவதி மகால் வெளியீட்டு எண் . 398 

சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
கவிஞர் கோ கோவை . இளஞ்சேரனார் 
( முன்னைத் துணை இயக்குநர் . பதிப்புத்துறை , 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் ) 

சா 


கோல் 


RAAN 


ANERS 


SARASWATI 


Peo 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சாவூர் . 


19991 


( விலை : 


ரூ . 160-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற் பெயர் 


. 


சூடாமணி நிகண்டு 


பதிப்பாசிரியர் 


ப 


கோவை . இளஞ்சேரனார் 


வெளியிடுபவர் 


: 


இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் . 


வெளியீட்டு எண் 


. 


398 


மொழி 


தமிழ் 


பதிப்பு 


: 


முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


: 


சனவரி , 1999 


: 


10. 9 கி . கி . சேஷசாயி 


தாள் 


நூல் அளவு 


: 


25X 19 செ.மீ. 


பக்கங்கள் 


: 


706 


படிகள் 


500 


எழுத்து 


. 


12 புள்ளி 


அச்சிட்டோர் 


. 


சரசுவதி மகால் அச்சகம் 


புத்தகக்கட்டு 


: 


ஆப் காலிகோ பைண்டிங் 


பொருள் 


. 


நிகண்டு 


விலை 


ரூ.160-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


பைந்தமிழ்ச் சுவடிகள் உள்ளிட்ட பன்மொழிச் சுவடிகளின் சருவூல 
மாகச் சரசுவதி மகால் நூலகம் திகழ்கின்றது . இந்நூலகத்தை அணிசெய்யும் 
சுவடிகளை அடிப்படையாகக்கொண்டு இலக்கணம் , இலக்கியம் , சமயம் 
மருத்துவம் , சோதிடம் முதலிய பொருண்மைகளில் அரிய நூல்களைப் 
பதிப்பித்து வெளியிடும் அரும்பணி இந்நூலகத்தால் தொடர்ந்து ஆற்றப் 
பெற்று வருகின்றது . 


இவ்வரும்பணியின் வரிசையில் தமிழ் நிகண்டு நூல்களுள் ஒன்றான 
‘ சூடாமணி நிகண்டு ( முதன் மடலம் ) தற்பொழுது பதிப்பித்து வெளியிடப் 
பெறுகின்றது . 


தமிழில் திவாகர நிகண்டு, பிங்கல நிகண்டு , சூடாமணி நிகண்டு , 
கயா தர நிகண்டு , நாமதீப நிகண்டு முதலிய பல நிகண்டு நூல்கள் தோன்றி 
யுள்ளன . இவற்றுள் ஒன்றான சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் எனும் 
புலவர் பெருமகனாரால் இயற்றப்பெற்றதாகும் . 


இன்றைய அகராதிகளுக்கு முன்னோடியாக அமைந்த நூல்வகை 
நிகண்டுகளாகும் . சொற்களஞ்சியங்களாகவும் சொற்பொருட்களஞ்சியங் 
களாகவும் துலங்கும் இந்நூல்கள் மொழிவளத்திற்கும் மொழிவளர்ச்சிக்கும் 
பெரும்பங்காற்றுகின்றன . 


இங்குப் பதிப்பித்து வெளியிடப்பெறுகின்ற சூடாமணி நிகண்டு -- 
முதன் மடலம் , சூடாமணி நிகண்டின் பன்னிரு தொகுதிகளில் முதல் இரு 
தொகுதிகளை மட்டுமே கொண்டுள்ளது . இப்பதிப்பு , சூடாமணி நிகண்டின் 
தேவப்பெயர்த் தொகுதியையும் , மக்கட்பெயர்த் தொகு தியையும் ஆய்வுப் 
பதிப்பாக வழங்குகின்றது . 


இந்நூலினை ஆராய்வுரை , பெயர்ப்பொருள் விளக்கம் , பிற நிகண்டுக 
ளோடு ஒப்பிட்டுக்காட்டும் பகுதிகள் , சொற்பாகுபாடு , அகர நிரல்கள் முதலிய 


அமைய ஆய்வுப்பதிப்பாக அரிதின் முயன்று பதிப்பித்துள்ள அறிஞர் பெருந் 
தகை 

திருமிகு கோவை இளஞ்சேரனார் அவர்களுக்கு என் பாராட்டுக்களை 
உரித்தாக்கி மகிழ்கின்றேன் . அவர் சார்பாக இந்நூலின் மெய்ப்புக்களைத் 
திருத்தம் செய்தளித்த திரு கோ , நாகேந்திரன் அவர்களுக்கும் என் பாராட்டுக் 


கள் . 


இந்நூலின் வெளியீட்டுக்கு நிதியுதவி நல்கியுள்ள மத்திய அரசின் 
பண்பாட்டுத் 

துறைக்கும் , அத்துறையின் செயலாளர் உயர் திரு டாக்டர் 
ஆர் . வி . வைத்திய நாத அய்யர் , இ.ஆ.ப. , அவர்களுக்கும் , இந்நூலகத்தைச் 
செவ்வனே பராமரித்துவரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் , 
மாண்புமிகு கல்வியமைச்சர் அவர்களுக்கும் , பள்ளிக்கல்வித் 

துறையின் 
செயலாளர் உயர்திரு எம் . ஏ . கௌரிசங்கர் , இ . ஆ . ப . , அவர்களுக்கும் எனது 
மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


இந்நூல் நன்முறையில் வெளிவரத் தூண்டி ஆவன செய்துள்ள 

நூலக 
நிருவாக அலுவலர் திரு நா . தியாகராஜன் , எம் . ஏ . , பி . எல் . , அவர்களுக்கும் , 
வெளியீட்டு மேலாளர் திரு அ . பஞ்சநாதன் , எம் . ஏ . , எம் . எல் . ஐ . எஸ் . , 
அவர்களுக்கும் , இந்நூலை நன்முறையில் அச்சிட்டளித்த சரசுவதி மகால் 
நூலக அச்சகத்தாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் . 


ஆய்வுக் கண்ணோட்டத்தோடும் , பாதிப்புப் பாங்கோடும் வெளிவரும் 
சூடாமணி நிகண்டின் முதல் மடலத்தைத் தமிழ்கூறு நல்லுலகம் மிகுந்த 
ஆர்வத்துடன் வரவேற்கும் என நம்புகின்றேன் . 


தஞ்சாவூர் , 


து . நா . இராமநாதன் , இ . ஆ . ப . 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் , 


30-1-- 1999 . 


பதிப்பாசிரியர் உரை 


பழையன கழிதலும் புதியன புகுதலும் 
வழுவல 


கால 


பழமை கழிந்து புதுமை புகுவது இயற்கை. அவ் 
-வியற்கை இதன் உட்கருத்தாக உள்ளது . ஆனால் நூற்பா 
முடியவில்லை. புள்ளி வைக்கப்பட்ட இடத்தில் 
வகையினானே என்பது உரியதாகும் . இத்தொடரில் ம 
- றொரு ஆழமானக் கருத்தும் உள்ளது பழமை கழிந்து 
புதுமை புகுவது காலத்துக்குக் காலம் மாறுபடும் ; வேறு 
படும் . இயல்பாக இருத்தலும் உண்டு . 


தமிழில் புதிய கருத்துகளை அவ்வக்காலத்துப் 
புலவர்கள் அவ்வக்காலச் சூழலுக்கேற்பவும் அவ்வக்கால 
மொழி நிலைக்கேற்பவும் புதியன கூறுவர் . இத்தகைய 
கூற்றுகளால் புதுவகையான நூல்களே தோன்றுவதுண்டு . 
அதற்கு இக்கால அறிவியல் நூல்களைக் கூறலாம் . 
பழையனவற்றுள் எல்லாம் கழிந்துவிடக் கூடாது . 
சிறந்தவை நிலைக்க வேண்டும் , 

வேண்டும் . 
அவ்வாறு நிலைத்தவற்றையும் புகுந்தவற்றையும் மேலும் 
நிலைக்க அவற்றைப் பதிவாக்க வேண்டும் . அப்பதிவு தான் 
நூற்பதிப்பு எனப்படுகின்றது . 


தொடர 


இச் சூடாமணிப் பதிப்பும் பழையன கழியாமல் 
புதியன விளக்க உரைகளாகச் சேர்ந்து அமைந்ததாகும் . 


ஆராய்வுரையில் கூறப்பட்டிருப்பது போல 
சூடாமணிப் பதிப்பு பத்துவகை விளக்கங்களைக் கொண்டு 
உள்ளது . 

இப்ப திப்புக்கு முயன்று செய்ததால் ஏற்பட்ட 
உவப்பைவிட விளக்கவுரைகள் எழுதியதால் ஏற்பட்ட 
மகிழ்ச்சி நிறைவானது ; சிறந்தது ஆகும் . 


என்று 


ஒரு பதிப்பாசிரியர் 

என்னென்ன செய்யவேண்டும் 
இலக்கணம் ஏதுமில்லை . 

வேண்டுமானால் 
மிகுபுலமை திரு உ . வே . சா . அவர்கள் கையாண்டுள்ளமை 
பதிப்பு இலக்கணம் என் 

று 

கொள்ளலாம் , யான் அவ் 
-விலக்கணத்தை மேற்கொண்டும் மேலும் சில புதுமுறை 
களைப் 

படைத்தும் இப்பதிப்பை உருவாக்கியுள்ளேன் . 
இவ்வுருவாக்கம் வழக்கற்று நிற்கும் சூடாமணியை நூற் 
பயிற்சியில் ஆர்வம் உடையோரின் நினைவில் நிறுத்தும் . 


இப்பதிப்பிற்குரிய விளக்கவுரைகளுக்கு மேல் பதிப் 
பாசிரியர் உரையில் 

ஒன்றைக் குறிக்கவேண்டும் . 
அஃதாவது ஒரு சிறந்த சொற்களஞ்சிய நூல் , கழிந்து 
போகாமல் புதியன புகுவதோடு மறைய இருந்த ஒரு நூல் 
படிப்பார்வலர்களிடையே வழக்கிற்கு வந்துள்ளது . 

சூடா 
- மணி ஒரு சொற்களஞ்சிய நூல் 

எல் . உரிச்சொற் பனுவல் 
என்றாலும் இதன்க 007 உள்ள உரிச்சொற்கள் பெயர் 
உரியாகவும் வினை உரியாகவும் , 

இடை 

உரியாகவும் 
அமைந்து நான்கு வகைச் சொற்களின் சொற்களஞ்சியமாக 
அமைந்ததாகும் . 


மிகு உழைப்பில் இப்பதிப்பு உருவாகிய தாயினும் 
இதனால் ஏற்படும் பயன் மிகு உழைப்பையும் சிறப்பிப்பு 
தாகும் . பதிப்பாசிரி பராகிய என் கருத்துக்கள் ஆராய் 
வுரையிலும் ஆங்காங்கே இடம் பெற்றுள்ளன . அவற்றைப் 
படிக்கும்போது பதிப்பாசிரியர் உரையாகவும் கொள்ளலாம் . 


எனவே பதிப்பாசிரியர் உரை இதனோடு முடியாது 
ஆராய்வுரையிலும் தொடர்கிறது . 


கலைக்குடில் , 
58 , எழில்நகர், தஞ்சை 7 


அன்பன் , 
கோவை . இளஞ்சேரனார் 


பதிப்பு வரலாறு 


“ சோழ நாடு சோறுடைத்து ” என்பது பலரும் அறிந்த 
தொடர் உண்மை பொதிந்த தொடர் .. சோற்றுக்கு மூலமாகிய 
நெல் , பயிரிடச்செய்யப்படும் இடம் 

வயல் என்று அறிவோம் . 
செய்யப்படுவது என்னும் சொல்லிலுள்ள செய் என்னும் ரெவல் 
வினையே பெயராகி நின்று செய் என்று வயலையும் குறிக்கும் . 
நெல் விளையும் செய் நன்செய் ; மற்றயை புன்செய் . 


சோழ நாட்டின் தலை நகராக உறையூர் இருந்தது . அது 
ஊரெனப்படுவது உறையூர் என்று பெயர் பெற்றது , துறைமுக 
- மாகிய பூம்புகார் 

பின்னர் தரை நகரமுமாயிற்று . பிற்காலச் சோழர் 
காலத்தில் தஞ்சாவூர் தலை நகரமாயிற்று . சோழன் இராசராசப் 
பெருமன்னன் காலத்தில் தஞ்சாவூர் சிறப்புப் பெற்றது . அவன் 
பெருவுடையார் கோவில் 

என்னும் கலைக்கோவிலைக் கண்டவன் . 
இக்கோயிலில் ஓவியம் , சிற்பம் , கட்டடக்கலை சிறந்தோங்குகின்றது . 
இக்கோயில் கோட்டையைச் சூழப் பெற்றிருப்பது ஒரு சிறப்பிற்கு 
உரியது . 


தமிழ் மண்ணின் மைந்தர் உழவுத்தொழிலை மரபுத் தொழிலா 
-கக் கொண்டவர் , அதனால் தத்தமக்கென வயல்களை - செய்களைப் 
பெற்றிருந்தனர் . வாழ்ந்தோரெல்லாம் தம் செய்களை 
ளாக உடையவர் . தம் செய்யை உடையவர் வாழ்ந்த ஊர் தம் செய் 
ஊர் “ தஞ்சையூர் என்று ஆயிற்று . அஃதே தஞ்சாவூராயிற்று . 


உடைமைக 


ஆட்சியைக் 


பிற்காலச் சோழருக்குப் பின்னர் மராத்தியர் 
கைப்பற்றினர் . மராத்திய மன்னருள் இரண்டாம் சரபோசி மன்னன் 
புகழ் பெற்றவன் . அவன் பல பணிகளைச் செய்தான் . அவற்றுள் 
வடமொழி அடுத்த நிலையில் மராத்தி , பின்னர் பிற மொழிகள் இடம் 
பெற்றன . நூல்களும் சுவடிகளும் தொகுக்கப்பட்டுள்ளன . பழந் 
தமிழ் நூல்களும் சுவடிகளும் நுண்ணோவியங்களும் தமிழ்மொழியில் 
அமைந்தன . அவன் இவற்றையெல்லாம் தொகுத்து சரசுவதி மகால் 
என்னும் கலைக்கூடத்தை நிறுவினான் . அஃது இன்றும் நின்று 
நிலவுகிறது . 


முனைவர் சண்முகம் அவர்கள் , நான் 

ஒரு சுவடியையோ 
நூலையோ தேர்ந்து பல தொகுதிகள் வருமாறு விரிவுரை எழுதி 
பதிப்பிக்கவேண்டும் என்று விரும்பினார் . 


நான் பல நூல்களையும் சுவடிகளையும் பார்த்து சூடாமணி 
-யைத் தேர்ந்தெடுத்தேன் , சில சுவடிகள் இருந்தன . அவற்றுள் 
நிறைவானதும் சீரான துமாகிய சுவடியையும் ஒரு நூலையும் 
ஒப்பிட்டு மூலமாகக் கொண்டேன் . கல்கத்தா சுவடிப்புலத்திலிருந்து 
சில குறிப்புகளைப் பெற்றேன் . 

சென்னை 

அரசு நூலகச்சுவடி , 
செட்டிநாட்டு திரு முத்தையா அவர்கள் நூலகச் சுவடி , 

மயிலம் 
சைவத் திருமடத்துச் சுவடி , கோவை- திருப்பேரூர் சாந்தலிங்க 

சைவத் திருமடத்துச் சுவடி ஆகியவற்றையும் பார்த்து 
திருந்திய மூலத்தைக் கொண்டேன் . ரிவுரையை அகலவுரையாக 
முன் கண்டவாறு எழுதினேன் . 


அடிகளார் 


தமிழ்மொழிச் சிறப்பும் சொற்சிறப்பும் வெளிப்படுமாறு ஒரு 
விரிவான ஆராய்வுரை வேண்டுமென்று இயக்குநர் குறித்ததால் 
அவ்வாறே ஆராய்வுரை எழுதப்பட்டது . 


இவ்வாறு இந்நூல் விரிந்த ஆராய்வுரை , அகல விரிவுரை 
என அமைகின்றது . இந்நூலில் முதல் இரண்டு தொகுதிகளே 
உள்ளன . எஞ்சிய பத்துத் தொகுதிகளும் அகல விரிவுரையுடன் 
வருமானால் 

மேலும் நான்கு மடலங்கள் வரும் . ஆக ஐந்து 
மடலங்களில் ஏறத்தாழ 2,500 பக்கங்களில் இது முடியும் . நிறை 
வுறும் இந்நூல் தமிழுக்கு ஒரு சொற்களஞ்சியமாக அமையும் . 


ஆராய்வுரை 


பொருளடக்கம் 


கருத்து நிரல் : 


ஆராய்வின் தோரணவாயில் 


பக்க எண் . 


1. ஒளியில் ஒலி 


6 


2. ஒலியில் மொழி 


10 


3. மொழியில் தமிழ் 


46 


4. தமிழில் எழுத்து 


95 


5. எழுத்தில் சொல் 


101 


6 . 


சொல்லில் பெயர் 


102 


7 . 


பெயரில் உரி 


107 


8. உரியில் பனுவல் 


108 


9 . 


பனுவலில் மணி : 


114 


சூளாமணியா ? 

சூடாமணியா ? 


10 . 


மணியின் மண்டலவர் 


124 


11. சமயத் தாக்கம் 


126 


129 


12. சமயத்தொடு வடமொழித் தாக்கம் 
13. பொலிக தமிழ்ச் சொல் ! 


131 


சூடாமணி நிகண்டு 


பொருளடக்கம் 


பக்க எண் . 


சிறப்புப் பாயிரம் 


1- 15 


( செய்யுள் 1-8 ) 


தேவப்பெயர்த் தொகுதி 


16-235 


( செய்யுள் 9-101 ) 


மக்கட்பெயர்த் தொகுதி 


236-504 


( செய்யுள் 102-207 ) 


அகர நிரல் 


505- 558 . 


ஒப்பீட்டு உரிச்சொற் பனுவல்கள் 


1. சூடாமணி 


2. பிங்கலம் 


3 . 


கயாதரம் 


4. நாம தீபம் 


பார்வைச் சுவடிகள் 


1 . 


சரசுவதி மகால் சுவடி 


2. கல்கத்தா சுவடிப் புலச் சுவடி ( குறிப்புகள் பெறப்பட்டன ) 


3. மயிலம் சைவத் திருமடத்துச் சுவடி 


4. கோவை - திருப்பேரூர் சைவத் திருமடத்துச் சுவடி 


5. செட்டி நாட்டுத் திரு முத்தையா அவர்கள் நூற்சுவடி 


எமது வெளியீடுகள் 


150-00 


1 


கணக்க . திகாரம் 


150-00 


2 ராம நாடக கீர்த்தனைகள் 


75--00 


3 அரிச்சந்திரன் அம்மானை 


12-00 


4 சுந்தரி அம்மானை 


110-00 


5 ஆசிரிய நிகண்டு 


35--00 


6 கொடுந்தமிழ் 


40-00 


7 செந்தமிழ் 


67-00 


8 இலக்கண விளக்கம் ( பொருள் ) அகத்திணையியல் முற்பகுதி 


68-00 


பிற்பகுதி 


9 


10 


அணியியல் 


83--00 


செய்யுளியல் 


58-00 


11 


12 


பாட்டியல் 


65-00 


13 


65-00 


இலக்கணக் கொத்து 


80-00 


14 பிரயோக விவேகம் 


55--00 


15 தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் 
16 நாலடியார் உரைவளம் பாகம் I 


90-00 


17 


75-00 


பாகம் II 


30-00 


18 தனிப்பாடல் திரட்டு பாகம் 1 


19 


பாகம் II 


40-00 


18-00 


20 இராசகோபால மாலை 


சூடாமணி ஆராய்வுரை 


ஆராய்வின் தோரண 

வாயில் 


எழுத்தின் திறனறிந்தோ , இன்சொற் பொருளின் 
அழுத்தந் தனிலொன் றறிந்தோ " 1 

இவ்வரிகள் 
மொழியியலுக்கு முத்திரை வடிப்புகள் . எழுத்து - சொல் - பொருள் என்னும் 
வழித் தொடர்பைப் பதியவைக்கும் முத்திரையா ? அன்று . இவ்வரிசை அமைப்பு 
முறை அறிவிப்பு ஆகலாம் . 

ஆனால் 

இது வெளிப்படுத்தும் கருத்து 
ஆழமானது . 


எழுத்து திறனுள்ளது ; திறனற்றது வெறும் நத்தை உழுத கோடு . 
ஒரு புள்ளி வந்து அமர்ந்து எ மபெருமானை எம்பெருமான் ஆக்கிவிடும் . 

ஒரு 
புள்ளி ஓடிப் போனால் எல்வி , கலவி ஆகிவிடும் . 


ஆய் என்றால் அன்னை . யகர மெய்யாகிய ஓர் எழுத்து முன்னே 
ஒன்றி யாய் ஆனால் என் தாய் ஆகும் . ஞகர மெய் ஒன்றினால் ஞாய் ஆகி 
உன் தாய் என்று பொருள் தரும் . தகர மெய் ஒன்றினால் 

‘ தாய் ஆகி , 
பொதுவில் அன்னையைக் குறிக்கும் . இது எழுத்துத் திறன் . 


வா என்று 


உ 


போ என்று வாயைப் பிளந்து வல்லோசையை வெளியே தள்ளினால் 
அது வெறுப்பு ஒலி- கடுமைச்சொல் . 

தடும் இதழும் கூட்டி 
நல்லொலியை 

உள்ளிழுத்தால் அது வரவேற்பு ஒலி - இனிமைச்சொல் .. 
பாரதிக்குப் பட்ட உணர்வு , 

தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் 3 என்று வெளி 
வந்தது . 


- 


| 


அடியார்க்கு நல்லார் உரைப் பாயிர மேற்கோள் வெண்பா 


அடி 1 , 2 


2 செம்புலப் பெயனீரார் : குறுந் . 40-1 
3 சுப்பிரமணிய பாரதியார் : பாரதியார் கவிதைகள் , ஆய்வுப் பதிப்பு 

தமிழ்ப் பல்கலைக்கழகம் , பாடல் 17.85 . 


1 


+ -a - 1 


“ கனியிடை. ஏறிய சுவையும் - முற்றல் 

கழையிடை ஏறிய சாறும் 
பனிமலர் ஏறிய தேனும் 

காய்ச்சும் 
பாகிடை ஏறிய சுவையும் 

என்று தமிழ்ச் 
சொல்லின் சுவை னிமையை இசைக்கிறது பாவேந்தரின் இன்சுவைக் கவிதை. 


கழாரம்பர் என்னும் பழம்புலவர் , 

தமிழ்சிவம் இனிமை என்னும் தனிப்பொருளதாம் 
என்று கண்டு நூற்பாபடைத்தார் . எனவே பண்பட்ட மொழியின் சொல்லில் 
இனிமை இழையோட்டமாகும் . 


பொருளின் அழுத்தம் " - என்னும் தொடர் அடியார்க்கு நல்லாரின் 
அரும்படைப்பு ; கருத்தை முழங்கும் தொடர் . 


என்று 


வினவத் 


பொருளின் அழுத்தமா ? அது என்ன அழுத்தம் 
தோன்றுகின்றது . 


அவன் செய்தான் என்பதை அவனே செய்தான் என்றால் செய்த 
வன் அவனன்றி வேறு ஒருவன் அல்லன் என்று அவன் அழுத்தம் பெறுகி 
றான் , தேற்றேகாரப்பொருள் இவ்வாறு அழுத்தம் தரும் . நிறைவாகக் 
கூறினான் என்பதை ‘ முடி.வாகக் கூறினான் என்றால் கூறிய தில் ஓர் உறுதி 
ஒலிக்கிறது . அதையே அறுதியாகக் கூறினான் என்றால் கூறியதில் ஓர் 
அழுத்தம் பிறக்கிறது . 


" நிலத்தினும் பெரிது ” என்னும்போது அவன் நட்பு , நில அளவை 
ஓர் எல்லையாகக் காட்டுகிறது . “ மண் தேய்த்த புகழினான் 7 என்னும்போது 
அவன் புகழ் மிகப் பெரிய ஒன்றைபும் தேய்த்துச் சிறிதாக்கிப் புகழ் உயர்வு 
பெற்று , பொருள் அழுத்தம் பெறுகிறது . 


4 பாரதிதாசன் : பாரதிதாசன் கவிதைகள் 1 


பக்கம் 7 


5 கழாரம்பர் : பேரிசை நூற்பா ( பழம்பாடல் ) 


6 தேவகுலத்தார் , குறுந் . 3 - 1 


7 


ளங்கோவடிகள் : சிலம்பு . 1-36 


2 


ஒரு சொல்லுக்கு ஒரு பொருளில் இவ்வாறு அழுத்தம் பிறக்கும் . 
சொல்லுக்குப் பல பொருள் கிடைக்கும்போது , பொருள் ஏற ஏற அழுத்தம் 
புதுப்பிக்கப்பெறும் , ஒரு பொருளுக்குப் பல சொல் அமையும்போது சொல் 
வளர வளரப் பொருளின் அழுத்தம் வைரமாகும் . இவ்வாறமையும் ஒருசொல் 
பல பொருள் , ஒரு பொருள் , பல சொல்லுக்குப் பொருள் அழுத்தம் உரிமை 
கொள்கிறது . இவ்வகை அழுத்தம் கொள்ளும் உரிமையை அகலமாகவும் , சற்று 
ஆழமாகவும் பெற்ற உரிச்சொல் பண்பட்ட மொழிகளுக்கு உரியது . எனினும் 
பைந்தமிழுக்கு ஈடுபாடான உரிமை கொண்டது . 


இவ்வாறு உரிச்சொல் , பொருட்கு உரிமை கொள்வதைச் சொல்லிலக்கணத் 
தந்தை தொல்காப்பியர் , 


113 


-- 


என 


ஒரு சொல் பல் பொருட்கு உரிமை தோன்றினும் 

பல சொல் ஒரு பொருட்கு உரிமை தோன்றினும் 
உரிமைப்படுத்திப் பேசியிருப்பது சான்றை ஒலிக்கிறது . 


தமிழில் உரிமை தோன்றிப் பல்கும் உரிச்சொல் பெருகியது ; விரிவடைந் 
தது . இவற்றின் தொகை நூல் உரிச்சொற் பனுவல் 9 என உருவெடுத்தது . 
இவ்வுருவின் ஒளி உருவாக , மணியொளியாக மிளிரும் நூல் சூடாமணி என 
வழங்கப்பெறும் நூல் . 


இந்நூல் இங்கு ஆழ்ந்து ஆயப்பெறுகின்றது . பூங்கொடியில் பூத்த 
மலர்களை ஆய்வது போலன்றி ஓர்ந்தும் , தேர்ந்தும் ஆர்ந்தும் ஆயப் 
பெறுகின்றது . 

ஆர்ந்து --- ஆம் நிறைவாக -- ஆர ஆயப்பெறுவதால் இது 
ஆராய்வு . 


ஆர ஆய்வு என்பதால் அடித்தளம் இறுக்கமாக , மேல்வரும் முடிவு 
களுக்கு ஈடுகொடுக்கும் உறுதித்தனமாக உரிய சான்றுகளைக் கொள்ள வேண்டி 
யுள்ளது . எனவே படிப்படியாக , சரட்டுத் தொடர்பாக இவ்வாராய்வு விரிவா 
கின்றது . விவரம் , விளக்கம் , விரிவு என்று வளரும்போது சில மிகையாகப் 
படினும் பின் வேண்டிய தெளிவைக் காணுதற்கு இவை இன்றியமையாதன 
வாகும் . முதல் நோக்கில் தொடர்பற்றவை போன்று சில படினும் இறுதி 


8. தொல்காப்பியர் : தொல் - சொல் - உரி , 1- 45 


9 மயிலைநாதர் : நன்னூல் 460 உரை 


3 


முடிவுகளுக்கு அவை ஊன்றுகருத்துகளாகும் . கூறியது கூறுவதாக அமையி 
னும் எடுத்துப் பொருத்தும் இடத்தேவையில் இவை குறையாகா . சிறு சிறு 
கருத்தும் தொடர்பு கருதியும் , துணைமை கருதியும் இன்றியமையாதனவாகும் . 


எனவே , ஒன்றையொன்று தொட்டுத் தொடரும் நோக்கில் ஆராய்வுப் 
பகுதிகள் பின்வரும் தலைப்புகளில் தொடர்கின்றன . 


1. ஒளியில் ஒலி 
2. ஒலியில் மொழி 
3. மொழியில் தமிழ் 
4. தமிழில் எழுத்து 
5 , எழுத்தில் சொல் 
6. சொல்லில் பெயர் 


7. பெயரில் உரி 


8. உரியில் பனுவல் 
9. பனுவலில் மணி : சூளாமணியா ? சூடாமணியா ? 


10 . 


மணியின் மண்டலவர் 


11. சமயத் தாக்கம் 
12. சமயத்தொடு வடமொழித்தாக்கம் 

13 . பொலிக தமிழ்ச் சொல் ! 
இப்பதின் மூன்று பொருள்களில் ஆராய்வு செல்லும் 


தமிழ் ஒரு சொற்களஞ்சிய மொழி . தமிழ்ச் சொற்களஞ்சியத்தின் ஒரு 
பகுதி உரிச்சொல்லின் 

தொகுதிகள் . இத்தொகு தி.பாக உருவாகிய நூல் 
உரிச்சொற் பனுவல் எனப்பெயர் பெற்றது . ஒன்றைப் புகுத்தி உரியதை 
மறைப்பது எனனும் மொழிப் படையெடுப்பின் வஞ்ச நடைமுறைப்படி 
நிகண்டு என்னும் வடசொல் புகுத்தப்பெற்று உரிச்சொற் பனுவல் என்னும் 
உரிய பெயர் மறைக்கப்பட்டது . படையெடுப்பு போட்ட இரும்புத்திரை 
இங்கு நீக்கப்பெற்று உரிச்சொற் பனுவல் என்னும் உரிய பெயரே கொள்ளப் 
பெறுகின்றது . 

உரிச்சொற் பனுவல் என்னும் தொடரின் நீட்சியைக் கருதி 
அதனைச் சுருக்கித் தொகுத்து , எழுத்தோட்டத்திற்கு . எளிமை கொள்ளப் 


போதுமானது . 


படுகின்றது . 

உரி என்பதே உரிச்சொல்லைக் குறிக்கப் 
எனவே உரிப்பனுவல் என்று இங்கு ஆளப்பெறும் . 


இந்நூலின் பெயர் ஆராய்விற்கு உரியதாகியுள்ளது . இவ்வாராய்வில் 
இந்நூற்பெயர் முடிவு கொள்ளப்பெறும்வரை இந்நூல் என்று இங்கு கையாளப் 
பெறும் , 


இந்நூல் ஆசிரியர் மண்டல புருடர் TT எனப்பெற்றார் . பெயர்பற்றிய 
சிற்றாய்வும் உண்டு. எனவே மண்டலவர் என்னும் பெயர் குறிக்கப்பெறும் . 


சிதறல்களை ஓரிடத்தில் சேர்த்துத் தொகுப்பது தொகுதி . 

பொது 
வில் தொகுதி என்னும் சொல் எப்பொருளின் தொகுப்பையும் குறிக்குமாயினும் 
இங்கு இந்நூல் பகுக்கப்பெற்றுள்ள பிரிவுகள் தொகுதி என்று பெயர் 
கொடுக்கப்பெற்றுள்ளமையால் இங்கு தொகுதி என்பது இந்நூலின் பகுதியைக் 
குறிப்பதாகும் . 


எடுத்துக்காட்டாகக் குறிக்கப்பெறும் செய்யுளும் எண்ணும் இந்நூல் 
விருத்தத்தையும் விருத்தங்களின் தொடர் எண்களையும் குறிக்கும் . 


செய்யுளின் ஆசிரியரால் எழுதப்பெற்ற சொல்லும் தொடரும் செய்யுளும் 
மூல பாடம் எனப்பெறும் . இங்கு பாடம் என்னும் ஆட்சியே அதனைக் 
குறிப்பதாகும் . 


இச்சொல்லாட்சிகளில் மனம் பற்ற அன்பர்களை வேண்டி ஆராய்வு 
பிறக்கிறது . 


10 ஆறுமுக நாவலர்- சூடாமணிப் பதிப்பு முகப்பு -- ஆசிரியர் பெயர் 
11 மண்டலவர் - சூடா - 102-- 4 


ஆராய்வுரை 


1. ஒளியில் ஒலி 


ஒலிஎன்ப தெல்லாம் செந்தமிழ் முழக்கம் 

ஒளிஎன்ப தெல்லாம் தமிழ்க் கலைகளாம் 17 
ஒலியையும் , ஒளியையும் தமிழ்ப்பார்வையில் இவ்வாறு வைத்தார் பாவேந்தர் 
பாரதிதாசனார் . 


ஒளி கண்ணைத் திறந்தது ; 
ஒலி காதைத் திறந்தது ; 


இத்திறப்பு விழாக்களை இவை இரண்டும் , தாம் பிறந்தவுடன் செய்யவில்லை . 
ஏனெனில் அப்போது கண்ணும் இல்லை ; காதும் இல்லை . ஒளி , ஒலி எனும் 
இரண்டும் தோன்றிய எத்துணையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்குப் 
பின்னர் தான் கண்ணும் காதும் தோன்றின . ஒளியும் ஒலியும் பிற எந்த 
ஒன்றும் தோன்றாத காலத்திலிருந்தே பிறந்த இன்றியமையாத இயற்கைப் 
பிறவிகள் . இன்றும் . என்றும் இவையிரண்டும் பிறவற்றையெல்லாம் 
அழிக்கும் வரை இவைதாம் உலகத்தின் உயிரோட்டங்கள் . 


ஒளியும் ஒலியும் உடன் பிறப்புகள் . 


வானவெளியில் ஒளிப்பிழம்புகள் தோன்றின . அவை உடுக்கள் , விண் 
மீன்கள் எனப்பெறும் கோடிக்கணக்கானவை . அவற்றுள் ஓர் ஒளிப்பிழம்பு 
ஞாயிறு என்றும் , கதிரவன் என்றும் நம்மால் அழைக்கப்பெற்றது . 

இது 
கெட்டிப் பொருளும் அன்று ; நீர்மப் பொருளும் அன்று . உருகிய ஆவிக் 
கோளம் . 


பொன்னை உருக்குகிறோம் . ஓரளவு இளகி நீர்மமாக உருகுகிறது . 
மேலும் உருக்குகிறோம் . மேலும் மேலும் வெப்பமூட்டுகிறோம் ; மேலும் 
மேலும் மேலும் வெப்பம் ஏற்றுகிறோம் . என்ன ஆகும் ? உருகி உருகி 


12 


பாரதிதாசன் - இசையமுது -1 


6 


உருகி ஆவி நிலையைப்பெறும் . ஆஃா ! தகதகத்து ஒளிக்கதிரை வீசும் . 
போன்று உருகிய ஆவிதான் -ஆவிக்கோளந்தான் கதிர்களை வீசி நாம் கண் 
ணால் நேர்பார்வையில் காண முடியாதபடி தகதகக்கிறது ; ஒளியை வழங்கு 
கிறது . 


இந்த ஆவிக்கோளத்தின் துகள்களால் வெப்ப அலைகள் நேர்கின்றன ; 
இதற்குள்ளேயே நேர்கின்றன . அந்த வெப்ப அலைவுப் பகுதியை வெப்ப 
ஆவி இயக்குகிறது . இந்த இயக்கத்தால் ஒலி அலை உண்டாகிறது . ஒளிக் 
கோளத்தில் ஒலியும் இசைக்கிறது . 


இவ்வகையில் கருதினால் ஒளி , ஒலி இரண்டும் ஒத்துத் தோன்றுவதை 
மேலோட்டமாக வைத்து நோக்கினால் வை இரண்டும் உடன்பிறப்புகள் 
எனலாம் . 


இந்தக் கதிரவனாம் ஒளிப்பிழம்பிலிருந்து நிலவுலகம் , நிலவு , செவ்வாய் 
வெள்ளி , சனி முதலிய கோள்கள் தோன்றின . இக்கோள்களின் தோற்றத் 
திற்கு இரண்டு கொள்கைகள் காணப்பெற்றன . 


ஒன்று 


ஆவிக்கோலமாகவும் , துகள்கள் கவும் இருந்த ஞாயிற்றின் அண்டை 
யில் மற்றொரு பெரிய உடு நெருங்கியது . தன் ஈர்ப்பு ஆற்றலால் ஞாயிற்றின் 
ஒரு பகுதியை ஈர்த்தது . ஈர்ப்புக்கு வயப்பட்ட ஞாயிற்றின் பகுதியில் மாதுளம் 
பழத்தின் முட்டுபோல் ஒரு முட்டு உப்பித் துருத்தியது . துருத்திய முட்டு 
ஞாயிற்றிலிருந்து பிய்ந்து பலவாகச் சிதறிப் பூமியாக , செவ்வாயாக , நிலவாக 
என எட்டு கோள்களாக இன்றும் ஞாயிற்றையே சுற்றிக்கொண்டுள்ளன . 
பேராசிரியர் சேம்பர்வின் என்பாரும் , பேராசிரியர் மோல்டன் என்பாரும் 
வானத்தை ஆய்ந்து இதனை வெளியிட்டனர் . இக்கொள்கையின்படி முட்டு 
பிய்ந்து சிதறிய போது ஒலி உண்டாயிற்று 


மற்றொரு கொள்கை : 


ஞாயிற்றுடன் மற்றொரு உடு மோதி இடித்ததால் ஞாயிற்றிலிருந்து 
சிதறிய துகள்கள் கோள்கள் ஆயின . இக்கொள்கைப்படி மோதி இடித்தபோது 
ஒலி உண்டாயிற்று . இடித்ததால் தோன்றிய ஒலியை இடியொலி என்னலாம் 

பின்னர் -- பல்லாயிரம் ஆண்டுகளுக்குப் பின்னர் முகில்கள் தோன்றி 
அம்முகில்களின் இடையில் நேர்ந்த மின்னல் ஓட்டத்தால் எழுந்த மிகு 


7 


வெப்பம் அங்குள்ள காற்றை அதிரவைத்தது . இந்த அதிர்ச்சியால் இடியொலி 
அலைகள் உண்டாயின . 


இவ்வாறு ஒலியலைகள் ஒளியால் பிறக்கின்றன . இப்பிறப்பால் 
ஒலியைப் பிறப்பித்தது ஒளி என்றாகும் . மேலோட்டமாக ஒளியையும் 
ஒலியையும் உடன்பிறப்புக்கள் என்றோம் . ஆழ்ந்து நோக்கினால் ஒளி 
ஒலிக்குத் தாய் ஆகும் . 


தோன்றிய இடியொலி அலைகள் தம் வீச்சில் தேய்ந்து தேய்ந்து 
ஓய்ந்தன . 

இதுபோன்று ஒளியும் தேய்கிறது என்பர் . ஆனால் அது ஓய 
இன்னும் எத்துணையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் பீடிக்கும் , அதனையும் 
அறிய முயல்கின்றனர் . 


அதுவரை கதிரவன் மற்றைக் கோள்களுக்கெல்லாம் ஒளி விளக்கு ; உயிர் 
விளக்கு ; தாய்விளக்கு . இவ்விளக்குதான் அண்டத்தில் கோள்களை ஈன்றது . 
அதனால் இதனை அண்ட யோனி என்றனர் . 


இந்தத் தாய் ஒளிதான் அதனால் தோன்றி இயங்கும் உயிரினங்கள் 
இயங்கா உயிரினங்கள் ஆகியவற்றின் உடலையும் , உயிரையும் வாழவைத்து 
வருகிறது . இத்துடன் ஒளிதான் ( உ பிர் , உயிரற்ற ) அப்பொருள்களை உருவப் 
பொருள்களாகக் காட்டுகிறது . காணும் கண்ணும் ஒளியாலேயே காண்கிறது , 
ஒளி இன்டேல் பொருளின் இயக்கமும் இல்லை ; காட்சிப்பாடும் இல்லை . புல் 
பூண்டு , செடி , கொடி , மரம் , புழு , பூச்சி , பறவை . விலங்கு , மாந்தர் என்னும் 
ஒவ்வொரு தனித்தனி உயிரின் வாழ்விற்கும் ஒளி உதவுகின்றது . 

அவற்றின் 
உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு ஒலி உதவுகின்றது . இவை இரண்டுமே உயிர்க 
ளின் இயல்பு , வலிமை , வளர்ச்சி , செயற்பாடு முதலியவற்றைத் தருகின்றன . 


இவற்றால் இயங்கும் மாந்தனோ தன் அறிவின் அழுத்தத்தாலும் 
நுணுக்கத்தாலும் இவை இரண்டின் இயல்புகள் , வலிமைகள் , மாற்றங்கள் 
செயற்பாடுகள் முதலியவற்றைக் கண்டறிகின்றான் ; கணிக்கின்றான் . இவ் 
வகையில் மாந்தன் ஒளி , ஒலி இரண்டையும் தன் அறிவகப்படுத்தி மேம்பட்டு 
வருகின்றான் . 


ஒளியலை , ஒலியலைகளின் 
Newton ) ஆய்ந்து கண்டார் . 13 


இயல்பை ஐசக் நியூட்டன் 


(( Isaak 


- 


13 தி . பி . நவநீதகிருட்டிணன் : கலைக்களஞ்சியம் - 2 பக்- 698 


ஒளி அலை ஒலி அலைக்கில்லாத மின் கவர்ச்சி உடையது என்று 1860 
இல் சேம்சு கிளார்க்கு மாக்சுவெல் ( James Clerk Maxwel ) கண்டறிந் 


தார் . + 


என்று 


ஒளிவீச்சின் விரைவு ( ஒளிவேகம் ) ஒரு நொடிக்கு 1,86,284 மைல்கள் 

ஆல்பர்ட் ஏ மைக்கல்சன் { Albert A Michalson ) கணித்தார். 15 
இந்த ஆய்வின் வளர்ச்சியில் ஒளி ஆண்டு கணிக்கப்பெற்றுள்ளது . ஓர் ஒளி 
ஆண்டு ( Light year ) என்பது , அவ்வொளி செல்லும் தொலைவைக் குறிக்கும் . 
ஆறு இலட்சம் கோடி ( 6,00,000,00,00,000 ) மைல்கள் ஓர் ஒளி ஆண்டு 
என்னும் கொள்கை கடைபிடிக்கப்பெறுகிறது . 


ஒலியலையில் விரைவு ( ஒலி வேகம் ) ஒரு நொடிக்கு 330,354 என்ற 
கண்டறிந்தவர் சராடெர் வாண்டெர் கோக் ( Schroder Vapder Kolk 


என்பார் . 16 


ஞாயிற்றில் கரும்புள்ளிகள் உள்ளன . அவை ஞாயிற்றுக் களங்கங்கள் T7 
எனப்படுகின்றன . தொலைநோக்காடி வழி அவற்றைக் காணலாம் . பெயர் 
கரும்புள்ளி எனப்படினும் அவை கரியவை அல்லவாம் . ஞாயிற்றின் வெப்பச் 
சூழல் அவ்வாறு தோன்றினும் அவையும் ஒளி உடையனவே என்கின்றனர் . 
ஞாயிற்றின் அளவற்ற ஒளிப்பிழம்பில் இவ்வொளி ( கரும்புள்ளி ஒளி ) கருமை 
யாகத் தோற்றமளிக்கின்றது என்கின்றனர் . 


இக் கரும்புள்ளிகள் பெரிய அளவிலும் தோன்றுவதுண்டு , அக்காலங் 
களில் அவற்றின் தாக்கத்தால் பூமியில் கவர்ச்சிப்புயல் உண்டாகும் . இதனை 
ஆராய்ந்தோர் இக்கரும்புள்ளிகளுக்கும் நம் நிலத்தில் வாழும் உ.யிர்களுக்கும் 
தொடர்பு இருப்பதாகக் கருதுகின்றனர் , 


இதுதான் - ஞாயிற்றின் இவ்வொளிதான் - கரும்புள்ளி ஒளிதான் நாம் 
இங்கு நினைவிற்கொள்ள வேண்டியதாகும் , இதனைக் காட்டவே ஒளி , ஒலி 
பற்றிய இவ்விளக்கம் இங்கு இடம் பெற்றது. 


14 தி . பி . நவநீதகிருட்டிணன் : 


கலைக்களஞ்சியம் - 2 


பக் . 698 


15 


699 


16 த முருகையன் 


682 


17 எம் . வெங்கடராமன் 


5 


134 


9 


சூ- a - 2 


அண்மைக் காலத்தில் இக்கரும்புள்ளிகளின் தாக்கத்தால் நிலவுலகில் 
போர்கள் நிகழ்கின்றன என்றும் , மாந்தனின் உணர்விலும் மாற்றங்கள் 
நேர்கின்றன என்றும் கண்டுள்ளனர் . 18 இக்கருத்துக்களும் நினைவிற்கொள்ள 
வேண்டியனவாகும் , 


இதுவரை கண்டவற்றிலிருந்து நினனவில் இருத்த 

வேண்டியவை 
முன்று , ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்திரைப்பதிவு . 


முதல் முத்திரை: 

ஞாயிற்றின் ஒளி , ஒலி அலைகளின் விரைவு ; 


இரண்டாவது முத்திரை : 

ஞாயிற்றின் கரும்புள்ளித் தோற்றத்திற்கும் , நம் நில உலகத்து உயிர் 
களுக்கும் தொடர்பு உண்டு ; 


மூன்றாவது முத்திரை 

ஞாயிற்றின் கரும்புள்ளிகளால் உலக மாந்தனின் உணர்வுகள் மாற்றம் 
அடைகின்றன . இம்முத்திரைப் பதிவுகள் உரிய இடங்களில் முத்திரை 1 , 2 , 3 
என்று பொருத்திக் காட்டப்பெறும். ஞாயிற்றைப் பற்றிய கண்டுபிடிப்புகளை 
யும் , கணிப்புகளையும் ஆழ்ந்து நினைந்தால் மாந்தனின் அறிவாற்றல் புலப் 
படும் . அந்த அறிவாற்றல் , ஒளியாற்றலையும் , ஒலியாற்றலையும் தட்டிக் 
கொட்டிப் பார்த்துள்ளது என்பதை உணரலாம் , 


இதனினும் மேலாக ஒளியைப்பற்றி , ஒலியைப்பற்றி மாந்தன் அவற்றின் 
அடிப்படைத் தொடர்பிலிருந்து ஒரு மாற்றம் செய்துள்ளமை நினைக்கத் தக்கது . 


அஃது என்ன மாற்றம் ? 


2. ஒலியில் மொழி 


ஆவிப் பிழம்பாகிய ஞாயிற்றிலிருந்து பிய்ந்து சிதறிய சிதறலில் ஒன்று 
தான் இப்பூவுலகம் . இது இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன் நேர்ந்தது 
என்பர் . பிய்ந்தபோது இஃதும் ஆவிப்பிழம்பாக இருந்தது . தன்னைத்தானே 
சுற்றிக்கொள்ளும் ஈர்ப்பு , பிய்ந்து சிதறிய பூமிக்கும் இருந்தது . அஃதும் 
தன்னைத்தானே சுற்றிக்கொண்டது . அச்சுற்றலுடன் பல்லாண்டு 


--- 


18 


எம் . வெங்கடராமன் : 


கலைக்களஞ்சியம் --- 5 


135 


In 


பல்லாயிரம் ஆண்டுக்காலமாகத் தான் சுருங்கிச் சுருங்கிக் 

குளிர்ந்தது . 
பிய்ந்தபோது ஓர் ஒழுங்கான உருவமில்லாதிருந்த பூமி . சுற்றின் ஈர்ப்பால் 
உருண்டை வடிவம் பெற்றது ; உருண்டைக் கோளமாகியது . குளிர்ந்த இந்த 
உருண்டைக் கோளத்தின்மேல் நிலப்பகுதியில் உயிரினம் தோன்றியது . 


ஒன்பது கோள்களில் உயிரினம் உள்ள கோளம் இப்பூவுலகம் 
என்பதைக் காண்கின்றோம் . பிற கோள்களில் உயிரினம் இருக்குமா என்ற 
ஆய்வு , செவ்வாய்க் கோளத்தில் இருக்கலாமோ என்னும் ஐயத்தில் தான் 
நிற்கின்றது . இப்போது இந்த ஐயமும் வினாக்குறியாகித் தேய்ந்து 
வருகின்றது . 1991 இன் இடையில் அமெரிக்க நாட்டு டெக்சாலில் நடந்த 
ஆய்வின்படி கி . பி . 2019 ஆம் ஆண்டில் செவ்வாய்க்கோளில் மாந்தரை 
இறக்கியாக வேண்டும் என்று குறி வைத்து , 1999 ஆம் ஆண்டிறுதிக்குள் 
செவ்வாயில் எறும்புகளின் , பாம்புகளின் முட்டைகளை வைக்கத் திட்ட 
மிட்டுள்ளனர் . 19 


வீனசு 


பிற கோள்களில் உயிரினத்தை வாழவைக்க முடியுமென்றும் - ஆய்வு 
மேற்கொள்ளப்பெற்றது . சிக்காக்கோ நாட்டைச் சேர்ந்த பெண் அறிவியல் 
ஆய்வாளர் திருமதி ஓம்நெக் ஆனக் என்பவர் 

என்னும் வெள்ளிக் 
கோளில் , நம் நிலப் பாலைவன அமைப்பு உள்ளது . இரண்டு இட வாழ்க்கைக் 
கும் வேறுபாடு இல்லை . என்றாலும் அங்கு வாழவைக்கலாமா 

என்பது 
வியப்பிற்குரிய ஒன்றே என்று கண்டுள்ளார் . 27 


இப்பூவுலக உயிரினத்தின் தோற்றம் பற்றி , 


1 படைப்புக்கொள்கை ( Creationism ) 

2 படிமுடைக்கொள்கை (பரிணாமம் - Evolutionism ) 
என இரு வேறுபட்ட கருத்துக்கள் 

படிமுறைக் 

கொள்கையை 
நுணுகி ஆராய்ந்த டார்வின் ( Darwin ) 1990 இல் ஓர் உண்மையைக் கண்ட 
றிந்து இவ்வாறு கூறினார் : 


உளளன . 


தன் தோற்றம் தனி ஒரு வழி கொண்டது என்று மாந்தன் 
கருதிக்கொள் எவ்வகைச் சான்றும் இல்லை . வளர்ந்த 
வழியில் ஒரு பிரிவுக் குடும்பத்தைச் சார்ந்தவன் என்று 
கூறிக்கொள்ள வேண்டியவனே 2T 


--- 


19 


தினகரன் ( நாளிதழ் ) 13-6-1991 பக் . 3 செய்தித் துளிகள் 


20 


23-5--1991 பக் . 3 


21 தார்வின் ( மாந்தன் தோற்றம் ) Dexent of Man 


11 


அதாவது , மர்ந்தன் திடீரெனக் கடவுளாலோ ,, இயற்கையாலேர் 
படைக்கப்பட்டு உருவானவன் அல்லன் ; இப்போது காணப்படும் முழு மாந்த 
வின் .... றுப்புகளின் அமைப்பு வடிவத்துடனும் தோன்றியவன் அல்லன் : 
படி முறை வளர்ச்சிப் படிகளில் உறுப்புக்கள் கிளைத்து வளர்ந்து உருப்பெற்ற 
வன் என்பதே : 


அஃது எவ்வாறு ? 


இயற்கைப் பொருளிலிலிருந்து உயிரினத்திற்கு மூலமான ஒரு கூழ் 
அமைந்தது . அந்தக் கூழ்தான் உயிரினத்தின் மூலம் என்பர் : 

அந்தக் 
கடழை 

ஊன்மம் - ஆங்கிலத்தில் புரோட்டோப்பிளாசம் ( Protoplasm ) 
என்பர் . இவ்வாறு 1846 இல் கண்டறிந்து புரோட்டோப்பிளாசம் என்னும் 
பெயரைக் கொடுத்தவர் வான் மோல் ( Von Mohl ) என்னும் உயிரியல் அறிஞர் 
ஆவர் . இதனை முதல் உடல் என்பார் நம் உயிரியல் பேராசிரியர் முனைவர் 
எம் . கே . சுப்பிரமணியம் . நாம் இதனை ஊன்மம் என்று குறிக்கலாம் . 
இந்த ஊன்மத்திலிருந்து முதல் உயிரினம் தோன்றி , வளர்ந்து வளர்ந்து 
படிப்படியாக மாறி மாறி ஆற்றிவுடைய உயிரான மாந்தன் என்று ஆனான் 
என்று கணித்துள்ளனர் . 


இந்த ஊன்மம் முதன் முதலில் இந்தப் பூவுலகில் எந்தப் பகுதியில் 
தோன்றியது என்று திட்டமாகக் கூறவில்லை . ஓரிடத்திலோ , பரவலாகவோ 
ஆங்காங்கோ அவ்வப்போது நேர்ந்த சூழலுக்கேற்பவோ தோன்றியிருக்க 
வேண்டும் : இந்தப் படி முறை 

வளர்ச்சியில் நிறைவு பெற்றது மாந்தர் 
உடலுயிர் . இது தோன் றிய காலத்தை வரையறுக்க முடியவில்லை . ஆயினும் 
அண்மையில் டைனோசார் என்னும் பெரிய விலங்கினம் 200 மில் பியன் 
( ஒரு மில்லியன் - பத்து இலட்சம் ) அதாவது 20 கோடி ஆண்டுகளுக்கு முன் 
தோன்றியது என்று அறிஞர் ஆரிமில்லர் ( Hory Miller ) என்பார் ஆய்ந் 
தறிந்து வெளியிட்டுள்ளார் . 23 அ எனவே இங்கு எத்துனையோ பல்லாயிரம் 
ஆண்டுகளுக்கு முன் முதல் மாந்த இனம் தோன்றியிருக்க வேண்டும் . 


இந்த மாந்த உடலுயில் இந்தப் பூவுலகின் எப்பகுதியில் முதன் முதலில் 
உருப்பெற்றது என்பதில் கருத்து வேறுபாடுகளே உள்ளன . கிடைத்துள்ள 
பழைய மண்டை ஓடுகளை ஆராய்ந்தோர் சாவா , சீனா , உலகின் தென்பகுதி 


-- 


21 எம் . கே . சுப்பிரமணியம்: கலைக்களஞ்சியம் 


பக் . 672 


22 அ 


தினமணிச்சுடர் கிழக்கயிதழ் --- 1991 


18 


அதிலும் குறிப்பாக தென்கடலுள் மூழ்கிய இலெமூரியர் நிலப்பகுதியாக் 
இருக்கலாம் என்கின்றனர் ; 

மாந்தன் ஒரே ஒரு மூல இடத்தில் தோன்றி உலகின் பிற இடங்களுக்குப் 
பரவினான் என்பது ஒரு கருத்து . ஆங்காங்கு அவ்வப்போது சூழலுக்கு ஏற்பத் 
தோற்றம் பெற்றான் என்பது மறு கருத்து . 


ஆன்மிகத்தவர் ; 


கடவுள் முதன் முதலில் ஓரிடத்தில் படைத்தார் ; பின் பர்வச் செய்தார் 
என்பர் ; இவ்வாறு உலகில் உள்ள சமயத்தார் பலரும் தத்தம் குறிக்கோள் 
களுக்கு ஏற்பத் தத்தம் கடவுளர் படைத்தனர் என்பர் . வையெல்லாம் 
படைப்புக் கொள்கையின் விரிவாக்கங்கள் எனலாம் : 


முழு வளர்ச்சியுற்று வாழும் இன்றைய மாந்தன் இனத்தை உலகெங்கும் 
காண்கின்றோம் . உடலைப் பொருத்த அளவில் வெட்ப தட்பம் , மண்வாகு 
வழி வழி மரபு என்னும் கரணியங்களால் மாந்தன் உடலின் உயரம் , நிறம் 
பருமன் , முட்டு , சப்பை , கண் நிறம் , மயிர் நிறம் முதலியவை வேறுபட்டுக் 
காண்ப்படுகிறான் . 


ஆனால் , இப்பெரும் வேற்றுமைகளின் ஊடே ஓர் ஒற்றுமை இழை 
யோட்டமாக உள்ளது . அது மாந்தனின் உடல் உறுப்புக்களின் வடிவமைப் 
பும் எண்ணிக்கையும் ஆகும் . தலை ; கண் , காது , மூக்கு , வாய் , பல் , நாக்கு 
உடல் , கை , கால் , ஆண் , பெண் குறிகள் , பருவ மாற்றங்கள் எங்கு வாழ்வோர்க் 
கும் ஒத்த அமைப்பே ; எண்ணிக்கையிலும் வேறுபாடில்லை . எவ்வினத்தார்க் 
சூம் தலை ஒவ்வொன்று தான் ; மூக்கு , வாய் , நாக்கு , உடல் , பால் குறி ஒவ் 
வொன்று தான் . கண் , காது , கை , கால் இரண்டிரண்டுதாம் : பல் எண்ணிக்கை 
யில் சற்று வேறுபாடு இருக்கலாம் : 


புற உறுப்புகளன்றி அக உறுப்புகளாகிய தொண்டைக்குழாய் , ஈரல் 
நெஞ்சாங்குலை , இரைப்பை , குடல் இவ்வாறு அனைத்தும் மாந்தரினத்தில் 
ஒத்தவையே . 


இவ்வெர்ற்றுமைகள் ஓர் உண்மையை உள்ளடக்கியது . 





அந்த உள்ளடக்கமான உண்மை என்ன ? 


பூவுலகம் என்னும் இக்கோளம் பல்வகை; வேறுபட்ட மாறுபட்ட முரண் 
பட்ட சூழ்நிலைகளைக் கொண்டது . இப்பல்வகைச் சூழ்நிலைகளில் 


ஆங் 


13 


காங்கோ , தனித்தனியாகப் பல இடங்களிலோ படி முறை வளர்ச்சிப்படி மாந்தர் 
இனம் தோன்றியிருக்குமானால் மேலே கண்ட அக , 

புற உறுப்புக்களில் 
இத்துணை 

ணை ஒற்றுமை அமையாது . சிறிதளவேனும் வேறுபட்ட அமைப்பு 
நேர்ந்திருக்கவேண்டும் . அவ் வாறன்றி ஒரே நிலையான --ஒத்த அமைப்பான 
உடல் , உறுப்பு வடிவமைப்புகளே உள்ளமையால் , மாந்த உயிரினம் ஒரே 
இடத்தில் முதன் முதலில் தோன்றியிருக்க வேண்டும் . பின்னர் சூழப் பரவி 
யிருக்க வேண்டும் . இதுதான் அந்த உள்ளடக்கமான உண்மை . 


இந்தப் பரவலான வாழ்வில் ஆங்காங்கே வெப்ப , தட்ப , மண் வாகு 
களுக்கு ஏற்ப அளவு , நிறம் முதலிய மாற்றங்கள் பெற்றிருக்கவேண்டும் . 
இவ்வாறு தான் நேர்ந்திருக்கவேண்டும் என்று முடிவு கொள்வதில் நம்பிக்கை 
கொள்ளலாம் . 


அவ்வாறு நேர்ந்த முதல் தோற்ற 

முதல் தோற்ற இடம் - முதல் மாந்த உயிரினம் 
தோன்றிய இடம் - முதல் தாய் நிலம் எது ? முன்னர் காணப்பெற்ற மண்டை 
யோட்டு ஆய்வின் படி பெரும்பகுதி உலகின் தெற்கு நிலப்பகுதி உரிய 
தாகின்றது . 


நில ஆய்வும் , உயிர்த்தோற்ற ஆய்வும் உலகின் தெற்குப் பகுதியை 
அடையாளங் காட்டுகின்றன . கிறித்துவ சமயக் கோட்பாடு முதல் மாந்தராகிய 
ஆதம் - ஏவாள் என்பது . இச்சமயக் கருத்தையும் வரலாற்றுக் கருத்தாகக் 
கொண்டு ஒரு பெரும் ஆய்வு கலிபோர்னியா பல்கலைக்கழக அறிவியல் வல்லு 
நர்களால் தொடங்கப்பெற்றது. நிகழும் ஆண்டில் ( 1991 ) அவர்கள் கண்ட 
முடிவு " இரண்டு இலக்கம் ஆண்டுகளுக்கு முன்னர் மாந்தர் - என்ற ஆய்வில் 
ஆதம்- ஏவாள் உலகின் தெற்கு நிலப்பகுதியான ஆப்பிரிக்க நாட்டில் 
தோன்றினர் என்பதாகும் . 23 இக்கருத்தும் மாந்தன் தோற்றம் , தெற்கு நிலப் 
பகுதி என்பதற்கு ஒருசார்பான சான்று எனலாம் . 


அத்தெற்கு நிலப்பகுதியிலும் மலைநிலப் பகுதியே மாந்தரினத் தோற் 
றத்தின் முதல் நிலம் என்பதற்கும் கருத்துக்கள் ஒத்து வருகின்றன . 


சமயக் கருத்துக்களின்படியும் நோக்கினால் நீரில் தான் முதல் உயிர்த் 
தோற்றம் நேர்ந்தது என அறிகின்றோம் . மீன் , ஆமை , பன்றி முதலிய 
தோற்றாவுகள் , ஆதாம் ஏவாள் முதலிய விவிலியக் கருத்துக்களும் சார்பா 
கின்றன . அந்நீர் , கடல் நீர் என்றுதான் கொள்ள வேண்டும் என்பது அன்று . 


23 


* 


தினகரன் (நாளிதழ் ) 11-6--1991 பக் 3 செய்தித்துளிகள் 


14 


நீரில் மூழ்கியிருந்த மலைப்பகுதி மெல்ல மெல்ல உயர்ந்து வெளித் 
தோன்றியது . இக்காலத்தும் மலைகள் பையப் பைய வளர்ந்து வரும் செய்தி 
களை அறிகின்றோம் . இவ்வாறு தோன்றிய மலைப்பகுதியிலிருந்து நீர் 
வடிந்த நிலையில் அதில் தங்கிய நீர்மக் குழைவு , நீர்மச் செறிவுகள் முதலிய 
குறிக்க இயலாதவற்றிலிருந்து தோன்றிய 

ஊன்மம் என்னும் கூழிலிருந்து 
முதல் உ.டற்கூறு உருவாயிற்று என்று கொள்வதில் தவறும் இல்லை ; பொருந் 
தாமையும் இல்லை எவ்வகையில் நோக்கினாலும் மலையுச்சிபே உயிரினத் 
தில் முதல் தோற்ற இடம் எனக் கணிக்கலாம் . 


. 


ஒளி , ஒலி பற்றிய நுண்மைகள் , உலகத் தோற்றம் என்னும் பல துறை 
பற்றித் தெளிவு கொள்வதற்கு வழி வகுத்துள்ளவை அறிவியல் கணிப்புகளே . 
இக்கணிப்புகளைக் கண்டு வழங்கியதில் உலக அறிவியல் வல்லுநர்கள் வள்வல் 
களாக விளங்குகின்றனர் . அவருள்ளும் மேலை நாட்டுப் பெருமக்களே மிகையா 
னோர் . நம் நாட்டவருக்குச் சிற்றளவு பங்கே உண்டு , 


இவ்வகையில் ஒன்றைக் கணக்கில் எடுத்துக்கொள்ளத் தவறுகிறோம் .. 
அது நம் மண் 

கண்டிருக்கின்ற-கண்டு பதிந்திருக்கின்ற- பதிந்து நம் 
அறிவிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்ற ஒன்று . ஆனால் , நாம் நினைவிற் 
கொண்டு பொருத்திக்காணத் தவறியதுமாகும் , 


அது எது ? 

தொன்மையில் முந்தைய தமிழ்ப் பேரறிஞர்கள் வகுத்து வைத்துள்ள 
நூற்கருத்துக்கள் . அவற்றை இலக்கிய , 

அவற்றை இலக்கிய , இலக்கணம் என்னும் அளவில் தான் 
எடுத்துக்கொள்கின்றோம் . நிலவியல் , அறிவியல் தொடர்பில் கணக்கில் 
கொள்வதில்லை . 


பாலை 


இப்பூவுலகம் , தமிழ் முறையில் நானிலம் 2 ¥ எனப்படுவது . அதாவது 
நான்கு வகை நிலம் , அந்நான்கும் குறிஞ்சி , முல்லை , மருதம் , நெய்தல் எனப் 
பெற்றவை . ( குறிஞ்சியும் , முல்லையும் திரிந்த நிலத்தைப் பின்னர் 
நிலம் என்றனர் . ) மலையும் மலை சார்ந்ததுமான குறிஞ்சி 

குறிஞ்சி நிலம் இது 
வன்னிலம் . 

காடும் , காடு சார்ந்ததுமான முல்லை நிலம் ; இது இடைநிலம் , 
வயலும் வயல் சார்ந்ததுமான மருத நிலம் ; 

இது மென்னிலம் . 

நான்காவது 
கடலும் கடல் சார்ந்ததுமான நெய்தல் நிலம் ; இது மணல் நிலம் . இவ்வாறு 
அமைத்த வகைப்பாடு தமிழ்ப் படைப்பு . இந்நான்கின் 

முறை வரிசை 
குறிஞ்சி , முல்லை , மருதம் , நெய்தல் என்பதே இம்முறைவைப்பு இயற்கை 


. 


24 நல்லை முளியார் : பரி . 13--29 


15 


மன்று ; 


நீலவியல் கருத்தில் அமைந்தது . நீலப்பாகுபாடு செய்த முதன்மைத் தமிழ்ச் 
சான்றோர் இம்முறை வைப்பே வைத்தனர் , இஃது இயற்கை நிலவியல் மட்டு 

இயற்கை வாழ்வியல் நோக்கும் கொண்டது . ( முறையே மாந்தன் 
வாழ்வியலில் புணர்ச்சி , இருத்தல் , ஊடல் , இரங்கல் என அடுத்தடுத்து இயல் 
பாக அமையும் உணர்ச்சி நிகழ்வு கொண்டது . இவ்வுணர்ச்சி நிகழ்வு உரிப் 
பொருள்- வாழ்க்கைக்கு உரிய பொருள்- எனப் பெற்றது .) 


இலக்கிய , இலக்கணப் படைப்பு கருதிய தொல்காப்பியர் இம்முறையில் 
ஒரு மாற்றம் செய்து முல்லையை முதலில் வைத்து , 

முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் எனச் 

சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே " 25 
என்றார் . இதன் கருத்தை இவ்வாறு கொள்ள வேண்டும் . " சொல்லிய முறை " 
என்பது முன்னர் உள்ள முறை உண்டு ; அது குறிஞ்சியை முன்மையாகக் 

இங்கே இலக்கிய , இலக்கணம் கருதிச் சொல்லிய முறை ; 
இவ்வாறு இலக்கிய , இலக்கணம் கருதிச் சொல்லவும் படும் " 
உம்மையால் அழுத்தம் கொடுக்கப் பெற்றது . வாழ்வியல் அகப்பொருள் கூறும் 
நம்பியகப்பொருள் என்னும் நூல் 


கொண்டது . 


என் 


குறிஞ்சி பாலை முல்லை மருதம் 

நெய்தல் ஐந்திணைக்கெய் திய பெயரே 21 
என்று முறையாகக் கூறிக்காட்டுகிறது ( ந.அ 6 ] எனவே , குறிஞ்சியை 
முன்மையாகக் கொள்ளுவதே இயல்பு முறை ஆகும் . இதுதான் நிலவியல் 
அடித்தள முறை ; நெறிமுறையுங்கூட , 


மலை 


எவ்வாறு ? 

இயற்கைக் குமுறலால் கடலிலிருந்து தோன்றிய முதல் நிலம் 
தான் . 

அங்கு முளைவிட்ட ஊன்மந்தான் முதலில் தோன்றியது உயிரியல் 
கூறு , அதிலிருந்து படிமுறைப்படி தோன்றி வளர்ந்த மாந்தனும் இம்மலை 
யின் கற்பிளவுகளிலும் , குகைகளிலும் தங்கினான் ; இவற்றின் சுற்றுச் சூழலில் 
உலவினான் , ஆண் - பெண் உணர்வின் 

புணர்ச்சி வாழ்வு 
இதனைப் பின்னர் குறிஞ்சியின் புணர்ச்சி வாழ்வாகிய உரிப்பொருள் என்றனர் . 

இம்மலைப்பகுதியில் இயற்கையாக ஊறிக் கசிந்த நீர்த்துளிகள் 
இணைந்து சிலு சிலு அசைவு கொண்டது ; தொடர்ந்து சலசல ஓட்டமா 


மலர்ந்தது . 


25 தொல்காப்பியர் : தொல் - பொருள் 5--5 , 6 

16 


கியது ; சடசட அருவியாக விழுந்தது . இவ்வோட்டத்தைக் கூர்ந்து கண்ட 
மலை மாந்தன் இந்நீரோட்டப் போக்கோடு அது எங்கு போகிறது எனக்காண 
அவ்வழியே வழியாய் நடந்தான் ; இறங்கினான் . மலையடிவாரத்தை 
அடைந்தான் . கற்பாறைகள் குறைந்து , தான் தரித்து நிற்கும் தரை மட்டம் 
கண்டான் . செடி , கொடி , மரம் கண்டான் , முரண்படாத விலங்குகளை 
இணைத்துக் கொண்டு முதல் நிலை அமைப்பான வாழ்வைத் துவங்கினான் . 
இந்நிலம் வலிய மலை நிலத்திற்கும் மெலிய வயல் நிலத்திற்கும் இடையில் 
அமைந்ததால் இடைநிலம் எனப்பெற்றது . இவ்விடை நில வாழ்வில் தான் 
தமிழ் மாந்த வாழ்வியலின் தோற்றுவாய் அமைந்தது எனலாம் . 


இவ்விடை .. நிலத்திலிருந்து பள்ளம் கண்டு ஓடிய நீரோட்டமே வழியாக 
-ஆறாக ( ஆறு - வழி ) மென்னிலமான வளங்கொண்ட நிலம் அடைந்து கழனி 
பெருக்கி நாகரிக வாழ்வைத் தொடங்கினான் . ஆற்றங்கரை நாகரிகம் 
முளைத்தது . நாகரிகத்தின் நாடி இங்குதான் துடிப்பு கொண்டது . 


சுவை 


தொடர்ந்து ஆற்றின் வழியே கொண்டு கழிமுகப்பகுதி கண்டு , பெரும் 
நீர்ப்பரப்பாம் கடலைக் கண்டான் . மணல் வெளியில் குடியிருப்புகள் படைத் 
துக்கொண்டு நெய்தல் வாழ்வு கண்டான் . உப்பு கண்டு படைத்தான் . 
கடற்பொருள்களை ஈட்டினான் . மிதப்பு முதல் கலம் வரை கண்டு கடல் 
ஓடினான் . 

கடல் கடந்து பல்பொருள் ஈட்டினான் . 


இவற்றையெல்லாம் பொதிந்துள்ளவை தமிழ் இலக்கிய இலக்கண நூல் 
களே . இவை இலக்கிய , இலக்கண நெறிகள் மட்டுமோ ? நிலவியல் நுணுக்கம் 
இல்லையோ ? உடலியல் , உணர்வியல் , உயிரோட்டம் ஊரவில்லையோ ? 
வாழ்வியல் வரலாறு கிளைத்து நாகரிக நாடி பேசவில்லையோ ? 


உலகில் புதுமை அறிவியல் தோன்றிய தொடக்க காலத்திற்குப் பற் 
பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ்ச் சான்றோரால் வடிக்கப்பெற்றது 
இந்நிலப் பாகுபாடு . இதன்படியும் இப்பூவுலக உயிரின் முதல் தோற்றம் 
மலை தான் . 


இவ்வாறு தோற்றுவாய் செய்த முதல் தாய் மலை எது ? 


உலகின் தென்பகுதியில் இன்றைய இந்துமாகடலில் பல்லாயிரம் 
ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நெடும் நிலப்பரப்பு இருந்தது . இது கிழக்கே 
இன்றைய ஆசுதிரேலியா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா முடிய நீளப் பரந்து 
கிடந்தது . 

இப்பெரும் நிலப்பரப்பை ஆய்ந்த மேலை அறிஞர் எக்கெலும் 


17 


சூ- a - 3 


( Hegel ) காட் எலியட்டும் ( Scott Eliet ) இப்பகுதிக்கு இலெமூரியா 
( Lemuria ) என்றும் , காண்டுவானா ( Gondwana ) என்று பெயரிட்டனர் . 
இலெமூர் ( Lemur ) என்றொரு குரங்கினம் . இவ்வினம் மாந்தரினத்திற்கு 
அணுக்கமான தோற்றம் கொண்டது . இப்பகுதியில் இவ்வினம் வாழ்ந்ததை 
ஆய்வால் கண்டறிந்து இலெமூரியா என்று பெயரிட்டனர் . 

தற்போதும் 
மூழ்கிய இலெமூரியா என்கின்றோம் . 


மலை 


என்றொரு 


இப்பெரும் பகுதியில் , இன்றைய நம் தமிழ்நாட்டினை ஒட்டித் தெற்கில் 
குமரி என்றொரு ஆறு ஓடியது . அதற்கு நெடுந்தெற்கில் பஃறுளியாறு 
என்றொரு ஆறு ஓடியது . இவற்றிடையே குமரி 
மலையும் இருந்தது . இவற்றை நம் இலக்கியங்கள் குறிக்கின்றன . ( இப் 
பெயர்கள் தமிழ்ப் பெயர்கள் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் .) இவ் 
விரண்டு ஆறுகளின் இடைப்பட்ட பெரு நிலப்பகுதியே குறிக்கத்தக்க மிகத் 
தொன்மை நிலம் . இந்நிலம் வெறும் நிலம் என்று மட்டும் அன்றி வரை 
யறுக்கப்பெற்ற ஒரு பெரும் - மிகப் பெரும் தேயம் . இதில் 7 பெரும் நாடுகள் 
இருந்தன . ஒவ்வொன்றும் ஏழு ஏழு நாடுகளைக் கொண்டதாக 49 நாடுகள் 
அமைந்திருந்தன . அவை , ஏழ் தெங்க நாடு : ஏழ் மருத நாடு , ஏழ் 
முன்பாலை நாடு , ஏழ் பின் பாலை நாடு , ஏழ் குன்ற நாடு , ஏழ் குணகாரை 
நாடு , ஏழ் குறும்பனை நாடு எனச் சிலப்பதிகார உரை விளக்கம் அறிவிக்கின் 
றது . முன்னிருந்த இவ்வரலாற்றைக் கண்டறிந்து எடுத்து 

மொழிந்த 
அடியார்க்கு நல்லார் என்னும் உரையாசிரியர் நன்றிக்கு உரியவர் . 
றுடன் குமரி , கொல்லம் முதலிய பல மலைகளைக்கொண்ட நாடுகளும் , காடு 
களும் , பல ஆறுகளும் இருந்தனவாக அவரே எடுத்து மொழிந்துள்ளார் . 


பல 


இப்பெயர்களை நோக்கினால் குன்றம் (குறிஞ்சி ), காடுகள் 
( முல்லை ) , மருதநாடு ( மருதம் ) இரு பாலை எனத் தமிழ் நிலப் பாகுபாட்டுப் 
பெயர்கள் பேசுகின்றன . 


இந்நிலத்தின் நீட்சி எழு நூற்றுக் காவதம் ( காவதம் - பத்து கல் ) 
அஃதாவது ஏறத்தாழ 11,265 கிலோ மீட்டர் ஆகும் . நாடு நாடாக 49 நாடுக 
ளைக் கொண்ட பெருநிலமாகையால் ஒரு கண்டம் என்று கொள்ளத்தக்க 
பரப்பாகும் , எனவே இதனைக் குமரி ஆறு , குமரி மலை இவற்றின் குறிக்கத் 
தக்க அமைப்பு கொண்டு குமரிக் கண்டம் என்கின்றோம் . கண்டம் என்பது 
புது வழக்காயினும் குமரி நாடு என்பது காலங்காண முடியாத தொன்மையது . 


இவ்வரலாற்றுப் பெயரை அறிந்த மேலை ஆராய்வாளர் பலர் தம் பெரு 
நூல்களில் குறித்துக் காட்டினர் 


18 


. 
கி . பி . முதல் நூற்றாண்டளவில் வாழ்ந்த பிளினி ( Pliny ) இதனைக் 
" குமாரி " முனை ( Kumari Promontory ) என்று குறித்தார் . அடுத்து கி . பி . 
முதல் நூற்றாண்டளவில் எழுந்த பெரிபுளுசு ( Periplus ) என்னும் நூலின் 
ஆசிரியர் ( பெயர் அறியக்கூடவில்லை ) “ குமாரி " என்றார் . கி . பி . இரண்டாம் 
நூற்றாண்டளவில் வாழ்ந்த தாலமி ( Ptolony ) குமாரியம் என்றார் . 

இவர் 
குறிப்பு மிகச்சிறப்பானது . ஏன் எனில் இவர் வரையறுக்கப்பெற்ற நிலவியல் 
( Geogaraphy ) நூலைத்தந்தவர் . கி . பி . 12 ஆம் நூற்றாண்டளவில் வாழ்ந்த 
மார்க்கபோலோ ( Marcopolo ) குறிப்பிலும் " குமாரி உள்ளது . இவை 
கொண்டு காலங்காலமாய் இக்கருத்து ஆயப்பெற்று உண்மையை 

வைரமாக்கி 
யுள்ளது . 

இன்னோர் குமாரியம் , குமாரி என்றமை குமரி முனையைக் குறிக்கும் . 
குமரி நகரையுங் குறிக்கும் . இன்னோர் எவரும் தமிழ் இலக்கியங்களைக் 
காணாதோர் . குமரி என்னும் தமிழ்ச்சொல்லையே கையாண்டிருப்பது 
கொண்டு குமரிப்பகுதி உலகில் பரவலான அறிமுகங் கொண்டிருந்தமை புலனா 
கும் . 


26 


மேலை ஆய்வாளர் கருத்துக்கள் நம் இலக்கியக் கருத்துக்களுடன் 
இணைந்து , ஒத்து நிற்கின்றன . இவ்வாறு ஒருமுகமாகக் கொள்ளப்பெறும் 
குமரி மலை , குமரியாறு , பஃறுளியாறு என்னவாயின ? 


பஃறுளி யாற்றுடன் பன்மலை அடுக்கத்துக் 

குமரிக் கோடும் கொடுங்கடல் கொள்ள 27 
என்னும் வரலாற்று வரிகளை இளங்கோவடிகளார் சிலப்பதிகாரத்தில் வழங்கி 
யுள்ளார் . 


வளைந்த கடல் குமுறிப் பொங்கிய கொந்தளிப்பால் 
இரண்டு ஆறுகளும் , குமரி மலையும் மூழ்கின 

இக்கருத்துடன் இணையும் மேலை ஆய்வாளர் கருத்துக்கள் உண்மை 
நிகழ்ச்சியை உறுதிப்படுத்துகின் றன . 


கி . பி . முதல் நூற்றாண்டளவில் வாழ்ந்த பிளினி இக்கடல்கோள் பற்றிக் 
குறித்து குமரி நாடு மட்டுமன்றி இக்கடல் கோளால் தமிழகத்து மேற்குக் 


2 


26 வி . எசு . வி . இராகவன் : தாலமி - பக் . 63 
27 இளங்கோவடிகள் : சிலம்பு --11 அடி 19 , 20 


19 


கரையிலிருந்த முசிறியும் , பாதலமும் , கிழக்குக் கரை பிலிருந்த பூம்புகாரும் 
மூழ்கின என்றும் குறித்துள்ளார் .28 


லேமூரியா எனப்பெயரிட்ட அறிஞர் எ 
எக்கெல் , 


பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பெருநிலப்பரப்பாக விளக்க 

முற்றிருந்தென்று . அது பல கடல் கோள்களால் மறைந்து என்றவர் , 
மேலும் தொடர்ந்து ஓர் ஆழ்ந்த உண்மையை எமுதினார் . 


இந்த இலெமூரியாவில் தான் முதல் மாந்தன் தோன்றினான் ; ஊர்வன 
வாகிய உயிர்களும் இங்கேதான் தோன்றின - என்று பதிந்துள்ளார் . 
பதிவு உயிர்த் தோற்றத்தின் தாய் நிலம் எதுஎன்னும் பூட்டைத் திறக் 


கின்றது . 


அறிஞர் எக்கெலின் இப்பதிவு எவ்வாறு பொருந்தும் ? 
எவ்வாறு நம் தமிழ்க் கருத்துடன் பொருந்தும் ? 


சிலம்பில் பதியப்பெற்ற இரண்டு வரிகள் அந்தப் பொருத்தம் பொதியப் 
பெற்றவை . இப்பொதிவின்படி , 


குமரிமலை பெரும் ( கோடு ) முகட்டைக் கொண்டது . 

குமரி என்னும் சொல்லின் மூலம் கும் என்பதற்கு ஏற்ப கும் என்று 
அடி பெருத்து இடை பருத்து மேல் முகடான வடிவமைப்புள்ளது ; 

கும்மாந்த தோற்றத்தால் குமரி ப் பெயர் சூட்டப்பெற்றது . 

" பன் மலை அடுக்கம் என்றதால் இம்மலை நீண்டு தொடர்ந்து பல 
மலைகளைக் கொண்டது ; அடுக்கடுக்காகப் பக்க மலைகளைக் கொண்டது . 


שה 


குமி என்னும் பகுதியால் பல குமி - குனி- குமிந்த- குவிந்த அமைப் 
பைக் கொண்டது .. 

- என்றெல்லாம் குமரி மலை பற்றிய விவரம் கொள்ள முடிகின்றது . 
இவ்விவரங்கள் யாவும் இம்மலை மிகத் தொன்மையான மலை என்பதற்கு 
உறுதி வாய்ந்த சான்றுகள் . 


28 எக்கெல் : மேற்கோள் நூல் திராவிடத்தாய் - பக் . 6 


இம் மலையிலிருந்து தலைக் கொண்ட ஆறு குமரியாறு 
இம்மலைத்தொடரின் நீண்டு பெருகிக் கிடந்ததில் , 
ஆங்காங்கு மேலிடங்களில் கசிந்து கசிந்து 
சில துளிகளாக ஊறிய நீர் 

பலதுளிகளாகப் பெருகி , பல் + துளி - பஃறுளி ஆறாகியதைப் 
பஃறுளியாறு என்னும் கரணியப் பெயர் அறிவிக்கின்றது . 


இங்குக் குறிக்கப்பெற்ற கடல்கோள் நம் காலத்திற்கு முன் அண்மை 
யாகவும் , கடல் கோள்களுக்கு இறுதியாகவும் நேர்ந்தது . அதாவது இறுதிக் 
கடல்கோள் , மூன்றாவது கடல் கோளில் தான் குமரிமலை , ஆறுகள் , நாடுகள் 
மூழ்கின . [ மேலும் பல கடல்கோள்கள் நேர்ந்தனவாக நில நூல் அறிஞர் 
செட்டலியட்டு என்பார் குறித்துள்ளார் . ] 


இவ்விறுதிக் கடல்கோள் நேர்ந்தது எப்போது ? 


இக்காலத்தைத் தெளிவாக்கிக் கொள்ளத் தமிழ்ச் சான்றுகள் அணுக்க 
மாக இல்லை . . 

ஆயினும் கி . மு . வில் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் 
நேர்ந்திருக்கலாம் என்று கருதலாம் , 


ஆனால் , மேலை பறிஞர் பிளினி வரலாற்றில் இது நிகழ்ந்தது 
கி . பி . 79 ஆகட்டு 23 , 24 ஆம் நாள்களில் 


29 


என்று துல்லியமாகக் குறிக்கப்பெற்றுள்ளது . எந்த அளவில் இது பொருந் 
தும் எனும் ஐயத்திற்குப் பிளினியின் காலம் உறுதிவாய்ந்த ஐயத்தை எழுப்பு 
கின்றது . பிளினி கி . பி 23 இல் பிறந்து கி . பி . 79 இல் புகழுடம்பு எய்தினார் 
என்பது வரலாறு . அவர் வாழ்வு 79 இல் முடிகின்றது . முடிவுறும் ஆண்டாம் 
79 இலேயே இக்கடல்கோள் நேர்ந்ததாக எழுதப்பட்டிருப்பது நம்பிக்கையை 
நடுங்கவைக்கின்றது . 


இக்கடல்கோளின் காலத்தை உறுதிசெய்ய வகையில்லையாயினும் இக் 
கடைக்கோள் குமரி மலையை மூழ்கடித்தது உண்மை . இதனை அறியும் 
போதே இதற்குமுன் நேர்ந்த இரண்டு கடல்கோள்களில் இம்மலை மூழ்காது 
நிலைத்திருந்தது என்பதையும் உணரலாம் . அக்கடல் கோள்களில் இம்மலை 
தாக்கம் பெற்றதாகவோ மறைந்ததாகவோ எக்குறிப்பும் 

கொள்ளமுடியாது . 


29 


பிளினி பக் . 49 - மேற்கோள் நூல் தாலமி பக் . 68 


21 


இரண்டில் பிழைத்துப் பல்லாயிரம் ஆண்டுகள் விளங்கியதால் இறுதிக் கடல் 
கோளுக்கு இரையாகியது என்று கொள்வதே இயல்பாகின்றது . இம்மலை 
தப்பும் அளவிற்கு அக்கடல் கோள்கள் இம்மலைக்கு மிகத்தெற்கே நேர்ந்திருக்க 
வேண்டும் . அதனால் இது பிழைத்தது . இதன் படியும் இக்குமரிமலை 
தொன்மையின் தோற்றுவாய்மலை என்று உறுதிப்படுகின்றது . உலகத் 
தோற்ற கால மலைகளில் குமரி குறிப்பிடத்தக்கதாகின்றது . 

உலகத்தில் உயரத்தில் முதன்மை பெற்ற மலை நம் வடபுலத்துப் பனி 
மலையாகிய ( இமம் - பனி ) இம்மலை . இது உயரத்தில் முதன்மை கொண்ட 
தன்றித் தோன்றியதில் முதன்மை கொண்டதன்று . இஃதேபோன்று உலகில் 
குறிக்கத்தக்க மற்றொரு மலையாகிய ஆல்பசும் காட்சி 

ஆல்பசும் காட்சி எழிலில் முதன்மை 
கொண்ட தன்றிப் பிறப்பில் முதன்மை கொண்டதன்று . ( ஆல்பசு என்னும் 
நெல்டிக் சொல்லுக்கு வெள்ளை என்றுபொருள்- இது பனி வெள்ளை ) 

இவை இரண்டும் இடைக்காலத்தே தோன்றிய மலைகளே . ( இடைக் 
காலம் என்பது காலவெள்ளத்தின் இடைப்பகுதி ) 

மலைகளின் தோற்றத்தை வைத்து இருவகைப்படுத்துவர் : 
ஒன்று - ஆதி மலை ( தொன்மையான முதல் மலைகள் ) 

முதல் மலைகள் ) இவற்றை 
அமைந்த மலை என்பர் . 

இரண்டு - பிற்பட்ட மலைகள் ; இவற்றைத் தேய்வு மலை என்பர் . 

இமமும் ஆல்பசும் இரண்டாம் வகையின . பிற்பட்டுத் தோன்றிய 
மலைகள் . 


குமரி மலை மூழ்கிப்போனமையால் அதுபற்றிய ஆய்வு முழுமையாகச் 
செய்ய இயலாது போயினும் ஆழ்கடல் ஆய்வினர் இதனை ஆதி மலையில் 
அடக்குவர் , விந்தியத்திற்குத் தெற்கில் உள்ளவை ஆதி மலைகள் என்னும் 
குறிப்பில் குமரி மலை ஆதி மலை . 


ஒரு தொடர்பு கூறினால் குமரி மலை மூன்றாம் கடல்கோளில் மூழ்கிய 
அதே கடல் கொந்தளிப்பால் தான் இம் மலை தோன்றியது . குமரி - இறப்பும் 
இமம் பிறப்பும் ஒத்து நிகழ்ந்தவை , 


பட்டினத்தடிகளார் , 
வடகோடு உயர் ந்தென்ன தென்கோடு தாழ்ந்தென்ன 

வான் பிறைக்கே ” என்று ஒரு வரி வழங்கியுள்ளார் . 
துப் பிறை பற்றிப் பாடப்பெற்றது.தான் . 


இது வானத் 


22 


வானத்தில் தோன்றும் பிறைத்திங்கள் இருபக்கம் கூர்மையான முனையு 
டன் காட்சியளிக்கும் . இரண்டில் வடபுற முனை ( கோடு ) கொம்பு போன்றது . 
தென்புற முனையும் கொம்பு போன்றது . வடபுறக் கோடு உயர்ந்தாலும் 
தென்புறக் கோடு தாழ்ந்தாலும் பிறைக்கு ஒன்றும் தாக்கம் இல்லை என்று 
பிறைக்குச் சிறப்பு சொல்லப்பட்ட துதான் . 


இவ்வரி ஒரு 


நினைவை அழைத்துவந்து 


நம்முன் 


ஆயினும் , 
நிறுத்துகின்றது . 


நிற்கின்ற நினைவு என்ன ? 

சற்று ஆழமான நினைவு அது . அது நிலவியல் வரலாற்றுக் காலூன்றி 
வழக்காற்றுக் கைவீசி நிற்கும் நினைவு , 


என்பது 


ஒன்று , 


கால 


காலப்பாகுபாட்டில் நடு நிலக்கரிக்காலம் 
வெள்ளத்தில் இது இடை நிலைக்காலம் . இக்கால இறுதியில் ஆசியாவின் 
மையத்தில் ஒரு கடல் உண்டானது . மைய ஆசியாவில் அமைந்ததால் மைய 
நில- மத்திய தரைக்கடல் 

எனப்பெயர் பெற்றது . 

நிலவியலார் இதனை 
( டெ ) தெதிசு ( Tethys } 37 என்பர் இக்கடலின் மையத்தில் நேர்ந்த அரிப்பு 
அழுத்தம் , ஆழ்செயல் ஆகியவற்றால் இம்மலையும் ஆல்பசும் தோன்றின 
என்பர் நிலவியலார் . 


இந்த நினைவு வரலாற்றுக்கால் . 

பட்டினத்தார் பாடலுக்குள் இவ்வாறும் பொருள் கொள்ள 
நிலவியலில் நேர்ந்ததைக் குறிக்கும் வழக்காறு இடம் கிடக்கிறது . 


இப்பகுதி 


அஃதாவது 
வட கோடு ( கோடு - மலை ) என்னும் இம்மலை : உயர்ந்து 

எழுந்து 
தோன்ற 

தென்கோடு என்னும் குமரி மலை தாழ்ந்து மூழ்கியது என்பதாகும் : 
இது வழக்காற்றுக் கை வீச்சு 
இதன்படியும் குமரியின் முதன்மை புலனாகும் . 
மற்றும் , 


30 தி . என் , முத்துசாமி : கலைக்களஞ்சியம் -8 பக் : 182 


23 


முன்கண்ட ( டெ ) தெதிசு தோன்றிய காலத்தை 

உயிரியலார் இடை 
உயிரி ( இடைப்டபிராணி ) உசம் என்று கணித்துள்ளனர் , அஃதாவது உயிரின் 
படிமுறை வளர்ச்சியில் மத்திய தரைக்கடல் காலம் உயிரினத் தோற்றப்படியில் 
இடைக்காலம் . 


இதுவரை கூறப்பெற்ற , 
குமரிக் கண்ட மாம் இலெமூரியா- ( காண்டுவானா ) 
குமரியாறு , பஃறுளியாறு , குமரி மலை 
கடல்கோள், குமரி மூழ்கியது . இமம் தோன்றியது.- முதலியவற்றை 


* 


குமரி அம் பெருந்துறை " ( புறம் . 67-6 ) 
தெனாஅது உருகெழு குமரி " ( புறம் . 6--2 ) 
முந்நீர் விழவின் நெடியோன் 
நன்னீர்ப் பஃறுளி ( புறம் . 9-10 , 11 ) 
மலிதிரை ஊர்ந்து தன் மண்கடல் வௌவலின் 

( கலி . 104--1 ) 
பஃறுளி யாற்றுடன் பன் மலை அடுக்கத்துக் 
குமரிக் கோடும் கொடுங்கடல் கொள்ள ” (சிலம்பு . 11-20 } 

தென்றிசைக் கண்ணதாகிய பஃறுளி யாற்றுடனே பலவாகிய 
பக்க மலைகளையுடைய குமரிக் கோட்டையும் ( கடல் ) கொண்டதனால் 

(சிலம்பு . 11-20 அடியார் உரை ) 


- 


தமிழாராய்ந்தது கடல் கொள்ளப்பட்ட மதுரை 

( இறை . கள . உரை) 
என்றெல்லாம் தமிழ் நூல்கள் தருகின்றன . வடமொழி மறையில் அதர்வ 
வேதச் சதபாதப் பிரமாணத்திலும் புராணங்களில் - மச்சபுராணத்திலும் கடல் 
கோள் பற்றிய குறிப்புகள் 

உள்ளன 

இவற்றைச் சான்றுகளாகக் 
காட்டினால் , இவையெல்லாம் இலக்கிய இலக்கணம் ; அவற்றின் உரைகள் 
தாமே ; ஆராய்ச்சி முடிவாகுமா என்பார் உளர் . 


என்பர் . 


அன்னார் கருதி , 

மறுக்க இயலா ஆய்வு முடிவுகளில் - உலக அறிஞர் தம் ஆய்வு வெளிப் 
பாடுகளில் - சில தர நேர்கின்றது . 


வை பாவாணரின் ஒப்பியன் மொழி நூலில் தொகுத்துக் காட்டப்பெற்றவை . 


கோடி ஆண்டுகளின் முன் - ஒரு வேளை அதற்கு மிக முந்தி ஒரு 
பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா வையும் இந்தியாவையும் இணைத் 
திருந்தது . மாத்தன் அப்போது ஞாலத்தில் தோன்றவில்லை . 
அக்கண்டத்தில் நச்சுயிரிகளும் யானையும் காண்டமாவும் 
இலெமூர் என்னும் குரங்கினமும் , பூத ஆமையும் குடியிருந்தன 

- இங்கிலாந்து அறிஞர் சாண் 


* காண்டுபோனா நாடு ( இலெமூரியா ) நச்சுயிர்க் காலத்திற்குரிய தாயும் 
ஐயமற நச்சுயிர்ப் பூதங்களின் இருப்பிடமாயும் இருந்தது 

- எஃப்.சி. பிரின்சு ஒயிற்று 


காட் எலியட் வரைந்து வெளிப்படுத்திய முக்கிய இலெமுரியா நிலப் 


ULLO 


மிகத் தொண்மையான மண்டையோடுகள் சில . அவற்றுள் 
சாவாவில் - சாவாத் தீவின் அருகிலுள்ள பிற தீவுகளுடன் ஒரு 
காலத்தில் ஆசிய நிலத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது . 

அது 
ஹாங் உடான் என்னும் குரங்கு ( இலெமூர் போன்றது ) வாழும் 
இடங்களுக்கு அணித்தானது ( இலெமூரியா ) மாந்தனுக்கும் 
குரங்கிற்கும் இடைப்பட்ட ஓர் உயிரி ( இலெமூர் ஆக இருக்கலாம் ) 
வாழ்ந்த இடமாகத் தெரிதலால் அது மிகக் குறிப்பிடத் தக்கது 

- ஆல்பிரெம் கிரைட் 


ஒரு குறிப்பிடத்தக்க சான்று : 


சர் சான் மர்ரே என்பார் மாகடல் நூல் ( Oceanography ) எனப் 
பெறும் கலை ஆய்விற்காக ஒரு பெரும் அறக்கட்டளை நிறுவினார் . இவ் 
வாய்வால் , 


மிகத் தொன்மைக் கர்லத்தில் தென் அமெரிக்கா , ஆப்பிரிக்கா 
தொடக்கமாக இந்தியாவை ஒட்டிய தென் கண்டம் வரை பெரு நிலப்பரப்பு 
படர்ந்திருந்தது . இது காண்டுவாணாக் கண்டம் 

அல்லது காண்டுவானா 
நாடு ( Gondwana ) என்று அறியப்பட்டது . இது முழுகிப் போயிற்று . 
முழுகிப்போன இப்பெருநிலத்தைப்பற்றி வியக்கத்தக்க உண்மைகள் அண்மை 
யில் காணப்பட்டிருக்கின்றன . 


இது 30 ஆயிரம் பவுன் களைக் கொண்டது . 


25 . 


சூ - 2-4 


இதன் சான்று ! இம்மலை , காக்கச்சு , ஆல்பசு , பிரனீகம் என்னும் மலை 
கள் ( மைய நில ) கடலுக்குள்ளிருந்த காலத்தில் நான்கு கண்டங்களும் ஒரே 
வகையான நில உயிர்களும் , செடி கொடிகளும் சல் படிவத்தில் 

காணப்படு 
கின்றன என்னும் உண்மையைச் சார்ந்தனவாகும் 


பேராசிரியர் சே . ஃச்டான்லி கார்டினர் ( Prof. J. Stanley Gardinar ) 
இச்சான்றால் குமரிக்கோடு மூழ்கி இமமலை கடலுக்குள்ளிருந்து எழுந்ததன் 
நேர்ச்சியை உறுதிசெய்துகொள்ளலாம் . 


மேலும் , ஆச்சான்றால் மற்றொரு கருத்தும் வெளிப்படுகின்றது . கடல் 
கோள் அழித்துத் தீமை செய்யும் என்பது மட்டுமன்று , புதிய மலைகளை 
உயர்த்தி நன்மையும் செய்யும் என்பதும் வெளிப்படுகின்றது . மைய நிலக் 
கடல் தந்த இமமலை இந்தியாவை உலகத்தில் உயர்த்தி இருக்கிறது . 
இந்தியாவின் 

எல்லைக் கோட்டையைத் தந்துள்ளது . கங்கை பாற்றைத் 
தந்துள்ளது . 


. 


தமிழ் நூல்கள் அளவில் தென்கடலில் மூன்று கடல் கோள்களையே 
அறிகின்றோம் . உலக நிலவியல் ஆய்வாளர்கள் ஐந்து பெரும் கடல் கோள் 
களை ஆய்வறிவால் அறிவித்துள்ளனர் . ஓரளவான கால எல்லைகளையும் 
பின்வருமாறு அறிவித்துள்ளனர் . 


நிலவியல் அறிஞர் கெட்டலியட்டு ( Gettaliat ) என்பார் இவ்வாறு கணித் 
துள்ளார் : 

ஆய்வு தரும் எல்லை அளவிற்கு மிகத் தொன்மையான கடல் 
கோள் பத்துநூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நேர்ந்தது என்றும் , அடுத்து 
அடுத்து எட்டு நூறாயிரம் , இரண்டு நூறாயிரம் , எண்பதினாயிரம் , ஒன்பதினா 
யிரத்து ஐநூறு என நேர்ந்தன என்கிறார் . இவையன்றி ஆங்காங்கு சிலவும் 
நேர்ந்த துண்டு என்பதும் சிலர் கருத்து . மேலே கண்ட ஐந்து கடல்கோள் 
களில் நம் தென் மாகடலில் நேர்ந்த மூன்றும் அடங்கும் . 


இதுகொண்டு நோக்கினாலும் இறுதிக் கடல்கோளில் மூழ்கிய குமரிமலை 
இதற்குமுன் பல கடல்கோள் களை மீறி நிலைத்துள்ளதை உணரலாம் . 


எனவே , முதல் தோற்ற மலை குமரி மலை 
அதில் தான் முதல் உயிரி முளைத்தது 

அதன் படிமுறை வளர்ச்சியால் மாந்தன் தோன்றினான் 
என முடிவுகொள்வதில் உறுதி பளிச்சிடுகின்றது 


இந்த உறுதிவாய்ந்த முடி வோடு , 


படிமுறை வளர்ச்சிப்படி மாந்தன் உருவாகிப் பின்னர் உலகெங்கும் 
பரவியதால் தான் அவன் உறுப்புக்கள் அமைப்பாலும் எண்ணிக்கையாலும் 
ஒத்துள்ளன என்று முன்னர் நாம் கண்டு நிறுத்தியுள்ள கருத்திற்கு மீள்வோம் . 


அமைப்பிலும் எண்ணிக்கையிலும் மட்டுமன்றி மாந்தனின் உறுப்புக்கள் 
இயக்கத்திலும் செயல்பாட்டிலும் பயன்பாட்டிலும் ஒருமுகங்கொண்டவை . 


வை 


இந்நிலவுலகை ஐம்பெரும் பூதங்களின் திரட்சியாகக்கண்ட தமிழன் 
மாந்த உடலையும் அவ்வைம்பெரும் பூதங்களின் கட்டாகக் கண்டான் . அவ் 

ந்தின் எண்ணிக்கையில் உடல் உறுப்புக்களையும் ஐந்தாகவே , இயல்பு 
முறைப்படி பகுத்துக் கண்டான் . ஐந்து எண் இவ்வாறு தொடர்வதில் ஓர் 
இயைபு உள்ளது , இங்கு மாந்த உறுப்புக்கள் மொழித் தொடர்புக்காக 
எடுத்துக்கொள்ளப்பெறுகின்றன் மொழியியல்பை மெய்ப்பொருள் உணர்வு 
டன் ஆராய்ந்த கிரேக்க அறிஞர் எ பிக்கூரசும் ( Epicurus ) அரிசுடோடிலும் 
( Aristotle ) 


மொழி ஐம்பெரும் பூதம் போல இயற்கையானது 
என்ற உண்மையைக் கூறியுள்ளதை இங்கு பொருத்திப் பார்க்கலாம் . 
ஐந்து பகுப்பு இயற்கை மட்டுமன்று ; அறிவின் வகைப்பாடும் ஆகும் . 


" மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி ஐம்பொறியே ” என்பது திவாகர 
நூற்பா . பிற நூல்களும் இவ்வாறே , 


பொறி வாயில் ஐந்து ( திருக்குறள் - 6 ) 
** பொறியின்மை பார்க்கும் பழி அன்று ( திருக்குறள் - 618 ) 

பொறியின் யாத்த புணர்ச்சி ( தொல் . பொருள் . 111 ) 
என ஐந்தையும் பொறி என்றன . அசைவில் , உந்தலில் , துடிப்பில் இயங்கி 
செயற்பட்டு , பயன் விளைவிப்பது பொறி . மாந்த உறுப்புக்கள் ஐந்தும் 
இவ்வகையில் பொறிகள் . ஒவ்வொரு பொறியும் தன் தன் இயக்கத்தில் ஒவ் 
வொரு அறிவைக் கொண்டது . அவ்வறிவு புலன் எனப்பெற்றது . ஐம்பொறி 


ங்கு பொறி என்பதற்கு உரையாசிரியன்மார் தெய்வம் , ஊழ் எனப்பொருள் 
கண்டமை பொருந்தாது . இயங்கும் உறுப்புகள் என்பதே பொருந்தும் . 


27 


கள் சொல்லப்பெறும் முறை வரிசை மேல் கண்டதுபோன்று மிகுதியாகவும் 
ஆங்காங்கு எடுத்துக்கொள் ஈப்பெறும் கருத்திற்கும் . ஆய்விற்கும் ஏற்ப 
மாற்றியும் கொள்ளப்பெறும் , இங்கு எடுத்துக்கொண்-- மொழிப் பிறப்பிற்க, 
மெய் , வாய் , மூக்கு , செவி , கண் என்று முறைப்படுத்திக்கொள்ளலாம் . 


. 


மெய்யை உடல் , உடம்பு , யாக்கை என்றெல்லாம் கூறுகின்றோம் . 
இஃது ஒரு தனி உறுப்பன்று . உறுப்புக்களின் என்றும் பிரியாத முறண்படாத 
கூட்டணி . ஐந்து உ.றுப்பைத் தாண்டிய ஆறாவது அறிவிற்கும் தனி அணி , 
அதே நேரத்தில் உள்ளுறுப்புக்களின் பாதுகாப்புப் பெட்டகம் . இப்பெட்டகம் 
மொழிக்கு மூலமான ஒலியை எழுப்புதற்கும் , மொழித் தோற்றத்திற்கும் 
எவ்வாறு உதவுகின்றது என்பதைப் பின்னர் காண்போம் . 


அடுத்த வாயின் மொழிப் பங்கு என்ன ? 


முதல் மாந்த இனம் . தனக்குப் புறத்திலிருந்து நேர்ந்த தாக்கங்களால் 
உணர்ச்சி உந்தப்பெற்று அவ்வுணர்ச்சியை வாயால் ஒலியாக , தன்னை அறியா 
மல் வெளிப்படுத்தியது . 


அச்ச உணர்வால் ஆ என்றும் , 
தாழ்வு உணர்வால் ஈ என்றும் , 
சுவை உணர்வால் ஊ என் 

றும் 
சின உணர்வால் ஏ என்றும் , 
அவல் உணர்வால் ஓ என்றும் 


தன் தன்மை வளர்ச்சியால் நேர்ந்த வியப்பு உணர்வாலும் , நுண்மை 
உணர்வாலும் அய் - ஐ என்றும் , வஞ்ச உணர்வால் அவ் - ஔ என்றும் 
ஒலிகள் உண்டாயின . இவை அனைத்தும் ஒலிகளே ; மொழி அன்று . மொழி 
தன் உணர்வையோ கருத்தையோ மற்றவர்க்கு உணரவோ அறியவோ 
வைப்பது . மேற்கண்ட உணர்வு ஒலிகள் மாந்தனின் இயல்பு வெளிப்பாடுகள் . 
அவனை அறியாமல் பிறந்தவை . மற்றவர்க்குத் தொடர்பு இல்லாதவை . 
எனவே மொழி ஆகாது . ஆனால் பின்னர் முளைத்த மொழிக்கு முளைகள் . 
இவ்வொலிகளை எழுப்பியது வாய் என்னும் உறுப்பு அன்றோ . 
இந்நிலையில் வாய் மொழியைத் தருவது ஆகாது . எதனால் எனின் . மாந்தன் 
தன் உணர்வை , கருத்தை மற்றவருக்கு உணர்த்த , அறிவிக்க முதன் முதலில் 
கையையே பயன்படுத்தினான். கையின் இயக்கம் என்பது அசைவால் . நேரும் 


ஆயினும் 


28 


. 
செயல் . செயல் என்பது செய் என்பதன் தொழிற்பாடு . செய் என்பதுடன் 
கை சேர்ந்து செய்கை ஆகும் ; செய் என்பதற்குரிய தால் கைக்கே செய் 
என்னும் சொல் உண்டு அதன் அடையாளத்தை இன்றும் தமிழின் வழி 
மொழியாகிய தெலுங்கில் காண்கிறோம் .. ( தெலுங்கில் செய் - கை ) கை செய்த 
பேச்சே முதல் மொழி இது செய்கை மொழி - சைகை மொழி ( Gesture 
Language ) எனப்பெற்றது . ( சிவம் சைவம் ஆனது போன்றும் பித்தம் 
பைத்தியம் ஆனது போன்றும் செய்கை சைகை ஆயிற்று ) 

வையம் ஈன்ற தொன் மக்கள் உளத்தினை 

கையினால் உரை காலம் 
என்று நம் காலத் தமிழ்ப் பேரறிஞர் தஞ்சாவூர் பள்ளியக்கரையகரம் திரு 
நீ . கந்தசாமி பிள்ளையவர்கள் கையினால் உரைக்கும் மொழி என்று பாடினார் 
கள் . இன்றைய நிலையிலும் - மொழி வளர்ச்சி அடைந்துள்ள 

இன்றைய 
நிலையிலும் - வாயால் பேசிக்கொண்டே கையால் குறிகள் காட்டுகின்றோம் . 
வா என்று வாயால் அழைக்கும்போது நம்மை அறியாமல் , தேவையில்லாமல் 
உள்ளங்கையைக் குவித்துக் கலித்து , வளைத்து அசைத்துச் சைகையும் காட்டு 
கின்றோம் . உண்டாயா என்று வினவும்போது ஐந்து விரல்களின் முனைக் 
ளைக் கூட்டி உதட்டில் வைத்துக் காட்டுகின்றோம் . இவ்வாறு பலவற்றைச் 
செய்வதை அறிவோம் இவை இன்றைய மொழிக்கு மூல மொழி - முதன் 
மொழி- சைகை மொழி என்பதை அடையாளம் காட்டுவனவாகும் . 

மற்றும் , சைகைக் கொள்கை ( Gesture Theory) கையால் சைகை 
காட்டும்போது ஏற்படும் மன உந்து தலால் நாக்கு அதற்கேற்ப அசைந்து 
அசைந்து , பிறழ்ந்து ஒலிப்பதே மொழி என்பதையும் இணைத்து நோக்கி 
னால் வாய் உண்டாக்கும் மொழிக்குச் சைகை மொழி தூண்டுகோலாகிறது . 

மேலும் ஒன்றை ணைத்து நோக்கவேண்டும் . மொழி வளர்ச்சி 
என்பது எழுதிக்காட்டும் வரிவடிவில் தான் நிறைவு பெறுகிறது . அவ்வரி 
வடிவத்தை வரைவது கை . எனவே , சைகை , தூண்டுதல் , வரை தல் , ஆகிய 
இயக்கங்களால் கைதான் -- கையால் மெய்தான் மொழிக்கு முதல் உறுப்பு 
ஆகிறது . சைகை மொழிதான் முதன்மொழி , 

ரண்டாவதாக வாய் . இது முன்னர் விளக்கியமை போன்று உணர்ச்சி 
களின் வெளிப்பாடான ஒலிகளை எழுப்பியது . அவ்வொலிகளின் தொகுதியே 
மொழி , வெறும் ஒலித்தொகுதி மொழி ஆகாது . எழுந்து வரும் ஒலிக்கூற்றின் 
வன்மை , மென்மை , இடைமை ஒலியாகும்போது நிகழும் எடுத்தல் , படுத்தல் , 


29 


நலிதல் இவற்றின் வகைப்பாட்டால் வரையறை 

கொண்டதே மொழி . 
தொண்டையிலிருத்து ஒலியை அதன் வன்மை , மென்மை , இடைமைக்கு ஏற்ப 
வாயில் உள்ள நாக்கு , உதடு , மேல்வாய் , பல் , மூக்கு ஆகியன தம் ஒத்துழைப் 
பால் எடுத்தும் , படுத்தும் , நலிந்தும் உண்டாக்குகின்ற சொல்லுருவில் தான் 
மொழி பிறக்கிறது . இவற்றால் வாய் மொழியின் தாய் ஆகிறது . 


மூன்றாவதில் நிறுத்தப்பெற்றுள்ள மூக்கு மணத்தை முகர்வது . இஃதே 
இதன் புலன் அறிவு முகர்வாலேயே மூக்கு என்னும் பெயர் பெற்றது . 
புலன் அறிவுடன் மூச்சோட்டத்திற்கு மூக்கு முளைத்து முன்வந்துள்ளது. 
மூச்சுக்காற்றைக் கொள்ளவும் தள்ளவும் உள்ளுறுப்பாகிய நுரையீரல் பொறுப் 
பேற்றுள்ளது . இம்மூச்சுக்காற்று உள்ளே செல்லப் பாய்காலாகவும் , வெளியே 
விட . வடிகாலாகவும் இம்மூக்கு உள்ளது . 


- 


மொழிக்கும் , அதன் ஒலிக்கும் மூலமாவது “உந்தி முதலா முந்து வளி " 31 
யாம் காற்று . இக்காற்றை உள்ளே வாங்கித் தரும் பங்கு கொண்டதால் மூக்கு 
மொழிக்குரிய உறுப்புக்களில் ஒன்றாகியது . 


அத்துடன் . “ மூக்கின் வளியிசை " > ? யால் மெல்லெழுத்து பிறக்கிறது . 
இதனால் மூக்கு மொழிப்பணியில் ஒரு கூறு கொண்ட உறுப்பாகியது . 


நான்காவதான செவி ஓர் ஒலிவாங்கி . மொழியின் பயன் அதனை 
ஏற்போனால் உண்டாவது. ஏற்போனுக்கு உதவியாக இச்செவி ஒலிவாங்கும் 
பணியைச்செய்து மொழிக்கு உறுப்பாகியது . 


ஒன்று , 


ஐந்தாவதும் நிறைவான துமாகக் கண் ஒளிர்கிறது . மொழிக் கூறில் 
கண் இருவகைப் பணி கொண்டது . 

சைகை மொழியைப் புரிந்து 
கொள்ள , கண் தன் பார்வைப் பணியைச் செய்கிறது .. இரண்டு , ஒலியாகப் 
பிறந்த எழுத்திற்கு அதன் தொடர்பில் எழுதப்பெறும் வரி வடிவத்தைத் தன் 
பார்வைப் பணியால் கண் வடிவை ஈர்த்துக்கொடுத்துப் பணி செய்கிறது . 


* கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை என்று சிறப்பித்தமைக்கு ஏற்ப 
கண் மொழித்துறையிலும் மேலே கண்ட இரு பணிகளாலும் உயர்வு 
பெறுகிறது . 


31. தொல்காப்பியர் : 


தால். 


எழு 


83 


க 


100 


2011 


தா 


இவ்வாறு ஐந்து பொறிகளும் மொழிக்குரிய ஒலி - ஒலித்தொகுதி 
தோன்றுதற்கு இயல்பாக இயங்குகின்றன ; செயற்படுகின்றன ; பயன்படு 
கின்றன . இவ்வழியில் மொழியின் பிறப்பு வரலாற்றைப் படிமுறை வளர்ச்சிப் 
.டி முறைப்படுத்தலாம் . 


1 சைகைமொழி 


4 போலி ஒலி 


2 


உணர்ச்சி ஒலி 


5 


அசை மொழி 


3 சுட்டொலி 


6 பலுக்கு மொழி 


இம்முறைப் படி.களைப் பின் வருமாறு விரிவாக்கலாம் . 


1. சைகை மொழி 

மொழித் தொடர்பில் முதன்மை பெற்ற உறுப்பாம் மெய் அதாவது கை 
தந்தது சைகை மொழி இஃது ஓலி அல்லாத ( கைச் செய்கை ) குறிப்பு மொழி 
யாகும் 


சைகை மொழி என்பது மாந்தன் தன் கையால் கருத்தை அறிவிப்பது 
என்று கண்டோம் . கையும் இதன் அசைவும் காட்சிப்படுவதை அறிவோன் 
கண்டு உணர்கிறான் 


காட்சிப்படுவது என்றால் என்ன ? 


ஒரு பொருளின் மீது ஒளி பாய்ந்து அதன் விளிம்புகளில் எதிரொளிப் 
பைத் தந்தும் , பொருட்பரப்பின் மேடு பள்ளங்களை எதிரொளிப்பால் புலப் 
படுத்தியும் காண்போன் கண்ணால் காணுமாறு செய்கிறது . இது தான் 
காட்சிப்படுதல் , எனவே இக்காட்சிப்படுவதற்கு ஒளிதான் காணியம் , 


இங்கு நாம் மூன்னே ( பக்கம் 5 ) அடித்தளக் கருத்தாகக் கண்ட " ஒளி 
தான் உருப்பொருளாகக் காட்டுகிறது என்பது பொருத்திக் காண வேண்டியது . 


இத்தொடர்பில் கைபையும் அதன் அசைவையும் கண் எவ்வாறு இடை 
நேரத்தை எண்ணிப்பார்க்கவும் இயலாதபடி உடனுக்குடன் காண முடிகின்றது ? 
இங்கு முன்னர் ( பக்கம் 7 ) பதிந்துள்ள முத்திரை 1 - ஒளி விரைவுக் கருத்து 
பொருத்திக்காண வேண்டியதாகின்றது . 
இலக்கம் மைல்கள் ஒளி விரைவு என்றால் சில பல அடிகளே இடைவெளியில் 
யங்க ஒரு நொடியில் எத்துனை அணுவளவு பங்கு ஆகும் ? அந்த 


( 4U 


ளவில் 


31 


ஒளி விரைவு , காட்சிப்படுதற்குக் கரணியமாகிறது . எனவே ; சைகை மொழியை 
ஒளிதான் புலப்படுத்துகிறது . 


எனவே சைகை மொழி பெரும்பகுதி ஒலி அல்லாத, ரிகைச்செய்கை ) 
ஒளியால் புலனாவதாகும் . கையால் மட்டுமின்றி கண்ணசைவு , 

வாயசைவுசு 
செய்கைகளாலும் இச்சைகை 

மொழி உண்டாகியதை, மொழியறிஞர் 
மாக்கமுல்லர் ( Max - Muller II Page 508 ) கூறியுள்ளார் . 


மொழிக்கு வித்து 
( ஒலியின் மூலமும் களமும் ) 


ஒலிதான் மொழிக்குத் தோற்றுவாய் . இவ்வொலியின் கரு காற்று 
என்னும் வளி கருவாம் வளியின் அறை மெய்யின் உள்ளுறுப்பாகிய உந்தி . 
உந்திதான் ஒலியின் கருவறை. வளியை உந்தித்தள்ளுவதால் இவ்வுறுப்பு 
உந்தி ( உந்து + இ - உந்துதலை உடையது ) என்று பெயர் 
உந்தப்படும் வளி " உந்து வளி " எனப்பெற்றது . இவ்வரலாற்றைத் தமிழ் 
வல்லுநர் தொல்காப்பியனார் , 


கொண்டது . 


" உந்தி முதலா உந்து வளி தோன்றி " என்று ஓர் அடியில் வழங்கியுள் 
யுள்ளார் . 

இவ்வடியில் ஒவ்வொரு சொல்லும் மொழிக்கருவின் படிப்படியான 
வாயில் எனலாம் . 


உந்தி : உந்தித் தள்ளுவது 
முதலா ! இதுதான் முதல் மூலக் கருவறை 
உந்து : வினையாகும் மூல இயக்கம் 
வலி : ஒலிக்கு வேண்டிய அளவு (வள் - இ ) வளப்பம் கொண்டது . 


இவ்வாறு விரித்துக் காணும்போது , மொழியின் மூலம் ஒலி , ஒலிக்கு 
மூலம் உந்தி என்பன புலனாகின்றன . 


உந்தப்பட்ட வளி மூச்சுக்குழாய் வழியாகத் தொண்டைக்கு வருகின்றது . 
இங்கு தான் ஒலி உருப்பெறுகின்றது . எனவே தொண்டைதான் 

ஒலியின் 
களம் . ஒலியும் ஓர் உருவே ... ( இதன் விளக்கம் பின்னர் வரும் ) எனவே மூலக் 
கருவறையாகிய உந்தியில் 

களமாகிய தொண்டையில் 
ஒலிதான் மொழிக்கு வித்து .. 


2. உணர்ச்சி ஒலி ( மொழியின் முளை) 


இவ்வித்தாம் ஓசை அளவில் குரல் ஒலியாக எக்குறியும் 

எக்குறியும் இன்றித் 
தோன்றியது . இக்குறியற்ற ஒலியின் வளர்ச்சி மாந்தனுக்குப் புறத் தாக்கத் 
தால் ஒரு குறியாக முளைவிட்டது . இதனை முன்னர் ( பக்கம் 3 இல் ) ஆ ஈ 
ஊ , ஏ , ஓ ஐ , ஔ எனக் கண்டோம் . இவ்வொலிகள் மாந்தனின் 
உணர்ச்சி வெளிப்பாட்டின் முளைப்புகள் . இவற்றை வியப்பொலி எனக் 
கண்டவர் மொழிஞாயிறு பாவாணர் . இவை வியப்பை மட்டுமன்றிச் 
சுவை , அவலம் , ஐயம் , அச்சம் முதலிய உணர்வுகளின் வெளிப்பாடாகையால் 
உணர்ச்சி ஒலி எனலாம் . இவ்வுணர்ச்சி ஒலியை மொழியின் முளை எனலாம் . 


இம் மூளையுடன் சேர்த்து எண்ணத்தக்கது மூக்கொலி . தொண்டைக் 
குழியில் முட்டி எழும் ஒலித்தாக்கம் வாய் திறக்கப்படாமல் மூக்கு வழியாக 
ஒலியாகி வரும் , ( உம் கொட்டல் , மூக்கல் , கனைத்தல் , முனகல் ஒலிகள் ) இவ் 
வெளிப்பாடும் உணர்ச்சி வெளிப்பாடே . 


ஊற்று 

எவ்வாறு 


இந்த உணர்ச்சி வெளிப்பாட்டில் , உணர்ச்சி 
கரக்கிறது ? இவ்வுணர்ச்சி ஒலியை ஏற்போன் ஏற்றுப் பெறும் உணர்ச்சிக்கு 
மூலம் எது ? எவ்வகை உணர்ச்சிக்கும் கதிரவன் ஒளிக்கும் தொடர்பு உண்டு . 
இங்கு முன்னே ( பக்கம் 7 இல் ) கண்டு பதிந்துள்ள முத்திரை 2 , 3 கரணியங்க 
ளாகும் . 


“ ஞாயிற்றின் கரும்புள்ளித் தோற்றத்திற்கும் நம் நில உலகத்து உயிர்க 
ளுக்கும் தொடர்பு உண்டு” என்ற அடித்தளக் கருத்து சொல்லும் தொடர்பின் 
படி மாந்த உணர்ச்சி சுரப்பதற்குக் கதிரவனின் கரும்புள்ளி கரணியமாகிறது , 
அல்லது உதவுகிறது எனலாம் , ஒலி ஏற்பு உணர்வும் இக்கரணியத்தால் 
அல்லது உதவியால் ஊறுகிறது எனலாம் . 


ஒலியைத் தருவோனுக்கும் அதனை ஏற்போனுக்கும் அவனவன் தன் 
உணர்ச்சியில் மாற்றம் உண்டு . அம்மாற்றம் முத்திரை 3 இல் பதிந்துள்ள , 

ஞாயிற்றின் கரும்புள்ளிகளால் உலக மாந்தனின் உணர்வுகள் 

மாற்றம் அடைகின்றன 
என்பதன்படி இருவர்க்கிடையே மாற்றம் நேர்கின்றது எனலாம் . 


ஊற்றுக்காலுக்கும் 


எவ்வகையில் நோக்கினாலும் 

உணர்ச்சியின் 
மாற்றத்திற்கும் கரணியம் ஞாயிற்றின் ஒளியே ஆகும் . 


33 


சூ- a - 5 


3. சுட்டொலி ( மொழியின் வேர் ) 

இம் முளையாம் உணர்ச்சி ஒலிகளே அடுத்த படிக்த - இம்முளை வேர் 
விடுதற்கு - மூலமாயின . அச்சந்தரும் ஒன்றைப்பார்த்து ஆ என்று உணர் 
வொலி எழுப்பிய மாந்தன் அச்சந்தந்த பொருளைக் கூர்ந்து கண்டு அச்சந் 
தந்தது அது தான் என்னும் குறிப்பில் ஆ என்றான் . அச்சத்தால் தன்னை 
அறியாமல் ஆ என்று எடுத்து ஒலித்தவன் அச்ச உணர்வை அடக்கிக் 
கொண்டு குறுக்கி ஒலித்து அ என்றான் . இது போன்றே தாழ்வு உணர்வு 
ஒலியார். ஈ யைக் குறுக்கிப் படுத்து ஒலித்து இ என்றான் . சுவை உணர்வு 
ஒலி ஊ வைக் குறுக்கிப் படுத்து ஒலித்து உ என்றான் , இவைபோன்றே 
பிறவும் குறுக்கியும் படுத்தும் ஒலிக்கப்பட்டு எ , ஒ , ( ஐ ) இ , ( ஔ ) உ 
ஆயின . 


- 


முதல் மாந்தனிடம் நெட்டெழுத்தொலிகளே முதலிற் பிறந்து அவையே 
அடுத்துக் குற்றெழுத்தொலிகளாயின 

மொழிஞாயிறு பாவாணர் 
தந்துள்ள கருத்து 33 இங்கு சான்றாகக் கொள்ளத்தக்கது . 


என்று 


இவற்றுள் அ , இ , உ .. என்னும் மூன்றும் மாந்தன் தனக்குத்தானே 
சுட்டிக்கொண்டு உணரப்பட்டதாலும் , 

பின்னர் பிறர்க்குச் சுட்டிக்கூறி 
உணர்த்தப்பட்டதாலும் இவை சுட்டொலிகள் எனப்பட்டன . மொழிஞாயிறு 
பாவாணர்தாம் சுட்டொலிகள் என்னும் பெயரீடு செய்தவர் . 34 


ஒரு சுட்டே 


135 . 


மொழிப்பேரறிஞர் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஞானப்பிரகாசர் எகரமும் 

என்றார் . இஃது ஆய்தற்குரியது .. ஆனால் வெறுப்பு உணர் 
வாலும் , சின உணர்வாலும் என்றவன் அவை தணிந்து அவ்வுணர்வைத் 
தந்ததன் கரணியத்தை அறிய எது - எவை என்னும் வினா உணர்வைக் 
கொண்டான் . இவ்வினா உணர்வுதான் அடிநிலை உணர்வில் இருந்த மாந்த 
னைப் பகுத்தறிவைத் தூண்டும் நிலைக்கு உயர்த்தியது . என்வே , சுட்டொலி 
யின் தொடர்பில் எழுந்த எகரந்தான் பகுத்தறிவிற்குத் தூண்டுகோல் 
வேண்டும் . 


என 


அ , இ , உ , எ என்னும் சுட்டொலிகளே பின்னர் விரிந்த அசைகட்கும் 
சொற்கட்கும் அடித்தளமும் உயிர் த்தளமும் ஆயின . எனவே சுட்டொலி 
மொழியின் வேர் ஆகும் . 


ஞா . தேவநேயப் பாவணர் : முதன்மொழி - பக் , 19 


34 


17 


35 நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் : தமிழ் அமைப்புற்ற வரலாறு - பக் . 11 


34 


இச்சுட்டொலிகளில் உலக முதன்மையான அ என்னும் ஒலி எவ்வாறு 
பிறந்தது " தொண்டையிலிருந்து பிறந்த குரல் ஒலி , இணைந்து மூடியிருந்த 
உதடும் இதழும் திறந்து பிளக்க , அங்காத்தலால் உண்டாயிற்று , இஃது 
இயல்பும் எளிமையும் கொண்ட முதல் ஒலி , இ என்னும் ஒலி- குரலில் 
எழுந்த ஒலி , நாவின் நெகிழ்வால் 

உண்டாயிற்று . உ என்னும் ஒலி 
தொண்டைக் குரல் ஒலி , உதடும் இதழும் குவிதலால் உண்டாயிற்று . இவ்வா 
றாக மூன்றையும் அடுத்தடுத்து ஒலித்து உணர்ந்தால் உணர்ச்சி ஒலிகளுக்கு 
அடுத்த நிலையில் இச்சுட்டொலிகளே இயல்பும் எளிமையும் கொண்டவை 
உணரலாம் . இத்துடன் உணர்ச்சியுடன் சற்று அறிவைத் தூண்டும் அல்லது 

சைக்கும் நிலைக்கும் மாந்தனைத் திருப்புகின்றன என்பதையும் உணரலாம் . 
இவற்றால் சுட்டொலிகள் மொழி முளைப்பின் வேர் ஆயின . மொழி ஞாயிறு 
பாவாணர் இதனைத் தெள்ளிதின் ஆய்ந்து , 


611 


குறிப்பொலிகளுடன் சுட்டொலிகளையும் கையாண்டு , அவற்றினின்று 
பல்லாயிரக்கணக்கான சொற்களைத் திரித்துக்கொண்ட காலம் சுட்டொலிக் 
காலம் ஆகும் . சுட்டொலிகள் தோன்றிய பின்னரே மொழி வளர்ச்சியடையத் 
தொடங்கிற்று . உண்மையில் கட்டொலியடிச் சொற்றொகுதியே மொழி 
எனினும் இழுக்காகாது என்று பதிந்துள்ளார் . மொழியின் படிமுறை 
வளர்ச்சியில் இக்காலத்திற்குச் சுட்டொலிக் காலம் என்று பெயரீடு செய்த 
திறன் உண்மை பொதிந்ததாகும் . 


எனவே மொழித்தோற்றத்திற்கு விட்ட வேர் இச்சுட்டொலியாம் வேரே . 


4. போலி ஒலி ( மொழியின் தண்டு ) 


மொழியின் படிமுறை வளர்ச்சியில் அடுத்த படி போலி ஒலி . புறத்தே 
எழுந்த பிற உயிரினங்களின் குரல் ஒலிகளைக் கேட்ட மாந்தன் அவற்றைப் 
போன்று தானும் குரல் கொடுத்து ஒலித்துப் பார்த்தான் . 


கா என்ற காக்கையின் குரல் ஒலியை , 
கூ என்ற குயிலின் குரல் ஒலியை 
மா என்ற மாட்டின் குரல் ஒலியை , 

மே என்ற ஆட்டின் குரல் ஒலிபைப்போன்று குரல் கொடுத்தான் . 
( பின்னர் இவ்வொலிகளே இவ்வுயிரினங்களுக்குப் பெயராக்கப்பெற்றன . ) இவை 


36 . 


ஞா . தேவநேயப்பாவாணர் : முதன்மொழி பக் . 17 


. 


35 


யெல்லாம் ஒரு குறிப்புப் பொருள் கொண்ட போலி ஒலிகள் . இந்தப்படி நிலை 
மொழி முளைப்பில் தண்டு ஆகும் . 


5. அசை மொழி 


முளையும் வேரும் தண்டும் தளிரைத் தருமன்றோ ? தந்தன . 
வரை பெரும்பகுதி தன்னை அறியாமலும் , சிறிதளவு புறத்தே உள்ளவற்றை 
அறிந்தும் ஒலிகளை எழுப்பிய மாந்தன் அடுத்த படியாக , தன்னை உணர்ந்தவ 
னாக வாயின் பிற உறுப்புக்களைச் செயற்படுத்தத் தொடங்கினான் . இஃதும் 
இயல்பில் நிகழ்ந்த படி நிலையாகும் . 


சுட்டொலியின் முன்னர் நெகிழ்ந்த நாக்கு அசைந்து ஒலிக்கு உதவிற்று . 
இந்த அசைவு மேல்வாயாம் அண்ணத்தையும் , பல்லையும் பொருந்தவைத்து 
ஒலிக்கூட்டலுக்கு வித்திட்டது . 


பைய நாயை அசைத்த பழந்தமிழ் என்னும் பாடல் வரி எழக் கரணிய 

நாவின் அசைவு தான் மொழியின் பகு உறுப்பாம் அசையைத் 
தோற்றுவித்தது . யாப்பிலக்கணத்தில் செய்யுளுறுப்பிற்குச் சொல்லப்பெற்ற , 


மானது . 


அசைத்து இசை கோடலின் அசையே என்னும் கருத்து இங்கு 
காணும் அசைக்கும் பொருந்தும் . நாவையும் , தாடையையும் அசைத்துச் 
சொல்லுக்கு இசைவாக அமைதலின் அசை எனப்பட்டது எனலாம் . 


அது என்ன 


அசை என்பது பொருளற்ற எழுத்துக் கூட்டலுக்கும் குறிக்கப்பெற்றது 
பிற்காலத்தே . ஆனால் , அசை என்பது தோற்றத்தில் பொருளுக்கு இயங்கிய 
இயக்கத்திற்குரியதே . மாடு அசை போடுகிறது என்கிறோம் . 
செய்கிறது . மாடு தான் அரைகுறையாகத் தின்ற இரையை உரிய கூழ் ஆக்கு 
வதற்கு வாய்த் தாடையை அசைத்து இயக்குகிறது . தின்ன தீனி பயன்படு 
பொருளாகிறது . இதுபோன்றே நாவின் அசைவால் தோன்றிய அசை , மொழி 
எனப் பயன் தரும் இயக்கத்தின் விளைவே . எனவே அசையே பொருட் 
பயனுக்கு. ஆவதால் இஃது அசைமொழி . 


மொழிக்கு அசைவால் பிறந்த அசை எவ்வாறு இசைவாயிற்று ? 


37 . 


மேற்கேள் நூல் யாப்பருங்கல விருத்தி 
எழுத்தோத்து 1- உரை - மேற்கோள் 


36 


உணர்வொலியாம் ஆ சுட்டொலியாக அ ஆகி , 
தாடையின் அசைவால் அம் என்னும் அசை ஆயிற்று . 


மேலும் ஓர் அம் என்னும் அசை கூடி , 
அம் - அம் - அம்மம் ( தாய்ப்பால் ) ஆயிற்று . 


அம் - ஐ - அம்மை ; 

அம் -ஆ - அம்மா ; 
அன் - ஐ - அன்னை ; அவ் - ஐ - அவ்வை ; 

அண் -- அம் - அண்ணம் ; அண் - அன் - அண்ணன் 
இவ்வாறே பிறவும் அசைந்து மொழிக்கு இசைவாயின . 

அசைமொழிகள் 
பிறந்தன . 


இந்த அசைமொழி . மொழி முளையின் - வேரின் - தளிர் விட்டதன் அறி 
குறி , இவ்வாறு அறிகுறி தந்த உறுப்புக்களில் மிகுதியும் பங்கு பெறுவது 
நா என்னும் உறுப்பே . ஆதலின் சொல்லும் மொழியும் நாவாகவே , 

நா நலம் என்னும் நலன் உடைமை ( திருக்குறள் : 641 ) 
யா காவார் ஆயினும் நா காக்க ( திருக்குறள் : 129 ) 
நாவினாற் சுட்ட வடு 
நா நவில் புலவர் ( புறம் 282 : 18 ) 

நாத்திறம் ( புறம் 346 : 6 ) 
என்றெல்லாம் பாடப்பட்டது . இந்த அசைமொழி மொழிக்கூறில் சம் பங்கு 

இச்சமபங்கில் ஒட்டுறவான பங்கு கொண்டதே அடுத்த 
படியாகிய பலுக்கு மொழி , 


129 ) 


கொண்டது . 


6. பலுக்கு மொழி 


சுட்டொலிக்கு நா நெகிழ்ந்தது ; அசைமொழிக்கு நா அசைந்தது . 
அசைந்து அண்ணம் , உதடுகளுடன் உதவியது . மொழிக்குரிய பிற உறுப்பு 
களில் பல் மேல் கீழ்த்தாடைகளுடன் இயங்கி மொழிக்குத் துணை நிற்கின்றது . 
அசைமொழியுடன் ஒட்டுறவாக இப்பல்லின் செயற்பாடு பலுக்கல் எனப் 

பல் என்னும் சொல்லை நோக்கினால் ப , ல் என்னும் இரண்டு 
ஒலிகளை உணர்கிறோம் . ப உதடு , இதழ் இரண்டும் பொருந்த உண்டாவது . 
ல் மேல் , கீழ் முன் பற்களின் முனைகள் பொருந்துவதால் பிறப்பது . இதுதான் 


பட்டது . 


AN 


37 


பல்லின் முதல் மொழித்தொண்டு . இவ்வாறு இரண்டு (ப- ல் ) ஒலிகளை 
எழுப்பிய ஒலிகளைக்கொண்டே இவ்வுறுப்பு பல் எனப்பெயர் கொண்டது . 
இது பல் தன் செயலால் தான் பெற்ற பெயர் . இவ்வாறு செயற்படும் டல்லின் 
ஒலிக்கூட்டும் செயல் பல் - பலு- பலுக்கு- பலுக்குதல் எனவாயிற்று . 

இதன் 
இயைபிலேயே மொழி உறுப்புக்களில் தனித்தனியாகவும் 

கூட்டாகவும் 
ஒலிக்கப்படுதல் பேச்சு , பலுக்கல் (உச்சரித்தல் ) எனப்பட்டது . பலுக்குதல் 
என்பது பண்டைச்சொல் அன்று என்று கருதிவிட முடியாது . தொன்மையி 
லும் இருந்து நூல்களில் இடம் பெறாமல் போயிருக்கலாம் . பிற்கால மதுரகவி 
என்னடி மெத்தப் பலுக்குகிறாய் என்றார் . திருஞானசம்பந்தர் கண் பேச் 
என்பதைக் கண் பலுக்க என்று பாடினார் . 


இவற்றையெல்லாம் 

ஓர்ந்து 

கண்ட மொழிஞாயிறு பாவாணர் 
உச்சரித்தல் என்று வழக்கிலிருந்ததை விடுத்துப் பலுக்குதல் என்று பேசி 
எழுதி பலுக்கு மொழி என்னும் சொல்லாட்சியை வழங்கினார் . பல்லடியாகப் 
பிறந்த இச்சொல் சொல்லுக்கே பல்லைக் குறியாக்கியது . பல் போனால் 
சொல் போச்சு என்னும் வழக்கு இதனை வழிமொழிகின்றது . இவ்வாறு 
வளர்ந்த பலுக்கும் இயக்கந்தான் பலுக்கு மொழியாயிற்று . மொழியை மலர 
வைத்தது இப்பலுக்கு மொழியே . எனவே , பலுக்கு மொழியை மொழியின் 
மலர் எனலாம் . 


சுட்டொலிகள் தோன்றிய பின் சொல் வளர்ச்சியடைந்த மொழியைப் 
பலுக்கு மொழி ( Articulate Language) என்பர் . இதுவே மொழி எனச் 
சிறப்பித்துச் சொல்லப்பெறுகிறது 35 என்று மொழிஞாயிறு பாவாணர் எழுதி 
யுள்ளமை போன்று மொழி வரலாற்றில் பலுக்கு மொழிதான் மொழி - ஒலிக் 
கூட்டலின் உருவத்திற்கு முதற்பருவத்தை வழங்கியது . 


இவ்வாறு சைகை மொழியாம் கைச் செய்கைக்குப்பின் 
மொழியின் வரலாற்றைச் செடிமமாக உருவகப்படுத்தலாம் , 


எழுந்த ஒலி 


மூலம் - உந்தி வளி 


வித்து - குரல் ஒலி 
முளை - உணர்ச்சி ஒலி 
வேர் - சுட்டொலி 


38 . 


ஞா . தேவநேயப் பாவாணர் : முதன் மொழி பக் . 17 
செடிமம் - தாவரம் 


20 


தண்டு - போலி ஒலி 
தளிர் - அசைமொழி 
மலர் - பலுக்கு மொழி 


மேலே கண்ட மொழி வரலாற்றின் முதல் மூன்று படிகளும் மாந்தன் 
தந்த மொழிக்கூறுகளின் படைப்புகள் . அடுத்த மூன்று படிகளும் அவனது 
உணர்ச்சி தழுவிய முயற்சியின் படைப்புகள் . இவை கொண்டு மொழி மாந்த 
இயற்கையில் பிறந்தது ; மாந்த முயற்சியில் வளர்ந்தது என்பதைத் தெளிவாக 
அறியலாம் . 


எனவே , மொழி இயற்கைத் தோற்றம் என்று முடிவு கொள்வதுடன் , 


மொழி ஐம்பெரும் பூதம் போல் இயற்கையானது என்னும் அறிஞர் 
எப்பிகூரசு ( Epicurus ) கருத்துரை 

மீண்டும் நினைவிற்கொள்ளத்தக்கதா 
கிரேக்க மெய்ப்பொருள் நூலறிஞர் அரிசுடாட்டிலும் ( Aristotle ) 
இக்கருத்தையே கொண்டவர் என்பதும் மேற்கருத்தை வலுப்படுத்துகிறது . 


கின்றது . 


இதற்கு மாறாக , மொழி கடவுளால் படைக்கப்பட்டது என்னும் கருத்து 
உலகு எங்கும் உள்ள கடவுளியலாரால் எழுப்பப்பட்டது . இஃது அறிவை 
விலக்கிய நொய்ந்த கருத்து . 


ஈப்ரு மொழியைத்தான் கடவுள் முதலில் படைத்தார் 


ஆதாமும் ஏவாலும் உரையாடுவதற்காககக் கடவுள் தந்த மொழி டச்சு 
எனப்படும் எனவும் , 


தொன்மை மொழியினரான கிரேக்கர் , சீனர் , எகிப்தியர் , காண்டினேவியர் 
முதலானோர் கொண்ட மொழி கடவுள் படைப்பே என்பதும் உலகில் இன்றும் 
பேசப்படுவது வியப்புக்குரிய தா ; அறிவுத் தளர்ச்சியின் வெளிப்பாடா ; 
காக்கை தன் குஞ்சைப் பொன் குஞ்சாக்கும் வாய் முயற்சியா என்றெல்லாம் 
கருத வேண்டியுள்ளது . 


இந்திய அளவிலும் , 
‘ சமஸ்கிருதம் தெய்வம் தந்ததால் தேவபாடை 
புத்தர் வழங்கியது பாலி மொழி 

சிவபெருமான் தன் தமருகத்தைத் தட்டியதில் ஒரு பக்கத்தினின்று 
வட மொழியும் மறு பக்கத்திலிருந்து தமிழும் தோன்றின என்றனர். 


39 


இரு மொழிக்கும் கண்ணுதலார் முதற்குரவர் 

என்பது தொடக்கமாக 
சொல் இறையாக இருந்தது . 

சொல்லே இறை 

என்பன தொடராசு 
ஆதி சிவன் பெற்றுவிட்டான் " என்பது இறுதியாக எழுந்தன எல்லாம் 
ஆய்வில் எடுத்துக்கொள்வதற்கும் - ஏன் - அறிவின் முனைப்பில் கொள்வதற்கும் 
பொருந்துவனவாயில்லை . 


ஒன்று தன் மொழியை உயர்த்திக் காட்டல் , 


இரண்டு தம் சமயக் கடவுளுக்குத் தனித்தன்மை ஏற்றல் , 


எனத்தான் 


பொதுவில் மொழிக்கு (வேண்டாத ) பெருமை கூட்டல் 
கொள்ள வேண்டியுள்ளது . 


இவை யாவும் ஒட்டுமொத்த மொழி வரலாற்றின் பிறப்புபற்றிய கருத்து 
நோய் ஆகும் . 


இவ்வாறு பல கருத்துக்களால் மொழிப் பிறப்பிற்கு எழும் முரண்பாடு 
களே இக்கருத்து நோயைக் கலகலக்கச் செய்கிறது . மேலும் இக்கருத்து 
நோய்க்குத் தொடக்க மருந்தாக , கடவுளியர் கூற்றுக்களையே கொடுக்கலாம் . 
கடவுளியரே , 


மாந்தனைக் கடவுள் படைத்தார் ; மாந்தன் கடவுளுக்குப் பெயர் 
வைத்தான் என்று பெயர் சூட்டும் மொழிப்படைப்பை மாந்தனுக்குத் தந்தனர் .. 


கண்ணுதற் பெருங் கடவுளும் கழகமோடமர்ந்து 

பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் " 
என்று தாம் படைத்த தமிழைத் தாமே . ஆய்ந்தார் என்று எல்லாம் வல்ல 
கடவுளையே மறு ஆய்வுக்காராக ஆக்கினர் . இவை போன்ற மிகப்பிறவற்றை 
யும் , கருத்து நோய்க்குத் தொடக்க மருந்தாகக் கொள்வதில் தவறில்லை . 


தீர்வு மருந்தாக , தமிழறிஞர் திரு வையாபுரிப் பிள்ளையவர்கள் கருத் 
தைக் கொடுக்கலாம் . 


" மொழிகள் கடவுளாலும் முனிவர்களாலும் படைக்கப்பட்டன என்று 
கருதுதல் நமது தெய்வ பக்தியைக் காட்டுமே . தவிர உண்மையை உணர்த்துவ 
தாகாது என்றவர் , இக்கருத்து எத்தகைய பயனுள்ளது என்பளை 

பதையும் . 


40 


இவை போன்ற கூற்றுக்களாலும் கொள்கைகளாலும் விளைந்துள்ள 
தீமைகள் மிகப் பல 39 என்றும் பதிந்துள்ளார் . இப்பதிவு கருத்து நோயைக் 
குணப்படுத்தும் நன் மருந்து . 


முடிவாக இயற்கைத் தோற்றங் கொண்டதே மொழி என்று கொள்ள 
வேண்டும் . 


முதல் மாந்தனின் தோற்றம் குமரிக்கோடு எனக் காணப்பட்டது . அவ் 
வினம் . மலையிலிருந்து இறங்கிப் பரந்த வாழ்வைக் கண்டது . பரந்து கிடக்கும் 
நிலப்பகுதியைக் காணும் அவாவால் கிழக்கிலும் மேற்கிலும் முதலில் பரவத் 
தொடங்கிற்று . 


உயிரியலின் தொடக்க ஆய்வாளர்கள் . ஆதார மொழிபைப் பேசிய 
மக்கள் இரண்டு பெரும் பகுதிகளாகப் பிரிந்து ஒரு பிரிவினர் கிழக்கேயும் 
மற்றொரு பிரிவினர் மேற்கேயும் பரவியிருக்கவேண்டும் T0 என்று கண்டனர் . 
இக்கருத்து . கிழக்கு மேற்குக்கு மையமாக ஓரிடத்தை முதல் மாந்த இனத்தின் 
தோற்ற இட மாக அடையாளம் காட்டுகின்றது . நிலக்கோளத்தின்படி இம் 
மைய இடம் குமரிக்கோடு தான் . 


இதற்கு மேலும் வடக்கு நோக்கியும் , வடமேற்கு , வட கிழக்கு நோக்கி 
யும் அப்பரவல் நேர்ந்திருக்க வேண்டும் என்பதே இயல்பாக நிகழக் கூடிய 


தாகும் . 


இக்கால ஆய்வுகளும் இதற்குச் சான்று கூறுகின்றன . கொழும்பு 
பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஆ , சதாசிவம் தரும் சான்றுக் குறிப்பு : 


அண்மைக்கால ஆராய்ச்சிகளின் இந்திய சரித்திரத்தில் - ஒரு பகுதியில் 
விளங்கிய குமரி நாடு இந்தியா, இலங்கை என்பன வற்றை உள்ளடக்கிய நீண்ட 
ஒரு கண்டம் என்றும் , கடல் கோள்களால் அந்நாட்டு மக்கள் வடக்கே சென்று 
குமரி எனப்படும் சமர் நாட்டிலும் சிந்து நதிப் பள்ளத்தாக்கிலும் கி . மு . 
4000 ஆம் ஆண்டுக்கு முன்னரே பழந்தமிழ் 

பழந்தமிழ் நாகரிகத்தை 

நாகரிகத்தை நிலை நாட்டி 
விட்டனர் என்று கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றன 


அகழ்ந்து காணப்பெற்ற மொகஞ்சதரோ , ஆரப்பாவிலும் இக்கருத்துக் 
குதவும் சுவடுகள் காணப்பட்டுள்ளன . 


39. எசு. வையாபுரிப்பிள்ளை ; சொற்கலை விருந்து பக் . 16 
40. எம் . எசு . துரைசாமி கலைக்களஞ்சியம் 8 பக் , 548 


, 


41 


சூ- a - 6 


இப்பரவலில் மொழிநிலை என்ன ? 


இந்நிலைதான் பலுக்கு மொழியின் பிறப்புக்காலமாக இருந்திருக்க 
வேண்டும் . அது ஒலி வழங்கும் கதிரவனது வெப்ப நிலையாகும் . 

அதனை 
அண்டிய தட்ப நிலை ; அண்டாத தட்ப நிலைகளுமாகும் . 


கோளம் பற்றிய அறிவியல் வல்லுநர்களால் நிலக்கோளத்தில் நில 
மையக்கோடு வகுக்கப்பெற்றுள்ளது . இது கதிரவனின் வெப்பம் 

நிலத்தின் 
மேல் விழும் மிகு எல்லைக் களம் . இதன் தெற்கும் வடக்கும் கதிர் வெப்பம் 
படிப்படியாகக் குறையும் 

களங்கள் . 

தெற்கு வடக்கு முனைகள் வெப்பம் 
தாக்காத பனிப்படலக் களங்கள் . பரவிச் சென்ற மாந்த இனம் இக் கள 
மாற்றங்களால் அவ்வச் சூழலுக்கேற்ப மாற்றம் பெற்றது . 


அம்மாற்றம் எவ்வகையது ? 


வெப்பம் தட்பம் இவற்றின் சூழலுக்கு ஏற்ப மாந்தனின் புற அமைப்பு 
நிறம் மாற்றமடைந்தமை போன்றே உள்ளுறுப்புக்களும் அமைப்பால் மாற்ற 
மின்றி வேறுவகையில் மாற்றம் கொண்டன . வெப்ப தட்பத்தால் சற்றுச்சற்றே 
சுருங்கவும் உப்பவும் பெறுதல் இயல்பே . 

எம்மாந்தனுக்கும் 
மொழிக்கு மூலமாவது உந்துவளி ஒன்றுதான் . 


ஆனால் 


ஆனால் , கதிரவனின் வெப்ப தட்பத் தாக்கத்தால் தான் பல்வகை ஒலிப் 
பிறப்பு மாற்றங்கள் நேர்ந்தன ; பல மொழிகள் உருவாக அவையே கரணியம் 
ஆயின . 

தொண்டை முதலியவற்றின் சற்றுச் சற்றே மாற்றத்தாலும் ஒலி 
வேறுபாடு நேர்ந்தது . வெப்ப தட்பத் தாக்கங்கொண்டு மொழி என்னும் 
ஒலிக்குத் தாய் , ஒளி என்பதையும் உணரலாம் . 


உலகில் பற்பல மொழிகள் தோன் றினும் அவை தனித்தனி மூலமாகத் 
தோன்றின அல்ல . ஒரு மூல மொழிதான் தாய் . அத்தாய் மிகச்சில மொழி 
களை முதலில் ஈன்றாள் . ஒவ்வொன்றும் சில கிளை மொழிகளைத் தோற்று 
வித்துத்தான் தான் ஒவ்வொரு குடும்பமாகியது . கிளை மொழிகளிலிருந்து 
சுற்றம் போன்ற மொழிகளும் , அக்கிளை மொழி , சுற்ற மொழிகளுடன் கலந்து 
உறவு மொழிகளும் பல்கின . இவ்வாறாக நூற்றுக்கணக்கில் பின்னர் ஆயிரக் 
கணக்கில் சொல்லும் அளவு மொழி பெருகியது . இத் துணை மொழிகளுக்கும் 
ஒலிதான் மூலகாரணம் என்னும் உண்மை வைரக் கல்வெட்டாகும் . 


இவ்வாறு பல்கிப் பெருகத் தொடங்கிய காலம் முதல் மாந்த இனத்தின் 
பலுக்கு மொழிக் காலமேயாகும் . இப்பலுக்கு மொழி , மொழியை உருவாக்கி 


42 


யது ; வளர்த்தது . 
வில்லை . 


ஆயினும் , இந்நிலையிலும் மொழி நிறைவு பெற்ற தாக 


நிறைவிற்கு மற்றொரு தோற்றம் வேண்டப்பட்டது . 
னத்தின் இயற்கையால் முளைத்தது . 


அது மாந்த 


சைகைமொழி காணப்படுவது . 


ஒலி மொழி கேட்கப்படுவது . 


இவை இரண்டும் , இவை நிகழும் நேரத்தில் தான் பயன்படும் ; பயன் 
தரும் . நிலைத்தவை ஆகா . ஒன்று பார்வையிலிருந்து மறையும் ; மற்றொன்று 
காற்றுடன் கலக்கும் . 


வெளிப்படுத்தப்படும் கருத்து மேலும் ஒருமுறை , சில முறை, பல முறை 
பயன்பட அது நிலைப்பாடு கொள்ளவேண்டும் இதற்குத் தோன்றியது வரி 
வடிவ எழுத்து , வரி வடிவ எழுத்துத்தான் மொழிக்கு நிறைவைத் தந்தது . 


இவ்வரி வடிவத்தை ஈன்றதும் கையே . 


பல்கிப் பரந்த மாந்த இனம் ஆங்காங்கு இவ்வரிவடிவத்தைப் பல்வேறு 
வடிவங்களில் கண்டது . 


பலுக்குமொழிக் காலத்தில் பரவத் தொடங்கி , ஆங்காங்கு மாந்தர் 
வாழ்வுபெற்ற பின்னரே வரிவடிவ எழுத்து தோற்றம் பெற்றது . 

ஒரே 
குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளுள் சொற்கள் ஓரளவிலும் சிலவற்றில் பெருமள 
விலும் ஒத்திருப்பினும் எழுத்துக்கள் ஒத்திருப்பனவல்ல ; வேறுபாடு 
கொண்டனவாகக் காணப்படுகின்றன . இது பலுக்கு மொழிக்குப் பிறகு தான் 
வடிவ எழுத்து தோற்றம் பெற்றதைக் காட்டுகிறது . 


வரிவடிவம் சைகை மொழியுடன் இணைந்ததாகவும் கொள்ளப்பெற்றது . 
சைகையால் ஏதேனும் ஒரு பொருளைக் கருவியாகக்கொண்டு உருவம் தரப் 

சீன திபேத்தியர் அக்காலத்தில் கயிற்றில் முடிச்சு போடுவதைக் 
கருத்தறிவிப்பாகக் கொண்டனர் . முடிச்சும் கருத்தை எழுப்பியதால் எழுத்தாகக் 
கொள்ளப்பட்டது . அதனை முடிச்செழுத்து ( Knot Writing )41 என்றனர் .. 


பட்டது . 


சைகை மொழிக்குக் கை அசைந்தது . 


41 . 


* 
. 
* 


கலைக்களஞ்சியம் 2 


பக் . 576 


43 


விரல் அசைந்தது . 


விரல் முனை 


கோடிட்டது ; 


வரி வடிவத்திற்கு 
வரைந்தது ; எழுதியது . 


தொல்காப்பிய முதல் உரையாசிரியர் இளம்பூரணர் பரவுதல் என்னும் 
சொல்லுக்கு அதைக் கேட்போனால் பொருள் புரிந்துகொள்ள முடியவில்லை 
என்றால் மேல் நோக்கிச் சில மலர் கொண்டு தூவிக் காட்ட உணருமேல் 
அஃதே உணர்ச்சி வாயிலாக அறிக என்றார் . 42 இதனையும் சைகைகொண்டு 
மலர் எடுத்து எனலாம் . 


முதலில் கை விரல் குகைச் சுவரில் கோடிட்டு , அடுத்து நிலத்தில் 
கோடிட்டு , மணல் நிலத்தில் உழும் சாலோட்டம்போல் கோடிட்டடது . நந்து 
உழுத கோடு எழுத்தாகாது என்பர் . ஆனால் , நந்து உழுத சால்கோட்டைப் 
பார்த்து எழுதிய மாந்தன் கோடு எழுத்திற்கு உதவிற்று . மேலும் , சற்றுக் 
கடினமான இடத்தில் கீறியும் , மரம் , கல் முதலியவற்றில் வெட்டியும் எழுத் 
துலகில் மாந்தன் புகத் தொடங்கினான் . இவை இயற்கையாகும் . இவ்வியற் 
கையின் வளர்ச்சியில் நேர் கோடு வளை கோடுகளை ணைத்து உருவத்தை 
வரைந்து படம் போட்டுக் காட்டத் தொடங்கினான் . உண்பதற்குக் கை விரல் 
களைக் குவித்து வாயண்டை பொருத்திக் காட்டிய மாந்தன் கிழங்குபோல 
தினைபோல , காய்போல படம் போட்டுக் காட்டி உணர்த்தினான் . கண்ணைக் 
குறிக்க , அதன் பார்வையைக் குறிக்க , பார் என் சொல்ல 

கண் போன்று 
வளை கோட்டால் வட்டம் போட்டான் . பொருள்களைக் குறிக்கப் படம் 
போட்டது போன்று குணங்களைக் குறிக்கவும் படங்கள் போடப்பட்டன . 
செல்வத்தைக் குறிக்க மாட்டுக் கூட்டத்தையும் , நட்பைக் குறிக்க இரு கைகள் 
கோத்ததையும் படமாக்கினான் . இப்பட எழுத்துக்கள் மொகஞ்சதரோ 
அகழ்வுப் பொருள்களில் உள்ளதை அறிஞர் ஈராசு பாதிரியார் 

கண்டறிந்து 
வெளியிட்டுள்ளார் . இவ்வாறு வரைந்தது பட எழுத்து . ( Pictograph / 
Ideographic ) ஆப்பிரிக்க நாட்டு , வட அமெரிக்க நாட்டுப் பழங்குடி 

மக்க 
ளிடம் இப்பட எழுத்து இன்றும் நடைமுறையில் இருக்கிறது . காண்டினேவியர் 
ஒரு படத்தையே சற்று விரிவாகப் போட்டு ஒரு கதையைச் 

சொல்லும் 
முறையைக் கையாண்டவர் . 


பட எழுத்தின் அடுத்த வளர்ச்சியாக ஒலியின் - ஒலி எழுத்தின் அறிகுறி 
யாகக் கோடுகளால் வரைந்து காட்டும் வரி எழுத்து எ 

வரி எழுத்து எழுந்தது . இந்நிலை 
தான் மாந்தனின் எழுத்து நாகரிகத்தைத் தோற்றுவித்தது . இவ்வாறு 
எழுந்தது ஒலி வடிவ எழுத்து ( Phonetic Writing ) எனப்பெற்றது . வாய் 


42, இளம்பூரணர் : தொல் . 


சொல் . 387 வரை 


44 


வெளியிட்ட ஒலியின் தாக்கத்தால் ஒலியெழுத்து உருவாவதை ஒலி அறிவியலார் 
பின்வருமாறு கண்டுள்ளன . i : 


ஒலி ஓர் அதிர்ச்சித் தொடர் , அந்த அதிர்ச்சியை நெகிழ்ந்து கொடுக்கும் 
மெல்லிய மணலிலோ பிற பொருளிலோ செலுத்தினால் அது வெவ்வேறு உருவு 
டைய காற்றலைகள் வாயிலாகத் தாக்கியபோது வெவ்வேறு வரிவடிவங்கள் 
அடைவதைக் கண்டறிந்தனர் . இஃது இயற்கை ஒலியெழுத்து . இதன் 
இயற்கைப் போக்கில் மாந்தன் முன் கண்ட கோடிடல் , கீறல் , வரைதல் , எழுது 
தல் முதலிய செயல்களின் வளர்ச்சியால் ஒலிக்கேற்ற வரிவடிவத்தைப் படைத் 


தான் . 


இப்படைப்பு காட்சிப்படுவது அஃதாவது ஒளியால் காட்சிப்படுவது . 
காட்சியை ஏற்படுத்துவது ஒளி என்று காண்போம் . மேற்கண்ட ஆய்வின் 
முடிவுப்படி வாய் ஒலியின் தாக்கம் , வரிவடிவக் காட்சியாம் ஒளியைத் தந்தது . 
இங்கு ஒலி , ஒளிபைப் பிறப்பிப்பதாகிறது . தோற்றத்தில் ஒளி ஒலிக்குத் தாய் . 
வரிவடிவ எழுத்தாகிய ஒலியெழுத்துப் படைப்பினால் ஒளிக்கு ஒலி தாய் 
ஆகிறது . இதனைச் செய்தவன் மாந்தன் . 


இதைத்தான் முன்னர் ( பக்கம் 7 ) மாந்தன் ஒளி , ஒலி பற்றிய அடிப் 
படைத் தொடர்பிலிருந்து ஒரு மாற்றம் செய்துள்ளான் என்று எழுதி அதற்கு , 

அது என்ன மாற்றம் ? என்ற வினாவும் எழுப்பப்பெற்றது . 


இவ்வினாவின் விடை. தான் மேலே கண்ட வழியில் ஒளித்தாய் சேபாகி 
ஒலி தாய் ஆனமை . ஆம் ; ஒலியின் அறிகுறியாக ஒளிப்படும் வரிவடிவ எழுத்தை 
உருவாக்கிய மாற்றம் . இவ்வகையாக , எழுதப்படும் வரிவடிவ எழுத்து 
பிறந்தது . இவ்வெழுத்து வழி சொற்கள் தோன்றி வரி வடிவ மொழி உ 
உருப் 
பெற்றது . 

வரிவடிவ உருவப்பாடுதான்- எழுத்து மொழிதான் மொழியை 
நிறைவுடை தாக்கியது . 

இப்பகுதியை படித்து வருவோர் அறிவில் ஒரு வினா எழுதல் இயல்பே , 


பொதுவில் " ஒலியில் மொழி " என்று தொடங்கிய இந்த ஆய்வில் 
பெரும்பகுதி தமிழ் வழியே சான்றுகள் தருகின்றமை எவ்வாறு பொருந்தும் ? 
என்பது அவ்வினா. 


முதல் மாந்த இனத் தோற்றம் குமரிக்கோடு என்னும் முடிவின் தொடர் 
பில் மாந்த இனம் பேச்சு மொழியைக் கண்டது என்னும்போது அது அவ்வினத் 
தின் மொழியாகத்தான் இருக்கும் என்பதே விடை . 


45 


அவ்வாறாயின் அம்மொழி தமிழ்தான் என்பதற்குச் சான்று என்ன ( ?) 
என்னும் தொடர்வினா எழுவதும் இயல்பே . 


இந்தத் தொடர் வினாவிற்கு இந்த ஒலியில் மொழியைத் தொடருக் 
மொழியில் தமிழ் விடை தரும் . 


3. மொழியில் தமிழ் 

பலுக்கு மொழியை அடித்தளமாகக்கொண்டு உலகில் மொழிகள் பல்கின 
என்று கண்டோம் .. அவ்வாறு பல்கிய மொழிகள் எத்தனை ? மொழியறிஞர் 
தந்துவரும் உலக மொழிக் கணக்கு நம்மை ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்ல 
வில்லை . 


செர்மனி நாட்டு மொழியறிஞர் மாக்சுமுல்லர் ( Max Muller 1823 
1900 ) 900 மொழிகளுக்குக் குறைவில்லை என்றார் . மொழியறிஞர் ஈ . கீக்கர்சு 
( E. Kieekars 1931 ) மறைந்த மொழிகளைவும் சேர்த்து 176 என்றார் . 
மொழி நிலப் படத்தை வரைந்த பல்பி ( Balbi ) 600 என்றார் . பிரெஞ்சுக் 
கழகம் ( French A.cademy ) 2796 என்று கணக்கிட்டுள்ளது . எச் . கிரே 
லூயிசு ( H. Grey Luis ) எழுதிய (Foundation of Language ) நூல் 2500 
முதல் 3000 வரை காட்டுகிறது . மேலும் இவ்வெண்ணிக்கை 4000 , 6000 
என்றெல்லாம் சொல்லப்படுகிறது . மேலை நாட்டு மொழியறிஞர் பேச்சு 
வழக்கை வைத்தே மொழிகளைக் கணக்கிடுகின்றனர் . இதனால் ஒரு மொழியே 
அந்நாட்டின் பல பகுதிகளில் வேறுபடும் திரிபுகளால் பல மொழிகளா 
கணக்காகிறது .. சான்றாகத் தமிழைத் திருநெல்வேலித் தமிழ் , இராமனாத 
புரத்துத் தமிழ் , சென்னைத் தமிழ் , தஞ்சைத் தமிழ் , யாழ்ப்பாணத் தமிழ் 
என்றெல்லாம் தனித்தனி மொழியாகக் கொள்ளப்படுவதைக் கூறலாம் . இவ் 
வகையில் இந்திய நாட்டு மொழிகளே 1652 என்பது ஒரு கணக்கு . 

சியார்சு 
கிரையர்சனின் George Grierson - Linguistic Survey of India ) கணக்கு 
225. 1000 மக்கள் பேசும் மொழி எனக்கணக்கிட்டு 700 மொழிகள் என்றும் 
5000 மக்கள் பேசும் மொழி எனக்கணக்கிட்டு 259 என்றும் இந்திய மொழிக் 
கணக்கு பல்வகைப்படுகிறது . 


இவ்வாறு பல மொழிகள் கொண்ட மொழி உலகில் , 
தமிழ் மொழியின் நிலை என்ன ? 
மொழியறிஞர் தமிழை எவ்வாறு அணுகினர் ? 
எப்படி நோட்டமிடப்பெற்றது ? 


461 


எந்நெறியில் ஆராயப்பெற்றது ? 
எந்தத் தகுதியில் வைக்கப்பெற்றுள்ளது ? 

உண்மை வெளிப்படுத்தப் பெற்றதா ? 
இவ்வினாக்களுக்கு கிடைக்கும் விடைகள் , முன்னே ஒலியில் மொழி ப் பகுதி 
பயின் இறுதியில் எழுப்பி நிறுத்தப்பட்டுள்ள வினாவிற்கும் விடையாகும் . 


உலக மொழிகளை வகைப்படுத்த முயன்றோர் 3 தலைக்குடிகளாக் கினர் . 
இவ்வகைப்பாடு அறிஞர் டபிள்யூ . சிமித் ( W. Smith ) என்பவர் வகுத்த கருத் 
தின் வழி எழுந்தது . அத்தலைக்குடிகள் 


1. ஆரியம் ( Aryan ) 
2. சேமியம் ( Semitic ) 

3. துரேனியம் ( Turanian 
எனப்படும் . மொழியறிஞர் பலரும் இதனை ஏற்றனர் . ஒவ்வொரு தலைக் 
குடியிலும் பல குடும்பங்களை வகுத்தனர் . அவ்வகையில் 

உலகில் மொழிக் 
குடும்பங்கள் 27 என்று பிரெஞ்சுக் கழகமும் ( French Academy ) , 30 முதல் 
40 வரை என்று மொழியியல் அறிஞர்களும் வேறுபட்ட எண்ணிக்கையில் 
வகுத்துள்ளனர் . 


தலைக்குடிகள் மூன்றில் தமிழ் ஒரு தலைக்குடியாகக் கொள்ளப்பெற 
வில்லை . தமிழைத் தனியாகவன்றித் திராவிடம் 

என்னும் 

பெயரில் 
துரேனியத் தலைக்குடியில் வைத்துத் திராவிடக் குடும்பம் என்றனர் . 
இதனை மொழியியலார் மிகப்பலரும் ஏற்றுள்ளனர் . தமிழின் தனித்தன்மை 
கூறும் அறிஞர் கால்டுவெல்லும் ஏற்றுள்ளார் . தமிழ் உணர்வாளராகிய நம் 
தமிழ்ப் பரிதிமாற்கலைஞரும் ஏற்றுள்ளார் . மற்றொரு சாரார் அக்கேடிய 
மொழியின் வழிமொழியான பினிசியத்தைச் சேர்ந்தது என்றொரு கருத்தையும் 
தந்துள்ளனர். 


உலகில் ஐரோப்பாவும் ஆசியாவும் கூடிய யூரேசிய மொழிகளை 


1 . 

பழைய ஆசிய மொழிகள் 
2 , சீன திபேத்திய மொழிகள் 
3. அந்தமான் மொழி 
4. திராவிட மொழிகள் 


எனப் பகுத்துத் தமிழைத் திராவிடத் தொகுப்புப் பெயரில் கூறினர் . 

பழைய 
ஆசிய மொழிகள் என்றவற்றில் சமற்கிருதம் அடங்கும் , பழைமை வாய்ந்த 
சமஸ்கிருதம் ஒரு தனிக் குடும்பமாகவோ தனித் தலைக்குடியாகவோ குறிக்கப் 
பெறாமல் ஆரியம் , இந்தோ இரானியம் என்னும் தொகுப்பில் 

வைத்துக் 
கொள்ளப்பெற்றது . 


உலக 


மொழிகளில் குறிப்பிடத்தக்க 

குறிப்பிடத்தக்க தொன்மையும் வளமையும் 
கொண்டவையாகக் கருதப்பெறுபவை தமிழ் , சமற்கிருதம் , சீனம் , இலத்தீன் 
கிரீக்கு , எபிரேயம் என்பர் . இவற்றுள் தமிழ் இயற்கை மொழித் தோற்றமும் 
இலக்கிய இலக்கண வளமும் நெறியும் கொண்டு பேச்சு வழக்கிலும் 

எழுத்து 
வழக்கிலும் உள்ள உயர் தனிச் செம்மொழி . சமற்கிருதம் நான் மறைப் 
பொருண்மையும் , ஆறங்கச் சிறப்பும் , நாடக இலக்கிய வளமும் கொண்டு 
எழுத்து வழக்குள்ள , ஆனால் , பேச்சு வழக்கற்ற உயர் தனிச் செம்மொழி , 
உலகத் தொன்மை மொழிகளாகக் கருதப்பெறும் பிற வற்றில் ஒவ்வொன்றும் 
இத்துணை நிறைவின்றி ஒன்றொன்றோ , இரண்டிரண்டோ சிறப்புக்களைக் 
கொண்டனவாகும் . ஆனால் இவற்றின் பின்வைத்தே தமிழும் சமற்கிருதமும் 
மொழியாளர்களால் காணப்பெற்றன . அதிலும் சமற்கிருதம் பெற்ற இடத்தை 
தமிழுக்குத் தரவில்லை . சமற்கிருதம் பலரால் ஆய்விற்குப் பெரும் உதவி பான 
மொழியாகக் கொள்ளப்பெற்றது . இந்நிலையுடன் தமிழ் உயர் தனிச் செம் 
மொழிப் ( Classical Language ) பார்வையில் கொள்ளப்பெறாமல் இருந்தது . 
அண்மைக் காலத்தில் தான் சேர்த்துப் பேசப்பெறுகிறது . 


பொதுவில் இதனை ஒருபுறம் நிறுத்தி , சிறப்பாக ஒரு கருத்தை நோட்ட 
மிட வேண்டும் . 


தொன்மைத் தமிழ் தொடக்க காலமுதல் ஆய்வாளர்களால் நேரடியாகக் 
குறிக்கப்பெறாமல் திராவிடமொழிக் குடும்பம் என்னும் தொகுப்பில் வைத்தே 
குறிக்கப்பெற்றது . 


விலை 


இதுதான் தமிழை மொழி ஆய்வாளர்கள் அணுகிய முறை . 
இம்முறை பேழையைத் திறக்காமலே உள்ளே பொதிந்துள்ள சரக்கை 
பேசும் நிலை போன்றதாகும் . 

இம்முறையால் உண்மையான 
உள்ளீட்டை உணர முடியாது . ஆனால் , மொழி அறிஞர்களில் தொடக்ககால 
இடைக்கால ஆய்வாளர்கள் தமிழை ஒரு தலைக்குடியாக வைத்துக்கொள்ள 
வில்லை . தமிழை அறியாமலே அதன் தொடர்பான ஆய்வு முடிவுகளைக் 
கொண்டவர்களும் உளர் . அறிஞர் கோல்புருக்கு என்பார் தமிழ் அறியாதவர் , 
சமற்கிருத - பிற ஆரிய மொழிக் கருத்துக்களை வைத்து , தமிழ் , பிராகிருதக் 


48 


குடும்பத்தைச் சேர்ந்தது என்றார் . அண்மைக்கால ஆய்வாளர்கள் தமிழை 
அறிந்தவராயினும் , அதன் அடித்தளங்கள் காணாதவர்கள் . 


இத்தகைய ஆய்வாளர்கள் தமிழைத் திராவிடத் தொகுப்பில் - அப்பெய 
சரில் வைத்ததை நோக்கவேண்டும் . 


தமிழைத் திராவிடம் 


என்று சொல்வதே 


ஒரு திரிபு நிலையின்பாற் 


பட்டது . 


தமிழ் என்பதே திராவிடம் ஆகியது . 


திராவிடத்திலிருந்து தமிழ் வரவில்லை . ஆனால் , திராவிடம் என்றே 
பலர் கொண்டனர் ; காட்டினர் . 

தமிழைத் திராவிடம் என்றவர் எவர் ? சமற்கிருத வடமொழியாளரே . 
ஆயினும் மேலை ஆய்வாளர்களிற் சிலரும் , அண்மைக்கால , தமிழ் ஆழமறிந்த 
மொழிஞாயிறு தேவநேயப் பாவாணரும் அத்தகவினரும் தமிழ்தான் திராவிடம் 
எனப்பட்டது என்றனர் . 


எனவே , அவரது மொழிச் 


வடமொழியாளரே திராவிடம் என்றவர் , 
செயல் கொண்டே இதனை விளக்கவேண்டும் . 


இயலவில்லை . 


தமிழ் என்பதில் ழ் வடமொழியாளரால் பலுக்க 
எனவே , அதனை விடுத்து , 


கடல் . 


தமி என்பதைத் த்ரமி என்றனர். இவ்வாறு பலுக்குவது சமற்கிருத 
மொழியின் இயல்பு நிலை . இதற்குச் சான்றாக ஒன்றிரண்டு காட்டவேண்டி 
நேர்கின்றது . பவ்வம் 

கடல் வளம் பவ்வவளம் பவ்வளம் 
பவளம் . 

( இதைப் பவழம் என்றும் குறித்தனர் ) . இது தமிழ் , வடமொழி 
ஆரியர் தொன்மையில் கடலைக் காணாதவர் ; பவளம் அறியா தவர் . அவர்க்குப் 
புதிதான பாவளம் என்னும் சொல்லில் பவ - வை , ப்ரவ என்று பலுக்கி , 
ப்ரவளம் - ப்ரவாளம் என்றனர் . படி - ப்ர தியாயிற்று . படிமம் - ப்ரதிமா 
ஆயிற்று . 


இவை போன்று , கார் - கருமை . அது ஆகுபெயராக , கருத்த முகிலுக்கு 
ஆயிற்று . சீர் - சீர்த்தி ஆவது போன்று , கார் --- கார்த்தி ஆகி , கை விகுதி 
பெற்றுக் கார்த்திகை என்றாயிற்று . 4. இது தமிழ் . வடமொழியாளர் கார் 
என்பதைக் க்ரு என்று பலுக்கி கருத்திகை - க்ருத்திகா என்றனர் . 


இவை போன்றே , தமி - த்ரமி எனப்பட்டது . 


Aan > 


49 


பரு . சித -14 


* : 


ளகரத்தைக் 


ழகரம் பலுக்க வராமையால் 


ஓரளவில் பலுக்க வரும் 


கொண்டு 


தமிழ்- த்ரமிள் என்று தொடர்ந்து 
தமிளம் - த்ரிமிளம் - த்ரமிடம் - த்ரவிடம் - த்ராவிடம் என்றனர் , 

இங்கு மூனனவர் சி . எர்னெஃச்டு டிரம்பு ( C. Ernest Trump என்னும் 
அறிஞர் குறித்த ளகர ஒலி உள்ள 

வடசொற்கள் திராவிடச் சொற்களே 
என்றதையும் இணைத்து நோக்கவேண்டும் . 

மற்றும் ழகர , 

ளகரங்கள் வட 
மொழியில் டகரமாவதை வடமொழியின் மிகு உறவு கொண்டுள்ள தெலுங்கில் 
ஏழு - ஏடு என்றும் இழு- இடு என்றும் இவைபோன்று பலவும் வருவன 
கொண்டும் அறியலாம் . 


இவ்வாறு அவர் தம் பலுக்கலால் உருவாக்கப்பட்ட திராவிடம் அதாவது 
இத்திரிபு வழக்கு அவர்களாலேயே முதன் முதலாகவும் அதிகமாகவும் கையாளப் 
பெற்றது . இதற்குச் சில சான்றுகள் : 


வராகமிகிரருடைய பிருகத் சம்மிதையில் த்ராவிடர் உள்ளது . 


வால்மீகி இராமாயணத்தில் வால்மீகியால் இச்சொல் குறிக்கப்பெற்றது . 


மகாபாரதத்தில் சத்திரியர் திராவிடர் எனப்பெற்றனர் . 


திராவிட எனப் 


பாகவதம் காந்தத்தில் சத்தியவிரதன் என்பான் 
பெற்றான் , 


மச்சபுராணத்தில் ஒரு தமிழ் மன்னன் பெயர் த்ரமிளேசுவரன் 


என் 


குமாரிலபட்டர் ஆந்திர த்ராவிட பாஷைகள் 

று 

தமிழைத் 
திராவிடம் என்றார் . இவர் மேலும் ஒரு படி போய் கன்னடம் தமிழ் இரண் 
டிற்கும் தாய்மொழி திராவிடம் என்றார் . 


எனவே திராவிடம் தமிழின் திரிபுச் சொல் . தமிழே மூலம் . 


மொழிஞாயிறு பாவாணர் பதிந்துள்ளதும் இக்கருத்தே . 

மற்றும் , மொழியறிஞர் முனைவர் கிரையர்சன் ( Dr. Grierson 
என்பார் 


தமிழம் - தமிள- தவிள- 

தவிய 


என்று பிராகிருதத்தில் 


திரிந்து 


50 


பின்னர் , தமிள தவிட என்னும் வடிவங்கள் , த்ரமிள த்ராவிட 

இங்கு கொள்ளத் 
திராவிட என்று வடமொழியில் திரிந்தது 43 என்றதும் 
தக்கது . 


எவ்வழியில் நோக்கினும் தமிழே மொழிப்பெயர் ; இனப்பெயருக்கு 
முரியது . வடமொழியாளர் தாம் இப்படித் திராவிடம் என்று திரித்தனர் 
என்பதற்கு மாற்றுச் சான்றுகள் உள்ளன . தமிழ் என்பதன் எழுத்தொலிகள் 
அனைத்தையும் மாற்றாமல் பெரும்பகுதி அவ்வொலி கொண்டதாக வேற்று 
மொழி - வேற்று நாட்டார் வழங்கினர் . ஆரிய மொழி வழிப்பட்ட மொழியிலும் 
இவ்வாறு தமிழ் உருவத்தைக் காணலாம் . அவற்றுள் ஒரு சில : 

மகாவமிசம் என்னும் நூல் பாலி மொழியில் எழுதப்பெற்றது . அதில் 
தமிளோ என்று தமிழ் சொல்லப்பெறுகின்றது . இதில் தமிழ் ஒலியை ஒரு 
சிறு மாற்றத்துடன் காணலாம் . 


எனப் 


கிரேக்க நாட்டவரான எகிப்திய குலத்து வரலாற்றறிஞர் தாலமி 
( கி . பி . 119-161 ) தமிழ்நாட்டை டி பிரிகா ( கா - கிரேக்கத்தில் நாடு என்று 
பொருள் ) என்றார் . இதைத் தமிழகம் என்பதன் மாற்றாகவும் கொள்ளலாம் . 
தார நாத் என்பார் ( 1573 இல் ) எழுதிய நூலில் தமிழைத் திரமில் என்றார் .. 
நேபாளத்தின் தெற்குப் பகுதியில் வாழும் பழங்குடியினர் திமில் 
படுகின்றனர் . இவர்கள் பேசும் மொழி பெரிதும் தமிழோடு ஒத்துள்ளது . 
கங்கையின் முற்காலத் துறைமுகம் தமிழுக்கு என்று பெயர் 

கொண்டதாக 
விளங்கியுள்ளது . இவை அறிஞர் வி , கனகசபைப் பிள்ளை கண்டறிந்தவை . 

ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு நகரம் தமிழக் என்னும் பெயரில் வழங்கு 
கின்றது . அங்கு வாழும் இசுலாமியர் தமிழ் கலந்த சொற்களில் பேசுகின்றனர் 
என்ற மாகறல் கார்த்திகேயனார் காட்டியுள்ளார் . 45 

யாவும் 
தொன்மைத் தமிழர் பல நிலப்பகுதிகளில் பரவிச்சென்ற வரலாற்றைக் 
குறிப்பாகச் சொல்வதுடன் தமிழ் ஒலிப்பையும் நினைவுறுத்துகின்றன . 


. 44 


வை 


எனவே , தமிழைத் திராவிடம் என்று குறிப்பது திரிபான பாதைவழிக் 


கொண்டது . 


இயல்பே தமிழாகும் என்க - அயலார் . 


43 கிரையர்சன் : Linguistic Survey of India , Vol 4 Page 298 
44 வி . கனகசபைப் பிள்ளை தமிழ்ப் பெருமை ( கட்டுரை ) செந்தமிழ் இதழ் தொகுதி 

பகுதி அ 
45 மாகறல் கார்த்திகேயனார் - மொழி நூல் பக்கம் 19 


51 


மாத 


பாவாணர் 


பாடி 


திரிபே திராவிட மாம் 46 என்று மொழிஞாயிறு 
யுள்ளமை உண்மையின் பதிவாகும் . 


கொண்டுள்ள தில் 


திராவிட மொழிக் குடும்பம் என்று மொழியியலார் 
தமிழ் மொழித் தொடக்கமாகப் பின்வரும் மொழிகள் உள்ளன . 


-- 


--- 


குடகம் 


- 


தமிழ் 

தமிழ் நாட்டு மொழி 
மலைஞாலம் 

கேரள மாநில மொழி 
கன்னடம் 

கருநாட்டக மொழி 
துளு 

தென் கன்னடத்திலுள்ள துளு நாட்டு மொழி 
தமிழகத்தின் மேலைப்பகுதி மொழி 

கொடுந்தமிழ் 
தேர் தவம் 

நீலகிரி மலைவாழ் பழங்குடியினர் மொழி 
கோண்டு 

மத்திய மாநிலக் கோண்டுவானா பகுதி மொழி 
மாலர் 

பவளத்தீவு வாழ் மக்கள் மொழி 
பிராகூயி 

பலுசித்தான் வாழ் பழங்குடியினர் மொழி 

கோண்டு போன்றது 
பார்ச்சி ( Parji ) சப்தப்பூர் மொழி ( காய் என்றும் பெயர் ) 
குருக்கு 

மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி மக்கள் 

மொழி 
மற்றும் கவர் , உராவன் என்பன . 


--- 


- 


--- 


கூயி 


-- 


அறிஞர் கே . எம் . சியார்சு ( K. M. George ) இந்திய மொழிகள் 250 
என்று கொண்டு ( 5000 மக்கள் பேசும் மொழிகளாகக் கொண்ட கணக்கு ) 
அவற்றைப் பின்வருமாறு பிரித்துக் காட்டியுள்ளார் : 


124 


30 


இந்தோ ஆரிய மொழி 
திராவிட மொழி 
சீன திபேத்திய மொழி 
அஃச்டிரிக் மொழி 
வகைப்படுத்தப்படாதவை 


சி 


73 


23 


9 


46 ஞா . தேவநேயப் பாவாணர் - வடமொழி வரலாறு முடிவதிகாரம் வெண்பா 4 


52 


இக்கணக்கின்படி திராவிட மொழிகள் 30 . இவற்றுள் சில எழுத்து வழக்கும் 
பேச்சு வழக்கும் உள்ளவை ; சில பேச்சு வழக்குடன் பிற மொழி எழுத்துக் 
களைக் கொண்டவை (-ஆங்கில உரோமன் எழுத்தும் உண்டு ) ; 

சில எழுத் 
தற்றவை ; பேச்சற்றவை . 


இவை அனைத்துமே தமிழ் மொழியின் இழையோட்டம் கொண்டவை . 
எந்த ஒன்றையும் எழுத்துக்கள் வேறுபடினும் பெரும்பகுதி சொல் மூலமும் 
அவற்றுள் பெரும்பகுதி பொருள் தொடர்பும் தமிழ் இயைபு கொண்டவை . 
இவற்றுள் பல சமற்கிருதச் சொல் கலந்த வாடையால் சில மாற்றங்களைக் 
காட்டினாலும் அவற்றின் முதன்மைச் சொற்கள் தமிழின் வேர்ச்சொற்களுடன் 
ஒன்றுபவை . 


இவற்றைத் தமிழின் கிளை மொழிகள் என்று மட்டும் எழுதி முடிக்க 
முடியாது . இவற்றின் தாய்மொழி என்பதே வைர முடிவு . திராவிடம் 
என்று எழுதும் கால்டுவெல் அவர்கள் இக்குடும்பம் ( திராவிடம் ) ஒரு காலத்தில் 
ஐரோப்பிய ஆசிரியரால் தமிழியம் ( Temilian ) என்று அழைக்கப்பெற்றது 
என்பது கொண்டு இக்குடும்பத்தைத் தமிழ்ப் பெயரால் குறித்ததையும் அறிய 
லாம் . எனவே , இத்தொகு தியை மொழியியலார் தமிழ்க் குடும்பம் என்றே 
குறியீடு செய்திருக்க வேண்டும் . செய்யவில்லை . 


செய்திருந்தால் முறையாக அணுகியுள்ளனர் என்னும் அளவில் ஏற்க 


லம் . 


தமிழ் , தன் வழிமொழிகளுக்குத் தாய் என்பது ஒரு தொடக்க உண்மை . 
இதன் வளர்ந்த உண் மை , உலக மொழிகள் அளவில் மற்றெந்த மொழிக்கும் 
குறைந்தது அன்று . மற்றெந்த மொழியுடனும் நோட்டத்திற்காக ஒப்பிட்டுப் 
பார்க்க வேண்டிய தனித்தகவு கொண்டது . 


எனவே , தமிழ் ஒரு தலைக்குடியாகக் கொள்ளப் பெற்று , 


தமிழம் 
ஆரியம் 
சேமியம் 
துரேனியம் 


என்று ஆராயப்பெற்றிருக்க வேண்டும் . இவ்வாறு தனிக் குடியாகக் கொள்ளப் 
பெற்று ஆராயப் பெற்றிருந்தால் அந்த ஆய்வு ஒரு பகுதி 

அளவாவது - ஏற்கப் 
படலாம் . 

இதிலும் பகுதி அளவுதானா ? அவ்வாறானால் 


நிறைவாக 


53 


ஏற்பதற்கு என்ன வேண்டும். ( ?) என்று வியப்புடனோ, வெறுப்புடனோ விறை 
லாம் , நிறைக்குக் குறைப்படுவது எது ? குறை என்ன ? 


உலக முதன் 


மாந்தனின் தோற்ற கால மொழி எது ( ? ) - அதாவது உலக முதன் 
மொழி எது ( ? ) என்னும் ஆய்வு தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பெறவில்லை 
என்பதே குறைப்பாடு . தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பெற்று 
மொழியை அறுதியிட்டு உறுதி செய்யாமல் போனது தான் குறை . இக்குறைக் 
குக் கரணியம் தொடக்ககால மொழி அறிஞராகிய-- இலக்கண வரையறைசெய்த 
கிரேக்க அறிஞர் அரிசுடாடில் ( Aristotle கி . மு . 384--322 ) 4. தல் ஒப்பியல் 
மொழியறிஞர் மறைத்திரு இராபர்ட்டு கால்டுவெல் ( Rev. Robert Caldwell 
1814-1891 ) வரை அனைவரும் தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களை 
அறியாதோர் . 


அறிஞர் அரிசுடாடில் தமிழை அறவே அறியாதவர் . அவரைத் 
தொடர்ந்த பலர் தமிழை அறியாதோர் அல்லது தமிழ் என்றொரு மொழி 
உள்ளதாக அதனையும் தமிழ் என்னும் பெயரில் அறியாதோர் . குறிப்பிடத் 
தக்க மொழி ஆய்வாளராம் மாக்சு முல்லர் ( Max Muller 1823-1900 ) 
சமற்கிருதப் புலமை பெற்றவர் . சமற்கிருத வரலாற்று நூல் எழுதியவர் . 
தமிழைப் பற்றி ஓரளவான அறிமுக அறிவுடன் நோட்டமிட்டவர் . 
நோட்டமும் சமற்கிருத வழிக்கொண்ட தாகும் . ஆவர் , 


என்று 


உலக மொழிகளில் மூன்று தலைக் குடித் தாய்களாகிய துரேனியம் 
ஆரியம் , சேமியம் ஒரே மூலத்தின என்றாரேயன்றி எந்த மூலத்தின 
காணத் தவறியவர் . 

அறிஞர் யெஃசபர்சன் ( Jespersall ) போன்றோர் மொழித் தொகு தியைக் 
கண்டு அமைக்கும் நோக்கத்தினரே அன்றி அனைத்து மொழிகளின் உள் 
நுணுக்கங்களைக் காணாதோர் , தமிழ் பயின்று , அறிந்து , பிற மொழிகள் 
சிலவற்றுடன் தோய்ந்து , திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் செய்தவர் 
அறிஞர் கால்டுவெல் . இவர் நன்னூலுக்கு முந்திய இலக்கண நூல் எதையும் 
காணாதவர் . எனவே , தொன்மைச் சங்க இலக்கியங்களை அறியாதவர். 


இதனாலும் , 

தமிழ் பேசும் தமிழரே மேலை ஆசியாவிலிருந்து தமிழ் நிலத்திற்கு 
வந்தோர் - என்னும் கருத்துடையவர் . இக்கருத்தும் மறைத்திரு சி . பெர்சுவல் 
( C. Persual ) என்பாரால் தம் வேத புருடன் என்னும் நூலில் தக்கபடி 
மறுக்கப்பெற்றது . இவ்வாறு இம் மொழியாய்வாளர் அனைவரும் தமிழின் 
சங்க இலக்கியங்களைக் காணாதோர் . 


சங்க இலக்கியங்களாம் பத்துப்பாட்டு , எட்டுத்தொகை நூல்கள் தமிழ் 
வளத்தின் பெட்டகங்கள் . சில சொற்களன்றிப் பிற வடமொழி , 

மொழி , பிறமொழிச் 
சொற்கள் கலவாதவை . தனக்கென ஒரு தனித்தகவு கொண்டவை . ஒரு 
மொழியின் , அதிலும் இயற்கைத் தோற்றங் கொண்ட மொழிக்குரிய அடித்தள 
மான சொற்களின் கருவூலம் . தொன்மைச் சொற்களின் சுவடுகள் கொண்டவை . 
இத்தகைய செறிவான மொழித்துறைக்குப் பயன்படும் சங்க நூல்களை அறியா 
மல் , கற்காமல் செய்யப்பெற்றும் உலக மொழி ஆய்வு எவ்வாறு நிறைவு 
கொண்டதாகும் ? இதனையும் மீறி அணுகுவது ஒரு மூளி அணுகல் . ஒரு 
மூளி அணுகல் உலக மூல மொழியைக் காணத் தகுதியற்ற உடைசல் . 

இதனால்தான் நல்ல மொழி நுணுக்க அறிவு கொண்ட அறிஞர்களாலும் 
உலக முதன் மொழி காணப்படாமலும் , அறுதியிடப்பெறாமலும் அரைகுறை 
யாகவே போயிற்று . 


ஆயினும் , அன்னோர் அறிவில் கண்டு வெளியிடப்பெற்றுள்ள கருத்துக் 
கள் நம்மை உலக முதன்மொழி வளாகத்திற்குள் அழைத்துச் செல்கின்றன . 
அக்கருத்துக்களைப் படிப்படியாகக் கண்டு அப்படிகளில் ஏறினால் நாம் குமரிக் 
கோட்டை அணுகலாம் . அதன்மேலும் சங்க இலக்கியச் சொற்களை - அவற் 
றின் மூலங்களைக் கொண்டு ஆய்ந்தால் உலக முதன்மொழியை அறிய 
முடியும் . 


அதனால் 


மொழி ஆய்வின் தொடக்க காலம் முதல் வெளியிடப்பெற்றுள்ள ஆய்வுக் 
கருத்துக்களை ஆங்கிலப் பேராசிரியர் சி . துரைசாமி என்பார் தொகுத்துப் 
பார்த்துத் தந்துள்ளவற்றைக் காண்பது இங்கு பொருத்தமாகும் . 
பெறப்படும் கருத்துக்கள் உலக மூல மொழிக்குச் செல்லாது போனாலும் , மூல 
மொழியைப் பற்றுவதற்கான ஒரு கைகாட்டிக்கோட்டை. பற்றுக்கோட்டைக் 
கொள்ள முடியும் . இப்பற்றுக்கோட்டை ஆதார மொழி என்று குறிப்பிட்டுள் 
ளார் . இந்தப் பற்றுக் கோடாம் ஆதார மொழி என்று குறிப்பதும் ஏதேனும் 
ஓர் அடையாளமோ , சுவடோ பதிந்ததாகக் காட்டப்பெறவில்லை , 


ஏதோ ஒரு மொழி ஆதார மொழியாக இருக்க வேண்டும் . 
ஓர் ஆதார மொழியை அணுகிய தாக இருக்கலாம் ; 
ஓர் ஆதார மொழியின் வழிமொழியாக இருக்கலாம் ; 

ஒரு குடும்ப ஆதார மொழியின் ஒட்டுறவாக இருக்கும் 
எனத்தான் மொழியியல் அறிஞர் பலராலும் காட்டப்பெற்றுள்ளது . 


47 எம் . எசு , துரைசாமி : 


கலைக்களஞ்சியம் தொகுதி 8 


பக்கம் 548 , 549 


55 


நம் ரிக் வேதப் ( கி " 

செர்மானிய மொழிகளை 
இந்திய , கிரேக்க , இலத்தீன் , கெல்டிக்கு , 
ஒப்பிட்டு ஆராய்ந்த மொழியறிஞர் பலர் . 

உள்ள 
பல்வேறு மொழிகளுக்கும் முன்னால் ஆதாரமாக 

இந்தோ 
ஐரோப்பிய மொழி ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்றுளர் . 

இந்த ஐரோப்பிய மொழிகளுள்ளும் , 

ஆங்கிலம் , சமற்கிருதம் ஆகிய இரு மொழிகளும் ஒரு பொதுத்தாய் 
மொழியிலிருந்து பிறந்திருக்கலாம் என்று பொதுத்தாய் என்னும் வளையத்திற் 
குள் கொணரப் பெற்றது . இதில் காட்டப்பெற்ற ஆங்கிலம் இடைக்காலத்தில் 
{ A. பி . 600 ) தோன்றியது . இஃது ஒரு புதிய மொழி . அதோடு ஒரு கலப்பு 
மொழி . இதனைத் தொன்மை வாய்ந்த சமற்கிருதத் துடன் அதன் குடும்பத் 
தொடர்பு கருதிக் கூறப்பெற்றுள்ளது . எனவே , இடைக்காலப் புதிய மொழியாம் 
ஆங்கிலத்தை விடுத்தால் களத்தில் நிற்பது சமற்கிருதம் ஒன்றே . 

இங்கு அறிஞர் கால்டுவெல் கண்டறிந்து கூறிய , 

இந்திய ( இதில் சமற்கிருதமும் அடங்கும் ) ஐரோப்பிய மொழிகளின் 
மூல மொழிக்குத் தமிழ் மிக நெருக்கமானது என்னும் கருத்து நம் கவனத்தை 
ஈர்க்கின்றது . 

உலக மொழி அணுகலில் தமிழைக் காட்டிய அறிஞர் 
கால்டுவெல்லின் இக்கருத்து குறித்துக்கொள்ள வேண்டிய ஒரு முதன்மை 
அறிவிப்பு ஆகும் . 

ஆயினும் மூல மொழிக்குத் தமிழ் மிக நெருக்கம் என்றாரேயன்றி மூல 
மொழியாகத் தமிழைக் கொள்ள அவரால் இபலவில்லை ,. இயலாமைக்குக் 
கரணியம் தமிழ்ச்சொல் ஆழங்களைக் கொண்ட சங்க இலக்கியங்களையும் 
மொழி வரம்பைக் காட்டும் தொல்காப்பியத்தையும் அவர் அறியாததும் 
பயிலாததும் ஆகும் . 

இதைத் தொடர்ந்து , 
பழைய இந்திய மொழிகளின் மிகத் தொன்மை பான உருவத்தை 

காணலாம் . 
பழைய இந்திய மொழியின் மற்றொரு பகுதியிலிருந்து சமற் 

கிருதம் , பிராகிருதம் பிறந்தன 
என்று தொன்மை மொழியாம் சமற்கிருதத்திற்குப் பழைய இந்திய மொழியின் 
மற்றொரு பகுதி தாய் எனப்பட்டது . இதனால் உலக முதன்மொழி சிறு 
வேலி அடைப்புக்குள் காட்டப்பெற்றதாகிறது . 


56 


இவ்வாறெல்லாம் தொகுத்துக் காட்டுகின்ற ஆங்கிலப் பேராசிரியர் 
முதன்மொழி ஆய்வாளர் தம் கருத்துக்களைக் கொண்டு , 


முதலில் வந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் வடமொழி தான் 
ஆதார மொழி என்று சொல்லாவிட்டாலும் , ஆதார மொழியி 

னின்று முதன் முதலில் கிளைத்த மொழியாக இருக்கவேண்டும் " 
என்று முடித்தார் .45 இம்முடிவு தொன்மைச் சமற்கிருதத்தை மொழியிலிருந்து 
ஒதுக்கி அதற்குத் தாய் நிலை இன்றி மூத்த மகள் பிறப்பைத் தந்துள்ளார் . 


இந்த ஆதார மொழிக் கருத்துக்களே உலக முதன் மொழியை அணுகும் 
கருத்துக்கள் , இந்த அணுகலை ஈர்த்திடும் மொழி எது ? அது கண்டறியப் 
பெற்றால் உலக முதன் மொழியை உறுதி செய்யலாம் . 


அறிவியல் , பொறியியல் , நிலவியல் , வானவியல் முதலிய பல இயல்களை 
விளக்கும்போதும் , ஆராயும் போதும் சான்றுகளாக மேலை நாட்டு ஆய்வாளர் 
கருத்துக்களே காட்டப்பெறுகின்றன . தமிழில் எழுதப்பெறும் ஆய்வாளர் 
கட்டுரைகளிலும் இதே நிலை தான் . இது மொழியியலுக்கும் பொருந்தும் . 
இவ்வாறு காட்டப்பெறுவதற்குக் கரணியம் மேலை ஆய்வாளர்கள் இவ்வாய் 
வில் கருத்தூன்றினர் ; வளர்த்தனர் . 


இதே நேரத்தில் தற்காலத்தில் தமிழை அதன் கிளை மொழிகளோடும் 
பிற உலக மொழிகளோடும் ஒப்பிட்டு ஆராய்ந்த தமிழறிஞர் கருத்துக்களையும் 
முடிவுகளையும் சான்றாகக் காட்டுவதில்லை . இவர்கள் பெயர்களும் அறிமுகப் 
படுத்தப்பெறவில்லை . தற்கால மொழி ஆய்வாளர் ( Linguistics ) மொழி 
யியற் பேராசிரியர் அனைவரும் கவனஞ் செலுத்தாமையாலே கருத்து மாறு 
பாட்டாலோ 

ஆழ்ந்து நோக்கவேண்டியிருக்கின்ற முனைப்பின்மையாலோ 
மூளை உழைப்பைப் பயன்படுத்த விரும்பாமையாலோ தழிழறிஞர் கருத்துக் 
களைக் கணக்கில் கொள்வதில்லை . தமிழ் மொழியை ஆராய்வோர் இலக்கிய 
இலக்கண வழக்கு , பேச்சு வழக்கு ஆகியவற்றை இணைத்தே ஆராய்ந்துள்ள 

தற்கால மொழியியலார் பேச்சு வழக்கு கொண்டே மொழிகளை ஆராய் 
வது போதுமானது என்று கருது வேர். இதனாலும் தமிழ் ஆய்வாளர் கருத் 
துக்களைக் கணக்கில் கொள்வதில்லை . 


னர் . 


இங்கு தமிழ் மொழி ஆய்வாளர்களை நினைவுகூர்வது இன்றியமையாத 
தாகின்றது . கீழ்வரும் பெயர்களுடன் அவரவர் தம் ஆய்வில் எழுந்த ஓரிரு 
நூல்களையும் தர நேர்கின்றது . 


48 


எம் . எசு . துரைசாமி : 


கலைக்களஞ்சியம் தொகுதி 8 

தொகுதி 8 பக் 589 


57 


சூ- a - 8 


மொழியறிஞர் மாகறல் கார்த்திகேய முதலியார் : மொழி நூல் 
யாழ்ப்பாணத்து நல்லூர் மறைத்திரு ஞானப்பிரகாசர் ; 

சொற்பிறப்பு ஒலியியல் அகர முதலி 
பொறியியலறிஞர் பா . வே . மாணிக்க நாயக்கர் : The Tamil 

Alphapet - its Mystic Aspect என்னும் ஒலியிலக்கண 

ஆங்கில நூல் 
பல்கலைப்புலவர் கா . சுப்பிரமணிய பிள்ளை : மொழி நூற் 

கொள்கையும் தமிழ் மொழி அமைப்பும் 
நிறை தமிழ்ச் செம்மல் மறைமலையடிகள் : தனித்தமிழ்ச் சொல்லறிவிப்பு 

கள் 
மொழிஞாயிறு ஞா . தேவநேயப்பாவாணர் : 1 ) தமிழ் முதன்மொழி 

2 ) ஒப்பியல் மொழி நூல் 3 ) வட மொழி வரலாறு 
பண்டித தே . சவரிராய பிள்ளை : ( தமிழ் இலத்தின் ஒப்பீடு ) தமிழர் 
பழமை தேட்டன் -Tamilian Antiquary என்ற தமிழ் ஆங்கில 
இதழ் 
வரலாற்றறிஞர் பி . தி . சீனிவாச ஐயங்கார் ; ( இந்தியாவின் கற்காலம் ) 

Stone age in India 
வடுவூர் துரைசாமி ஐயங்கார் : Dravidian Reserches 
திருவனந்தபுரம் தி . எசு . கணேச பிள்ளை : தமிழ்த்தோற்றத் தேற்றம் 
பேராசிரியர் பரிதிமாற்கலைஞர் : தமிழ் மொழி வரலாறு 
சுப்பிரமணிய சாத்திரியார் : ‘ தமிழ் மொழி நூல் ( இஃது ஒரு தமிழ்ப் 
பகை நூல் ) 


கல்வெட்டறிஞர் சதாசிவப் பண்டாரத்தார்: கல்வெட்டுச் சொற்களால் 

மொழி ஆய்வுக் கட்டுரைகள் 
பாவேந்தர் பாரதிதாசனார் : குயில் இதழில் தொடர் ந்தெழுதிய 
செந்தமிழ்ச் சொல்லும் வந்தவர் மொழியும் கட்டுரைகள் 


மேலைப் பன்மொழியறிஞர் கே . சி . ஏ . ஞானகிரி நாடார் : 

its Contribution to the European Languages 
words of Tamil Origin 


1 Tamil 
2 Greek 


பேராசிரியர் அ . சிதம்பர் 

நாதனார் . இக்கால மொழியியல் கட்டுரைகள் 


53 


பேராசிரியர் எசு . வையாபுரிப் பிள்ளை : சொற்கலை விருந்து 
பன்மொழிப்புலவர் தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் : மேலை நாட்டு 
மொழியியல் ( Linguistic ) தமிழில் அறிமுகம் செய்து பல கட்டுரை 
கள் 


1 மொழியியல் 


2 மொழி 


பேராசிரியர் முனைவர் மு . வரதராசனார் 
வரலாறு 


சென்னை வீரபத்திர 


மற்றும் திருசிரபுரம் பால்வண்ண முதலியார் , 
முதலியார் முதலியோர் 


இன்னோர் 

தொல்காப்பியம் , சங்க இலக்கியங்களில் பயின்றோர் 
தமிழ்த்தாத்தா உ . வே . சாமிநாத ஐயர் சங்க இலக்கியங்களை அச்சிற் 
கொணர்வதற்கு முன்னரே ஓலைச்சுவடிகளில் பயின்றோர் . இன்னோர் தமிழை 
அதன் கிளை மொழிகளுடனும் , இந்திய மொழிகளுடனும் ஒப்பீடு செய்தோர் . 
பல அரிய முடிவுகளைத் தந்துள்ளனர் . 


சில பகுதிகளில் ஒருமித்த பாதை இல்லை என்றாலும் தமிழ் மூல மொழி 
என்பதற்கு உறுதியான கருத்துக்களும் சான்றுகளும் தந்துள்ளனர் . சிறப்பாக 
மொழிஞாயிறு ஞா . தேவநேயப்பாவாணர் தம் கூர்த்த மதியால் தமிழின் 
வேர்ச்சொல்லை வரையறுத்துப் பிறமொழி வேர்ச்சொற்களுடன் ஒப்பிட்டு தமிழே 
உலக மு.தன்மொழி என்று நிறுவியுள்ளார் . 


புகழுடம்பில் நிற்கும் இன்னோர் அன்றி , வாழும் மொழியறிஞர் இரு 
வரைக் குறிப்பிட வேண்டும் . 


வழக்கறிஞராகத் தேறிய மொழியறிஞர் திரு ப . அருளி வேர்ச்சொல் 
ஆய்வுகொண்டு தமிழைப் பிற மொழிகளுடன் ஆராய்ந்து வருபவர் . அருளி 
ஆற்றிய மொழியியல் உரைகள் என்னும் தலைப்பில் ஐந்து தொகுதிகளை 
வெளியிட்டு 50 சொற்களின் தெளிவைத் தந்தவர் . தற்போது தமிழ்ப் பல் 
கலைக் கழகத்தில் தனித்தமிழ் அகரமுதலி யை உருவாக்குபவர் . 


மற்றொருவர் இலக்கியச் செம்மல் , பெரும்புலவர் இரா . இளங்குமரனார் 
வாழும் பாவாணர் என்று போற்றப்படுபவர் . பாவாணர் வழி தமிழ் மூலங் 
களை ஆய்ந்து வெளிப்படுத்தி வருபவர் . 


புகழுடம்பில் நிற்கும் , வாழும் இவ்வாய்வாளர்கள் தம் கருத்துக்களையும் 
கொண்டே உலக முதல் மொழியைக் காணவேண்டும் ; காண முடியும் . 


59 . 


மொழியறிஞர்களில் கிரேக்க மெய்ப்பொருளறிஞர் அரிசுட டிலை மொழி 
யியல் அறிஞராகக் குறிப்பது இவர் முதலில் மொழி இலக்கணத்தை 

வரம்பு 
செய்தவர் என்பது கொண்டே . இலக்கணம் மொழியியலுக்குப் புறம்பான 
தன்று . இலக்கணம் மொழியியலின் முதற்கூறு . 


தொல்காப்பியம் இலக்கண நூல் எனப்பெறினும் அது மொழியியல் 
தொடர்பற்றது என்றால் அது தவறான முடிவாகும் , 


சொல்லை உருவாக்கும் எழுத்தின் இலக்கணம் கூறும் இயலுக்கு மொழி 
மரபு என்று தலைப்பிட்டதே மொழியியல் கூறை அறிவிப்பது தான் . மூன்றே 
மொழி நிலை தோன்றிய நெறியே என்னும் மொழித் தொடர்களைக் 
மொழி நிலை என்னும் சொல்லால் மட்டுமன்றி , தன்மையாலும் மொழியியலின் 
அறிவிப்பே . 


கூறுவது 


எழுத்தின் பிறப்பைக் கூறும் , உந்தி முதலா உந்து வலி தோன்றி 
என்னும் நூற்பா மொழியின் முனைப்பான ஒலி எழுத்தின் தோற்ற நுணுக் 
கத்தைத் தெரிவிப்பது எவ்வாறு மொழியியலினின்று பிரிந்ததாகும் ? 

மெய்யினியற்கை புள்ளியொடு நிலையல் ( தொல் - எழுத்து 15 ) என்று 
எழுத்தின் வரிவடிவம் கூறும் நூற்பா மொழியியலின் கூறு அன்றோ ? 


மொழி என்பது அதனை ஏற்போனால் தான் 

பயன் கொள்கின்றது . 
மொழியை சொல்லை உரைப்போன் கருத்தை ஏற்போன் உணரும் நிலையுடன் 
பொருத்திக் கூறப்பெற்ற உணர்ச்சி வாயில் உணர்வோன் வலித்த ( சொல் - 
387) என்னும் நூற்பா மொழியியலின் மறு கூறு சொல்வதன்றோ ? இவ்வாறு 
தொல்காப்பியத்தில் பரவியுள்ளவற்றைக் காணின் தொல்காப்பியம் மொழியியல் 
பகுதி கொண்டதே என்று அறியலாம் .. 


18 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் மேலை நாடுகளில் கிரேக்க 
இலத்தீன் மொழிகளைக் கற்பிக்கும் கல்வியாக மொழிப் பாடம் தோன்றியது . 


19 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் அறிஞர் கிரீம் என்பாரால் 
மொழியியலுக்கு விதிப்பு உண்டாகி அவர் மொழி நூல் வழி கிரீம் விதி 
( Grims Law ) தோன்றியது . 


மிகப்பழங்கால மொழியறிஞர் என்று அரிசுடாடிலைக் கொண்டாலும் 
அவர் கி . மு . நான்காம் நூற்றாண்டினர் . 

வடமொழிக்கு இலக்கணம் வகுத்த பாணினி கி . மு . ஐந்தாம் நூற்றாண் 


டினர் . 


60 


நிருக்தம் என்னும் நிகண்டுக்குத் தொடர்பான நூலை எழுதிய யாஃச்கர் 
காலம் கி.மு. 700க்குப்பின் கி.மு. 500 க்கு முன் 4 2 என்பது வடமொழியறிஞர் 
இலட்சுமன் சரூப் கண்டுள்ளதாகும் . 


தொல்காப்பியமோ கி . மு . 3000 ஆண்டு முற்பட்டது . மிகக்குறைவாகச் 
சொல்வோரும் கி . மு . ஏழாம் நூற்றாண்டு என்பர் , எவ்வாறு பார்க்கினும் 
உலகில் மிகத் தொன்மையான தொல்காப்பியம் நமக்குக் கிடைத்து இருக்கும் 
நூல்கள் அளவில் மிகத் தொன்மையானது . இதற்கு முன்னரும் இலக்கண , 
இலக்கிய நூல்கள் இருந்து மறைந்த கருத்து உலகறிந்தது . 


ஆனால் , வட மொழி ஆய்வாளர் பலர் தமிழ் நூல்களைப் பின்னுக்குத் 
தள்ளிப் பேசுவது வாடிக்கை . அக்நிகோத்திரம் இராமாநுச தாதாச்சாரியார் 
என்பார் முற்போக்கான கருத்துக்களை வழங்கிய வைணவ அறிஞர் . 
யாஃச்கர் எழுதிய நிருக்தத்தைக் கொண்டு யாஃச்சர்பற்றி , 


இவர் 


ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் ( மொழியியல் 
சிந்தனையாளர்கள் ) பெருமளவில் பாரத தேசத்தில் இருந்திருக்கி 
றார்கள் . அவர்களுள் யாஃச்கரும் ஒருவர் , பயாஃச்கர் நிருக்தம் 
அவர் எழுதிய நூல் . மொழியியலை வரலாற்றிலேயே முதலாகத் 
தெரிவிக்கும் நூல் 30 என்று எழுதியுள்ளார் . 


இவர் ஓரளவில் தொல்காப்பியத்தை அறிந்தவர் . இவரே யாஃச்க 
ருடைய முயற்சியைப் போல் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் 
சொல்லதிகாரம் இவைகளில் மொழியியலின் மூலக்கருத்துக்களைப் 
பார்க்கிறோம் என்றும் குறித்துள்ளார் , ஆனால் தொல் 
காப்பியருக்கு 2400 ஆண்டுகள் பிந்தியவராகிய அறிஞர் 
யாஃச்கரின் நூல் கருத்து முந்தியது என்றமை தொல் என்று 
எழுதியது அவர் தொல்காப்பியர் காலம் பற்றிய தெளிவான 
முடிவை அறியாததே ஆகும் . 


சில தமிழறிஞர்களே 
எழுந்ததாகக் கொண்டனர் , 


தொல்காப்பியத்தைக் கி . பி . 700 இற்குப் பின்னர் 
இதற்குக் கரணியம் தொல்காப்பியத்தில் உள்ள 


49. Lakshman Sarup : The Nigantu and Nirukta P.54 
அக்னிகோத்திரம் இராமானுச தாதாச்சாரியார் : யாஃசகரின் நிருத்தமும் நிகண்டும் 

முகவுரை : பக் . 2 


50 . 


51 . 


பக் . 


61 


சொற்களால் கொண்ட குறையான ஆய்வாகும் . தொல்காப்பியத்தில் வட 
சொற்கள் விரல் எண்ணிக்கை அளவின தாகலாம் . பல இடைச்செருகல்களால் 
அச்சிலவும் ஏறின . 


சான்றுக்கு ஒன்று : 

வைசிகன் பெறுமே வாணிக வாழ்க்கை ( தொல் . பொருள் . 622 ) என் 
றொரு தொல்காப்பிய நூற்பா. இதில் வைசியன் என்பது வடசொல் . வணிக 
னைக் குறிக்கும் வைசிகன் என்னும் இவ்வட சொல் வணிக குடும்ப வரலாற்றுக் 
காப்பியமாகிய சிலப்பதிகாரத்தில் இல்லை ; வடசொற் கலப்புள்ள சிலப்பதிகாரத் 
தில் இல்லை ; அதன்வழி வரலாறு கொண்ட மணிமேகலையிலும் இல்லை . சங்க 
இலக்கியங்களில் , 


அறவிலை வணிகன் ஆய் அலன் ( 132 -- 2 ) 
வாணிகப் பரிசிலன் அல்லேன் ( 208-7 ) எனப் புறநானூற்றிலும் 
வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி ( 120 ) என்று திருக்குறளிலும் 


வணிகர் புனை மறுகு ஒருசார் ( திரட்டு 1-25 ) என்று பரிபாடலிலும் 
வணிக , வாணிக என்பனவே உள்ளன . வைசிகன் இல்லை . ஏலாதி , சிறுபஞ்ச 
மூலம் முதலிய பதினெண்கீழ்க்கணக்குகளிலும் இல்லை . 


வணிகன் பெறுமே வாணிக வாழ்க்கை என்றதில் வணிகனை வைசிக 
னாக்கிப் புகுத்தப்பெற்ற வட சொல் கொண்ட இடைச்செருகல் நூற்பாக்களை 
வைத்து ஆய்வது போன்ற பல தவறான அமைப்பு ஆய்வுகளால் கணிக்கப் 
பெறும் தொல்காப்பியக் காலம் , எவ்வாறு தெளிவானதோ உண்மையானதோ 
ஆக முடியும் . இது போன்ற முடிவைவைத்து யாஃச்கருக்குப் பிந்தியவராகத் 
தொல்காப்பியர் கூறப்பட்டமை தவறுடையது . 

எனவே தொல்காப்பியமே 
முதல் மொழியியல் நூல் எனக்கொள்ளல் வேண்டும் . 


மொழி என்பது முன்னர்ப் பேசப்படுவதற்கும் பின்னர் எழுதப்படுவதற் 
கும் பின்னர் இரண்டனுக்கும் ஆகியது . பின்னர்ச் - சொல்லைக் குறித்தது . 
சிறப்பாக மொழி இலக்கணத்தையும் மொழி வரலாற்றையும் குறிக்கலாயிற்று . 


பழைய நூலொன்று நல்லாறன் என்பவரால் எழுதப்பெற்று மொழி வரி 
எனப்பெயரிடப்பெற்றுள்ளது . அதன் நூற்பாக்களாகக் கிடைத்துள்ளவை 
இலக்கணத்தைத் தருவதுடன் மொழிக் கூறையும் குறிக்கின்றன . 

வரி 
என்பது முதலில் கோடாக இடப்படும் வரிவடிவத்தையும் , பின்னர் இசையையும் 
குறித்தது . தொடர்ந்தும் மொழிக்கூறு கொண்ட நூல்கள் மின்னலிட்டன . 


62 


பரிப்பெருமாள் என்பவர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் . இவர் பதினோராம் 
நூற்றாண்டில் வாழ்ந்தவர் . அவரது நூல்கள் பற்றிய பாடல் இது : 


தெள்ளி மொழியியலைத் தேர்ந்துரைத்துத் தேமொழியார் 
ஒள்ளிய காம நூல் ஓர்ந்துரைத்து - வள்ளுவனார் 
பொய்யற்ற முப்பால் பொருளுரைத்தான் தென் செழுவைத் 

தெய்வப் பரிப்பெருமாள் தேர்ந்து 3 2 
இப்பாடல் அவர் மொழியியல் என்னும் நூலை எழுதியதாகக் குறிக்கிறது . 
இந்நூல் இலக்கணத்துடன் மொழி இயல்பையும் கூறுவது ஆகலாம் . அத் 
துடன் மொழியியல் என்னும் பெயரீட்டை . இவ்வெண்பா அறிவிக்கின்றது . 
நாமறிந்துள்ளவரை மொழியியல் என்னும் பெயரீடு முதன் முதலாகப் பதினோ 
ராம் நூற்றாண்டில் அமைந்துள்ளது . அதற்கு முன்னரும் இருந்திருக்கலாம் . 


நாம் பெற்றுள்ளவற்றில் மொழியியல் கருத்துக்களைத் தருவது தொல் 
காப்பியம் . 

இது சங்க இலக்கியங்களுக்கு இலக்கண நூல் என்பர் . சங்க 
இலக்கியப் பாடல்கள் பலரால் பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பு . பாடி 
னோர் பல காலத்தவர் . தொல்காப்பிய காலத்திற்கு முந்திய பாடல்களும் 
இருக்கலாம் . 


எனவே , சங்க இலக்கியங்களில் அமைந்துள்ள சொற்கள் ஏறத்தாழ 
5000 அல்லது 6000 ஆண்டுகளுக்கு முந்தியவை என்று சொல்வதில் குறை 
யில்லை . அச்சொற்கள் மொழி வரலாற்றின் சின்னங்கள் . 


ஒரு சோற்றுப் பதம் : 

தமிழ் எழுத்துக்களில் ஞ கரம் ஒரு மெல்லின எழுத்து . ஞ் என்னும் 
மெய்யுடன் உயிர்மெய்களையும் சேர்த்து நெடுங்கணக்கில் 13 எழுத்துக்கள் 
உள்ளன . இவற்றுள் மொழிக்கு முதலில் வருபவை பற்றிக் கருத்து வேறுபாடு 
உண்டு . சங்க இலக்கியங்களில் ஞகரம் ஏழு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு 
முதலில் வரும் சொற்களாக உள்ளன . இங்கு ஆ வுடன் கூடிய ஞா வை 
முதலாகக் கொண்ட சொற்கள் மட்டும் ஒரு சோற்றுப் பதத்திற்காக அவற்றின் 
வரலாற்றுடன் காட்டப்படுகின்றன . 


அவை தோற்ற வளர்ச்சியின் படிமுறையில் இவ்வாறு அமையும் : 
ஞாய் , ஞாயில் , ஞாயிறு ; 
ஞால் , ( ஞால ) ; 


52. பரிப்பெருமாள் : திருக்குறள் பரிப்பெருமாள் உரை . 


உரைப்பாயிரம் 


63 


ஞாலம் ; ஞான்று ; ஞான்ற ; ரூாங்கர் ; 
ஞாறிய ; 
ஞாண் , ஞாட்பு , 
ஞாழல் , ஞாளி , 

ஞாபகம் 
இவற்றிற்கு முதனிலைகளாக 


ஆய் , ஞாய் , ஞால் என்பன உள்ளன , இவற்றப்பம் 1 லமான 
வேர் உல் என்னும் சுட்டொலி கொண்டது . 

அது , 
உல் - அல் - ஆல் - ஆய் - ஞாய் - ஞால் - என நாய் , நால் என்னும் 
இரு முதனிலைகளை உருவாக்கியது . 

இம்முதனிலைகளாம் ஆய் , ஞாய் என்னும் இப்படின்னம் கிளைத்த 
மேற்குறித்த சொற்களின் சொல் வாலாறு , பொருள் வரலா ) தத்தனியே 
பின்வரும் அமைப்பில் விளக்கப்பெறும் : 


சொல் முளைத்துக் கிடைத்த வரலாறு ( சொ.வ. ) 
சங்க இலக்கிய , தொல்காப்பியச் சொல்லாட்சி ( சொ..) 
மொழிப்பொருள் காணியம் ( மொ . க ,) 


ஞாய் ; 
சொ.வ .: ஆய் - யாய் - ஞாய் - ( மோய் , தாய் ) பொருள் : யாய் - என்னை 

ஈன்றவள் ஞாய் - உன்னை ஈன்றவள் 


ஆ : எந்தையும் யாயும் அறிய -- கலி . 111-22 , 23 

ஞாயையும் அஞ்சுதி யாயின் - கலி . 107 - 25 

யாயும் ஞாயும் யாராகியரோ - குறுந். 40--1 
மொ . க .: மாந்தன் உணர்ச்சி ஒலியாம் ஆ வுடன்-- தாய்பபால் பருகிய 

குழந்தை தான் சுவைத்த உணர்வைத் தன் நடுநாவை மேல் 
வாயாம் அண்ணத்தில் ஒற்ற ய் ஒலிக்கும் . இந்த ய் கூடி 
ஆய் ஆகி ஈன்றவளைக் குறிப்பதாயிற்று . தன்னுரிமை ஒலி 
யாகிய ய் ஆயின் முன்னே பொருந்தி யாய் ஆகி என் அன்னை 
என்னும் பொருள் குறித்தது . ஞகர ஒலி ஆயுடன் கூடி ஞாய் 
கிளைத்து உன் அன்னை என்னும் பொருள் குறித்தது . ஆயி 
னின்றும் மோய் தாய் கிளைத்தன , 


64 


ஞாயில் 
சொ.வ : ஞாய் - ஞாய் - இல் - ஞாயில் பொருள் : மலைப்பாறைப் 

பொந்து ( பாழி , புழை , தகை ) அம்பெய்து மறையும் மதிற் 

புழை 
ஆ : ‘ ஞாயில் தோறும் புதை நிறீஇ - பட் , 288 
மொ . க .: மாந்தன் முதலில் தங்கிய முதல் ( இல் ) இடமான முதல் தாய் 

இடம் ஞாய் - இல் - ஞாயில் ஆயிற்று . 


ஞாயிறு : 
சொ . வ .: ஞாய்- ஞாயில் - ஞாயில் - து- ஞாயிறு. பொருள் : 

ஒளி 
மண்டிலம் 
ஆ : ஞாயிறு திங்கள் சொல்லென வரூஉம் -- தொல் . சொல் , 58-3 

பலர்புகழ் ஞாயிறு கடற்கண் டாங்கு - முருகு . 2 
மொ . க .: ஒளிமண்டிலம் ( ஞாயிறு ) அனைத்துயிர்களுக்கும் தாய் , அவ் 

வொளியைத் தன் முகப்பில் கண்ட இல்லாம் ஞாயிலுடன் உயிர் 
கள் ஒளினயத் துய்க்க - நுகரச் செய்ய , துய்த்த மாந்தன் 
ஞாயில் -- து - ஞாயிறு என்றான் . 


இவ்வொளி மண்டலம் ஒளிவிச்சாம் கதிர்களை 

கதிர்களை உடைமை 
யின் கதிரவன் என்றும் , வெப்பத்தைத் தருவதால் வெய்யோன் 
என்றும் , வெப்பத்தில் சுடர்வால் சுடர் 

என்றும் , 

வெப்பம் 
சுள் --சுர் என்று தைப்பதால் 

என்றும் 

பெயரீடு 
பெற்றது . 


சூரியன் 


ஞால் : 


சொ.வ .: 


உல் - அல் - ஆல் - ஞால் ( ஞால ) பொருள் : 


தொங்கு , சாய் , 


அலை . 


மொ . க .: 


ஞால்வாய்க் களிறு பாந்தட் பட்டென - நற் . 14-8 . 
ஆல் ஒலி எழுப்பு அசைந்தாடு என்னும் ஏவற்பொருள் தருவது . 
கரை நின்று ஆலும் ( ஆடும் ) ஒரு மயில் என ஆடும் பொருள் 
கொண்டது . 

அது ஞால் ஆகி ஆடும் , அசையும் பொருட் 
டொடர்பில் தொங்குதல் என்னும் பொருள் கொண்டது ஆக 
ஞால் என்பதன் முதற்பொருள் தொங்குதல் . இஃதே ஞால - 


. 


65 


சூ- a - 9 


யானை தொங் ) 


தொங்க என்று வினையெச்சப் பொருளாயிற்று . 
கும் வாய் கொண்ட தால் நால்வாய் ( ஞால்வாய் ) எனப் பெயர் 


கொண்டது . 


ஞாலம் : 


சொ , வ . ஆல் - ஞால் - ஞால் - அம்- ஞாலம் பொருள் : நிலவுலகம் 
ஆ .: மன்கெழு ஞாலத்து மாந்தன் - பதி . 31-2 

மலை நாறிய வியன் ஞாலம் - மது . 4 


மொ . க .: 


ஞால் - தொங்கு ஞால் இயல் மென் காது ( கலி , 96-11 ) 
என்றதில் ஞால் இயல் - தொங்கும் இயல்பு என்று , தொங்கி 
-- அசைந்து இயங்கும் பொருள் தந்தது . 
இதுபோல் பற்றுக்கோடின்றித் தனித்துத் தொங்குவது 
( ஞால் - அம் ) ஞாலம் எனப்பெற்றது . 


ஞான்று : 
சொ , வ . , ஞால் - ஞான் - ஞான் -து - ஞான்று , பொருள் : நாள் , 

பொழுது 


வதுவை என்றவர் வந்த ஞான்றே - நற் . 386-10 


மொ . க .: ஞால் - தொங்கு . சாய் , கழி . ஞான்- நாள் நேரம் (இஃதே ஞால் 

ஞாள் நாள் ஆயிற்று ) 


ஞான்ற ; 
சொ.வ .: ஞால் - ஞான் - ஞான் - தல் - ஞான்றல் ; 

சாய்ந்த , கழிந்த 


ஞான்ற . 


பொருள் : 


ஆ . பட்ட மாரி ஞான்ற ஞாயிற்று - புறம் . 82- 2 


மொ . க .: ஞால் - ஞான் -தொங்கு , சாய் என்னும் பொருளுடன் ஞான் - ற் 
அ என இவ்விடை நிலை விகுதி கூடி ஞான்ற என்று சாய்ந்த பொருள் 
தந்தது . 


ஞாங்கர் , 
சொ . வ .: ஞால் -ஞாம்- ஞாம் - - ஞாங்கு ( ஆங்கு ) ஞாங்கு - அர் - 

காங்கர் , பொருள் அங்கு , அவ்விடம் , முன்னிடம் 


66 


ஆ .: ஞாங்கர்க் கிளந்த வல்லெழுத்து மிகுமே - தொல் . எழுத்து .- 

205- 4 
ஞாங்கர் குடி நிறை வல்சிச் செஞ்சொல் உழவர் - பெரும்பாண் . 
196 , 197 


( மொ . க . : 


ஞா! ன் --இடம்பெறு ஞான் - கு 

டம் ஆகியது , 

அர் கடைப் 
பொலி . ஞாங்கு -- அர் 
ஞாங்கர் - கழிந்த இடம் , மேலிடம் , முன் இடம் எனப் பொருள் 
தந்தது 
ஞாங்கு ஆங்கு என்றும் ஞாங்கர் ஆங்கண் என்றும் ஆயின . 


( ஞா 


ஞாறிய : 
சொ . வ .: ஞால் -- ஞால் - தல் - ஞா றல் ( ஞாறுதல் ) ஞாறி . ஞாறிய 

பொருள் : தோன்றிய 


மாமலை ஞாறிய ஞாலம் - பரி . திரட்டு 1-74 


மொ . க .: ஞால் - தொங்கித் தோன்று என்னும் அடிப்பொருளுடன் ஞால் 

து - ஞாறு தோன்று என்னும் பொருள் கொண்டு ஞாறி - ஞாறிய 
- தோன்றிய என்னும் பொருள் கொண்டது . 


ஞாண் : 


சொ.வ .: 


பொருள் - தொடர்பு 


ஞால் - ஞான் - ஞாள் 

ஞாள் ( நாள் ) --ஞாண் 
படுத்துவது , கயிறு 


ஆ : வடிக்கதிர் திரித்த வன்ஞாண் பெருவலை - நற் . 74-1 

கைபுனை வல் வில் ஞாண் - கலி , 7 - 6 


மொ . க .; 


ஞால் தொங்கு தொங்குவது அசைவது . ஞாள் திரிதல் திரித்தல் 
பொருள் . 
ஞாண் திரித்த கயிறு - நாண் - பொருள் கொண்டது . 


ஞாட்பு : 
சொ . வ .: ஞால்- ஞாள் -- ஞாள் -பு ஞாட்பு பொருள் : 

போர்க்களம் 


பகை , 


போர் 


களிறுகண் கூடிய வாள் மயங்கு ஞாட்பு - அகம் . 322-7 
( ஆள் - ஆட்படை ) 


67 


மொ . க .: ஞாண்- தொடர்புப் பொருள் . ஞாள் - அத்தொடர்பு பகைத் 

தொடர்பு 
( நீள் -பு- நீட்பு ; வேள் -பு- வேட்பு ; மீள் --பு -- மீட்பு 
என்பன போன்று ) எனவே , ஞாட்பு பகைத் தொடர்புப் 
பொருளடியில் போர் என்னும் பொருள் கொண்ட து . 
போர் நடக்கும் களத்திற்காயிற்று . 


அது 


ஞாழல் : 
சொ . வ .: ஞால்- ஞாழ்- ஞாழ் - அல் - ஞாழல் பொருள் : ஒரு மரம் 
ஆ . 

சிறு வீ ஞாழல் - நற் . 31-5 
"கொய்குழை அரும்பிய குமரி ஞாழல் நற் . 54 -9 


என இரு 
மொ . க , : ஞாழ் ( ஆழ் ) சிறிதாகு ; ( காழ் ) உள்வைரம் பெறு . 

குறிப்பில் சிறிய பூவைக் கொண்ட பெருமரத்திற்கு ஆயிற்று . 


ஞாளி : 
சொ . வ . ஞால் - ஞாள் - ஞாள் - இ- ஞாளி பொருள் : மிக வலிய 

தொன்மை விலங்கு ( யாள் -- யாளி . ஆளி எனவுமாயிற்று ) 


வலம்சுரித் தோகை ( வால் பகுதி ) ஞாளி அகம் . 122-8 


ஞாள் 


( 


மொ . க .: ஞால் - தொங்கி அசையும் பெருவாலை உடையது . 
( ஆள் ) --ஆளுமை . ஞாள் -- கி - ஆளுமை 

கொண்ட ( வலிய ) 
விலங்கு . அரிமா , வேங்கை , களிறு இவற்றிலும் வலியதாய் 
பெரும்பற்கள் கொண்டு 

வாய்பிளந்த 

தொன்மை விலங்கு . 
கோயில்களில் இவ்வுருவம் உண்டு. 


ஞாபகம் : 


சொ , வ .: ஞால் - ஞான் - ஞான் -- அகம் - ஞானிகம் ஞாபகம் 

பொருள் : கழிந்த - கடந்த நிகழ்ச்சியை நினைவில் கொள் தல் . 


ஆ : தந்து புணர்ந்துரைத்தல் ஞாபகங் கூறல் - தொல் . பொருள் . 

655--22 


மொ . க .. 


ஞான் - அம் ஞானம் அறிவு . அறிவுகொண்டு கழிந்ததாக 
நடந்ததாக அகத்தில் உள்ளதை நினைவுபடுத்திக் கொள்ளல் . 
சங்க இலக்கியத்தில் இச்சொல் இடம்பெறவில்லை . ஆயினும் 


68 


سال 
6 


இது தமிழ்ச்சொல்லே . இதற்கு முதனிலையான ஞான் - அம் 
சேர்ந்து ஞானம் என்னும் அறிவுப்பொருள் தரும் சொல்லாகும் . 
ஞானம். தமிழ்ச்சொல் என்பதை மொழிஞாயிறு பாவாணர் 
மொழிக்குத் தமிழ் வழங்கிய ஞான தானம் என்னும் நயம்படத 
தலைப்பு தந்து விளக்கி ஞானம் , தானம் என்னும் இரண்டு 
சொற்களும் தமிழ்ச்சொற்களே என்று வேர்ச்சொல் காட்டி நிறுவி 
யுள்ளார் . சூடாமணியிலும் ( 563 ) அறிவு என்னும் பொருள் 
தரும் சொல்லாக ஞாபகம் தரப்பெற்றுள்ளது . 


மேல் காணப்பெற்ற சங்கச் செர்ற்களின் பிறப்பு வரலாற்றை வேர்ச் 
சொல்லிலிருந்து அதன் தன் வளர்ச்சியைக் கூர்ந்து நோக்கினால் இயற்கையான 
படிமுறை வளர்ச்சி புலப்படும் . இதுபோன்றே மொழிப்பொருள் கரணியத்தை 
ஞாய் முதல் ஒளிவரை கூர்ந்து நோக்கினால் பொருளின் படிமுறை வளர்ச்சி 
யைக் காணலாம் . 


ஈன்ற ஞாய் , தாயிடமாம் ஞாயில் , 

தாயிடமாம் ஞாயில் , ஒளி தந்து வளர்க்கும் ஞாயிறு 
ஞாயிற்றிலிருந்து தோன்றிய ஞாலம் , ஞாயிற்றால் ஞாலத்தில் நிகழும் கால 
நேரமாம் ஞான்று , காலம் கழித்த ஞான்ற , கழிந்த முன் இடம் ஞாங்கர் , 
ஞாங்கரில் தோன்றிய ஞாறிய , ஞாறிய தோற்றத்தின் பின் தொடர்பாம் ஞாண் , 
தொடர்பில் பகைத் தொடர்புகொண்ட ஞாட்பு எனத் தொடர்த்து வளர்ந்த 
பொருள் படிமுறை வளர்ச்சி ஞாபகம் கொள்ளத்தக்கது 


ஈங்கு எடுத்துக்கொள்ளப்பெற்ற எழுத்தாம் 

எழுத்தாம் ஞகரம் அதிகம் பயன் 
படாதது . 

அதன் வழிச் சொற்களுள் பல நகரத்திற்கு நகரம் இடம்பெற்று 
ஞாயில் - நாயில் என்றும் , ஞாயிறு- நாயிற்றுக்கிழமை என்றும் , ஞான்ற 
நான்ற ( தலை நாண்டுவிட்டது என நாண்டு ) என்றும் , ஞாபகம்- நாபகம் 
என்றும் வழக்கில் திரிந்துள்ளன . ஞாங்கர் ஆங்கர் - ஆங்கு, ஆங்கன் என்றும் 

ஆனால் , பல ஞகரச் சொற்கள் தமிழின் வழிமொழியாம் மலை 
ஞாலத்தில் வழக்கில் உள்ளது . அங்கு பான் - ஞான் என்று , நம்மில் நான் 
ஆகியுள்ளது . நாய் அங்கு உண்டு. 


பயின்றன . 


இவற்றுடன் முன்காலத்தும் காலப்போக்கிலும் ஞா முதன்மொழியாக 
ஞாத்தல் ( யாத்தல் ) - கட்டு தல் ; ஞாஞ்சில் (நாஞ்சில் ) - கலப்பை ; ஞாடு ( நாடு ) - 
நிலப்பகுதி ; ஞா தம் ( ஞாலம் ) -அறிவு; ஞா தி ( தாய் ஆதி தாயா தி .) - தாய்வழி 
உறவு ; ஞாதா - அறிஞன் ; ஞர்யம் ( நாயம் ) - முறை ; ஞாழ் ( யாழ் ) - நரம்புக் 
கருவி ; ஞாளி -- வள்ளைக்கொடி ; ஞானம் ( தாளம் ) - சூழல் நரம்பு ; ஞாற்றல் 
( நாற்றல் ) - தொங்கவிடுதல் முதலிய சொற்கள் உள்ளன . இவை இலக்கியன் 


களிலும் , வழக்கிலும் உள்வன . இவற்றுள் பல தொன்மைகாலத்தில் ஆட்சியில் 
இருந்து சங்க இலக்கியங்களில் இடம்பெறாமல் போயிருக்கலாம் . ஞகரத்திற்கு 
நகரமும் , யகரமும் மாற்றாக அமைந்து வந்துள்ளன . 


இந்த ஞகர ஒலி மென்மையானது ; இனிமையானது ; 

உரப்பி ஒலிக்க 
வேண்டாமது ; ஒரு குழந்தையொலி , 

இவ்வொலி 

உலக மொழிகளில் ஏறி 
யுள்ளது . 

தொன்மை மொழிகளில் ஒன்றான கிரேக்கம் கி . பி . எட்டாம் நூற் 
றாண்டில் ஒரு மாற்றம் பெற்றது .. புது மொழியமைப்பு செய்யப் பெற்றது . 
அப்போது அம்மொழி நெடுங்கணக்கில் 12 எழுத்துக்கள் சேர்த்துக்கொள்ளப் 
பெற்றன . அவை யாவும் தமிழ் எழுத்துக்களாகவே உள்ளன . அவற்றுள் 
ஒன்று ஞ . இவ்வொலியில் உண்டான சொற்களில் தமிழின் பொருள் நிலையும் 
ஒன்றியிருப்பதைக் காணலாம் . 


தமிழ் : இஞ்சி வேர் 


கிரேக்கம் : Ziugibcr ( ginger ) 


இதுபோன்று பல மொழிகளில் ஞகரம் ஏறி விளங்குகிறது . தமிழில் 
தற்போது இவ்வொலி அருகிய தாயினும் அண்டையிலும் உலகிலும் ஒலித்துக் 
கொண்டுள்ளது . 


ஆனாலும் மூல முதற்பொருளாம் ஞாயிறு இன்றும் கிழமைப்பெயரில் 
பெருவழக்கில் உள்ளது . இவ்வாறு 

அதிகம் 

பயன்படாத எழுத்து 
முதன்மொழிகளே இத்துணை முறையில் பெருகியிருப்பது கொண்டே அதிகம் 
பயன்படும் எழுத்து மொழிகள் எத்துணை பல்கிப் பெருகி பிருக்கின்றன 
என்பதை உணரலாம் . 


இவையும் பிற பலவும் ஆ , ஈ என்னும் இயற்கையான உணர்ச்சி ஒலிகள் 
தோன்றி போலியொலி சேர்ந்து அசையொலிகள் பெருகி வளர்ந்து சுட்டொலிக 
ளின் அடித்தளத்தால் ஆக்கம் பெற்று , பலுக்கு மொழியாக வளர்ந்ததன் பின் 
செம்மை கொண்ட காலத்தில் உருவானவை . இவ்வாறு செம்மைகொண்ட 
சொற்களே செந்தமிழ்ச் சொற்களாம் . 


இவற்றிற்கும் முன்னையப் பலுக்கு மொழிகளுக்கும் சிறப்பாகச் சொல் 

வளர்ச்சிக்கு மூல அடித்தளம் வேர்ச்சொல் . குறிப்பாக 
மொழிப்பொருள் கரணியத்திற்கும் மூல அடித்தளம் வேர்ச்சொல் தான் , 


லின் படிமுறை 


சிறப்பாக உலக மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடுதான் உலக முதல் 
மொழியின் கருவரைக்கு அழைத்துச்செல்லும் . 


70 


இவ்வகை ஆய்வை மேற்கொண்டவர்களில் 

சென்னை 

அறிஞர் 
கே . சி . ஏ . ஞானகிரிநாடார் குறிக்கத்தக்கவர் . இவர் மேலை மொழிகளை 
விரிவாக அறிந்தவர் ; அவற்றின் வேர்ச்சொல்களைக் கண்டறியும் திறனாளர் . 
தனக்கெனக் தனிவழி கொண்டு ஆய்ந்து முடிவுகள் தந்துள்ளார் . இவ்வாய்வில் 
இவர் 100 சங்கச் சொற்களை எடுத்துக்கொடு அவற்றின் வேர் மூலத்துடன் 
ஐரோப்பிய மொழிகளை ஒப்பிட்டு ஆய்ந்ததில் அவர் தம் முடிவாக , 


* ஐரோப்பிய மொழிகளில் என்பது விழுக்காட்டுச் சொற்கள் தமிழின் 
சங்க இலக்கியச் சொற்களின் பங்களிப்பாகும் 33 என்று அறிவித்துள்ளார் . 


மேலும் , இவர் 300 சங்கச் சொற்களைக் கிரேக்கச் சொற்கள் 300 உடன் 
ஒப்பிட்டு ஆய்ந்து அவை தமிழ்ச் சொற்களின் வேருடன் இணைந்து 
கிளைத்தவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளார் . 


கிரேக்கத்திற்குப் போயின( ? ) 


தமிழ் நாட்டுச் சொற்கள் 

எவ்வாறு 
என்பதையும் அவரே தந்துள்ளார் . 


எட்டாம் நூற்றாண்டளவில் கிரேக்க நாட்டிலிருந்து பசுபிக் கடல் 
வழியாகத் தமிழகத்திற்கு வந்த பயணிகள் , வணிகர் , ஆசிரியர் 
பொறியாளர் முதலிய பல துறையினர் தமிழ் மக்களுடன் பழகி 
உரையாடி , கருத்தறிந்து , தமிழையும் உணர்ந்து சென்றனர் 34 
என்று காட்டியுள்ளார் . 


இவ்வாறு தமிழ்ச் சொற்களும் சொற்களின் வேரடிகளும் , உலகத்தின் 
மேலை , கீழை , வடக்கு வளாக மொழிகளில் பரவியுள்ளமை தமிழ் ஓர் உலக 
மொழி என்பதற்குச் சான்றாகும் . இவ்வன் கயில் உலக அளவிலும் , இந்திய 
அளவிலும் சொற்களை ஒப்பீடு செய்த தமிழ் அறிஞர்களில் , சட்ட. அறிஞர் 
கா , சு . பிள்ளை , யாழ் . நல்லூர் ஞானப்பிரகாசர், மொழிஞாயிறு பாவாணர் 
சென்னை அறிஞர் ஞான கிரி நாடார் , பொறியியலறிஞர் பா . வே . tht E க்க 
நாயக்கர் , மொழியறிஞர் ப . அருளி முதலியோர் குறிக்கத்தக்கோர் . இன்னோர் 
தமிழ் ஒலி , வேர்ச்சொல் கொண்டு ஆய்ந்தோர் . இவ்வாய்வுகளால் உலகத்தில் 
பரவியுள்ள தமிழ்ச் சொற்கள் பன்னூ றாகி பல ஆயிரம் என்று கொள்ளத் தக்க 
அளவினது . இதனை விளக்கின் முது தனி நூலாக விரியும் 


சுருக்கம் கருதி விரலெண்ணிக்கையில் காணலாம் . 


53 K , C. A. Gnanakiri Nadar : Tamil Contribution to the European Languages 

A Proposal-Para I 
Greek Words of Tamil Origen Preface Para VIII 


71 


ஒப்புச் சொல் 


மாம் 


நள் 


பல் 


வேர்ச்சொல் இயல் என்னும் 

உலகமொழி 
தமிழ்ச்சொல் 

பிரெஞ்சு 
அன்ப- Anbal 
அன்னை 

அங்கேரியன் 
அப்பா 

அப்ப -- Abba 
ஞாயிறு 

ஞார் -- njar 
பல்யோ- Pslyo 

கிரீக்கு 
பழைய 

முரம் - Muram துருக்கி 
வாT - Gha 

ஆர்ச்திரேலியா 
எல் ( பகல் ) எல்-- E ] 

கிரீக்கு 
நீ நீ - Nee 

சீனம் , மேற்கு ஆப்பி 
பல்யோ - Polyo 

பின்னிசு 

[ ரிக்கா 
கண் யுகண்- Ugan 

சினம் 
நரம்பு 

நொவ்- Nerve இலத்தீன் 
கொல் கில் - Kill 

ஆங்கிலம் 
இவ்வகை எளிய சொற்களுடன் தொன்பை அரிய சொற்களையும் 
அவற்றின் வேர்ச்சொல் அமைப்பையும் விரிவாகக் கண்டால் தமிழ் 2.லகளாவிய 
மொழி என்பதுடன் உலகத் தாய்மொழி என்பதும் அறிவில் ஊறும் . 

மொழியறிஞர் ப . அருளி 50 தமிழ்ச்சொற்களை எடுத்துக்கொண்டு 
அவற்றின் சொல் வரலாற்றுடன் அவற்றில் கிளைத்தெழுந்த சொற்களையும் 
உலக மொழிகளுடன் ஒப்பிட்டு , ஆய்வுரைகளைச் சென்னையில் நிகழ்த்தினார் . 
அக்கூட்டத்தில் வடமொழியறிஞர்களும் அழைக்கப்பெற்று வந்தமைந்து தம் 
மாறுபட்ட கருத்துக்களையும் வைத்தனர், மாறுபாடுகளுக்குத் தக்க விளக்கந் 
தந்து நிறுவினார் . இவ்வாய்வு ஒப்பீட்டிற்கு அவர் கொண்ட உலக மொழிகள் 
36. இந்திய மொழிகள் அவற்றின் பிரிவுகளுடன் 32. தமிழின் கிளைமொழிகள் 
14. இவ்வாய்வு வேர்ச்சொல் அடித்தனம் கொண்டது . இவ்வாறு அகலமாக 
வும் ஆழமாகவும் எவரும் ஆய்ந்திலர் எனலாம் . அவ்வாய்வுகள் ஐந்து நூல்க 
ளாக வந்துள்ளன . இவ்விரிந்த ஆய்வால் அவர் தந்துள்ள முன்னுரையான 
உண்மை , 

மூல காரணமாக இருந்த மொழி தமிழ் என்பதை உலக மொழி 
களை ஆங்காங்கு ஆராய்ந்துகொண்டிருக்கும் அறிஞர்கள் இன் 


72 


இது நூற்றுக்கு நூறு 


றும் உணரவில்லை 55 என்பதாகும் . 
உண்மை . 


இவருக்கு வழிகாட்டி மொழிஞாயிறு தேவநேயப் பாவாணர் ஆவார் . 
பாவாணர் வேர்ச்சொல்லின் மூல ஆணிவேர் கண்டறிந்தவர் . 


உகரச் சுட்டினின்று உல் என்னும் ஒப்புயர்வற்ற மாபெரும் 
மூலவடி தோன்றிற்று . அது பின்பு உகாத்தோடு கூடி மொழி 
முதலாகும் ஆறு மெய்யோடும் சேர்ந்து , குல் , சுல் , துல் , நுல் 
புல் , முல் என்னும் அறு பெருங்கிளைகளையும் தோற்று 
வித்தது 36 என்று அறிவித்தமை 

மொழி உலகில் வைரம் 
பாய்ந்த கருவூலக் கருத்து ஆகும் . 


இவர் தொடர்பின்றித் தனியே ஆய்ந்த நல்லூர் ஞானப்பிரகாசர் . 

இடம்பற்றியனவாய் , தமிழ் மக்களின் ஆதிப் பேச்சுக்களாய 
எந்தமிழ் மொழிப்பரப்பு முழுதினுக்கும் மூல வேர்களாய் நின்ற 
சொற்கள் இலக்கண ஆசிரியரால் சுட்டுக்கள் என அழைக்கப் 
படுபவைகளாம் 137 

று அ , இ , உ மூன்றுடன் எகரத்தை 
யும் சுட்டாகக் கொண்டு ஆய்ந்தார் . இக் கருத்தும் சுட்டொலி 
களே மொழி மூலம் என்னும் கருத்தை உறுதி செய்வ 


என் 


எழுதிய 


பாவாணருக்கு முந்தியவராக முதலில் தரிழில் மொழி நூல் 
மாகறல் கார்த்திகேய முதலியார் சுல் என்பதை அடியாகக் கொண்டு , 


எல்லாச் சொற்களும் அச் சுல் என்னும் ஓர் விபாபக் 

விபற்கை 
முதனிலையினின்றே பிறந்து விரிந்து அழகு செய்கின்றமையின் 
விச்சாதிபதி (வித்தைக்கெல்லாம் -- சொல்கல்விக்கு - அதிபதி ) 
ரியனேயாவான் 1:58 என்று கண்டார் . 


இச் சுல் என்பதே , 

கல் - சுள் - சுர்- சூர் -- சூரி- சூரி- அன் - சூரியன் என்றாயிற்று . இக் 
கருத்தும் பாவாணர் கண்ட சுட்டொலி மூலம் என்னும் கருத்திற்கு இயைபானது . 


55 ப . அருளி : அருளி ஆற்றிய மொழியியல் உரைகள் முதல் தொகுதி பக் . 10 
56 ஞா . தேவநேயப் பாவாணர் : முதல் தாய்மொழி பக் . 30 

நல்லூர் ஞானப்பிரகாசர் : தமிழ் அமைப்புற்ற வரலாறு பக் . 11 
58 மாகறல் கார்த்திகேயனார் : மொழி நூல் பக் , 65 


57 


73 


சூ- a - 10 


இயல்பு ஒரு 


இவ்வாறு பலர் வெவ்வேறு முனைகளிலும் காலங்களிலும் ஆய்ந்தும் ஓர் 
அடிப்படை ஒற்றுமை கொண்டுள்ளதை நோக்கினால் , தமிழின் 
படித்தானது என்னும் உண்மை புலனாகும் . 


பொதுவாக மொழிப்பிறப்பு , வழக்கு என்று நோக்கினால் உலகில் ஆங் 
காங்கு தனித்தனியே மொழி தோன்றியிருக்க முடியாது . 

தொன்மைத் 
தோற்றங்கொண்ட ஓரிடத்தில் தோன்றிய ஒரு மொழிதான் உலகத்தில் பரவிப் 
பல மொழிகளாகக் கிளைக்கக் கரணியமாயிற்று என்று கொள்வதே துணிந்த 
முடிபாகும் . இது மொழி நுண்மைக்கும் ஒத்ததே . சமய நூலாரும் இவ்வாறு 
அறிவித்துள்ளனர் . கிறித்துவ சமய நூலாகிய விவிலியம் , 


உலக முழுவதும் ஒரு மொழியும் , ஒரே பேச்சுமாக இருந்தது 
என்கிறது . 

இதனையும் ஓரளவில் ஒரு கணக்கில் கொண்டால் அந்த ஒரு மொழி 
ஏன் தமிழாக இருக்கக்கூடாது ? இவ்வாறு நினைத்த ஆய்வாளருள் மேலை 
மொழியினரும் உளர் . இதில் முனைப்புக் காட்டியோருள் மொழிஞாயிறு 
பாவாணர் முதல்வர். வேறு துறை வல்லுநராயிருந்து ஆய்ந்தோர் பலர் . 
அவ்வாறான தமிழருள் பொறியியலறிஞர் பா . வே . மாணிக்க நாயக்கர் , 


தமிழ் ஒலி கொண்டு உலகிலுள்ள எம்மொழியையும் பலுக்க முடியும் . 
இதற்குத் தொல்காப்பியத்தில் இலக்கணம் உள்ளது " 72 


என்று தாம் எழுதிய ஒலியிலக்கண ஆங்கில நூலில் காட்டியுள்ளார் . 
• மொழி நூல் கண்ட .. மாகறல் கார்த்திகேய முதலியார் , 


" தமிழ்ச் சொற்களை மாத்திரம் ஒருவன் நன்கு ஆராய்ச்சி செய்தலைக் 
கொள்வானாயின் ஏனைய மொழிகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்வ 
தற்கு இதுவே கருவியாகுமென்பதிற் சிறிதும் ஐயுறவில்லை 
என்றார் . இவர் தமிழின் நுணுக்கமறிந்து கூறியவர் . 


15. 60 


தமிழ்ச் சொற்களை மட்டிலும் ஆராய்வது எவ்வாறு ஏனைய மொழிக 
ளுக்கும் பொருந்தும் என்னும் ஐயம் எழலாம் . இந்த ஐயம் போக்க , பன்மொழி 
யறிஞர் நல்லூர் ஞானப்பிரகாசரே சான்றாகிறார் . இவ்வறிஞர் மேலை மொழிக 
ளுடன் 64 மொழிகளை அறிந்தவர் ; ஆய்ந்தவர். தம் 84 ஆம் அகவையில் தான் 


59 


பா . வே . மாணிக்க நாயக்கர் : The Tamil Alphabet - its Mystic Aspect 
மாகறல் கார்த்திகேயனார் : மொழிநூல் - பாயிரம் பக் . 4 


60 


74 


சங்க இலக்கியங்களை ஆழமாகக் கற்றார் . இவரை ஒருமுறை தமிழ் நாட்டுச் 
செடி மஇயற் பேராசிரியர் முனைவர் கு . சீனிவாசன் என்பார் கண்டபோது , 


“ 84 வயதில் தமிழைக் கற்று ஆராய்ந்துள்ளீர்கள் . இன்னும் 16 
ஆண்டுகள் வாழ்ந்தால் இன்னும் எத்தனை மொழிகளைப் படிப்பிர் 
கள் என்று வினவியபோ 

பாது . அவர் , 


தமிழைக் கற்ற பின்னர் வேறு மொழிகளைக் கற்க வேண்டியதில்லை . 
அது கொண்டே பல மொழிகளின் அறிவையும் பெற்றுவிட முடியும் 
என்று கண்டுள்ளேன் 


என்றார் . 31 


இக்கருத்துக்களை ஒன்றுகூட்டி நோக்கினால் உலக மொழிகளில் தமிழ் 
இழையோட்டமாக ஊடாடி நிற்பதை உணரலாம் . இந்த இழையோட்டத்தில் 
அதற்கொரு தனித்தகுதி உள்ளமை புலப்படும் . அதனைத் தாய்மைத் தனித் 
தகுதியாகக் கொள்ளலாம் . இத்தகுதி கொண்டு உலக முதன்மொழி நிலையில் 
அதனை வைத்து ஆராயவேண்டும் . 


மொழியியலார் உலக மொழிகளைப் பகுத்தமைத்துள்ள மூன்று தலைக் 
குடிகள் ஆரியம் , சேமியம் , துரேனியம் அன்றோ ? இம்மூன்றினுள் உலகத் 
தொன்மை மொழிகள் அனைத்தும் உள்ளன . அவற்றில் ஒன்றுதான் உலக 
முதன்மொழியாக வேண்டும் . ஏதேனும் ஒரு மொழி அறவே வழக்கற்றுச் 
சுவடும் தெரியாமல் அழிந்திருக்கவும் கூடும் . பலவுகின்றவற்றைக்கொண்டே 
ஆராய முடியும் . எனவே , மூன்று தலைக்குடி மொழிகளில் தொன்மை வாய்ந்த 
சிலவற்றின் காலத்தகுதி கொண்டு , எது உலக் முதன் மொழிக்களத்திற்கு 
உரியது என்று தேர்ந்து அறிய வேண்டும் . இத்தேர்விற்கு எது எது முதன் 
மொழிக்களத்தில் அமையத் தகுதி கொண்டது என்று ஒவ்வொன்றையும் கண்டு 
தகுதி அற்றவற்றை ஒதுக்கிக் காண்பதன் மூலம் இறுதிப்படும் இரண்டை 
முதன்மைக் களத்தில் நிறுத்தி அவற்றுள் ஒன்றைத் தேரலாம் . 


இங்கு , இத்தலைக்குடிகள் மூன்றில் ஒரு குடும்ப மொழியாகத் திராவிடப் 
பெயரில் இருந்த தமிழை நாம் பிரித்து அதனைத் தமிழம் என்னும் தலைக் 
குடியாக வைத்து மூன்றை நான்காகக் கொண்டதை நினைவுகூர்ந்து கொள்ள 
வேண்டும் . 


இத்தலைக்குடிகளில் உள்ள மொழிகளில் ஏதும் உலக மு.தன்மொழி 

மொழியறிஞர்களால் அறிவிக்கப்பெறவில்லை . மொழிஞாயிறு 
பாவாணர் தமிழ் முதன்மொழி என்று கண்டறிவித்துள்ளார் . இதன் உண்மை 


என் 


81 


சீனிவாசன் 


: செய்தி மலர் , தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


75 


சிறந்த மொழியறிஞர் எனக் குறிக்கப்பெறும் 


யும் காணப்பெற வேண்டும் . 
அறிஞர் மாக்சு முல்லர் , 


162 


GOT IT 


, 


மூன்று தலைக்குடி மொழிகளும் ஒரே மூலத்தைக் கொண்டவை 
என்னும் கருத்தைத் தந்துள்ளார் . 

அம்மூலம் எது என்று காண 
வில்லை . அவர் எடுத்துக்கொண்டபடி அம்மூன்றில் துரேனியத் தலைக்குடி 
யில் உள்ள குடும்பங்களில் திராவிடப் பெயரில் தமிழ் இருப்பதால் அஃதும் 
வேறு ஒரு மூலத்தைக் கொண்டது என்பதே அவர் கருத்தாகக் கொள்ளவேண் 
டும் . ஆனால் , சங்க இலக்கியம் , தொல்காப்பியம் இவற்றிற்கு முந்தியனவாய்க் 
கடைத்துள்ள சில இலக்கியச் சிதறல்கள் முதலியவற்றை அவர் காணாமையால் 
தமிழ் மொழியின் கால மூலத்தை அவரால் ஆராய முடியாமல் போயிற்று 
57 னலாம் . 


மற்றொன்றையும் இங்கு நினைவுகூர வேண்டும் . 

அது முன்னர் 
ஆதார மொழி என்று ஆய்ந்த ஆய்வு . அனைத்து மொழிகளுக்கும் ஆதார 
மொழி ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்னும் கருத்துப்படியும் எவருக்கும் 
அகப்படாமல் ஒரு மூல முன்மொழி ஒளிந்து கொண்டுள்ளது . 


அறிஞர் மாக்சு முல்லர் கருத்துப்படி மூன்று தலைக்குடிகளும் ஒரு 
மூலத்தன என்ற வகையில் ஒவ்வொரு தலைக்குடியாகக் காணலாம் . 


முதலில் துரேனியத்தை எடுத்துக்கொண்டால் துரேனியம் என்பது 
தலைக்குடி எனக் கொள்ளப்பட்டதற்கு மூலமே அதில் திராவிடமொழிக் குடும்பம் 
இணைக்கப்பட்டமைதான் . அதனை விடுவித்துக்கொண்டமையால் , எஞ்சி 
யிருக்கும் குடும்ப மொழிகளுள் துருக்கி ஒன்றே ஓரளவில் வளமும் , செம்மையும் 
தொன்மைக் குறிப்பும் கொண்டது . அஃதும் தன் எழுத்தாக அரபி எழுத்தைக் 
கொண்டுள்ளது . அது சில தொடர்புகளில் தமிழ் போன்று இனிய ஒலியுடை 
யது : இலக்கண அமைப்பிலும் ஓரளவில் ஒற்றுமைக் குறிப்பு 

கொண்டது . 
இவற்றை விடுத்துப் பிற முனைகளை நோக்க இது தொன்மையில் தனக்கென ஒரு 
தகுதி கொள்ளாதது . எனவே , துரேனியம் தன் தனி முழு வலிமையில் உலக 
முதன் மொழிக் களத்தில் அடி வைக்க இயலாதது . 

அடுத்து சேமியம் என்னும் தலைக்குடியில் குறிப்பிடத்தக்க குடும்பங்கள் 
ஈப்ரு என்னும் எபிரேயம் , அரபு , பாபிலோனியம் என்பன . இவற்றுள் தொன் 
மைச் சிறப்பு கொண்டது எபிரேயம் . இது யூதர் மொழி . இதன் முதல் நூல் 
விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் மோசே குறிப்புக்களாகும் . 

விவிலியம் 


62 


மாக்சுமுல்லர் : Lectures on the Science of Languages , Vol , I. P. 375 


கி . பி . அளவினதே . எவ்வாறு நோக்கினும் எ பிரேயம் கி . மு . 3000 ஆண்டு 
களே தொன்மை கொண்டது . இவ்வாறு கொள்வதற்கு இம்மொழியில் மெய் 
எழுத்துக்களே இருப்பதும் உயிர் எழுத்துக்கள் தொடக்கத்தில் இல்லாமையுமே 
சான்றாகும் . கி . பி . இல் தான் உயிர் எழுத்துக்கள் அரபிச் சொற்களிலிருந்து 
எடுத்துச் சேர்க்கப் பெற்றன . இவ்வகையில் எபிரேயம் கலப்புள்ள தால் மிகத் 
தொன்மையான தன்று . 

மிகத் தொன்மையிலிருந்து விலகுவதால் 
சேமியத் தலைக்குடி உலக முதன் மொழிக் களத்தில் ஏறி நிற்க வலிமையற்ற 
தாகிறது . 


ஆரியத் தலைக்குடியில் சமற்கிருதம் , இலத்தீன் , கிரீக் , சீனம் ( இந்தோ 
ஐரோப்பியத் தொகுப்பில் ) குறிக்கத்தக்கவை . இவை தொன்மையான இலக்கிய 
வளம் உடையவை . சொல்வளமும் கொண்டவை . இவற்றை ஆராய்ந்த 
மொழியறிஞர் அனைவரும் சமற்கிருதத்தைக் கொண்டே ஒப்பிட்டு ஆராய்வா 
ராயினர் . 


அறிஞர் யோன்சு ( Jons ) என்பார் 1796 இல் 

வடமொழி ( சமற்கிருதம் ) கிரேக்க மொழியைவிட நிறைவுள்ள 
தாகவும் , இலத்தீன் மொழியைவிட. வளமுள்ள தாகவும் , இவ் 
விரண்டு மொழிகளைவிடத் திருத்தமுள்ளதாகவும் உள்ளது 
என்றார் . 


பிற 


சொற்பிறப்பு , ஒலிமூலம் , சிற்றளவில் எழுத்தமைப்பு முதலிய வகையில் 
சமற்கிருதம் பிற ஆரிய மொழிகளுக்கு முந்திய நிலையிலே பேசப்படுகின்றது . 

சீனத்தை இந்திய ஐரோப்பிய மொழிக் குடும்பத்தில் வைத்தனர் . 
ஆரிய மொழிக்குடும்பத்தினின்றும் சினம் வேறுபட்டதே. தனக்கென்று ஒரு 
தனித்தன்மை கொண்டது . அதனுடன் திபேத்தியம் , பர்மியம் , தாய்லாந்து 
முதலிய மொழிகளும் இணைத்துப் பேசப்பெற்றன . இவற்றில் சீனத்திற்குத் 
தொன்மை வளம் உண்டு , ஆனால் அதன் எழுத்து வரலாறு 

மிகக் குழப்ப 
மானது . நிலைத்த எழுத்தில் தொடர்ந்தது என்று கொள்ள 

முடியாது . 
மேலும் இதன் பேச்சு மொழி வேறு ; எழுத்து மொழி வேறு . 

சீன எழுத் 
திற்குப் பற்றுக்கோடாக ப - க்வ ( Ba- Kua ) என்னும் எட்டுக் குறியீடுகள் 
ஃபு - இசி ( Fu - Hsi ) என்றும் சீன மாமன்னனால் உருவாக்கப்பெற்றவை 
என்பர் . 

அவர் காலம் பலவாறாகக் குறிக்கப்படினும் , கி . மு . நாலாயிரம் 
என்பர் . இதிலும் வேறு ஒரு கருத்து உண்டு . மற்றொரு மாமன்னனாகிய 
ஊஅங்- தி ( Huang - thi ) என்பவரின் அமைச்சராகிய டிசங் - சி ( Tsang - Si ) 
என்பவரே சீனமொழியை உருவாக்கினார் எனவும் அவர் காலம் கி . மு . முப்பது 
அளவு என்று அதிக அளவில் உறுதியாகச் சொல்வர் . எனவே சீனத்தின் 


77 


தொன்மை கி . மு . அளவில் முந்தியதாயினும் பன்னூறு 

ஆண்டுகள் என்று 
எட்டாதது . இவ்வாறு சீனம் உலக முதன்மொழிக்களத்தை எட்டவில்லை . 

எனவே , வடமொழியாம் சமற்கிருதந்தான் ஆரியத்தலைக்குடும்பத்தில் 
முதன்மை கொண்டதாகிறது . ஆரியத்தலைக்குடும்பத்தின் தலைத்தாயாகக் 
கொள்ளலாம் . இத்தகு திகளால் சமற்கிருதம் உலக முதன்மொழிக் களத்தில் 
ஏறி நிற்கிறது . அது ஏறி நிற்கும் போதே அக்களத்தில் ஒரு மொழி தோன் 
நிற்பதைக் கண்டது . அது எது ? 


அதுதான் தமிழ் மொழி , 


எவ்வாறு ? இதற்கு விடை காண 


தமிழ் - வடமொழி வேறுபாடு 


தமிழ் - வடமொழி வழக்கு 


தமிழ் - வடமொழிக் கலப்பு 


தமிழ் - வடமொழி இலக்கணக் கூறு 


தமிழ் - வட மொழி எழுத்துத் தோற்றம் 


இறுதியாக இரண்டன் வேர்ச்சொல் 


எனப் படிப்படியாக ஒப்பீடு செய்ய நேர்கின்றது . 


வேறுபாடு : 


எனினும் , 


இரு மொழிகளுக்கும் மிகுந்த வேறுபாடுகள் உள்ளன . 
காரணம் - இடுகுறி வேறுபாடே போதுமானதாகும் . 


கொண்டது . 


வடமொழி இடுகுறியையே 

வடமொழி மறைமுதல் 
அனைத்தும் இடுகுறிகளே . தொல்காப்பியருக்குப் பிந்திய வரான யாஃச்கர் தான் 
வட சொற்களுக்குக் காரணம் கற்பித்தார் . தமிழோ எல்லாச் சொல்லும் பொருள் 
குறித்தன ; மொழிப் பொருள் காரணம் 

கொண்டவை . 

ஒரு மொழியின் 
தொன்மைக்கு மொழிப் பொருள் கரணியமே உறுதிச் சான்று . இன்றும் வட 
மொழிக்குக் கரணியம் காணுதல் கூடாத ஒன்று என்பதே வே தவாதிகள் 
கருத்து . சூடாமணியின் விண்மீன் பெயர்களுக்குப் பொருள் எழுத இப்பதிப் 
பில் முயன்று ஒரு சோதிட ஆய்வாளரை அணுகியபோது அவர் வடமொழியில் 
எச்சொல்லுக்கும் காரணம் காணக்கூடாது ; அவை இடுகுறிகளே என்றார் . 


78 


மொழிப்பொருள் கரணியம் கொண்டது தமிழ் என்பதால் வடமொழிக் 
கும் முந்திய நிலையைத் தமிழ் கொண்ட தாகின்றது . 


வழக்குகள் ; 


தமிழ் பேச்சு வழக்கில் தோன்றி , எழுத்து வழக்கில் வளர்ந்து இன்றும் 
இரு வழக்கிலும் நின்று நிலவுவது . 


பிராகிருதத்திலிருந்து சமற்கிருதம் தோன்றியது ; சமற்கிருதத்திலிருந்து 
பிராகிருதம் தோன்றியது என்னும் இரு கருத்துக்கள் அம்மொழியாளரிடையே 
உள்ளன . இதுபற்றி ஒரு முடிவு , வேதமொழியாக முதலில் குறிக்கப்பெற்ற 
இம்மொழி பலவகைச் சமற்கிருதமாகி ஒருவகை பிராகிருதம் என்றும் , 

அத 
னின்று செம்மைப்படுத்தப்பெற்றது சமற்கிருதம் என்றும் ஆகின என்பதே . 
எனவே , முதலில் வேத மொழி . அதனின் இருபிரிவு பிராகிருதம் , சமற்கிருதம் . 
செம்மைப்படுத்தப்பெற்றது சமற்கிருதம் என்றாயிற்று . 


சமற்கிருதம் என்னும் செம்மைப்படுத்தப்பெற்ற மொழி முதலில் மறை 
மொழி ( வேத மொழி ) என எழுதாக் கிளவியாய்ப் பேச்சு வழக்கில் மட்டும் 
இருந்தது . பின்னர் எழுத்துக்கள் பெற்று எழுதும் மொழியாய் இலக்கிய 
வழக்கு பெற்றது . மீண்டும் பேச்சு வழக்கு குறைந்து எழுத்து வழக்கிலேயே 
நிற்கின்றது . ஆயினும் அவ்விலக்கிய இலக்கணம் கற்றோர் அவைபற்றி 
ஆயும்போது அதனைப் பேசவும் செய்கின்றனர் . 


இவ்வாறு பேச்சு , எழுத்து இரண்டினும் மாறி இரண்டும் இருந்த காலம் 
மிகக் குறைந்ததாக இருந்தது . இவ்வகையில் தமிழ் பேச்சுவழக்கு , எழுத்து 
வழக்கு இரண்டினும் காலங்காலமாய் மாற்றமின்றி நின்று நிலவுவதும் அதன் 
முதன்மொழித் தகவை வலியுறுத்துகிறது . 


கலப்புகள் : 


ஒரு நாட்டில் வாழும் மக்களுடன் வந்தேறிகள் கலந்து வாழ்ந்தால் 
இருந்த மொழியில் வந்த மொழி கலப்பதும் . வந்த மொழியில் இருந்த மொழி 
கலப்பதும் இயல்பு , தமிழ் நாட்டில் சமற்கிருதமாம் வடமொழி 

இந்திய 
மண்ணில் புகுந்தது முதல் இம்மண்ணில் வாழ்ந்த தமிழர் மொழியிடையே 
புகுந்தது . அதுபோன்றே வடமொழியிலும் தமிழ் புகுந்தது . இக்கலப்பால் 
தமிழிலிருந்து மலைஞாலம் , கன்னடம் , தெலுங்கு முதலிய கிளை மொழிகள் 
உருவாயின. இதுபோன்றே 


79 


திராவிடத் தாக்கத்தினாலேயே வட நாட்டில் பல உள் நாட்டு மொழிகள் 
வடமொழியிலிருந்து பிறந்தன 3 என்றார் அறிஞர் ஈட்சிசன் ( Hadson ) 
என்பார் . இக்கருத்தை உறுதி 

உறுதி செய்யும் வகையில் வரலாற்றறிஞர் 
பி . தி . சீனிவாச ஐயங்கார் , 


மராத்தி , குசராத்தி , இந்தி , வங்கம் முதலிய வட நாட்டு மொழிகளெல் 
லாம் சொல்லாலும் சொற்றொடராலும் தமிழ் அடிப்படை கொண்டவை 
என்று காட்டினார் . 


அறிஞர் கால்டுவெல்லார் , 


ஆங்கிலத்தில் எவ்வளவு தியூத்தானியச் சொற்கள் உள்ளனவோ 
அவ்வளவு திராவிடச் சொற்கள் சமற்கிருதத்தில் உள்ளன என்று பதிந்துள் 
ளார் . ஆனால் வடமொழியாளரிடம் ஒரு நோய் தொடர்ந்து இருந்து வருகின் 
றது . 

அது தமிழில் வடசொற்களே மிக மிக உள்ளன . -மொழியில் அவ்வா 
றில்லை என்பது . வடமொழியாளர் மட்டுமா ? தமிழ் மக்களில் சில புலவர் 
களும் இந்நோய் கண்டவர்கள் எனச்சொல்ல வேண்டும் . எந்தச் சொல்லைக் 
கண்டாலும் அதன் ஒலியைத் தவறாகக்கொண்டு அது வடசொல் என்று 
எளிதில் சொல்வது வடமொழித் தமிழாசிரியர் வழக்கம் . இந்தத் திடீர் 
முடிவைக் கால்டுவெல்லார் , 


வடமொழிக்கும் திராவிட மொழிக்கும் பொதுவான 

ஒரு சொல்லை 
எங்கேனும் கண்டால் அதனை 

உடனே வடசொல் என்று 

கூறிவிடுவர் க 
என்று அடையாளங் காட்டினார் . 


ஆனால் , வரலாறு அறிந்தோர் தமிழ் மக்கள் இந்தியாவில் 

இந்தியாவில் எங்கும் 
பரந்து வாழ்ந்ததை அறிந்து , அங்கு வடமொழியாளர் வந்தபிறகு நேர்ந்த 
வற்றை ஆய்ந்து பார்த்து , அங்குள்ள பழம் மொழிகள் தமிழினின்றும் வேறு 
பட்டதைக் கண்டுள்ளனர் . இதனை ஆய்ந்த அறிஞர் மாக்சு முல்லர் , 


மைய இந்தியாவிலும் , இமயமலைச் சாரலிலும் , மலைத்தீவுகளி 
லும் ( Maladives ) உள்ள மொழிகள் மண்டா என்னும் பெரும் பிரிவைச் 
சார்ந்தவை 


63 Dr. Hadson ; Asian Society - Monthly - Bengal 

பி . தி . சீனிவாச ஐயங்கார் : Stone age in India : 
65 கால்டுவெல் : Comparative Grammar of the Dravidian Languages.P 566 , 


64 


66 


9 


80 


8 


முண்டா மொழிகள் பேசுவோர் திராவிட மக்களே 67 என்று 
கண்டறிந்த உண்மையை வழங்கியுள்ளார் . 

சென்னைப் பல்கலைக்கழகச் சமற்கிருதப் பேராசிரியராயிருந்த 
முனைவர் வே . இராகவன் " சமற்கிருதத்தில் முண்ட திராவிட மொழிக் குடும்பங் 
களின் அம்சங்கள் , சொற்கள் புகுந்திருக்கின்றன 58 என்றமையும் இத்துடன் 
நோக்கத்தக்கது . 

எனவே , இந்தியாவெங்கணும் குமரிக்கோட்டிலிருந்து தோன்றிப் பரவிய 
தொன்மைத் தமிழர் வாழ்க்கையின் சுவடுகளே உள்ளன . ஆங்காங்கு 

புதை 
பொருளாகவும் , அகழ் பொருளாகவும் கடலடிக் கண்டுபிடிப்புகளாகவும் புலப் 
பட்டுள்ள தமிழ்ச் சின்னங்கள் தமிழ் உலகளாவியதை வெளிப்படுத்தி வருகின் 
றன . எனவே , அவ்வாறு பரவிய தமிழ் மைய ஐரோப்பியப் பகுதிகளில் 
அவ்வச் சூழலின் வெப்ப தட்பத்திற்கு ஏற்ப வேறுபட்டன . நாம் முன்னர் 
கண்டமைத்துள்ள ஒலியியல் மொழி விளக்கத்தில் குறித்துள்ளபடி வெப்ப 
தட்பத்தால் , மண்வாகால் நேர்ந்த உள்ளுறுப்புக்களின் சற்றுச்சற்றே 
வேறுபட்ட அசைவுகளால் ஒலியும் , பலுக்கலும் சற்றுச்சற்றே வேறுபட்டுப் 
பல மொழிகள் உருப்பெற்றன . அவ்வாறு உருவானவற்றில் ஒன்றே 
ஐரோப்பாவில் உருப்பெற்ற வேதமொழியின் மூலமாகும் . இவற்றை ஆய்ந்து 
வேத மொழியையும் ஆய்ந்தோர் அதற்கும் மூலமான ஒரு மொழி இருந்திருக்க 
வேண்டும் என்றனர் . எனவே , வேதமொழி வழிவந்த சமற்கிருதமோ 
பிராகிருதமோ இவற்றின் வழிப்பிறவோ தமிழ் மூலங்கொண்டவை என்று 
கொள்வதில் தவறில்லை. 


மைய 


தனர். 


ஆனால் , மொழி உணர்வில் ஆழங் கொண்ட மறைமொழியார் தமிழ் 
மொழிச் சொற்களைத் தம் வட மொழி உருவாக்குவதில் நாட்டங்காட்டினர் 
ஓரளவில் வென்றனர் எனலாம் . பல நூற்றுக்கணக்கான சொற்களை 

ஏற்றி 
உருவாக்கினர் . தமிழ் நிலத்திலும் அவ்வேலையைச் செய் 

ஐம்பது 
ஆண்டுகட்கு முன்வரையிலும் காட்சி (காண் - சி ) , மாட்சி ( மாண் - சி ) என்னும் 
தமிழ் காக்ஷி என்றும் மாக்ஷி என்றும் வடவெழுத்தால் குறிக்கப்பெற்று வட 
மொழியாகவே நம்மவராலும் கொள்ளப்பெற்றமைபை எண்ணிப் பார்க்கலாம் . 
இன்று அவைகள் மாற்றம் பெற்றிருப்பினும் , முழுத்தம் மாறிய முகூர்த்தம் , 
அமிழ்தம் மாறிய அமிர்தம் முதலிய சொற்கள் இன்னும் தமிழ் என்றே தமிழர்க 
ளாலும் ஏற்கப்படாத அளவில் மறைந்துள்ளதை எண்ணலாம் . 

மொழிஞாயிறு பாவாணர் அவர்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட தமிழ்ச் 
சொற்களை அதன் மூல வேர்ச்சொல்லுடன் பொருத்திக்காட்டி வடசொல் 
67 பி . தி . சீனிவாச ஐயங்கார் : Stone age in India 
வே . 

இராகவன் : கட்டுரை : கலைக்களஞ்சியம் தொகுதி 4 பக் . 463 


68 


81 


சூ- a - 11 


உருவான வரலாற்றையும் தம் வடமொழி வரலாறு என்னும் நூலில் விளக்தி 
யுள்ளார் . 


வடசொற்களில் குறைந்தது 


ஐந்திலிருபக்கம் 


அவர் முடிவின்படி 
தமிழ் 39 என்பதாகும் . 


எனவே , தமிழ் வடமொழி வேறுபாடுகளைக் கூர்ந்து நோக்கினால் 
மறைமொழி உருவாகிய காலத்தும் தமிழ்க் கலப்பு அதில் இருந்தது புலப்படும் . 
முதல் மறையாகிய இருக்கு மறையில் ஐரோப்பிய மேலைபாரியச் சொற்களின் 
சுவடும் இல்லாத அதே நேரத்தில் தமிழ்ச் சுவடுள்ள சொற்கள் இடம் பெற்றிருத் 
தலைப் பல அறிஞரும் கண்டுள்ளனர் . 


இவ்வாறாகத் தன் மூலத்தை மறைமொழியிலும் பின்னர் எழுந்தனவற்றி 
லும் பதித்திருக்கும் தமிழ் கலப்புக் சணக்கீட்டிலும் மூலம் கொண்டு உலக முதன் 
மொழிக்களத்தில் முன்னேறி நிற்கிறது . 


தமிழ் - வடமொழி இலக்கணக் கூறு 

உணர்வொலிகளில் பிறந்து சுட்டொலிகளால் இடைச் சொல்லுருவங் 
கொண்டு வினைச்சொற்களால் இயங்கி , பெயர்ச்சொற்கள் பல்கிப் பெருகி , உரிச் 
சொற் களஞ்சியமாகத் திகழ்வது தமிழ் . 


வடமொழி உணர்வொலிகளாம் மூல பலம் குறைந்தது . ஆ , ஏ , ஓ ஒலித் 
தோற்றம் கொண்டு பிற தோற்றங்கள் முயன்று வெளிப்படுத்தும் ஒலிகளாய் 
இயல்பான தோற்றத்தில் நொண்டி நிற்பது . இதன் முதல் நூலே இருக்கு 
மறை . இதில் எகர , ஒகரம் இல்லை . பின்வந்த சாம மறையில் தான் எகரம் 
உண்டு . எகரம் மாந்த உயிர்த் தோற்றக்காலத்தில் இபல்பில் எழுந்து வினா 
உணர்வை வெளிப்படுத்தியது . 


பாணினி இலக்கணமே அதன் முதல் இலக்கண நூலாக உள்ளது . 
அதன் இலக்கண விதிகள் தொல்காப்பிய இலக்கண விதிகளுக்கு வேறுபட்டவை . 
இருக்கு மறையின் காலம் மிகையாகச் சொல்லினும் கி.மு. 2500 . தொல்காப்பி 
யம் கி . மு . 3000 . ( திரு . வெள்ளைவாரணர் நிறுவியது ) இதற்கு முன்னர் 
தமிழ் இலக்கண நூல்கள் பலப்பல இருந்தன . 


மாந்த உயிரினத்தின் ஒழுக்கத்தை உயிராக்கி அப்பொருள் தரும் திணை 
என்னும் சொல்லமைத்து ஆண் , பெண் , பலர் எனப்பகுத்து 

பெண் , பலர் எனப்பகுத்து அதன தன் சொல் 


69 


ஞா . தேவநேயப் பாவாணர் : 


வடமொழி வரலாறு பக் . 306 


82 


வட 


அதன தன் பாலினத்திற்கேற்ப அமைந்தமை தமிழின் ஒழுங்குமுறை . 
மொழியில் மனைவியைக் குறிக்கும் தாரம் என்பது சொல்லளவில் ஆண்பால் . 
மனைவியைக் குறிப்பது பார்யை . களத்திரம் என்னும் சொல் அலிப்பால் . 
இதுபோன்றே இரண்டற்கும் அமைந்துள்ள வேறுபாடுகள் வடமொழி இலக்க 
ணம் நெறியமைப்பற்றதைக் காட்டுகின்றன . 


வட 


தமிழில் அமைந்த வாழ்வியல் இலக்கணமாகிய பொருளிலக்கணம் 
மொழியில் இல்லை என்பது மட்டுமன்று ; உலகில் எம்மொழியிலும் இல்லாதது . 
சுருக்கம் கருதி இவ்வாறு நிறுத்தும்போதே மற்ற உலக மொழிகளுக்கு அவை 
தவிர வேறு ஒரு ஆதார மொழி இருப்பதாக அறிஞர் பெருமக்கள் கண்டுள்ளதை 
யும் இங்கு நிறுத்தித் தமிழின் முதன்மையை நிறுவலாம் . 


என்னும் 


இதனை மொழிஞாயிறு பாவாணர் தம் தமிழ் முதன்மொழி 
நூலில் விரிவாக ஆராய்ந்து உறுதியாக அறுதியிட்டுள்ளார் : 


இலக்கியம் , இலக்கணம் என்னும் தமிழ்ச்சொற்களே வடமொழி என்று 
நினைத்ததும் உரைத்ததும் எழுதியதும் அச்சொற்களின் வேர்ச்சொல்லால் அடி 
படுபவற்றை இங்கு அடுத்து வரும் வேர்ச்சொல் பகுதியில் காணலாம் . 


தமிழ் - வடமொழி எழுத்துத் தோற்றம் 


முன்னர் உணர்ச்சிபொலியில் எழுத்து தோன்றியமை குறிக்கப்பெற்றது . 
அவை உயிரின இயல்பின் பிறப்பொலி என்பது ஒரு முதன்மொழிக்குரிய 
சின்னம் . மேலே குறித்தமை போன்று எகர , ஒகரம் வட மொழியில் இடம் 
பெறாமையும் பின்னர் இணைத்துக்கொள்ளப்பெற்றமையும் உலக முதன்மொழிக் 
களத்தில் வட மொழி பின் நிற்பதாகின்றது . 


வடமொழியில் முதல் மறைமொழியாகிய இருக்கு மறை ஒலியெழுத்துக் 
களால் வாயால் ஒலிக்கப்பட்டுக் காதால் கேட்கப்பட்டுக் கேட்டவர் சொல்ல 
ஏற்பவர் ஓத . ஓதத் தொடர்ந்த வாய்மொழி நூல். வரிவடிவ எழுத்தில் எழுதப் 

அதனால் , இது தமிழிலும் எழுதாக் கேள்வி எனப்பெற்றது . 
பாண்டியன் ஏனாதி நெடுங்கிள்ளி என்பான் , 


பெறாதது . 


எழுதாக் கற்பின் நின் சொல்லுள்ளும் " 77 என்று பாடி பதைக் குறுந் 
தொகையில் காண்கின்றோம் . 


70 


பாண்டியன் ஏனாதி நெடுங்கண்ணன் : குறுந்தொகை 156- 5 


83 


சுருதி மறை சாகை எழுதாக் கேள்வி ” என்று 

சேந்தன் திவாகரம் 
முதலிய உரிப்பனுவல்களும் பெயர்ப்பட்டியலிட்டன . இப்பெயர்களும் , சுருதி 
காதால் கேட்பது ; மறை - மறைவாக உரைக்கப்படுவது என்னும் பொருள்களைத் 
தருவன . 


ஏன் எழுதப்படவில்லை ? 


ஒன்று வரிவடிவ எழுத்து இல்லை எனலாம் . 


அடுத்து , வரிவடிவில் எழுதி வைத்தால் எழுதுபவன் ஏட்டைக் கெடுப் 
பான் ; எழுத எழுதப் பிழைபடும் ; எழுத்தில் இருந்தால் பிற இனத்தாரும் கண்ட 
படி படிப்பர் ; சிதைந்து போகும் ; அதன் தூய்மை கெடும் ; அதன் தெய்வத் 
தன்மைக்கு அது கூடாது எனலாம் , 


இவ்விரண்டும் பொருந்துவதே . ஆனால் , எழுதினால் ஏடு கெடும் 
என்பது போன்று படிப்பவனும் பாட்டைக் கெடுப்பான் . அத்துடன் அந்தக் 
கருத்து செத்துவிட்டது இருக்குமறை அச்சில் வந்து அம்மறையவரால் 
மிலேச்சர் எனப்பட்டாரும படித்து ஆய்ந்து பிய்த்துப் பிய்த்துப் 

பார்த்து 
விட்டனர் . 


சற்றுச் சற்றாகச் சிதையும் என்னும் 


பலர் பலபடியாக எழுதுவதால் 
கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதே . 


ஆனால் , வரலாற்று ஒளியும் , ஆய்வுப் புலப்பாடும் வரிவடிவ எழுத் 
தில்லாததால் தான் எழுதப்படவில்லை என்பதையே பளிச்சிடுகின்றன . 


சமற்கிருதப் பேராசிரியர் வடபுலத்து 

இராகுல் 

சாங்கிருத்தியாயன் 
என்பார் ஆய்வியல் , அகழ்வியல் வல்லுநர் . 15 ஆண்டுகள் சோவியத்து - 
இலெனின் பல்கலைக் கழகத்தில் சமற்கிருதப் பேராசிரியராகப் பணியாற்றியவர் . 
தம் வாழ்வை மாந்தரின் வரலாற்றை ஆய்வதற்கே ஈந்தவர் . அவ்வரலாறாக 
நூல்கள் எழுதியுள்ளார் . அவற்றுள் வால்காவிலிருந்து கங்கை வரை என்பது 
குறிக்கத்தக்க ஒன்று . தமிழிலும் வெளிவந்துள்ளது . இது படிப்போர் அலுக் 
காமை கருதிக் கதைப்பாங்கில் எழுதப்பெற்றது . கி . மு . 6000 முதல் கி . பி . 
1942 வரையிலான மாந்தரின் வரலாற்றை உண்மை பொதியத் தருவது . இதில் 
கி . மு . 1800 இல் அங்கிரா என்னும் பகுதி உள்ளது . இரண்டு ஆரிய இளைஞர் 
ஒருவர் கிழக்கிலிருந்தும் , மற்றவர் தெற்கே தமிழகப் பகுதியிலிருந்தும் அவ்வந் 


84 


நில மக்கள் வாழ்வியலைக் கண்டு மீள்கின்றனர் ; ஓரிடத்தில் கூடுகின்றனர் ; 
அவர் தம் உரையாடல் : 


தெற்கிலிருந்து வந்தவன் : இன்னொரு அற்புதம் நீ கேள்விப்பட்டிருக்க 

மாட்டாய் . அசுரர்கள் ( தெற்குத் தமிழர் ) வாய் திறந்து பேசாம 
லேயே சம்பாஷிக்கின்றனர் . 


பேசாமலே 


எவ்வாறு 


கிழக்கிலிருந்து வந்தவன் : 

வாய் திறந்து 
சம்பாஷிக்க முடிகின்றது ? 


வான் . 


தெ . வ , ஆம் ! வாய் திறந்து பேசாமலே அவர்களால் சம்பாஷிக்க 

முடிகிறது . மண் , கல் , தோல் முதலிய ஏதாவது ஒன்றில் ஓர் 
அசுரன் சில அடையாளங்களாகக் கோடு கிழித்து மற்றவனிடம் 
கொடுப்பான் ; அடுத்தவன் விஷயங்களையும் தெரிந்துகொள் 

நாம் இரண்டு மணி நேரம் ( இக்கால நேரப்பெயரில் 
எழுதிக் காட்டியுள்ளார் ) பேசியும் விளங்கவைக்க முடியாத ஒரு 
விஷயத்தை அவன் இரண்டு மூன்று கோடுகளை இழுத்து விளங்க 
வைத்து விடுகிறான் . இந்த விஷயத்தை ஆரியர்களாகிய நாம் 
இதுவரை ( கி . மு . 1800 வரை ) அறியமாட்டோம் . இப்பொழுது 
தான் இந்த கோடுகளைக் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் 
கள் . ஆனால் , வருஷக் கணக்கானபோதும் அவர்கள் இன்னும் 
பூரணமாகக் கற்றுக்கொள்ள முடியவில்லை . 71 


இவ்வுரையாடல் ஆசிரியர் இந்தியில் தந்தது தமிழில் மொழிபெயர்க்கப் 
பெற்றுள்ளது . வரலாற்றை எளிமைப்படுத்தவே கதைமுறையைக் கைக்கொண் 
டார் . ஆயினும் இதன் கருத்துபற்றி அவர் , 


பலமான 


இந்தக் கதைகள் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் அந்தந்தக் காலத்தைப் 
பொறுத்த 

ஆதாரங்கள் 

இருக்கின்றன .72 என்று உள்ளீட்டு 
உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளார் . மறைமொழிக்காலம் சமற்கிருதத்திற்கு 
வரிவடிவ எழுத்து இல்லாத காலம் என்பதை மேலே கண்ட அதற்கு முற்பட்ட 
காலவிளக்கம் காட்டுகிறது . இவரது ஆய்வு முடிவுகளை வடமெ வல்லுநர் 
கூட்டம் ஒன்றே வெருண்டும் , வெகுண்டும் எதிர்த்தது ; மறுத்தது . சான்று 
களை மூட்டை மூட்டையாகக் காட்டி அவர்களை எதிர்த்து வாய்மூடிகளாக்கினார் 
ஆசிரியர் . மேலும் , 


71 இராகுல சாங்கிருத்தியாயன் : வால்காவிலிருந்து கங்கை வரை , பதிப்பு -2, பக் . ! 23 

முன்னுரை 


72 


85 


74 பிள்ளை 
: மொழி நூற் கொள்கையும் தமிழ்மொழி அமைப்பும் 

பேனா , மை அல்லது ஓலை , எழுத்தாணி முதலியவைகள் உபயோகத் 
தில் வருவதற்கு இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் பாக்கியிருக்கின்றன ? 
என்றும் விளக்கினார் . 

இன்னும் எத்தனையோ பாக்கியிருக்கின்றன என்பதைக் கி . மு . 1800 ஐ 
வைத்து அதற்குப் பின்னர் என்று கணக்கிடவேண்டும் . 
ஏறத்தாழ இது கி . மு . 1000 ஆண்டளவில் சமற்கிருதம் 

வரிவடிவ 
எழுத்தைக்கண்டது என்று கொள்ள வைக்கிறது . இதற்கு 2000 ஆண்டுகள் 
முற்பட்ட தொல்காப்பியம் 

‘உட்பெறு புள்ளி உருவாகும்மே 74 என்று கால் மாத்திரை ஒலியளவு 
கொண்ட மகரக்குறுக்கத்திற்கு வரிவடிவம் கூறியது . இவற்றையெல்லாம் 
ஓர்ந்து கண்ட எட்வர்டு தாமசு ( Edward Thomas ) என்பார் , 

வட நாட்டில் ஆதியில் தமிழ் எழுத்தே வழங்கியது . அதினின்றே 
வட நாட்டு லிபி ஏற்பட்டது " என்று அறுதியிட்டார் . 
இதனை முன்மொழிந்து சட்டவியலறிஞர் கா . சு . பிள்ளை , 
கிரந்த எழுத்து , தமிழ் எழுத்தின் வழித்தாக வந்தது என்பது யாரும் 
ஒத்துக்கொள்ளக்கூடியதே " 73 என்று வழிமொழிந்தார் . 

எனவே , எழுத்தமைப்பில் சமற்கிருதம் தமிழ் வழிக்கொண்டது என்பது 
புலனாகும் . 

அழிந்துபோய் அகழ்ந்து காணப்பெற்றுள்ள ஆரப்பா , மொகஞ்சோதரா 
நகரங்களில் காணப்பெறும் எழுத்துக்குறிகள் இங்குப் பொருத்திக் காணத்தக்கன . 
இவ்வெழுத்துக் குறிகள் ஒரு புதிர் . புதிரின் விடுவிப்பாக இரண்டு கருத்துக்கள் 
வெளியாகியுள்ளன . ஒன்று இக்குறிகள் இந்தோ ஐரோப்பிய எழுத்துக்களின் 
குறிகள் ஆகலாம் என்பது இரண்டாவது தமிழ்மொழியின் எழுத்துக்குறிகள் 
என்பது . மறைத் திரு ஈராசு ( Rev. Heeras ) இவ்வெழுத்துக்கள் 
மொழியின் முன் உருவ ( தமிழ் ? ) எழுத்துக்கள் என்று கண்டுள்ளமை கொள்ளத் 
தக்கது . 
73 இராகுல் சாங்கிருத்தியாயன் : வால்காவிலிருந்து கங்கை வரை பக் . 129 , 130 

தொல் . எழுத்து 14 
5 கா . 

பக் . 73 


திராவிட 


தா 


86 


இதனைத் தமிழ் நாட்டு வரலாற்று நகர அமைப்புடன் பொருத்திப் 
பார்க்க இயைபு உள்ளது . மொகஞ்சோதரோ நகரம் இரு பிரிவுகளாகக் காணப் 
படுகின்றது . ஒன்று கோட்டை கொத்தளங்கள் கொண்ட மன்னன் வாழ் பகுதி . 
மற்றொன்று மக்கள் வாழ் பகுதி , இவ்வமைப்பைத் தமிழகத்துத் தொன்மைத் 
துறைமுக நகரமான பூம்புகார் அமைப்புடன் ஒப்பிடலாம் . 


பூம்புகார் மன்னன் வாழ்பகுதி பட்டினப்பாக்கம் என்றும் , மக்கள் வாழ் 
பகுதி மருவூர்ப்பாக்கம் என்றும் வழங்கப்பெற்றன . இது அழிந்ததும் 
தோன்றிய நாகர் பட்டின நகரமும் இஃதேபோன்று நாகர்பட்டினம் 

என்னும் 
பட்டினப் பகுதியும் , நாகர்ஊர் - நாகூர் என்னும் மருவூர்ப் பகுதியும் கொண்ட 
தாக அமைந்ததும் குறிக்கத்தக்கது . இவற்றுடன் மொகஞ்சதரோ நகரமைப்பு 
ஒத்திருப்பது கொண்டு தமிழகத்தின் சாயலைக் காண்கிறோம் . இஃது ஒரு 
தொடர்பாலும் நிகழ்ந்திருக்கும் , இத்தொடர்பு எழுத்துத் தொடர்பிற்கும் 
பொருந்தும் . பூம்புகார் கி . பி . இரண்டாம் நூற்றாண்டளவில் கடலில் 
மூழ்கியது . அதன் வாழ்வுக்காலம் கி.மு. ஆகும் . மொகஞ்சதரோவின் காலம் 
ஏறத்தாழக் கி.மு. 2400 எனப்படுகின்றது . இப்பொருத்தத்துடன் நோக்க 
மறைத்திரு ஈரசு கருத்து வலுப்பெறுகிறது . அதே நேரத்தில் மொகஞ்சதரோ 
எழுத்துக்குறிகள் எவ்வகையிலும் சமற்கிருத எழுத்துக்களின் தொடர்பு அற்றது 

று கண்டுள்ளமையும் கணக்கில் கொள்ள வேண்டியது ஆகும் . 


என் 


எனவே , இதனாலும் பின்னடையும் சமற்கிருதம் தமிழை உலக முதன் 
மொழிக் களத்தில் முன்னுக்கு வைப்பதாக உள்ளது . 


தமிழ் வடமொழி வேர்ச்சொல் 


மொழியின் உயிர் ஊற்றம் அதன் வேர்ச்சொல் தான் . தமிழ் அந்த 
உயிர் ஊற்றத்தைத் தெளிவாகவும் , முதன்மையாகவும் கொண்டது . பிற எந்த 
மொழிச் சார்பும் இன்றித் தனக்கென ஒரு தனித்தகவு கொண்டது. தமிழ் வட 
மொழி வேர்ச் சொற்கள் பற்றிப் பன்மொழிப் புலவர் தெ . பொ . மீனாட்சிசுந்தர 
னார் கொண்டு தந்திருக்கின்ற ஒரு கருத்து கொள்ளத்தக்கது . 


மொழியியலறிஞர்களில் குறிப்பிடத்தக்கோர் பர்ரோ , எமனோ என்னும் 
இருவர் . 


பர்ரோ , எமனோ போன்றவர்கள் திராவிட மொழிகளை ஆராய்ந்து 
வருவதோடு வடமொழியில் வேர் அகப்படாத வட சொற்களிற் பல 


87 


O. , 


இவர் காட்டியுள்ள 


திராவிட மொழிச் சொற்களாதலை மொழியாராய்ச்சி வழியே காட்டி 
வருகிறார்கள் " என்று எழுதியுள்ளார் . 
இருவர் ஆய்வுகளின் கருத்தும் வலுவானது . இவ்வலுவிற்கும் வலுக் 
கூட்டும் அளவில் மொழியறிஞர் ப . அருளி 


சொல்லின் வேரைக் காணற்கும் கண்டுபிடித்தற்கும் 

இவ்விந்திய 
மண்ணில் தமிழ் மொழி ஒன்றில் மட்டும் தான் இயல்வதாகும் . 

இவ் 
வீந்திய நாட்டில் பயிலப்பெறும் எம்மொழியை எடுத்து வேர்க் 
சொல்லாய்வு நிகழ்த்தினும் அதனின் இறுதி பான முடிவாகத்தமிழ் மூல 
என்று உறுதிக் கருத்தாகத் தந்துள்ளார் . 


ரா 


இம்மூல வேர்ச்சொற்கள் சுட்டொலிச் சொற்களே என்பதை மொழி 
ஞாயிறு பாவாணர் உல் என்னும் மூல வடிவைக்கொண்டு விளக்கியுள்ளார் . 


இப்போது உள்ள தமிழ்ச் சொற்களில் நூற்றுக்குத் தொண்ணூறு விழுக் 
காடு சுட்டொலிச் சொற்களே 78 என்று கண்டு தந்துள்ள தற்கேற்ப இம் மூல 
வடிவு கொண்டே சொற்களின் அமைவைக் காண முடிகின்றது . 


இதே நேரத்தில் சமற்கிருதச் சொற்கள் எந்தவகை மூலவேர் 
கொண்டவை என்று வரையறுக்க முடியாதனவாக இருந்திருக்கின்றன . அதற் 
குக் கரணியம் வடமொழிக்கு மொழிக்கரணியம் இல்லாமையே . 

சமற்கிருத 
அல்லது பிராகிருதச் சொற்கள் இடுகுறிச் சொற்களே என்னும் இயற்கை 
உண்மையே . அம் மொழியில் முதன்முதலாகத் தோன்றிய மொழியறிஞர் 
யாஃச்கர் தாம் மொழிக்கரணியத்தை ஏற்றியவர் . 

அவர் தாம் வடமொழிக்கு 
வேர்ச்சொற்கள் என்னும் அமைப்பைக் கண்டவர் . குத்சர் என்பவர் " வேத 
மந்திரங்களுக்குப் பொருள் இல்லை . பொருளைக் கண்டுபிடிக்க முயல்வது 
வீண் முயற்சி என்றார் . ஆனால் , யாஃச்கர் இதற்கு விடையாக எப்படியாவது 
பொருளைக் காணவேண்டும் என்றார் . இவ்வாறு அக்னிகோத்திரம் இராமா நுச 
தாதாச்சாரியார் எழுதினார். 72 இதற்குப் பின்னரும் பல சொற்கள் வேர் 
அமைவில்லாமல் நிற்பதைக் கண்டனர் . இருப்பினும் சொற்களின் முதனிலை 


76 தெ.பொ. மீனாட்சிசுந்தரனார் : கட்டுரை - தமிழ் - கலைக்களஞ்சியம் தொகுதி 5 

பக் . 504 
ப . அருளி : அருளி ஆற்றிய மொழியியல் உரைகள் முதல் தொகுதி பக் . 12 
78 ஞா , தேவநேயப் பாவாணர் : முதல் தாய்மொழி பக் . 17 
79 இராமானுச தாதாச்சாரியார் : யாஃச்கரின் நிருக்தம் பக் . 22 


77 


88 


தாது என்று பட்டியலிட்டுத் தாது பாடம் என்னும் நூல் பதிப்பிக்கப்பட்டது . 
அதில் 2490 சொற்கள் பட்டியலிடப்பட்டன . அவை யாவும் உண்மையில் 
வேர்ச்சொற்கள் அல்ல . வேர் இல்லாது இடுகுறிகளாய்த் தோன்றிய முதனிலை 
களே . அதனால் தான் அப்பட்டியலை ஆய்ந்து 

அவற்றுள் 
120 சொற்களே வேர்ச்சொற்கள் எனக்கண்டுள்ளனர் . 


முடிவாக 


சொல் தக்க காரணப் பெயராய் இருக்கும் மொழியே சிறந்தது என்னும் 
அறிஞர் பிளாட்டோவின் அறிவிப்புக்கேற்பத் தமிழ் நூற்றுக்கு நூறு வேர்ச் 
சொல்லடியில் காரணச் சொற்களையே கொண்ட தமிழ்ச்சொல்லின் வேரை 
எளிதாகவும் முறையாகவும் கண்டு கொள்ளலாம் . 


-து . 


நாம் முரண்பாடாக உணர்ந்து வழங்கிவரும் ஒரு சொல் நிமிடம் 
என்பது . நிமிடம் என்றால் ஒரு நேரக்கூறு . காலநுட்பம் என்று 

உரிப் 
பனுவல்கள் கூறும் . இது Minute என்னும் ஆங்கிலச் சொல்லின் மொழி 
பெயர்ப்பு அன்று . வடசொல் எனப்படும் நிமிஷம் என்பதன் தமிழ் உருவ 
மும் அன்று . நிமிடம் தமிழ்ச்சொல் , தமிழ் வேர் கொண்ட தமிழ்ச் சொல் . 


இ என்னும் சுட்டொலியிலிருந்து இம் - நிம் - எஞம்- வேர்விட்டு 
இருகிளைகளாகித் தழைத்தது . அவற்றில் இந்த ஞெம் - ஞெமிடு என்பது 
சங்க இலக்கியத்திலும் , ஞகரம் நகரமாகி நெமிடு - நிமிடு என்று இலக்கியங் 
களிலும் வழக்கிலும் உள்ளன . 


இதன் வரலாறு : 


-- 


இமை 

ஆமைப்பு 
( ஒலிநேர நுட்டம் ) ( நேர நுட்டம் ( இபை கொட்டு ( இமைத்தல் -- 

உடை டது ) - ஏவல் ) தொழிற் பெயர் ) 


| 


இம் ஜிம் -- ஞெம் 

ஞெமி 

ஞெமிடு 
( ஒலிநேர ( விரல்களை நெரிக்கும் ( வி . நெ . நோ ( விரல்களால் 
நுட்பம் ) 

நேர நுட்பம் ) நுட்பமுடையது ) நெரி ஏவல் ) 
ஞெமிடு - நிமிடு ஞெமிடல் - நிமிடல் நிமிடு - அம் - நிமிடம் 
நகரத்திரிபு 

( விரல்களால் நெரித்தல் ( நேரக்கூறு ) 

- தொழிற்பெயர் 


இவ்வாறு சுட்டொலியில் தோன்றிய ஞெம் என்னும் வேரில் கிளைத்த 
ஞெமிடல் கை விரல்களால் நெரித்தல் என்னும் பொருள் கொண்டது . 

ஒரு 


89 


சூ- a - 12 


குரங்கு தினைக்கதிரைக் கை விரல்களால் நெரித்துத் தினையைக் கை நிறையக் 
கொண்டது . இதனை , 

அங்கை நிறைய ஞெமிடிக் கொண்டு - என்று நற்றிணை ( 22-4 ) 
காட்டியது . 

வயங்கு வெயில் ஞெமியப் பாய் என்று அகநானூற்றில் ( 322-1 ) 
நெரிந்து கலைய என்னும் பொருளில் ஞெமிய என்று ஞெம் வேரைச் சுட்டி 
நிற்கிறது . 

பின்னர் ஞகரம் நகரமாகி நெமிடு - நிமிடு ஆகியது . இதனைக் 
கொங்குவேளிர் , துகிலின் வெண் கிழித் துய்க்கடை நிமிடி (நெருடி ) 80 என்று 
பாடினார் . 
இந்த நிமிடு அம் கூடி ( நிமிடு - அம் ) நிமிடம் ஆயிற்று . 

நிமிடம் 
இசைத்துறையில் 

தாளத்தின் 

காலவகை பத்தில் ஒரு கூறு எனப்படும் . 


இதனை , 


கணவலங் காட்டை நிமிடம் துடிகொண்டு 81 என்று அரபத்த நாவலர் 
காட்டியுள்ளார் . வழக்கிலும் நிமிடல் , நிமிட்டலாக உள்ளது . 

கைக் கட்டை 
விரலையும் ஆள்காட்டி விரலையும் முனைகளால் இணைத்து அழுத்தி நெரிப்பது 
நிமிட்டல் எனப்படும் . குழந்தையின் துடுக்கடக்க அதன் தொடையில் இவ் 
வாறு நெரிப்பர் . அதனால் தொடை சிவந்து தடித்துப் பழம்போல் தோன்று 
வதை நிமிட்டாம்பழம் என்று நயமாகச் சொல்லினர் . 

மேலும் நிமிடம் என்பதின் நோ நுட்பத்தைக்கொண்டு காலத்தைக் 
கணித்து வருவது கூறுவதற்கு நிமிடம் - நிமிட்டம்- நிமித்தம்- நிமித்திகம் 
வந்தது . நிமித்திகம் கூறுவோன் நிமித்திகன் எனப்பட்டான் . 


வடமொழியாகச் சொல்லப்படும் ‘ நிமிஷம் தமிழ் நிமிடம் போன்று மூல 
வேர்ச்சொல் கொண்டு எழுந்ததன்று . அதற்கு மூலம் ஒரு கதை ; அறிவிற்குப் 
பொருந்தாத கதை : 


நிமி என்றொரு மன்னன் . அவனுக்கும் கௌசிக முனிவர்க்கும் நேர்ந்த 
பூசலில் ஒருவருக்கொருவர் சலித்துக்கொண்டனர் . அதன்படி நிமி காற்றுருக் 
கொள்ள நேர்ந்தது . அவன் தேவர்களிடம் வரம் பெற்று அனைத்து 


உயிர்க 


80 கொங்குவேளிர் : பெருங்--உஞ்சை - 23-33 , 92 
81 அரபத்த நாவலர் : பரத சாத்திரம் - தாள் 27 


90 


ளின் கண்களிலும் இடம் பெற்றான் . இடம் பெற்று இமைகளை அசைத்து 
நிமிஷத்தை உண்டாக்கினான் . 82 இது நகைப்பிற்கு உரியது . 


நிமிடம் என்னும் தமிழ்ச் சொல் தான் சமற்கிருதத்தில் 
பலுக்கலுக்கேற்ப நிமிஷம் ஆகியது . தமிழில் டகரம் கொண்ட 
வடமொழியில் ஷகரம் கொண்டதை மொழிஞாயிறு பாவாணர் , 


அவர் தம் 
சொற்கள் 


மேழம் - மேடம் - மேஷம் ; 
விடை - இடபம் - ரிஷபம் என்று காட்டியுள்ளார் . 


எனவே , நிமிஷம் என்னும் வட சொல்லாகக் கருதப்படுவது ஞெமி - 
DI --- நிமி என்னும் தமிழ் வேர் கொண்டது . இவ்வாறே வடசொற்கள் மிகப் 
பல தமிழ் உதவிபெறுவதை அறிஞர்கள் பர்ரோ , எமனோ கண்டே , வடமொழி 
வேர் அகப்படாத வடசொற்களிற் பல திராவிட மொழிச் சொற்களாதல் 
என்றதை இந்த நிமிடத்திலும் கண்டுகொள்ளலாம் . 


இவ்வாறு வேர்ச்சொல்லின் தொடர்பாலும் வடமொழி தமிழுக்குக் கடன் 
பட்டதாகி உலக முதன் மொழிக் களத்தின் விளிம்புக்கு வந்து ஒதுங்குகின்றது . 


தமிழ்ச்சொல் ஒவ்வொன்றும் அதன தன் அடித்தளமான பொருட் குறிப் 
புள்ள வேர்ச்சொல் கொண்டு உருவானது . 


இச்சொல் , இவ் வேரால் உருப் பெற்றது என்று அடையாளங் காட்டுவது 
போன்று முந்தைத் தமிழ்ப் புலவோர் தத்தம் பாடலில் சில தொடர்களை 
அமைத்துள்ளமை நோக்கத்தக்கது . 


இம்மென இமிரும் ( குறி . 147 ) என்றதில் இமிரும் (இனிமையாக ஒலிக் 
கும் ) என்பதற்கு வேர் இம் என்பது மூல ஒலி என்று சுட்டப்பெற்றுள்ளது . 
இதுபோன்றே , 


அணி 


அண் அணித்து ஊராயின் ( கலி . 108- 36) : அண் 

அணிமை 
- அணித்து 
எல்லும் எல்லின்று ( குறு . 390 - 1 ) : எல் - எல்தல் -- எல்லின்று 
எல்லே இலக்கம் ( தொல் . சொல் . 269 ) : எல் - எல - எலக்கு - இலக்கு 

- இலக்கம் 
ஒல்லென் ஒலி (சிலம்பு . 19-36 ) : ஒல்- ஒலி 


82 


ஆ . சிங்காரவேலு முதலியார் ; அபிதான சிந்தாமணி - பக் . 978 


91 


ஒல்லெர்லி நீர் ( தொல் . எழு . 482 உரை . மேற் . ) : ஒல் - ஒலி 
ஒள்ளொலி : ஒள் - ஒளி 
விண் விணைத்தது : விண் - விணை 

-விணைத்தல் 
வெள் வெளுத்தது - ( ஒளிக்குறிப்பு) : வெள் -வெளு- வெளுத்தல் 


உ.ரிப்பனுவல்களாகிய சொற்களஞ்சியங்கள் இவ்வேர்களாகிய ஒலி , ஒலிக் 
குறிப்பானவற்றில் ஒரு முனை வேர்களைத் தொகுத்துச் சொல்வது போன்று , 


இம்மெனல் கல்லெனல் இழுமெனல் வல்லெனல் 
கொம்மெனல் ஒல்லெனல் பொள்ளெனல் ஞெரேலெனல் 
கொம்மெனல் சரேலெனல் ஞொள் ளெனல் கொல்லெனல் 
அம்மெனல் பிறவும் அனுகரண ஓசை 


அடுக்கிக் 


என்று பிங்கலமும் ( 2116 ) , திவாகரம் , இந்நூல் முதலியனவும் 
காட்டியுள்ளன . இவற்றுள் ,, 


அம் , இம் , கொம் , பொம் ; 


ஒல் , கல் , வல் , கொல் , ஞொள் , பொள் என்றெல்லாம் காட்டி இவை 
சொல்விளக்கும் ஒலிகள் ( அனுகரண ஓசை ) என்றன . 


மேலே கண்ட தமிழ் வட மொழித் தொடர்புகள் ஆறாலும் தமிழ் வட 
மொழிக்கு முன் தோன்றிய மொழி என்று உணரலாம் . 

வடமொழி பிற 
தொன்மை மொழிகளுக்கு முந்திய தோற்றமுடையது என்பதை அறிஞர்கள் 
கண்டறிவித்ததைக் கண்டோம் . எனவே அதற்கு முந்திய தமிழின் தோற்றம் 
முதன்மை கொண்டது என்று கொள்ளத் தடை இல்லை . 


மேலும் , தமிழுக்கு அமைந்த தகுதிப்பாடுகளும் அதன் முதன்மையை 
வைரமாக்குகின்றன ; சுருக்கமாக அத்தகுதிப்பாடுகள் அறியத்தக்கன . அச் 
சுருக்கம் இது : 


உணர்ச்சியொலிகளாகிய இயல்பான ஒலியெழுத்துத் தோற்றம் ; 
மூச்சொலி , கணைப்பொலி , உரப்பொலி இன்மை ( தொல் . சொல் 401 

நச்சர் ); 
சுழியாகவும் வளைவரியாகவும் அமைந்த வரிவடிவம் ; 
உலகத் தொன்மை மொழிகளில் தமிழ் ஒலிப்பின் இழையோட்டம் ; 
ழகரச் சிறப்பொலி ; 


92 


சுட்டொலி , குறிப்பொலி , அசையொலித் தொடர்பான வேர்ச் 

சொல்லமைப்பு ; 
உலக மொழிச்சொற்களுக்கு மூலவேர் கிடைக்கின்றமை ; 
தொன்மைச் சிறப்பு மொழியான வடமொழிக்கு மூலவேர் கிடைக் 


கின்றமை ; 


இடுகுறிச்சொற்கள் இன்மை ; 
மொழிப்பொருட் கரணியச் சொற்களே கொண்டமை ; 
பேச்சு வழக்கிலும் , எழுத்து வழக்கிலும் தொடர்ந்துள்ளமை ; 
வளமார்ந்த வாழ்வியல் இலக்கியங்கள் கொண்டவை ; 
குழப்பமற்றுச் சீரான இலக்கண நெறிகள் ; 
தனித்தன்மையும் இனிமைப் பொருளும் உடைமை ; 
பொருளதிகார - வாழ்வியல் - இலக்கணத்தைத் தனக்கெனக் 

கொண்டமை ; 
முத்தமிழ்ப் பகுப்பும் , அவற்றின் வழிக் கலைப்பெருக்கமும் . 

குமரிக் கோட்டில் தோன்றிய முதல் மாந்த இனத்தின் மொழியாகப் 
பிறந்து . கிளைத்துத் தழைத்து , ..ரவித் திகழும் இம்மொழி தன் தகவால் பெயர் 
சூட்டப்பெற்றுள்ள 

உலக முதன் மொழி தமிழ் 


இம்மொழி தோன்றிய காலத்தில் இதற்கென ஒரு பெயர் சூட்டப் 
பெற்றிருக்கும் என்று கூற இயலாது . மொழி பெயர் தேஎத்தர் ( குறு .. 
11-7 ) என்றும் , 

மொழி பெயா தேஎத்த பன்மலை ( அகம் . 31-15 ) . 
மொழிபல பெருகிய தோம் ( பட் . 216 ) எனவும் , மொழி பெயர்த்து 
அதற்பட யாத்தல் ( தொல் . பொருள் . 643 ) என்றும் குறிக்கப் பெற்ற 
மைக்கு ஏற்ப வந்தவர் மொழியை 

மொழியை நோக்கித் தமக்கென உள்ள மொழிக் 
குப் பெயர் சூட்டினர் என்பதே இயல்பில் நிகழக் கூடியது . அதன்படி தம் 
மொழியின் தகுதிப்பாடு அறிந்து தமிழ் என்று பெயர் சூட்டினர் தொன்மைத் 
தமிழ்ச் சான்றோர் . 

தமிழ் என்னும் மொழியின் சொல்லிற்குப் பல விளக்கங்கள் வந்துள்ளன . 
தம் - ழ் ( தம் - இழ்- தமிழ் ) தமக்கு உரித்தாக ழ் கொண்டது 

என்பது பொருந்தச் சொல்வதாக உள்ளது . 
த் - அ - உயிர் முதல் எழுத்து ; ம் - இ உயிர் அடுத்த இகரம் ; 
ழ் (சிறப்பு மெய் எழுத்து- இவ்வகை எழுத்தமைப்பால் தமிழ் 
இவ்வாறு பொருத்துவது சற்று வலிந்து கொள்வதாகும் . 


93 


த் - அ ( வல்லினம் ) ம் - இ ( மெல்லினம் ) 

ழ் ( இடையினம் ) மெய் 
யெழுத்தின் மூவினம் கொண்டதால் தமிழ் . 

இஃதும் இயல்பில் 
அமைந்ததைப் பயன்படுத்திக் கொள்வதே . 
‘ தமில்- தமிள் - தமிழ் ஆயிற்று 83 என்பது மாகறல் கார்த்திகேயர் 

கருத்து . 
தமி - ழ் ( தன்னிடம் மட்டும் தனியாக ழ் கொண்டது - தமி - தனி ) 
இராமலிங்க அடிகளார் ஆன் மிகப் பாங்கில் , 
த் என்பது சிவரூப இயற்கையுண் மைக் கட்டளை ; அ - இயற்கை 
யுண்மைப் பரிபூரணப் பொருளிலக்கரம் ; ம் ஆன்மாதாரமாகியும் 
உள்ளதெனப் பொருளாம் ; இ - சிதாத்மாக்களைச் சுட்டுகின்றதாம் 
ழ் - இந்தச் சிறப்பியல் அக்கரம் தனித்தகைமைப் பெருமைச் 
சிறப்பியல் ஒலியாம் என்று விளக்கியுள்ளார் . 
தமி - ழ் ( தமி- தனி - ழ் விகுதி ) தனித்தகவு கொண்டது . 
பாவாணர் விளக்கம் . இதற்குப் பாவாணர் அமி , இமி , உமி , குமி 
சிமி என்னும் ஏவற்பொருள் முதனிலைகள் ழ் என்னும் விகுதி 
பெற்று முறையே அமிழ் , இமிழ் , உமிழ் , குமிழ் . சிமிழ் என 
ஆனமை போன்று தமிழ் என்னும் சொல் இம்மொழிக்குப் பெய 
ராயிற்று காட்டியுள்ளார். 84 

இது 

பொருந்துவதாக 
உள்ளது ; ஏற்கலாம் . 


என் 


தமி என்னும் முதனிலை தம் என்னும் உரிமைச் சொல்லின் வளர்ச்சி , 
தனித்தன்மை , தனித்தகுதி என்று பொருள்படும் . சிறப்பெழுத்தாகிய ழ் 
விகுதியாக அமைய , தமிழ் என்று அமைந்து தனித் தகவுடைய மொழி 
என்று பொருள்படும் . 


உலக முதன் மொழி என்னும் அளவில் முன்னே காணப்பெற்றவை 
அனைத்தும்- அதற்கு மேலும் - தமிழின் தனித் தகவுகளே . 


மேலைத் தொன்மை மொழிகளுடன் தமிழை ஆராய்ந்த மொழியறிஞர் 
கே . சி . ஞானகிரியார் 


தனித்தன்மை , தனி ஒன்று சரிநிகர் அல்லது ஒப்புப்பெறாதது , 
இணையற்றது எனப் பொருள் தரும் 

தமி ( Tami ) என்னும் 


83. மாகறல் கார்த்திகேய முதலியார் : மொழி நூல் 81 

ஞா . தேவநேயப் பாவாணர் : திராவிடத்தாய் 5 


84 


91 


முதனிலையிலிருந்து தமிழ் என்னும் பெயர் எழுந்தது என்பது தக்க 
தாகும் 87 என்று குறித்துள்ளமையும் பாவாணர் கருத்தை உறுதிப் 
படுத்துகிறது . 


தனித் தகவுடையது என்னும் தன் பெயருக்கேற்ப , இனிமை , பொருட் 
செறிவு , மொழித் தகவுகள் , செம்மை கொண்ட சீர்மை , கரை புரண்ட கால 
வெள்ளத்தில் மூழ்காமை , கரையான்களுக்கும் தப்பியமை . உலக அறிஞர்களால் 
போற்றப்படுகின்றமை மு.தலியவற்றால் திகழ்கின்றது மொழியில் தமிழ் , இத் 
தகவுகளுக்குத் தன் பங்களிப்பை வழங்குவது தமிழில் எழுத்து . 


4. தமிழில் எழுத்து 


எழுத்து என்றால் எழுதப்படும் வரிவடிவ எழுத்தே நினைவில் வரும் , 
எழுத்தாளன் எனப்படுபவன் கருத்துக்களை ஏட்டில் வரிவடிவில் எழுதித் 
தருபவனே . எழுத்து ஒலிகளை வாயால் சொல்லிக் கருத்துக்களை வழங்குபவன் 
பேச்சாளன் . அவனை எழுத்தாளன் என்பதில்லை . 


இஃது எழு தப்படுதலின் எழுத்தே என்னும் இலக்கண நூற்பாவால் 
நேர்ந்திருக்கும் . 

வாயால் ஒலிக்கப்படுவதும் எழுத்து ; கையால் 
எழுதப்படுவதும் எழுத்து ; ஆம் , ஒலி வடிவமும் எழுத்து ; வரிவடிவமும் 
எழுத்து . செவியால் கேட்பதும் எழுத்து ; கண்ணால் காண்பதும் எழுத்து . 


ஆனால் , 


ஒலி வடிவம் எழுதருவதால் எழுத்து ; 

வரிவடிவம் எழுதப்படுவதால் எழுத்து - இரண்டினுக்கும் எழு 
என்பதே முதனிலை . 
தொல்காப்பியம் , 

எல்லா எழுத்தும் வெளிப்படக் கிளப்பின் 

சொல்லிய பள்ளி எழுதரு வளியின் ( தொல் . எழு , 102-1 , 2 ) 
என்று ஒலிவடிவை எழுதருவதால் எழுத்து என்று குறிக்கிறது . இவ்வொலி 
வடிவின் பிறப்பைக் கூர்ந்து கண்டு , 


நிலை , 


ஒன்று , ஒலி தோன்றும் களம் 
இரண்டு . ஒலியை உந்தும் காற்று - ஆவளி ,, 


85 


கே . ஏ . ஞானகிரி நாடார் : Greek Words of Tamil Origin - முன்னுரை 


95 


மூன்று , நடக்கும் செயல் - 

முயற்சி 
எனப் படிப்படியாக , 


நிலையும் வளியும் முயற்சியும் மூன்றும் 
பயில் நடப்பது 

நடப்பது எழுத்தெனப் படுமே என்றார் முந்தைய 
அறிஞர் ஒருவர் . 


பவணந்தியாரும் 

மொழி முதற் காரணம் ஆம் அணுத்திரள் ஒலி எழுத்து ( நன் . 58 ) 
என்றார் . மேலும் , 


தொல்காப்பியர் ஒலிப்பதை - இசைப்பதை எழுத்து என்று 


ஓரளபு இசைக்கும் குற்றெழுத்து என்ப 


ஈரளபு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப 

மூவளபு இசைத்தல் ஓர் எழுத்து இன்றே ( தொல் . எழு . 3 , 4 , 5 ) 
என்றெல்லாம் இசைக்கும் என்றும் ஒலித்தலால் எழுத்து என்றார் . யாப்பருங் 
கல விருத்தி மேற்கோள் பாடல் ஒன்று , செவிப்புலனாவது ஒலியெழுத்தாகும் 
என்று விளக்கமாக அறிவித்தது . 


ஒலி செவியால் 

கேட்கப்படுவது தானே . அதற்கு 
அதனை ஒலி வடிவம் என்று குறிக்கலாமா ? குறிக்கலாம் . 
நச்சினார்க்கினியர் , 


உரு உண்டா? 
உரையாசிரியர் 


இவ்வெழுத்தெனப்பட்ட ஓசையை அரு என்பார் அறியாதார் ; அதனை 
உரு என்றே கோடும் என்று தொடங்கி அதற்கு விளக்கமாக , செறிப்பச் 
சேறல் , செறிப்ப வரல் , செவிக்கண் சென்று உறுதல் , உருவும் உருவும் கூடிப் 
பிறத்தல் , வன்மை , மென்மை , இடைமை எனப்படுதல் , உடம்பொடு புணர்த்தல் 
என்பவற்றால் உரு என்பது நிலைபெற்றது 87 என்றார் . அவுரே , 


எழுத்தென்றது யாதனையெனின் , கட்புலனாகா உருவும் கட்புல 
னாகிய வடிவும் உடையவாம் வேறு வேறு 

வகுத்துக்கொண்டு 


86 


தொல் , எழு . பிற -20 மேற்கோள் நூற்பா 
87 நச்சினார்க்கினியர் : தொல் , எழு . 1- உரை விளக்கம் 


96 


ரை 


தன்னையே உணர்த்தியும் சொற்கியைந்து நிற்கும் ஓசையையாம் 
ஈன்று ஓசையைக் குறித்து முடித்தார் . 


மயிலை நாதரும் , 


ஒலியெழுத்து - ஒலி வடிவான எழுத்து ( நன் . 256 உரை) என்றார் . 
எனவே , ஒலிக்கின்ற ஓசையும் உருவமே . 


இந்த ஒலியெழுத்திற்கு மாத்திரை என்று ஓர் அளவீடு வகுத்தனர் . 
கண் இமைகளை இமைக்கும் நேர அளவும் , கை விரல்களை நொடிக்கும் நேர 
அளவும் ஒத்திருப்பதைக் கண்டறிந்து ஒவ்வொன்றும் தனித் தனியே ஒவ்வொரு 
மாத்திரை அளவு எனப்பெற்றது . ஒருவன் இமைத்தலையும் நொடித்தலையும் 
தானே செய்தும் உணரலாம் . பிறர் செய்வதைக் கண்டும் அறியலாம் . இதற்கு 
இரண்டு ஏன் ? பலவகைக் குறைபாடுள்ள மக்களை எண்ணி இவ்விரண்டு 
காணப்பெற்றது போலும் , குருடன் ஒருவன் இமைத்து உணரவோ , இமைப் 
பதைக் காணவோ இயலாத நிலையில் நொடித்தல் ஓசையைக் கேட்டு அறிய 
லாம் . செவிடன் ஒருவன் நொடித்தல் ஓசையைக் கேட்க முடியாமையால் 
இமைத்தலைச் செய்தும் பார்த்தும் அறியலாம் . இவ்வாறெல்லாம் நுணுகி 
ஓர்ந்து , 


கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை என்ற தொல்காப்பியர் , 
இவ்வாறு அமைத்த பண்டைச் சான்றோர் தம் நுணுக்க அறிவை எண்ணி , 


நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்ட ஆறே ( தொல் . எழு . 7 ) என்று 
பாராட்டி முடித்தார் . 


அ முதலிய குறில் ஒவ்வொன்றின் ஒலிப்பு நேரமும் ஒவ்வொரு 
ஒத்திருப்பதைக் கண்டு விதித்தனர் . 


இவ்விமை , நொடி நேரமாம் ஒரு மாத்திரை அளவையும் அதன் தொடக் 
கம் முதல் முடிவு வரை படிப்படியாக ஓர்ந்து பின்வருமாறு பகுத்துக் கண்டனர் . 
ஆம் , இச்சிறு நோத்தையும் பகுத்துக் கண்டனர் . 


உன்னல் (உள்ளத்தால் நினைத்தல் ) கால் மாத்திரை உறுத்தல் ( அந் 
நினைவு உள்ளத்தே உறுத்தல் ) அரை , முறுக்கல் ( அந்த உறுத்தலை முறுக்கி 


88 நச்சினார்க்கினியர் : தொல் . பாயிரம் உரை விளக்கம் 


97 


சூ- a - 13 . 


விடுதல் ) முக்கால் , விடுத்தல் (தொண்டை வழியே வெளிப்படுத்தல் ) ஒன்று 
என்று பகுத்துக்காட்டியதும் ஒரு நுணுக்கமே . 


இந்த ஒலி வடிவ எழுத்தை முந்தைய ஆசிரியர் ஒருவர் இரண்டு நிலைக் 
ளாகக் கண்டார் . ஒலி அணுக்களின் திரட்சி செவிப்படும் அளவில் ஒலியாக 
வருவதை ஒலியெழுத்து என்று , 


இசைப்படு புள்ளின் எழா அல் போல 

செவிப்புல னாவது ஒலியெழுத் தாகும் ” என்றும் 
அவ்வொலி வெவ்வேறு எழுத்தொலியாய் அமைவதைத் தன்மை எழுத்து 
று 


என் 


.. 


அகத்தெழு வளியின் 
மிடற்றுப் பிறந்திசைப்பது தன்மை எழுத்தே” 89 
என்றும் பெயரிட்டு விளக்கியுள்ளார் . 


இவ்வாறு ஒலி எழுத்தாக உருப்பெற்றுப் பல்வகை எமுத்துக்களாகப் 
பலுக்கப் பெற்றபின் அவற்றை முறைப்படுத்தி நெடுங்கணக்காக அமைத் 
துள்ளமை படிமுறை வளர்ச்சி யறிந்து செய்யப் பெற்றதாகும் . 


இக்காலத்தில் நாம் எழுதும் எழுத்துருவங்கள் ஏறத்தாழ 300 ஆண்டு 
களுக்கு முன்னர் உருச் செப்பம் செய்யப்பெற்றவை . தமிழில் முதன்முதலில் 
வடிவ எழுத்து தோன்றியதற்கும் இக்காலத்திற்கும் இடையில் பல்லாயிரம் 
ஆண்டுகள் நகர்ந்துவிட்டன . இப்பல்லாயிரம் ஆண்டுகளும் மாந்தரின் வாழ் 
வில் ஒரு நீண்ட ஆழமான வரலாறாகும் . இவ்வரலாற்றின் தோற்றக்காலம் 
கணிக்க இயலா ததாகும் . ஓரளவான எல்லையாக , குமரிக் கோடுங் கடலால் 
கொள்ளப்பட்ட காலத்தின் மிக மிக முந்தியது என்று குறிக்கலாம் . 


உலக மொழிகள் பலப்பலவாய்ப் பல்கியுள்ளன . 

அவற்றுள் மிகத் 
தொன்மை வாய்ந்த தேர்ந்த மொழிகள் சிலவே . 

அவை ஒரு கைவிரல் 
எண்ணிக்கையில் அடங்கிவிடும் . அவற்றுள்ளும் தொன்மையானவை தமிழ் , 
வட மொழியாம் மறைமொழி , எபிரேயம் , சீனம் ஆகும் . இவற்றுள்ளும் பிற 
உலக மொழிகளுள்ளும் சொற்களில் ஒற்றுமை தென்படும் . 

ஆனால் எழுத்தில் 
ஒன்றி நில்லா வேறுபாடுகளே உள்ளன . 


89 


1 
. 


யாப்பருங்கல விருத்தி - 96 

உரை மேற்கோள் 


98 


தொன்மை மொழிகளுள்ளும் எழுத்துருவிலும் தமிழ் எழுத்துக்கள் தாம் 
முதன்மைத் தொன்மை உடையவை . தமிழ் எழுத்தைப் பார்த்தே தொன்மை 
வாய்ந்த வடமொழியும் தன் எழுத்துருவத்தை ஆக்கிக்கொண்டது . 


எட்வர்டு தாமசு என்பார் 


வட நாட்டில் ஆதியில் தமிழ் மொழியே வழங்கிற்று . 

அதனின்றே வடமொழி எழுத்துக்கள் தோன்றின 
என்று எழுதியதில் நூற்றுக்கு நூறு உண்மை உண்டு . இதனை மிகவிளக்கமாக 
வடமொழியறிஞர் இராகுல சாங்கிருத்தியாயன் நிறுவியுள்ளார் . 


மேல் நாட்டு மொழியறிஞர் சிலர் தமிழ் எழுத்திற்குப் பிராமி எழுத்து 
மூலம் என்றும் , பினீசிய எழுத்தைப் பார்த்தே தமிழ் எழுத்துக்கள் உருவாக்கப் 
பெற்றன என்றும் எழுதினர் . 


பிராமி எழுத்து பாணினி காலத்தில் உருப்பெற்று அசோகர் காலத்தில் 
மிகைப்படுத்தப் பெற்றது . தொல்காப்பியர் பாணினிக்கு முற்பட்டவர் என்பது 
முடிந்த முடிபு . 

எனவே பிராமிக்கு முந்தியது தமிழ் எழுத்து . பினீசிய மொழி வல 
மிருந்து இடமாக எழுதப்பெறுவது . தமிழோ இடமிருந்து வலமாக எழுதப் 

இம்முரண்பாட்டைக் காட்டி மொழியறிஞர் வை . சதாசிவப் 
பண்டாரத்தார் மறுத்தார் . இம்மறுப்பு மாற்றாரால் மீற முடியாதது . 


பெறுவது . 


தன்று . 


எவ்வகையில் நோக்கினாலும் தமிழ் பிறமொழிச் சார்பில் தோன்றிய 

தமிழ் தனி மூல மொழி . உலகில் முதன் முதலில் தோன்றியவன் 
தமிழ் மாந்தன் என்பது முன்னே நிறுவப்பட்டது . அம்மூல மாந்தனால் - 
தமிழனால் பையப் பைய , ஆனால் செம்மையாக உருவாக்கப்பட்டவை தமிழ் 
எழுத்துக்கள் . இவ்வடிவ எழுத்தமைப்பு இயற்கைப் பாங்கு கொண்டது 
என்பதும் இங்கு நிறுவப்படும் . 


இவ்வெழுத்து வடிவம் வரிவடிவம் எனப்பெறுகின்றது . வரி என்றால் 
வளைவு . 

கோடு என்பன பொருள்கள் . வளைவுக்கோடுகளாக வரிக்கப் 
பெற்றவை தமிழ் எழுத்துக்கள் . இவ்வாறு வரிப்பதால் வரிதல் என்னும் 
சொல் எழுத்தைக் குறிப்பதாயிற்று . அஃவரை என்றாகி வரைதல் என்னும் 
பெயரையும் பெற்றது . மணலையோ , மரப்பட்டையையோ, ஓலையையோ 
இலையையோ எழுது கருவியாக விரலோ , பிறகருவிகளேர் தீண்டி உருவாக்குவ 
தால் தீட்டல் எனப்பெற்றது . எழுதப்படும் களத்தில் தொடர் புள்ளிகளைப் 


QQ 


பொறிப்பதால் பொறித்தல் எனப்பெற்றது . ஓலைனய எழுத்தா" ணி பால் கீறி 
எழுதப்பெறுவதால் கீறல் எனப்பெற்றது . கீறி எழுதுபவன் கீரன் எனப் 
பெற்றான் . (கீறல் - கீரல் என்று வருவது வழக்கால் நேர்வதாகும் ) நக்கீரன் 
கீரங்கொற்றன் முதலிய பெயரினர் பெரும் புலவர்களாக விளங்கினர் . 


கிறுக்கல் 


கீறலாகும்போது எழுத்து கலங்குவதும் உண்டாவதால் 
என்றும் கொள்ளப்பெற்றது . எழுதப்பட்ட கருத்தைப் படிப்போர்க்குத் தெரி 
விப்பதால் தெரித்தல் என்றும் பெயர்பெற்றது . இவற்றையெல்லாம் ஓர்ந்து 
கண்ட உரிப்பனுவலார் , எழுதுவதன் பெயர்களாக , 


தெரித்தல் , வரிதல் , தீட்டல் , பொறித்தல் 
வரைதல் , கீறல் , கிறுக்கு தல் , எழுத்தே 


1597 


என்றனர் . 


கிறலாகத் தமிழ் எழுத்தை எழுதுவதில் மிகுதியாகப் பனை ஓலை பயன் 
பட்டது . எழுத்தாணியால் கீறப்படும்போது எழுத்தாணி ஓலையில் பதித்த 
சுவடுகளால் பனை ஓலை சுவடி எனப்பெற்றது . 


சுவடி என்னும் பெயர் பெறுவதற்குமுன் அது ஓலை எனப்பெற்றது . 
அச்சொல்லும் எழுத்துக் காரணத்தால் அமைந்ததாகும் . 


ஒல் என்பது ஒலிக்குறிப்பு 
ஒல் என ஒலி புனல் ஊரன் 


“ ஆயர் ஒல் என் ஒலித்தனர் " 21 என்றெல்லாம் பாடினர் . ஒல் என் 
னும் ஒலிக்குறிப்பிலிருந்து ஒலி பிறந்தது . இது ஒலி வடிவத்துக்கும் பொருந் 
தும் . எழுத்தாணியால் எழுதப்பெற்றதால் அதனைப் படிப்போர் ஒலியாகப் 
படிப்பதால் ஒலியைத் தருவது ஓலை எனப்பெற்றது . நாலடியார் , 


பச்சோலைக் கில்லை ஒலி என்றார் . இயற்கையில் பச்சோலை 
சலிப்பதில்லை . காய்ந்ததுதான் ஒலிக்கும் . இவ்வாறும் ஒலியைத் தருவதால் 
ஓலை ஆயிற்று . 


90 மாறன் பொறையனார் : ஐந்திணை ஐம்பது 


91 திருத்தக்கதேவர் : சீவ . சிந்தாமணி -348 
92 நாலடியார் -256 


100 


வேறு பல காரணங்களாலும் இரேகை (மெல்லிய மயிரிழைக் கோடு ) 
கணக்கு (கண்ணுக்குப் புலனாவது ) எனப்பட்டது . எழுதப்படும் தொழிலை 
எழுதுகை , வரியாடல் எனவும் வழங்கினர் . 


எழுதப்படும் களமாக மரங்கள் ; உரித்தெடுக்கப்பட்ட மரப்பட்டைகள் 
இலைகள் , மணல் , ஓலைகள் பயன்படுத்தப்பட்டன . 


எழுதப் பயன்படுத்தப்பட்ட கருவி எழுதுபடை , எழுத்தூசி , எழுத்தாணி 
தூரிகை , துகிலிகை எனப்பட்டது . எழுதுகோல் எனவும் வழங்கப்பட்டது . 

எழுதுங்கால் கோல் காணாக் கண்ணே போல் ( குறள் 1285 ) என்று 
திருவள்ளுவர் பாடினார் . எழுதுகிறவன் எழுத்தாளன் எனப்பட்டான் . 
காலம் வழங்கப்படும் பொருளில் முன்னர் எழுத்தாளன் வழங்கப்பெறவில்லை . 
அரசு அலுவலரில் 


படை வீரரின் எண்ணிக்கை 
அவர் பெறும் ஊதியம் 
போரிடும் வலிமை இழந்தவர் 

வேற்றிடம் சென்றவர் 
முதலிய விவரங்களைக் கணக்கிட்டுக் குறிப்பவனே முன்னர் - எழுத்தாளன் 
எனப்பட்டான் . இப்பணியாற்றிய எழுத்தாளன் ஒருவன் தமிழில் புலமை 
பெற்றவன் . அவன் பெயர் சேந்தம்பூதனார் . 

மதுரை 

எழுத்தாளன் 
சேந்தம்பூதனார் எனப் பெயர் பெற்றான் . குறுந்தொகையில் இரண்டு ( 90 , 
226 ) பாடல்களைப் பாடினான் . 


இவ்வாறெல்லாம் வரிவடிவ எழுத்துப் பெயரில் சொற்கள் உருவாயின . 
இவ்வாறாக்கிய தமிழ் எழுத்தின் தோற்றம் எத்தகையது ? அது இயற்கைப் 
பாங்கு கொண்டது என்று குறிக்கப்பட்டது. 


5. எழுத்தில் சொல் 


வேரும் வேர் அடியும் 


எழுத்தும் எழுத்துக் கூட்டல்களுமே சொல் என்பதை அறிவோம் . அத் 
துடன் பொருள் தருவது தான் சொல் என்பதும் புரிந்ததே . முதலில் நெட் 
டொலிகள் தோன்றி ஒவ்வொரு நெட்டொலியும் ஒவ்வொரு உணர்வுக் குறிப்பை 
அறிவித்தமை காணப்பட்டது . அவ்வாறே ஒவ்வொரு நெட்டொலி 
படம் ஓவ்வொரு நெட்டெழுத்தாகி ஒவ்வொரு பொருளை உணர்த்திற்று . 


101 


நெட்டெழுத்து ஒவ்வொரு மெய்யெழுத்து 


கூடி இரண்டெழுத்தாக 


" 


நின்று , 


ஆ - ஆன் : 

மாடு 
ஊ - ஊன் : இறைச்சி 


ஈ - ஈன் : 

ஈன் : பெற்றெடு 
ஏ - ஏன் : வினாப்பொருள் 


இவ்வாறாக ஈரெழுத்தொருமொழிகள் பெருகின . பின் மேலும் எழுத்துக் 
கள் கூடிச் சொற்கள் பெருகின. 


தமிழ்ச் சொல்லின் வளம் 

பற்றி முன்னர் 

மொழி வரலாற் 
றின் சின்னமாக விளக்கப்பட்டது கொண்டு உணரலாம் . 

அது ஒரு 
சோற்றுப் பதம் . 


உலகின் தென் மொழி ஒவ்வொன்றும் தன் தனக்கென ஒவ்வொரு மூலம் 
கொண்டது . அதன தன் சொல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலவேர் கொண் 

அதனை வேர்ச்சொல் என்கின்றோம் . 


டது . 


வேரில் ஆணிவேர் உண்டு ; சல்லி வேர்கள் உள்ளன . 

ஆணி வேர்க் 
கும் மூல வேர் முனை உண்டு . இதனை வேரடிச்சொல் எனலாம் , வேர் 
என்பது செடிமச்சொல் . இதன் தொடர்பில் சொல்லின் வளர்ச்சியையும் 


வேரடிச்சொல் - வேர்ச்சொல் 
(விதைச்சொல் கருச்சொல் ) 
முளைச்சொல் ( முதனிலை ) - தளிர்ச்சொல் ( ஓரெழுத்தொருமொழி ) 
இலைச்சொல் (வளர்மொழி ) - தழைச்சொல் ( பொருள் செறிந்த மொழி )) 
கிளைச்சொல் ( பொருள் கிளைப்பது ) 
அரும்புச்சொல் ( நுண்பொருள் ) - மலர்ச்சொல் (விரிபொருள் ) 

காய்ச்சொல் ( வன்சொல் ) - கனிச்சொல் ( இன்சொல் ) 
எனவெல்லாம் குறிக்கலாம் , 


6. சொல்லின் பெயர் 


சொல் குறிக்கும் பலவற்றில் உயர் திணை , அஃறிணை எனும் இரண்டும் 
சிறப்பாகக் குறிக்கப்பட்டன . 


102 


உயர் திணை என்மனார் மக்கட்சுட்டே 
அஃறிணை என்மனார் அவரல பிறவே 
ஆயிரு திணையின் இசைக்குமன் சொல்லே " 


பட்டது . 


என்கிறது தொல்காப்பியம் . திணை என்றால் ஒழுக்கம் . உயர்வாகக் குறிக்கப் 
படும் ஒழுக்கங்களைக் கொண்ட மாந்தர் உயர் திணையினர் . 

உயர் அல்லாத 
திணை அல் திணை . அஃதாவது உயர்வு அல்லாத திணை அஃறிணை எனப் 

இவ்வாறு வருதல் தமிழின் இயல்புகளில் ஒன்று . ஒழுக்கங்களைக் 
குறிக்கும் சொல் இவற்றோடு நிற்பதில்லை . ஆனாலும் இவை உலக அளவில் 
எல்லாத் துறையிலும் பொருந்தும் , மாந்தன் உயர் திணை . இன்று வரையும் 
உயிரோடு இயங்கும் மாந்தன் தான் உயர்திணை . உயர்ந்த ஒழுக்கங்களைக் 
கொண்டவன் அவன் . அல்லாத ஒழுக்கங்களைக்கொண்ட திணை அஃறிணை . 


அறிவியலும் வேறு பல துறைகளும் வளர்ந்துள்ள 

வளர்ந்துள்ள இக்காலத்திலும் 
உயர் திணை மாந்தன் தான் .. மாந்தனைப்போல் இயங்குகின்ற அறிவியல் 
உருவாக்கிய பொருள்கள் பல உலவுகின்றன . செவ்வாய்க் கோளில் மாந்தன் 
இறங்க முயற்சி செய்கிறான் . நிலவில் இறங்கி நடந்த அவன் மாந்தன் தான் . 
ஆனால் அறிவியலும் அணுமின்னியலும் வளர்ந்துள்ள இக்காலத்தில் நிலவில் 
செவ்வாய்க் கோளில் மாந்தன் இயங்கிச் செய்கின் 

மாந்தன் இயங்கிச் செய்கின்ற செயல்களை அவனைப் 
போன்ற உருவமுடையவையும் வேறு சிலவும் செய்கின்றன . மாந்தன் போல் 
உருவம் அடைக்கப்பட்ட பொறிகள் இரும்பு , ஈயம் , செம்பு , பித்தளை , வெள்ளி 
தங்கம் , வைரம் இவைகளாலும் இவை கூட்டியும் உருவமைக்கப்படுகின்றன . 
நிலத்திலிருந்து இயக்கும் கணிப்பொறி அவற்றை இயங்க வைக்கிறது இதன் 
முன்னேற்றமாக இப்போது அவையே தன்னமைப்பில் இயங்குமாறு செய்து 
அவற்றின் செயல்களை நிலத்திலுள்ள கணிப்பொறி பதிந்து காட்டிவிடுகிறது . 
இவ்வாறு உருவாக்கப்படுவதோடு தோலாலும் , மரத்திலிருந்து வடியும் 
பாலாகிய இரப்பராலும் சில கலப்புப் பொருள்களாலும் உருவாக்கப்படுகின்றன . 
இவற்றிலும் ஆழமாக மாந்தன் உடலில் அமைந்த தசை , எலும்பு , 

ஊன் 
இவற்றைப் போன்ற அமைப்பிலும் , இவை தான் என்று சொல்லும் நிலையிலும் 
மாந்தன் உரு அமைந் தவை இயக்கப்படுகின்றன . ஆனாலும் இவை மாந்தர் 
எனப்படுவ தில்லை . மாந்தனுக்குத் தனிச் சிறப்பாக உள்ள ஆறாவது அறிவாம் 
பகுத்தறியும் அறிவும் இந்தச் செயற்கை மாந்த உருவத்திற்கு உண்டு . 
முன்னர் நிகழ்ந்தவற்றை நினைவில் திரும்பக் கொணரும் நினைவாற்றலும் 
உண்டு. ஆனாலும் மாந்தனில்லை . ஆங்கிலத்தில் ரோபோ என்றுதான் 
பெயர் வைத்தனரேயல்லாமல 

‘ மேன் என மாந்தர் பெயர் வைக்கவில்லை . 
சிந்தனைகூட இந்த ரோபோவிற்கு உண்டு என்பர் . 

மாந்தனுக்கு 
உரிய தன்னுணர்வு மட்டும் ரோபோவிற்கு இல்லை . ரோபோ போன்று இயங் 


ஆனால் 


103 


கும் பொறிகளுக்கும் இல்லை . அவையெல்லாம் உயர்த்திணைக்குரிய செயல் 
களைச் செய்யுமாயினும் அஃறிணைதான் . அறிவியலாரும் முடிவாக அவ்வாறு 
தான் கொள்கின்றனர் . 


மாந்தன் உருவாக்கியவற்றில் சொல்லும் சொல்லால் ஆகிய மொழியும் 
தனிச் சிறப்புடையவை அச்சொல் பல்வகையான 

பொருள்களைத் தரும் 
என்றாலும் அதன் பாகுபாட்டையும் இணைத்துத் தொல்காப்பியர் , 


சொல்லெனப் படுவது பெயரே வினையென்று 
ஆயிரண் டென்ப அறிந்திசி னோரே 


என்றார் . ஆகச் சொல்லை பெயர் , வினையென்றுதான் முதலில் பிரித்தார் 
அவை இரண்டிலும் பெயரே என்று பெயருக்கு மட்டும் ஏகாரம் குறித்தார். 
வினையை வினை என்றுதான் குறித்தார் . இவ்வாறு அ இரண்டடாக 
அவையிரண்டாகக் கூறியவரை அறிந்திசினோர் என்றார் . அறிந்திசினோர் 
என்றால் அறிஞர் , அறிந்தவர் எனத்தான் பொருள்கள் . இச்சொல்லில் இசின் 
என்றொரு இடை நிலை சேர்ந்து அறிந்திசின் என்றாயிற்று . இதுபோன்றே 
கண்டிசினோர் , உணர்ந்திசினோர் என இரண்டிலும் இசின் இடம்பெற்றது. 
அறிந்ததை நடைமுறையில் கண்டவர் கண்டிசினோர் . 

கண்டதன் உண்மை 
நிலையை உள்ளத்தால் உணர்ந்தவர் உணர்ந்திசினோர் . இவ்வாறு அறிந்த 
வரும் கண்டவரும் உணர்ந்தவரும் சொல்லைப் பெயர் , 
இரண்டைத்தான் சொல்லாகக் குறித்தனர் . 


வினை என்ற 


மேலே கண்ட தொல்காப்பிய நூற்பாவிற்கு அடுத்த நூற்பா , 


இடைச்சொற் கிளவியும் உரிச்சொற் கிளவியும் 

அவற்றுவழி மருங்கின் தோன்று மென்ப 
என்று இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தனி மூலங்கள் கொண்டவை அல்ல. 
பெயர் , வினை வழியே தோன்றும் என்ற உண்மையை தனி நூற்பாவாகச் 
சொல்லிப் புலப்படுத்தினர் . பிற்காலத்திலோ , 


பெயர்வினை இடை உரி என்ற நான்கே 

நுவலுங் காலை முறைசிறந்தனவே 
என்று கொள்ளப்பட்டது . அஃதாவது பெயர் , வினையோடு இடை , உரியும் 
இணைத்தே பேசப்பட்டன . இருப்பினும் இவை பெயர் , விணை 

அடியாகத் 
தான் தோன்றுபவை . முன்னர்க் கூறப்பட்டது போல் தனி மூலங்களல்ல. 
முன்னுள்ள இரண்டு தொல்காப்பிய நூற்பாக்களையும் கூர்ந்து நோக்கினால் 


104 


சொல்லெனப்படுவ என்று தொடங்கிப் பெயர் , வினை என்றுதான் குறித்தார் . 
ஆனால் அடுத்த நூற்பா இடைச்சொற் கிளவியும் என்றும் உரிச்சொற் கிளவி 
யும் என்றும் இடையோடும் 
டையோடும் உரியோடும் சொல் சேர்க்கப்பட்டது . 

இடைச் 
சொல் உரிச்சொல் எனத்தான் சொல்லவேண்டும் . சொல்லைச் சேர்க்காமல் 
இடை என்றால் இரண்டிற்கு இடையேயுள்ள எதையும் குறிக்கும் . உடம்பின் 
இடையில் உள்ள உறுப்பையும் இடை என்கின்றோம் . இடப்படுவது இடை.. 
எடப்படுவது எடை என்பதைப் போல . சொல்லைக் குறிக்காமல் உரி என்று 
மட்டும் சொன்னால் தொங்கவிடப்படும் உறியைக் குறிக்கும் , உரிமைத் 
தன்மையின் பகுதியைக் குறிக்கும் . எனவே , இடைச்சொல் என்றும் உரிச்சொல் 
ஆனால் பெயர் , வினையைச் சொல் சேர்த்துச் சொல்ல வேண்டியதில்லை . 
பெயர் என்றாலே அதற்குரிய சொல் சேர்த்துச் சொல்லவேண்டும் . என்றுமே 
பொருளைக் குறித்துவிடும் . வினை என்றாலும் அவ்வாறே . 


பெயர் என்பது பெய் என்பதை வேர்ச்சொல்லாகக் கொண்டது . ஏய் 
என்பது உயர் என்று வரும் . இது போன்றே வினையும் தன் தொழிற் 
பொருளைக் குறிக்கும் . 


பெயர் என்பதன் வேர்ச்சொல் பெய் என்றால் வெளிப்படுவது 

என்று 
பொருள் . விண்ணிலிருந்து வெளிப்படும் பலவற்றில் மழை ஒன்று . அது 

பெய்வ 
பெய்யெனப் பெய்யும் மழை என்று பெய்வதாகக் குறிக்கப்பட்டது . 

பெயல் என்றால் பெயராக 
தால் அஃதே பெயல் என்றும் பெயர்பெற்றது . 
மழையைக் குறிக்கும் - வினையாகப் பெய்வதைக் குறிக்கும் . 


விண்ணிலுள்ள சூரியனிலிருந்து தான் நிலம் முதலிய பல தோன்றின. 
சூரியனின் ஆவி சிதறி ஆவியாகவே உருண்டை வடிவம்பெற்று அவ்வுருண்டை 
வடிவம் ஆறிப்போய் நிலமானது . நீர்பெற்றது . மாந்தன் வாழ்வதற்கு 
ஒரே இடமாகவும் உள்ளது . இவ்வாறு நிலத்தில் வாழ்கின்ற மாந்தன் பெய்யும் 
மழையைப்போல் அஃதாவது வெளிப்படும் மழையைப் போல் வெளிப்படும் 
பொருளைப் பெய்து பெயர் என்ற சொல்லை முதலில் அடைந்தது . 

பின்னர் 
பெயன் அஃதாவது பெய்வது என்னும் செயலைக் கொண்டு வினை அமைந்தது . 
இதனால் தான் தொல்காப்பியர் இவற்றைத் தனித் தோற்றமாகச் சொல்லி இடை , 
உரியை அவற்றின் வழித்தோற்றம் என்றார் . ஆவ்விளக்கத்தால் பெயர் 
முதலிடம் பெறுகிறது . அதனால் தான் தொல்காப்பிய நூற்பாவில் பெயரே 
என்று தேற்றேகாரம் கொடுக்கப்பட்டது . சொல் எனப்படுவ 

என்றாரே 


105 


சூ- a - 14 


யன்றிப் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்று சொல் சேர்த்துச் சொல்லவில்லை. 
ஆனால் அடுத்த நூற்பாவில் இடைச்சொல் , உரிச்சொல் என்று சொல் சேர்த்தது 
மன்றி , 


இடைச்சொற் கிளவியும் 
உரிச்சொற் கிளவியும் 


எனக் கிளவி என்ற சொல்லையும் இணைத்தார் . இவ்விணைப்பு ஏன் ? இடைச் 
சொல் உரிச்சொல் என்று சொல்லவேண்டியதை வலியுறுத்துவது மட்டுமன்றிக் 
கிளவி என்ற சொல்லைக் கிளத்தல் , அஃதாவது எடுத்து மொழிதல் , அழுத்த 
மாகச் சொல்லல் என்ற பொருள்களையும் உள்ளடக்கினார் . இதனால் மற் 
றொன்றையும் புலப்படுத்திக்கொள்ளலாம் . முன்னர்த் தொல்காப்பியத்தில் கிளவி 
எனும் சொல் அதிக எண்ணிக்கையில் வருவதையும் ஒரு பகுதியே கிளவியாக்கம் 
என்று பெயர் பெற்றதையும் காண்கின்றோம் . கிளவியாக்கம் 

என்பது 
சொல்லை ஆக்குவதையும் குறிக்கும் . மொழியை ஆக்குவதையும் குறிக்கும், 
எனவே கிளவி என்ற சொல்லுக்குத் தனிச்சிறப்பமைப்பு உண்டு. இவ்வாறு 
முதலில் கிளக்கப்பட்டது தான் பெயர் . அதன் பின் வினை . இவற்றிலிருந்து 
தான் இடை , உரி எனக் கண்டோம் . 

ஆனால் பிற்கால இலக்கணத்தார் 
முன்னர்க் கண்ட பெயர் வினையோடு இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் சேர்த்து 
நான்கையும் ஒரு தோற்றமாகக் கூறியது மட்டுமன்றி நுவலுங்காலை முறை 
சிறந்தனவே என்று குறித்தார் . நுவலுங்காலை என்பது இவை நான்கையும் 
சொல்லும் பொழுது என்றும் பொருள் படும் . உலக வழக்கைச் சொல்லுவது 
என்றும் பொருள்படும் . எவ்வாறெனின் நுவலுதல் எனும் சொல் இவை 
போன்ற பல குறிப்புப் பொருள்களைத் தருவது . நுவலுங்காலை என்பதோடு 
முறை சிறந்தன என்று சொல்லி இவை நான்கையும் இவ்வரிசையில் சொல்வது 
தான் முறை . அவ்வரிசையில் சொல்வதுதான் சிறப்பு என்பதோடு இம்முறை 
சிறந்த முறை என்றும் தொல்காப்பியத்திற்குச் சற்று வேறுபட்ட பொருட் 
குறிப்பையும் கொள்ள வேண்டியுள்ளது . எவ்வாறாயினும் முறையிலும் சிறப் 
பிலும் பெயர் தனியிடம் பெற்றது . முதலிடமும் பெற்றது . 


பெயர் என்பது பெய் எனும் வேர்கொண்டது 

து என்றோம் . பெய்தல் 
வெளிப்படுதல் என்றும் கண்டோம் . விண்ணிலிருந்து பெய்யும் மழை வெளிப் 
டுகின்றது . அவ்வாறு வெளிப்படும்போது 


" நீர் என்ற பொருள் வெளிப்படுகின்றது 
விண் என்ற இடம் வெளிப்படுகின்றது 


106 


அது பெய்கின்ற கார் காலம் வெளிப்படுகின்றது . 
விண்ணிலிருந்து வரும் பல உறுப்புகளில் இஃதும் ஒன்று என்ற 
சினை வெளிப்படுகின்றது 
குளிர்ச்சியுடையது எனும் தன்மை , அஃதாவது குணம் 
வெளிப்படுகின்றது . பெயல் என்ற தொழில் வெளிப்படுகின்றது . 


இவற்றை ஒருங்கிணைத்துப் பார்த்தால் பெயர் , இடம் , காலம் , தினை 
குணம் , தொழில் என்னும் ஆறைக் காணலாம் . இதுபோன்று தான் வெளிப் 
படுவதாகிய , பெய்தலாகிய பெயர் 


பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் ஆறு பெயர் 
களாக வகுக்கப்பட்டது . இந்த ஆறு மட்டும் பெயரின் தனித்தன்மை . இவ் 
வாறும் பிறவற்றிற்கு ஒருங்கிணைந்து அமைவதில்லை . இதனாலும் பெயர் 
தனிச்சிறப்புடையது . 


- 


இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்துப் பார்த்தால் சொல்லிலும் பெயர் 
தனியிடம் பெறுகின்றது . அதனால் தான் சொல் 

எனப்படுவது 

பெயரே 
என்றார் . பெயர் இவ்வாறு தமிழில் மட்டுமன்றி தமிழடியாகவும் தமிழைச் 
சான்றாகவும் , தமிழை எடுத்துக்காட்டாகவும் கொண்ட மொழிகள் பல பெயரைத் 
தனிச்சிறப்புடன் கொள்கின்றன . உலகில் தொன்மை மொழிகளாகக் கருதப் 
படும் எபிரேயம் , கிரேக்கம் , இலத்தீன் , சீனம் முதலிய மொழிகள் பெயரையே 
சிறப்பாகக் கொள்கின்றன . இவை கொண்டும் பெயருக்கு உலகிலேயே தனித் 
தன்மை உண்டு என்று நிறைவாகக் கொள்ளலாம் . 


7. பெயரில் உரி 


பெயரிலிருந்துதான் உரிச்சொல் தோன்றியது . 

வினையிலிருந்தும் 
உரிச்சொல் தோன்றும் . எனவே உரிச்சொல் என்பதற்கு உரிய சொல் உரிமை 
யுடைய சொல் என்பன பொருள்கள் என்றாலும் பெயருக்கும் வினைக்கும் 
உரியது என்பதும் உண்டு . ஆராய்வுரையின் தொடக்கப்பகுதியில் இவ்வுரிச் 
சொல் விளக்கப்பட்டது . உரிச்சொல்லுக்குரிய தனித்தன்மை , 


" பலபொருள் ஒருசொல்லும் 

ஒருபொருள் பல சொல்லும் 
என்பனவாகும் . 


107 


சால உறுதவ நனிகூர் கழி மிகல் 


வினைக்கும் 


உரு 


என்னும் நூற்பா , சால தொடங்கி கழி வரை ஆறு சொற்களுக்கும் மிகுதி 
என்னும் ஒரு பொருளைக் குறித்தது . இவ்வாறே ஒரு சொல்லும் பல 
பொருளைத் தரும் . இஃது உரிச்சொல்லின் தனித்தன்மை , தனிச்சிறப்பு , தனி 
அமைப்பு என்றும் சொல்லலாம் . உரிச்சொல் பெயருக்கும் , 
இடைக்கும் உரிமையுடையது மட்டுமன்றிச் செய்யுளுக்கு அதிக உரிதை 
கொண் ! - து . 

இக்காலத்தில் உரைநடையிலும் அவ்வுரிமை உள்ளது . 
என்பது உல் என்னும் வேரடிச் சொல்லிலிருந்து தோன்றியது . 

எள் என்பது 
எர் , ரர் என்றெல்லாம் விரியும் . எல் என்பதன் மூலப்பொருள் ஒளி என்பதா 
கும் . அதனால் தான் ஒளியைத் தருகின்ற சூரியன் எல் என்ற சொல்லாலும் 
குறிக்கப்பட்டது . தொடர்ந்து எல்லை என்ற சொல்லும் உருவாகியது . எல் 
எனும் சூரியன் தான் பகற்பொழுது தோன்றுவதற்கும் மறைவ தற்கும் எல்லை 
யாக உள்ளது . உயர் திணை அல்லாத திணை அஃறிணை 

எனப்பட்டது 
போல எல் என்பதும் ஓர் அமைப்புக்குக் காரணம் ஆயிற்று . சூரியன் தோன்றிப் 
பகலை உருவாக்குவதால் பகற்பொழுதுக்கும் எல் என்றொரு 

சொல் உண்டு. 
பகற்பொழுதைக் குறிக்கும் எல் அல்லாதது அஃதாவது இரவு அல் எனும் 
சொல்லையும் கொண்டது . அல்லும் பகலும் என்றுகூட வழங்குகிறோம் . 
இலக்கியங்கள் எல்லும் அல்லும் என்று குறிக்கும் . எல் அல்லாதது அல் , 
இது போன்றே பல பொருள்களுக்கும் , பல சொற்களுக்கும் உரிமை கொண்ட 
உரிச்சொல் வேறுபட்ட மாறுபட்ட பொருள்களையும் குறிக்கவரும் . இவற்றி 
லும் பெயரில் தான் இத்தன்மைகள் அதிகம் உண்டு . இதனால் பெயருக்கு உரிச் 
சொல் அதிக உரிமை உடையதாகின்றது . உரிச்சொல்லில் பெயர் , 
இடை . என்ற மூன்றும் உண்டு . உரிச்சொல்லைக் குறிக்கும் இலக்கண நூல்களில் 
ந்நூலைப் போல உரிப்பனுவல்கள் உரிச்சொல் பின் விள்க்கங்களைத் தரு 
கின்றன . 


வினை 


8. உரியில் பனுவல் 


உரிச்சொற்கள் எல்லாம் ஒரு பொருள் பல சொல்லாயும் பல பொருள் 
ஒரு சொல்லாயும் அமைவது . இதனால் சொல் பெருக்கம் தான் நிறையும். 
அதற்கு உரைநடையில் பட்டியலாகத் தருவது எடுத்துப் புரட்டிப் பார்த்துக் 
கொள்வதற்குப் பயனாகும் . ஆனால் முற்காலப் புலவோர் 

அனைத்தையும் 
மனப்பாடமாகக் கொள்ளும் முறைகொண்டோர் . 

அதற்குச் செய்யுளே 
உகந்தது . 

அதனால் முற்கால நூல்கள் செய்யுளில் செய்யப்பட்டமை 
போலவே உரிப்பனுவல்களும் செய்யுளால் ஆயின . 

பனுவல் என்றால் 


108 


செய்யுள் . உரிச்சொற்களைக் கூறும் செய்யுளாகையால் உரிச்சொல் பனுவல் 
எனப்பட்டது . சுருக்கங்கருதி உரிப்பனுவல் என்று இந்நூலில் வழங்கத் 
தொடங்கினேன் , உரிச்சொல் பனுவல் எனும் சொற்றொடரைக் கயா தரத்தில் 
காணுகிறோம் . கயா தரருக்கு அடைமொழியாகக் கூறப்பட்டுள்ளது . 


தமிழில் உரிப்பனுவல்கள் ஏறத்தாழ நான்காம் நூற்றாண்டளவிலேயே 
உருவாகத் தொடங்கிவிட்டன . கணக்கற்ற நூல்கள் யாக்கப்பெற்றிருக்கும் 
போலும் . நமக்குக் கிடைப்பன சிலவே . 

பலவற்றின் பெயர்களையே அறிகி 
றோம் . கேள்விப்படுபவை . கிடைத்தவை ஆகிய பலவற்றில் பல மருத்துவ 
வாழ்வுக்கணி ( சோதிடம் ) நூல்களாக உள்ளன . மிகச் சிலவே தமிழ்ச்சொல் 
தொடர்பானவை . 


நமக்குக் கிடைத்துள்ள முதல் உரிப்பனுவல் சேந்தன் திவாகரம் , 
திவாகர முனிவர் என்பார் இதை இயற்றினார் . அவரைப் 

பாதுகாத்துப் 
போற்றி இந்நூலை எழுதத் தூண்டியவர் சேத்தன் என்னும் வள்ளல் . செய் 
வித்தோராகிய சேந்தன் பெயரையும் நூலாசிரியனாகிய தன் பெயரையும் 
இணைத்துச் சேந்தன் திவாகரம் என்று பெயரிட்டார் , இந்நூல் நூற்பா 
போன்ற அடிகளில் அமைந்தது பத்துத் தொகுதிகளைக் 
பத்தாவது தொகுதியாக பல்பெயர்க் கூட்டத்து ஒரு பெயர்த் தொகுதி என்று 
அமைந்துள்ளது . இப்பகுதியில் ஏழு நாள்கள் என்றால் அந்த ஏழு ஞாயிறு 
முதல் சனி வரை என்று பட்டியலிடப்படும் . இந்நூலின் போற்றி பிள்ளை 
யாராக இருப்பதால் இவர் சைவ சமயத்தவர் . 


கொண்டது . 


இவரது மாணவர் பலருள் பிங்கலர் என்பவர் ஒருவர் . அவர் சிறந்த 
சொற்புலமை பெற்றவர் . திவாகரரிடமும் கற்றவர் . முன்னே குறிப்பிடப்பட்ட 
திவாகரத்துக்கு முன்னர் ஆதி திவாகரம் என்றொரு நூல் இருந்துள்ளது . 
அந்நூல் அளவிளமுடியாத நூற்பாக்களைக் கொண்டதாக அமைந்திருந்தது 
போலும் . அது பயில்வோர்க்கு வாய்ப்பாக இல்லாமையால் திவாகர முனிவர் 
தன் சேந்தன் திவாகரத்தை எழுதினார் . இதனை ஏறத்தாழ அடியொற்றித் 
தானொரு உரிப்பனுவல் உருவாக்கத் தொடங்கிய பிங்கலரும் பிள்ளையார்க்கே 
வணக்கம் கூறினார் . இந்நூலும் நூற்பா அமைப்பில் அமையினும் நூற் 
பாக்கள் அகவற்பா அமைப்பைக் கொண்டவை . பத்துத் தொகுதிகளைக் 
கொண்ட இந்நூல் ஒவ்வொரு தொகுதியும் வகை என்னும் உட்பிரிவுகளால் 
பலவகையாக விரிந்திருந்தது . பிங்கலம் , பிங்கலந்தை என்றும் வழங்கப்படும் , 
முன்னர் இந்நூலும் நிகண்டு என்னும் சொல்லால் வழங்கப்பட்டதில்லை . 
நூல் நான்காயிரத்து நூற்று தொண்ணூற்றோர் அகவல்களை உடையது . 


109 


பிங்கலத்திற்குப் பின்னரும் உரிப்பனுவல்கள் பல எழுந்தன . ஏறத்தாழ் 
அவற்றின் பெயர்களையே அறிகிறோம் . இந்நூலில் நான ஒவ்வொரு செய்ய 
ளுக்கும் எழுதியுள்ள விரிவுரையில் ஒப்பீடு என்றொரு பகுதியை வகுத்திருக்கி 
றேன் . அதில் சூளாமணியிலுள்ள சொற்களுக்கு ஒப்பாக அன்றி அவையேயாக 
உள்ள வேறு சில நிகண்டுகளின் சொற்களைக் காட்ட முனைந்த நான் பிங்கலம் , 
கயா தரம் , நாமதீபம் என்பவற்றையே தேர்ந்து கொண்டேன் . இந்நூல்க 
ளுக்கு இடைக்காலம் நான்கு முதல் ஆறுவரை அமைந்த நூற்றாண்டுகளாகும். 


சில நூற்றாண்டுகளில் மொழி வழக்குகள் மாறுவது இயற்கை . அதனி 
னும் மிகத் தொன்மை வாய்ந்த மொழி அதன் மக்களால் வழங்கப்படும்போது 
மாறுவதற்குக் கரணியங்கள் உண்டு . சொற்களின் கடுமையும் மக்களால் 
மிகுதியாகப் பயன்படுத்தப்படுவதும் இவ்வாறு மாற வாய்ப்பளிக்கும் . 
னால் நான் நுற்றாண்டு இடைவெளிகளுள்ள மூன்று நூல்களைச் சூடாமணி 
யுடன் ஒப்பிடத் தேர்ந்துள்ளேன் . 


இவ்வகையில் கயாதரம் கயா தரர் என்பவரால் எழுதப்பட்ட து . 

இந் 
நூலாசிரியரும் தன் சிறப்புப் பாயிரத்தில் அவரைக் குறித்துள்ளார் , கயாதரம் 
புலவோரால் போற்றப்பட்ட தாயினும் பயிலும் மக்களால்கூட மிகு தியாகப் 
போற்றப்படவில்லை . ஓரளவிலேயே கற்கப்பட்டது . எனவே அதுபற்றிய 
விவரங்களைத் தராமல் சொற்களை ஒப்பீடாகப் பயன்படுத்தியமை மட்டிலும் 
குறிக்கத்தக்கது . 


நான்காவதாகிய நாமதீபம் என்பது முந்தைய நூற்றாண்டு நூல் , 

. 
கல்லிடை நகர் சிவசுப்பிரமணியக் கவிராயர் என்பார் 

அதன் ஆசிரியர் . 
மற்றைய நூல்களிலிருந்து இந்த நூற்பிரிவு வேறுபட்டது . படலங்கள் என்ற 
பெரும்பிரிவு ஆறையும் படலங்களின் உட்பிரிவுகளாக வர்க்கங்கள் பதினாறை 
யும் கொண்டு அமைந்தது இது . நூலில் அமைந்த பொருள் தலைப்புகளும் 
உரிப்பனுவல்கள் பலவற்றிலும் வேறுபட்டாலும் நாமதீபம் சற்று அதிக வே று 
பாடு கொண்டது . இந்நூல் வெண்பாவால் ஆகியது . 808 வெண்பாக்களைக் 
கொண்டது . இந்நான்கு கொண்டு மட்டுமன்றிப் பிறவற்றையும் ஒருசேர 
நோக்கிச் சில கருத்துக்களைச் சொல்லவேண்டும் . அக்கருத்துக்கள் உரிப் 
பனுவல்களின் பயன் என்ன ? அந்நூல் சொற்கள் கையாட்சிக்கு 

எவ்வாறு 
பயன்பட்டன ? என்பனவற்றின் விளக்கமாக அமையும் . 


110 


முற்காலத்தில் தமிழைப் பயில்வோர் தொடக்கத்தில் உரிப்பனுவல் 
களையே பயிலவேண்டும் . மனப்பாடம் செய்யவேண்டும் , எந்நிலையில் 
கேட்டாலும் ஒரு பொருட்குப் பல சொல்லையும் பல பொருள்கட்கு ஒரு சொல்லை 
யும் சொல்லவேண்டும் . அவ்வாறு பயின்று சொற்களில் படிந்தால் தான் 
செய்யுள்களைப் புரிந்து கொள்ளவும் தாம் செய்யுளுக்கேற்பச் சொற்களை 
அமைக்கவும் இயலும் . 


காலப் போக்கில் இரு பொருளில் எழுதும் சிலேடை 

செய்யுள்களில் 
அதிகம் கையாளப்பட்டது . 

அவ்வாறு கையாளவும் படிப்போர் அதனைப் 
புரிந்துகொள்ளவும் உரிப்பனுவல் மனப்பாடம் இன்றியமையாதது . ஏறத்தாழப் 
பதினான்காம் நூற்றாண்டுவரை இப்பயிற்சிப் பழக்கம் தவறாமல் இருந்தது . 
பின்னர் வரவரக் குறைந்தது . ஆனாலும் மாபெரும் புலவர் மீனாட்சிசுந்தரம் 
பிள்ளையவர்கள் காலத்தில் அவரது மாணவர்கள் நிகண்டு பயின்றவர்கள் . 
சில மனப்பாடம் செய்தவர்கள் . பெரும்புலவர் தியாகராசச் செட்டியாரும் 
மகாமகோபாத்தியாயர் எனப்படும் மிகப்பெரும் ஆசிரியருமாகிய வே . 
சாமிநாத ஐயர் அவர்களும் உரிப்பனுவல் பயின்றவர் . இக்காலத்தில் நிகண்டு 
என்றாலோ , உரிப்பனுவல் என்றாலோ அப்படியென்றால் என்ன ? என்று வின 
வும் நிலைதான் உள்ளது . பல புலவர்களுக்கே இந்நிலை உண்டு . 


நிகண்டு என்னும் சொல் நைகண்டுகம் என்னும் வட சொல்லின் திரிபா 
கும் . தமிழில் மிகுதியாச. வழங்கத் தொடங்கியது . உரிச்சொற்களின் தொகுதி 
தான் நிகண்டு என்றாலும் உரிச்சொல்லின் பெயருடனே உரிச்சொல் நிகண்டு 
என்றொரு நிகண்டு உண்டு . உரிச்சொற் பனுவல் மறைக்கப்பட்டு நிகண்டு 
பெரு வழக்காகியது . கலைக்கோட்டுத் தண்டு என்றொரு இலக்கண நூல் 
உண்டு. அதன் ஆசிரியர் கலைக்கோட்டுத் தண்டன் . அவர் நிகண்டன் 
கலைக்கோட்டுத் தண்டன் என்று குறிக்கப்பெறுவார் . இவர் பழம்பெரும் 
புலவர் , நிகண்டு என்னும் சொல்லுக்குத் தொகுதி என்று பொருள் .. நிகண்டு 
நூல்களின் உட்பிரிவுகள் தேவப்பெயர்த் தொகுதி . மக்கட்பெயர்த் தொகுதி என 
தொகுதிப் பெயரால் குறிப்பிடப்படும் . மற்றொரு பொருள் கூட்டம் என்பது . 
பல்பொருள் கூட்டத்து பலபெயர்த் தொகுதி என்ற ஓர் உட்பிரிவின் தலைப்பில் 
கூட்டம் என்ற சொல்லைக் காண்கிறோம் . இவ்விரு பொருள்கள் அல்லாமல் 
மூன்றாவது பொருளாகப் பேச்சு வழக்கில் உண்மை என்ற பொருள் ஏற்பட்டது . 
நிகண்டவாதி என்று வாதமிடுவோரில் ஒரு பிரிவினர் உள்ளனர் . அவர் 
உண்மையை வாதிடுபவர் என்ற பொருளில் கையாளப்பட்டார் . வாதமிடுவோர் 
இரண்டு கருத்துகளில் எக்கருத்து உண்மை ? எக்கருத்தை நிலை நாட்ட வேண் 


111 


ஏக்கம் மட்டுமன்று . 
இக்கால் 
டும் ? என்று காணும் குறிக்கோள் உடை யோர் . 

இவ்வாறு உண்மை காணப் 
படுவதால் நிகண்டிற்கு உண்மை என்ற பொருள் 

நேர்ந்தது . வழக்கில் 
நிகண்டுப்பேச்சு , நிகண்டு பேசுதல் , நிகண்டு எழுதியோன் என்னும் தொடர்க 
ளில் எல்லாம் உண்மைப் பேச்சு , உண்மை பேசுதல் , 

உண்மை எழுதியவன் 
என்ற பொருள்களில் நிகண்டு உண்மையாக அமைந்துள்ளது . 

இதன்படி 
நோக்கினால் நிகண்டன் கலைக்கோட்டுத் தண்டன் 

உண்மைக்கு வாழ்ந்தவ 
னாகிய கலைக்கோட்டுத் தண்டன் என்று கொள்ளவேண்டும் . 

இவ்வாறு 
உணமைப்பொருள் வழக்கிலிருந்ததே தவிர இலக்கிய அமைப்பில் இல்லை , 
நிகண்டிற்கே நிகண்டு அகராதி என்றொரு நூல் உண்டு. 

இவ்வாறு 
நோக்க நிகண்டன் என்பது நிக்ண்டு எழுதியவன் என்று 

குறிப்பிடாது . 
நிகண்டில் பயிற்சியும் மனப்பாடப் படிப்பும் ஓய்ந்து போனாலும் இக்காலத்தி 
லும் ஆசிரிய நிகண்டு என்றொன்று எழுந்தது . இதை ஆண்டிப்புலவர் 
என்பவர் எழுதினார் . இந்நூலை இக்காலத்தளவில் இறுதி நிகண்டு நூல் 
என்று சொல்லலாம் . நூலகங்களில் தான் உரிப்பனுவல்களைக் காண முடிகிறது . 
அதனினும் சில பழமையான நூலகங்களில் தான் பழைய பதிப்புகளைக் 
காண இயலும் , 

இக்காலத்தில் சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் திவாகரம் 
பிங்கலம் , சூடாமணி முதலியவற்றைப் பதிப்பித்துள்ளனர் . பெரும்பேராசிரியர் 
வையாபுரிப் பிள்ளையவர்கள் நாமதீப நிகண்டைப் பதிப்பித்தார் . அதன் 
மறுபதிப்பாகத் தமிழ்ப் பல்கலைக் கழகத்தில் நான் பதிப்புத்துறைத் துணை 
இயக்குநராக இருந்தபோது மிக விருப்புடன் வெளியிட ஆவன 

செய்தேன் . 
அக்காலத் துணைவேந்தர் முனைவர் வ . அய் . சுப்ரமணியன் அவர்கள் என் 
வற்புறுத்தலை ஏற்றுப் பெரு மனத்துடன் இசைவு தந்தார்கள் . அப்பதிப்பும் 
விற்பனையாகிவிட்டமை மகிழ்ச்சிக்குரியது . 

உ.ரிப்பனுவல்கள் பட்டியல் ஒருபுறமிருக்க அதன் எதிர்காலப் பயிற்சி 
பற்றி எண்ணினால் 

ஐயகோ! என்ற 

அழுகையும் 
சிலருக்கு வரலாம் . தொன்மைப் பயிற்சி நூல் , அதனினும் இக்காலத்தில் 
பயன்படாத நூல் ஏன் உலவ வேண்டும் ? என்ற வினாவும் தவறில்லாததாக 
அமையலாம் . 
மும் ஆட்சிபுரிந்து கொண்டுள்ளன இவ்வாட்சிகளால் தமிழ்ச் சொற்கள் 


கி 


பல 


112 


மறைந்துவிட்டன , பல மறைந்து வருகின்றன , பல மறைந்து போகும் எஞ்சு 
வது என்ன ? அம்மா , அப்பா என்று இல்லத்தில் அழைத்து வழங்கும் உறவுச் 
சொற்கள் எஞ்சலாம் . அவையும் நீண்டகாலத்திற்கு வாரா , ஏனெனில் அம்மா 
மம்மியாகி வருகிறது . அப்பா டடாடியாகி வருகிறது . அங்கிள் வழக்கிற்கு 
வந்துவிட்டது . ஆன்ட்டியும் அவ்வாறே . உறவுச் சொற்களும் மறைந்தால் 
தமிழ் அச்சு நூல்களில் அவற்றின் பழைய பதிப்புகளில் தான் தமிழ் உருவத் 
தைக் காண முடியும் . அண்டி வந்து கொண்டிருக்கும் எதிர்காலத்தில் இக்காலம் 
வழங்கும் வடமொழியும் தமிழும் ஏறிவிட்டால் என்ன எஞ்சும் ? இவற்றைப் 
பற்றிச் சிந்திக்காத தமிழன் தான் எஞ்சுவான் . அறிஞர்கள் , பாட நூல்களில் 
பாடங்களை அமைப்பவர்கள் இவ்வெதிர்கால நிலையைச் சற்று நோட்டமிட 
வேண்டும் . நோட்டமிட்டுப் 

அமைப்பில் இவை வாய்க்க , 
வாய்ப்பாக அமைய இடமுண்டாக்க வேண்டும் . பாடங்களை அமைப்பவர்கள் 
கூட இப்போதுள்ள பாட நூல் பதிப்பகத்தாரின் விருப்பத்திற்குத் தலைசாய்த் 
தும் இணங்கிப் 

போகின்றனர் என்று பேசப்படுகின்றது . இந்நிலை 
தமிழுக்கு மேலும் தேக்கத்தையும் ஏக்கத்தையும் தருவதாகும் . 


LIITL 


சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே என்று பாடிய பாரதி பிறர் பேசுவ 
தாக எடுத்துக்காட்டி , ஒரு பாடலில் 


மெல்லத் தமிழினிச் சாகும் - அந்த 
மேற்கு மொழிகள் ,, விமிசை யோங்கும் " 


என்று பதிந்து வைத்துள்ளார் . அவரே அடுத்து , 

அவரே அடுத்து , என்று சொல்லத்தகாதவன் 
சொன்னான் என்று தன் உள்ள எரிச்சலைக் காட்டிக்கொண்டார் - தழ் 
உணர்வில் ஊறிய பாரதிக்கு அந்த எரிச்சல் வயிற்றெரிச்சலாகவும் இருந்திருக் 
கும் . பாப்பாவை ஓடி விளையாடச் சொன்ன அவன் , தமிழைத் 


தொழுது படித்திட டி பாப்பா என்று பாடியமை அவன் உள்ளுணர்வின் 
வடிப்பாகும் . பாரதியின் எண்ணங்கள் எல்லாம் எந்த முடிவைக் கொண்டிருந் 
தன என்றால் , அவன் தன் கட்டுரை ஒன்றில் எழுதியத் தொடர்தான் நினை 
வுக்கு வருகிறது . 


நான் சொல்வதைக் குறித்து வைத்துக்கொள் . தமிழ் எதிர்காலத்தில் 
ஒளிவிட்டுத் திகழும் என்று தன் கருத்தைக் கல்வெட்டாக்கி உள்ளான் . 


ஒரு காலத்தில் பாரதி தமிழறியாதவன் என்று சொன்ன பெரும்புலவர் 
களும் வாழ்ந்தனர் . பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதத்தை அறிவோம் . அதில் 


113 


சூ- a - 15 


அதைப் 
பாரதி 


ஒரு பதிப்பில் பிற்சேர்க்கையாக பாரதியே குறிப்புரை எழுதியுள்ளான் . 
படித்தால் பாரதியின் - தமிழுணர்வும் புலமைத் தெளிவும் புலனாகும் . 
யின் கல்வெட்டாகக் குறித்த கருத்து கண் கூடாகக் காணப்படவேண்டுமென்றால் 
பன் முயற்சிகள் தமிழரிடையே , தமிழ் பயின்றோரிடையே , தமிழகத்து அரசிய 
லாரிடையே , அவரினும் தமிழுணர்வு உணர்வுள்ளவரிடையே 

முளைத்துத் 
தளிர்த்துத் தழைத்துப் பூத்துக் காய்த்துக் கனிந்தாக வேண்டும் . 

அவ்விதை 
முளைத்து நம் வழியினர்க்கு வழிகாட்டவேண்டும் . இவற்றிற்குச் செய்ய 
வேண்டிய பலவற்றுள் உரிப்பனுவலைப் பாடமாக்கலும் பயிலச் செய்தலும் 
ஒன்றாகும் . அப்பொழுது தான் உரிப்பனுவல் தோன்றிய தன் கதிர் விளையும் , 


9. பனுவலில் மணி : சூளாமணியா ? சூடாமணியா ? 


யாதது . 


உரிப் பனுவல்களில் இந்நூலில் சூடாமணிச் சொற்கள் தான் இன்றியமை 
உரிப்பனுவல்களின் பெரும் அமைப்பு , உட்பிரிவு 

முதலியவை 
சற்றுச்சற்றே வேறுபட்டாலும் அடிப்படைக் கருத்து நழுவவில்லை . சூடாமணி 
நூற்செய்யுட்கள் அறுசீர் விருத்தங்கள் . பயிலுவதற்கு எளியவை . அதனினும் 
இந்நூற் பதிப்பில் பதிப்பமைப்பு மேலும் எளிமையாக்கும் . 


ஆனால் இந்நூலின் இறுதியில் மெய்யெ முத்துக்களை 

எதுகையாக 
வைத்துக் க.கரத்திலருந்து தொடங்கி னகரம் வரை எதுகை அமைப்பில் நூற் 
பிரிவு முடிகின்றது . இதன் தலைப்பு ககர வர்க்கம் - னகர வர்க்கம் 
அமைந்துள்ளது . 


என்று 


இது அத்துணைச் சிறப்புடையதாக இந்நூலுக்கு அமையவில்லை. 
வலிந்து சொற்களை இழுத்தமைப்பதாக உ..ள்ளது . இஃதொரு குறை என்றே 
சொல்லலாம் . 


உரிப்பனுவல்களில் சூடாமணி தான் மணிச்சொல்லைப் பெற்றுள்ளது 
என்றாலும் பயிலுமளவிலும் ஒளிவிடச்செய்யும் மணிதான் . 

சூடாமணிக்கு 
முந்தைய உரிப்பனுவல் ஆசிரியர்கள் பலர் தம் பெயரையே நூலுக்கும் அமைத் 
தனர் . ஆனால் இந்நூலின் ஆசிரியர் மண்டலப் புருடர் தம் நூலுக்கு வேறு 
பெயரை அமைத்துள்ளார் . 

அதனைப் புது வகையாகவும் அமைத்துள்ளார் . 
புத்தொளி உள்ள தாகவும் அமைத்துள்ளார் . அப்புத்தொளியையும் மணியொலி 
யாக அமைத்துள்ளார் . 


பரப்பாக 


சூளாமணியா ? சூடாமணியா ? 


ஒருவன் மகனுக்கு மகன் பிறந்தால் அவன் பேரன் எனப்பெறுகிறான் 
பெயரன் என்பதுதான பேரன் ஆயிற்று . மகளானால் பேர்த்தி :- பெயர்த்தி 
ஆகிறாள் . பேர்த்தியைப் பேத்தி என்கிறோம் . பாட்டன் பெயரை மகன் 
பெற்ற குழந்தைக்கு இடுவது மரபு . 

. 

செட்டி நாட்டு நகரத்தாரிடையே இம் 
மரபைக் காண்கிறோம் . அழகப்பாவின் பேரன் அழகப்பன் ; முத்துக்கருப்பன் 
பேரன் முத்துக்கருப்பன் . பெண் குழந்தைகளும் அழகம்மை , முத்துக்கருப்பி 
என்று பெயரிடப்படுகின்றனர் . 


பாட்டனுக்கே பேரன் - பெயரன் என்ற வழக்கும் உண்டு . பேரனால் 
பாட்டன் பெயர் தொடர்கிறது ; விளங்குகிறது . பேரனால் பெயரும் புகழும் 
பெறும் பாட்டனையே பேரன் என்பதும் உண்டு. நீ என் அடிமை என்று 
தடுத்தாட்கொள்ள வந்த அந்தண வடிவத்தவர் சுந்தர மூர்த்தியிடம் உன் 
பாட்டன் எழுதிக்கொடுத்த எழுத்தைப் பார் என்பவர் , 


ஐயா மற்றுங்கள் பேரனார் ( பாட்டனார் ) தம் 

தேசுடை எழுத்தேயாகில் தெளியப் பார்த்தறிமின் 
என்றதைச் சேக்கிழார் காட்டுகிறார் . இவ்வாறாகப் பாட்டனும் பேரன் 

ஆனாலும் குழந்தை , பேரன் என்று பெயர் பெறுவதே பெரு 
வழக்கு . 


ஆவான் . 


இவ்வாறு குழந்தைக்குப் பெயர் சூட்டப்பெறுவது தொடங்கிற்று . 
பின்னர்ப் பாட்டன்களாகிய பெயர் பெற்ற பெரியோர் பெயரை இட்டனர் . 
தொடர்ந்து மரபால் பெயர் , இயல்பால் பெயர் , நிறத்தால் பெயர் . உருவத்தால் 
பெயர் , செயலால் பெயர் , தெய்வத்தால் பெயர் எனப் பெயரிடுதல் வளர்ந்தது 


இதுபோன்றே நூலுக்குப் பெயர் சூட்டுவதும் தொடங்கி வளர்ந்தது . 
முன்னோர் செய்த முதல் நூலின் பெயரை இடுவது என்று தொடங்கியது . 
பின்னர் , எழுதிய ஆசிரியன் பெயரால் , நூலின் மிகுதிப் பொருளால் , பாடல்க 
ளின் எண்ணிக்கை அளவால் , நுல் செய்தற்கு உதவி செய்வித்தோனால் , 

லின் தன்மையால் பெயர் சூட்டினர் . இவ்வறுவகைக் கரணியங்கள் அல்லா 
மல் இடுகுறியாலும் நூல் பெயர் பெறும் என்றார் பவணந்தியார் . இவற்றிற்குச் 
சான்றுகள் காட்டும் மயிலை நாதர் என்னும் உரையாசிரியர் சூளாமணி 
என்னும் காப்பியம் தன்மையால் பெயர் பெற்றது என்றார் . 


* பெயர் , பேர் என்னும் இரண்டையும் இந்நூலாசிரியர் கையாண்டுள்ளார் , 


115 


( நம் 


மணியின் 


மண்டலவர் படைத்த இந்த உரிப்பனுவலும் 

தன்மையால் பெயர் 
பெற்றது . தன்மை என்றால் எதன் தன்மை ? மணியின் தன்மை . 
தன்மை என்ன ? திரட்சியும் ஒளியுமான தன்மை கொண்டது மணி . இந் 
நூலும் பெயர்களால் தொகுக்கப்பெற்ற திரட்சி கொண்டது ; 
அமைப்பாலும் விளக்கந்தரும் ஒளி கொண்டது . இவ்வாறு மணியின் தன்மை 
யால் பெயர் பெற்றது . மணி என்றால் எந்த மணி ? 

மணி ஒன்பது வகைப் 
படும் . 

அவை : 


பொருளாலும் 


மாணிக்கம் , நீலம் , வைரம் , வைடூரியம் , கோமேதகம் மரகதம் 
புட்பராகம் , முத்து . பவளம் எனப்படும் . இவை ஒன்பதும் மணிகளே . 
ஆயினும் , இவற்றுள் இரண்டு மட்டும் சிறப்பாக மணிப்பெயருடன் கூறப்படும் . 
அவை மாணிக்கமும் நீலமும் . நீலமணி , நீலமாமணி என்று நிலம் குறிக்கப் 
படும் . 


நீலமணி மிடற்று ஒருவன் என்றார் அவ்வையார் . 
‘ நீல மணிப்பெயர் மணி என நிகழ்த்தும் என்று பிங்கலரும் , 

மணியெனும் பேர் நீலமாமணியின் பேரே 
பெயர் குறித்தனர் . மணி என்பதே நீலத்தின் பெயர் என்றனர் . நீல நிறக் 
கண்ணன் மணிவண்ணன் எனப்பெற்றான் . 


என்று 


மற்றொரு மணியாகிய மாணிக்கமோ மாணிக்கமணி எனப்படுவ 
தில்லை . 

மணி என்றாலே மாணிக்கந்தான் . சங்க 

இலக்கியங்களில் 
மாணிக்கம் என்னும் சொல் இல்லை . 


வடமலைப் பிறந்த மணியும் என்ற உருத்திரங்கண்ணனார் தொடருக்கு 
நச்சினார்க்கினியர் , மேருவிலே பிறந்த மாணிக்கம் என்றும் 


பாம்பு மணி உமிழ் என்ற கபிலர் தொடருக்கு . பாம்பு மாணிக்கத்தை 
ஈன என்றும் விளக்கம் தந்தார் . 


சிவந்த உதட்டிற்கு உவமை கூற வந்த மருதன் இளநாகனார் 
மணி புரை செவ்வாய் என்றார் . 


சங்க இலக்கியங்களில் எங்கும் இவ்வாறாக , சிலம்பிலிருந்து மாணிக்கம் 
தெரித்து விழும் சிலப்ப திகாரத்திலும் மாணிக்கம் என்ற சொல் இல்லை . 


எண்காற் பொற் சிலம்பு மணியுடை அரியே 
பேசவைத்த இளங்கோவடிகளார் , 


என்று கண்ணகியைப் 


116 


வாய்முதல் தெரித்தது மணியே என்றும் , 
மணிகண்டு தாழ்ந்த சடையன் என்றும் மாணிக்கத்தை 

மணி , 
என்றே குறித்தார் . 

இலக்கியங்களிலும் உரைகளிலும் மாணிக்கத்தை மணி 
என்று அறியும் நாம் மாணிக்கவாசகரை மணிவாசகர் என்கின்றோம் . 


மணியை வைத்து இவ்வளவு விளக்குவது இந்நூற் பெயரின் அடித் 
தளத்தை அணுகுவதற்காகும் . இவ் அணுகலுக்கு நீலத்தைப்பற்றி இந்த 
அளவே அறிவது போதுமானது . எனவே , நீலத்தை இவ்வளவோடு நிறுத்தி 
மாணிக்கத்தைக் காணவேண்டும் . 


மாணிக்கத்தின் நிறம் சிவப்பு . 


மாமணி செம்மணி மாணிக்கம் என்று பிங்கலர் காட்ட , 


செம்மையே மற்றை மாமணி மாணிக்கம் என்று மண்டலவர் தேற்றே 
காரம் கொடுத்து உறுதிப்படுத்தினார் . 


இதன் சிவந்த நிறத்திற்கு . 


மாதுளம் பூ , செம்பருத்திப் பூ , கவிரம் பூ , மஞ்சாடிப்பூ . உலோந்திரப்பூ 
குன்றிமணி , முயலின் குருதி , செம்மை ஈயம் (சிந்தூரம் ) ஆகிய எட்டையும் 
அடியார்க்கு நல்லார் மேற்கோள் பாடலால் காட்ட , கல்லாடனாரும் வழிமொழிந் 


தார் . 


மிளிரும் மாணிக்கத்தின் ஒளிக்கு , 


கதிரவன் , நெருப்பு , விளக்கு , மின்மினி , தாமரைப் பூ , செங்கழுநீர்ப் பூ 
மாதுளம் பூ , மாதுளை முத்து , வானம்பாடியின் கண் , பட்டுப்பூச்சி ஆகிய 
பத்தையும் முன் கூறிய இருவரும் குறித்தனர் . 


சிவந்தும் திறந்தும் விளங்கும் இம்மணி உண்மையில் மணிகளில் 
எல்லாம் தலையாய மணி . இதன் பெருமையை எல்லாம் உளத்துக்கொண்டே 
மண்டலவர் தம் நூலுக்குப் பெயர் சூட்டினார் . ஆனால் மணி 

என்னும் ஒரு 
சொல் மட்டிலும் 

இந்நூற்பெயரைக் குறிக்கவில்லை , அடைமொழியுடன் 
சேர்ந்த கூட்டுச் சொல்லாகவே குறிக்கிறது . ஒரே ஒரு அடைமொழி கூடிய 
கூட்டுச் சொல்லாக அமைந்திருக்குமானால் ஆய்விற்கு இடம் இல்லை . 
இரண்டு வகை அடைமொழிகள் தனித்தனியே மணியுடன் கூடிக் குறிப்பதால் 
சற்று ஆழமாகக் காணவேண்டியுள்ளது . 


117 


என்று 


மணிகள் அணியாகும் சிறப்பியல்பை வைத்து தெய்வமணி ஐந்து 
கூறினர் . அவை , 
சிந்தாமணி , சூளாமணி , சிமந்தகமணி , சூடாமணி , கௌத்துவமணி . 
இவற்றுள் கௌத்துவம் மார்பில் அணியப்படுவது . 

சீமந்தகமணி 
கழுத்தில் அணியப்படுவது . மற்றைய மூன்றும் தலையில் சூட்டப்பெறுவன . 
எனவே சிகாமணிகள் என்றும் தலைமணிகள் என்றும் சிறப்பிக்கப்படும் . 


இம்மூன்றும் சொல்லமைப்பில் ஓர் ஒற்றுமை கொண்டவை . 

சிந்தா 
சூளா , சூடா என்னும் ஒருவகை கொண்டவை . இலக்கணத்தால் இவை ஈறு 
கெட்ட எதிர்மறைப் பெயரெச்சம் எனப்படும் ; எதிர்மறைப் பொருள் 
கொண்டவை . இவற்றைக்கொண்டு சிந்தாத மணி , சூளாத மணி , 

மணி , சூடாத 
மணி எனப் பொருள் கொள்ளலாமா ? இவ்வாறு கொள்ளத் தடை உண்டு. 
பாயா வேங்கை என்பது ஒரு வழக்கு . பாயும் புலியை நீக்கி , நிற்கும் வேங்கை 
மரத்தைக் குறிக்கும் . இவ்வாறு மேற்கண்ட அடைமொழிகளைக் கொண்டால் 
இன்றியமையாத மணிபையே நீக்கிவிடும் . ஆனால் , ஆசிரியர் பெயர் அறிய 
முடியாத தமிழ் விடு தூது என்னும் நூல் , 


சிந்தா மணியென் றிருந்த உனைச் 

சிந்தென்று சொல்லிய நா சிந்துமே 
என்று சிந்தாத மணிபோலப் பாடியது . எதிர் மறைக் குறிப்பு இருப்பினும் 
நயத்திற்காகச் சொல்லப்பட்டது ; மணி சிந்தும் பொருள் அன்று . வேண்டு 
மானால் சிதறும் பொருள் எனலாம் . மேலும் , சிவபெருமானைப் பாடும் 
சம்பந்த முனிவர் என்பார் , 


வயற்கமலைத் தேவர்கள் சிந்தாமணி என்றார் . சிவபெருமான் 
சிந்தாத என்னும் எதிர்மறைப்பொருளால் பாடப்படுபவர் அல்லர் . இவ்வடை 
மொழியுடன் கலைமகள் சிந்தாதேவி எனப் பெற்றாள் . சாத்தனார் , 


சிந்தாதேவி செழுங்கலை நியமத்து 
என்றும் , 


சிந்தா விளக்கின் செழுங்கலை நியமத்து 
என்றும் கலைமகளைக் குறித்தார் , எதிர்மறைப் பொருள் கொண்டால் கலை 
மகள் சிந்தாதவள் என்பது பொருந்தாது . விளக்கிற்கும் இவ்வெதிர்மறை 
பொருந்தாது . இவ்வெதிர்மறைச் சூழலிலிருந்து மீள மாணிக்கவாசகர் ஒரு 
வழி காட்டுகிறார் . 


118 


. 


"சிந்தாமணி ... 

” என்ற 

ஒரு பாடலைத் தொடங்கியவர் 
நான்காவது அடியில் எதுகையோடு சிந்தாகுலம் .. 

என்றொரு 
சொல்லை வைத்தார் . சிந்தாகுலம் என்றால் மனக்கவலை . சிந்தை - ஆகுலம் 
எனப் பிரியும் . ( ஆகுலம் - கவலை ) இவ்வாறே சிந்தை - தேவி எனப்பிரிந்து 
பொருள் தரும் . இதற்குப் பொருள் விரித்த உ . வே . சா . அவர்கள் 


யாவர்க்கும் சிந்தையிற்றோன்றிச் சொற்பொருள் 

உணர்த்துபவன் என்பது பொருள் 
என்றார் . 


தரும் . 


சிந்தாமணியும் இது போன்றே சிந்தை மணி என்று பிரிந்து பொருள் 

சிந்தாமணி என்னும் பெயர்கொண்ட நூல் சீவக சிந்தாமணி . சீவகன் 
கதையைக் கூறுவது . ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றானது . இப்பெயரை 
இக்காப்பியம் பெற்றதற்குக் கரணியமும் தன்மையே . சிந்தாமணியாகச் 
சீவகன் கொள்ளப்பட்டுள்ளான் . அவன் பிறந்து கிடந்தபோதே தாய் விசயை , 


பின்னும் அதன் ஆசிரியர் 


சிந்தாமணியே கிடத்தியே என்றாள் . 
திருத்தக்க தேவர் , 


சிந்தாமணி ஏய்ந்த சித்திர மண்டபத்துச் செல்வன் புக்கான் என் 
றார் . இதற்குப் பொருள் தந்த நச்சினார்க்கினியர் , 


சிந்தாமணியின் தன்மை பொருந்திய செல்வன் என்றார் . காப்பியத்தை 
நிறைவேற்றும் தேவர் 


‘சிந்தாமணியின் சரிதம் சிதர்ந்தேன் ( விரிவாகச் சொன்னேன் ) என்று 
சீவகனைச் சிந்தாமணியாக நிறைவேற்றினார் . இச் சீவகன் என்னும் சிந்தா 
மணியை, நச்சர் 


மேல் நினைத்தன கொடுக்கின்றானா தலின் சிந்தாமணி ஏய்ந்த 
செல்வன் என்றார் என்று விளக்கி , சிந்தாமணி நினைக்கின்றவற்றைக் 
கொடுப்பது என்னும் கருத்தையும் வெளிப்படுத்தினார் . 


‘சிந்தாமணியைக் கண்ட பொருள் தொடர்பில் சூளாமணியைக் காண 
வேண்டும் . சூளாமணி பொருளில் சிந்தாமணியுடன் ஒத்தும் வேறுபட்டும் 
நிற்கிறது . உடன்பாட்டுப் பொருளில் ஒத்து நிற்கிறது . எ திர்மறைப் 
பொருளில் வேறுபடுகிறது . அதாவது சூளாத மணி என்பதும் பொருந்து 
கிறது . சூளா என்னும் சொல்லின் பொருள் வழியாக அதனைக் காணலாம் . 


119 


தொளை என்றால் ஓட்டையிடப்படுவது . தொள் என்பதற்குத் தொளை 
யிடு என்று பொருள் . தொளையிடப்பெற்ற காதைத் தொள்ளைக்காது என்கி 
றோம் . இத் தொள் என்பது தொள்கர் என்று தொழிற்பெயராகும் . 


" தொள்கலும் குயிறலும் தொளைத்தல் ஆகும் என்றார் . பிங்கலர் . 
இத் தொள்கல் தோட்டல் தோட்கல் என்று தொளையிடுதலைக் குறிக்கும் . 


கேள்வியால் தோட்கப் படாத செவி என்று வள்ளுவர் சான்று தருகி 
றார் . இது தோளாத என்று பெயரெச்சமாகித் தொளையிடப்பெறாத என்னும் 
எதிர்மறைப் பொருளைத் தரும் . 


இதுபோன்றே சூள் என்னும் சொல் வளர்ந்து சூழ்தல் ஆகும் . குடைதல் 
தொளைத்தல் என்பன இதன் பொருள்கள் . இதன் இலக்கியச்சொல் குயிற 
சூள் எதிர்மறைப் பொருளுக்காகச் சூளாத என்றாகிச் ஈறுகெட்டு சூளாஎன்றாகும் . 
மணியுடன் புணர்ந்து சூளாமணி ஆகும் . தொளையிடப்பெறாத மணி என்று 
பொருள் . 


மணியை மாலையாக்க 

வேண்டுமானால் அதைத் தொளையிட்டு 
நூலிலோ பொன் சரட்டிலோ கோக்க வேண்டும் . இவ்வாறு முத்து முதலிய 
வற்றில் தொளையிட்டுக் கோக்கும் கலை தெரிந்த தொழிலாளர் இருந்தனர் . 


மணி குயிற்றுநர் முத்தம் கோப்பார் ஆகும் என்று பிங்கலர் அவரை 
மணி குயிற்றுநர் என்றார் . இன்று இக்கலைத் தொழிலினர் தமிழகத்தில் 
இல்லை . ஐதராபாத்திலும் சூரத்திலும் மிகுதியாக உள்ளனர் . 


நூலில் மணி கோக்கப்படுவதை வைத்து வள்ளுவரும் , 


மணியில் திகழ்தரு நூல்போல் என்று உவமையாக்கினார் . இக்குறள் 
ஒரு கருத்தை அறிவிக்கிறது . மணியில் கோக்கப்பட்ட நூல் மணிக்குள் 
இருந்து திகழ்தரும் . இதனால் அதாவது நூல் உள்ளிருப்பதால் மணி தன் 
இயல்பான ஒளியில் குறைகின்றது . திருத்தக்க தேவரும் கோவா மணி என்று 
பாட உரை வகுத்த நச்சர் துளையிடாத மாணிக்கம் என்றார் . தொளையிடப் 
பெறாத மணியில் தான் மணியின் 
மணியின் இயல்பான ஒளி உண்டு. 

தொளையிடப் 
பெறல் மணிக்குக் குறை . எனவே , தோளாத மணி - சூளாத 

மணிதான் 
சிறந்தது . இவ்வாறு சூளாமணி சூளாத மணி என்று எதிர்மறைப் பொருளை 
தந்து தன் பெருமையை நாட்டுகின்றது . 

இவ்விரண்டு சொற்களையும் 
இணைத்துக் காட்டுவதுபோல் திருத்தக்க தேவர் , 


120 


" தோளா மணி குவித்தாற் போன் றிலங்கு தொல்குலத்துச் 
சூளா மணியாய்ச் சுடர இருந்தானை 


என்று சீவகனைப் பெருமைப்படுத்தினார் . நச்சர் இச் சூளாமணியை நாயக 
மணியாய் விளங்க இருந்தானை என்றார் . இவ்வகையில் சூளாமணி எதிர் 
மறைப் பொருளாலும் தகுதியுடையதாகின்றது . மாணிக்க மணி கோக்கப் 
படுவதைவிடப் பதிக்கப்படுவதே சிறப்பு . 


இவ்வாறு எதிர்மறைப் பொருளன்றி உடன்பாட்டுப் பொருளும் 
சூளாமணிக்கு உரியது . சூள் என்பதற்கு உயர்ந்த இடம் , உச்சி எனப் 
பொருள் . 


சூளி உச்சியை உடையது ; 


சூளை உச்சியில் முடியில் அணியும் அணி 


குளிகை உச்சியை உயரத்தை உடைய குன்று . செய்குன்றையும் 
குன்று போன்று உயர்ந்த கோபுரம் கொண்ட வளமனையையும் குறிக்கும் . 


கோபிர மன்றம் சூளிகை என்றார் கச்சியப்பர் . தலையில் அணியப் 
பெறும் அணிவகை ஒன்றினையும் சூளிகை குறிக்கும் என்பதை , 


சூளிகையும் சூட்டும் என்னும் சேரமான் பெருமாள் கூற்றால் அறிய 
லாம் . உச்சியில் தலையில் அணியப்பெறும் சூளிமணி சூளிகைமணி சூளாமணி 
ஆயிற்று . ளகரம் சொல்லில் ழகரமாக ஆதல் வழக்கு . இவ்வழக்கில் சூள் சூழ் 
ஆகித் தலையணியைக் குறிக்கும் . 


மென் பூச் சூழும் ( சூழ் உம் ) எழுதி என்றார் மணிவாசகர் . சூழியானை 
யின் முகபடாம் . முகபடாம் அணிந்த யானை சூரியானை எனப்பெறும் . 


சூழியானைச் சுடர்ப்பூண் நன்னன் என்பர் மாமூலனார் . மண்டலவரும் 
இந்நூலில் சூழியே சுனையும் வெய்ய தும்பியின் முகபடாமும் என்றார் . 


நெடுமதிற் சூழி என்னும் ஐயனாரிதனார் ஆட்சியில் மதிலின் உச்சி 
சூழி எனப்பெற்றது . இவ்வளர்ச்சியில் சூளிமணி , சூழிமணி என்றும் , 
சூளாமணி சூழாமணி என்றும் சொல்லமைப்பு கொண்டது . 

சூழாமணி 
என்பதை நினைவிற் கொள்ளவேண்டும் . 


121 


சூ- a - 16 


ஐஞ்சிறு காப்பியங்களில் முதன்மையாக வைக்கப்பெற்ற காப்பியம் 
சூளாமணி எனப்பெயர்பெற்றது . சீவகனைச் சித்தாமணி என்று சிறப்பித்தமை 
போன்று சூளாமணிக் காப்பியத் தலைவன் பயாபதி என்பான் . 


உலகின் முடிக்கொரு சூளாமணி ஆகினான் என்று சிறப்பித்துள்ளார் 
தோலாமொழித்தேவர் . 


இச்சூளாமணிச் சொல்லமைப்பிலேயே சூடாமணி நம்மை அணுகுகிறது . 
சூடாமணியும் சூளாமணி போன்றதே . இரண்டையும் ஒன்றாகவும் கொள்வர். 
ஆனால் தெய்வமணி எனப்பெற்ற ஐந்தில் இரண்டும் 

வெவ்வேறாக னவத்து 
எண்ணப்படுவதால் தனித்தனியே காணப்பெற நேர்கின்றது 


சூடு உச்சி , குடுமி 


சூடம் தலையுச்சி 


சூடலம் தலை 


சூடு (வினையாக ) சூடுதல் தலையில் அணிதல் 


சூடிகை தலையில் சூடப்பெறுவது 


மேடு 


மூடு மூடப்பெறுவது மூடை ; 

மேடானது மேடை ; கூடு 
கூடானது கூடை . இவை போன்று சூடப்பெறுவது சூடை . சூடப்பெறும் 
மணி சூடைமணி . 


சூடைமணி என்னும் சொல்லுருவத்திற்குக் கம்பர் சான்று தருகிறார் . 
இராமனிடம் அடையாளப் பொருளாகக் கொடுக்குமாறு சீதை தான் பொதிந்து 
வைத்திருந்த மணியை அனுமனிடம் கொடுப்பவள் , 


சூடையின் மணி கண்மணி ஒப்பது 


ஆடையின் கண் இருந்தது பேரடையாளம் 


என்றாள் . சூடை என்னும் சொல்லாட்சியை அழுத்தமாக்குவது போன்று 
அடுத்த அடியில் எதுகையாக ஆடை என்று அமைத்துள்ளார் . 

எனவே 


சூடைமணி என்பது உரிய சொல் . 


நிரம்பவழகிய தேசிகர் என்பாரும் , சூடை விளங்கு மாமணி என்று 
சூடை என்னும் சொல்லுருவைக் காட்டினார் . 


122 


சிந்தை + மணி = சிந்தாமணி ; 
சூளை + மணி = சூளாமணி போன்றே 
சூடை + மணி = சூடாமணி ஆயிற்று . 
சிகை + மணி = சிகாமணி எனப்படுவதும் மேலும் ஒரு சான்றாகும் . 

சூடாமணி என்பதற்குத் தலையாய சிறந்த மணி என்று பொருள் . 
இச்சூடாமணி , சூளாமணியை ஒத்ததே . ஆனால் , இரண்டும் ஒன்று அன்று 
என்பதை நினைவிற் கொள்ளவேண்டும் . உடன்பாட்டுப்பொருள் ஒத்தது ; 
எதிர்மறைப்பொருளில் வேறுபட்டது என்பதைக் குறிப்பாகக் கொள்ளல் 
வேண்டும் . 


மணி சூடப்பெறுவதற்கு உரியது . 
வீண் பொருள் . 


சூடப்பெறாத மணி பயன்படாத 


எனப் 


வாழ்வுப் பயன்பெறாத கணவனை இழந்தவள் கைம்பெண் 
பெறுவாள் . கைம்பெண்ணைப் பாடவந்த பாவேந்தர் பாரதிதாசனார் 


பாடாத் தேனீ , உலவாத் தென்றல் 

L சியாத நல்வயிறு பார்த்த துண்டோ 
என்று அடுக்கினார் . இவை போன்று சூடப்பெறாத மணி சூடாமணி என்றால் 
சிறந்த இந்த மணியும் கணவனற்ற கைம்பெண் மணி யாகி அவலப் பொருள் 
ஆகும் . எனவே எதிர்மறைப் பொருள் பொருந்தாது . 


நிறைவாகச் சூடை மணி- சூடாமணி என்பதே பொருந்துவது . 


இதுவரை, மணி 


சிந்தாமணி 


சூளாமணி 


சூழாமணி 
சூடாமணி 


ஒவ்வொன் 


எனும் சொல்லமைப்புகளும் , பொருள் விரிவுகளும் காணப்பட்டன . 
றும் தனித்தனியே ஒவ்வொரு நூலுக்கும் பெயராயிற்று . 


மணிப்பெயரில் அகநானூற்றின் இரண்டாவது பகுதி மணிமிடை 
பவளம் எனப்பெற்றது ; மணிமேகலை காப்பியப் பெயர் . இவை மணிச்சொல் 


123 


தொடக்கத்தில் அமைந்தவை . இடையில் அமைந்து நான் மணிக்கடிகை 
இரட்டை மணிமாலை , மும்மணிமாலை , மும்மணிக்கோவை , நான்மணிமாலை 
நவமணிமாலை , பன்மணிமாலை என மாலை நூல்கள் பெயர்பெற்றன . 


நவமணிக் 


உரிச்சொல் பனுவல் நூல்களும் அபிதான மணிமாலை 
காரிகை நிகண்டு என இடைமணிப் பெயர் பெற்றுள்ளன. 


அடைமொழி பெற்ற மணிப்பெயரில் முதலில் சிந்தாமணி தான் நூற் 
பெயராயிற்று . திருத்தக்கதேவர் தாம் முதலில் சிந்தாமணிச் சொல்லைத் தமிழில் 
அறிமுகம் செய்தவர் . இச்சொல் அவர் படைப்பன்று . அவர் ஆக்கிய சீவக் 
சிந்தாமணிக் காப்பியத்திற்கு நான்கு வடமொழி நூல்களை மூலமாகக் 
கொண்டார் . அவற்றுள் ஒன்று கத்திய சிந்தாமணி என்பது . இதில் உள்ள 
சிந்தாமணியையே தம் நூலுக்குக் கொண்டார் . தொடர்ந்து நிகண்டு 
நூலிலும் சிந்தாமணி பெயருடன் சிந்தாமணி நிகண்டு ( கி . பி . 1874 ) என் 
றொன்று உருவானது . இதை எழுதியவர் யாழ்ப்பாணத்து வைத்தியலிங்கம் 
பிள்ளை . சூடாமணிப் பெயரில் வேதகிரி பார் சூடாமணி என்றொன்று உண்டு. 
இந்நூல் அறுநூறு செய்யுள்களைக் கொண்ட 

து . பத்தொன்பதாம் நூற் 
றாண்டில் பல்பொருட் சூடாமணி என்றொரு நூல் உருவாயிற்று . 


சூடாமணிப் பெயரில் மதங்க சூளாமணி என்றொரு இசை நூல் உண்டு.. 
வேறு சிறுசிறு நூல்களும் எழுந்துள்ளன. 

எத்தனை சூடாமணிப் பெயர்க 
ளிருப்பினும் இச்சூடாமணி நிகண்டு தான் பயில்வோருக்கு அறிமுகமாகவும் 
சிறப்புடையதாகவும் அமைகின்றது . 


இனி இத்தகைய சிறப்புடைய நூலை எழுதிய ஆசிரியர் 
கொள்ளத் தக்கவர் . 


அறிந்து 


70. மணியின் மண்டலவர் 


சூடாமணி நூலின் ஆசிரியர் மண்டலவர் எனப்படுவார் . 

இப்பெயர் 
அவருக்கு ஏன் அமைந்தது ? என்பது கருதத்தக்கது . நாட்டுப் பிரிவில் இக் 
காலத்தும் வட்டம் , மாவட்டம் , மண்டலம் என்று விரிந்து 

அமைவதைக் 
காண்கின்றோம் . அவ்வாறு ஒரு மண்டலத்துக்குத் தலைவராக இருந்து . இப் 
பெயர் பெற்றார் என்று எழுத முடியவில்லை . இந்நூலின் சிறப்புப் பாயிரத்தில் 
தன்னைக் குறிப்பிடும் இவர் மண்டலவனே என்கின்றார் . 

தன்னடக்கமாக 
அன் விகுதியிட்டுக் கூறப்பட்டிருக்கலாம் . ஆனால் இந்நூலின் முதற்பதிப்பில் 
மண்டலப்புருடர் எழுதிய சூடாமணி நிகண்டு என்றுள்ளது .. 

மண்டலவர் 


124 


சூடாமணியென ஒன்று சொல்வன் என்றுதான் எழுதினாரேயன்றி சூடாமணி 
நிகண்டு என்று பெயரைக் குறிக்கவில்லை . 

சூடாமணி நிகண்டு 
என்றே பதிப்புகளில் உள்ளது . 


ஆனால் 


இவர் ஏன் மண்டலப்புருடர் எனக் குறிக்கப்பட்டார் ? அருகபதம் 
பெற்றோரில் ஒரு சாரார் மண்டலவர் எனக் குறிக்கப்பட்டனர் . அவ்வாறு 
அருகபதம் பெற்ற தகுதியில் இவர் பெயரை மண்டலவர் எனக் குறிப்பிட இயல 
வில்லை . அருகபதம் பெறுவதென்றால் துறவியாக இருந்து உ.ரிய பக்குவங் 
களில் வளர்ந்து அப்பெயரைப் பெற வேண்டும் . சமணத் துறவிகள் அடிகள் 
என்றே குறிப்பிடப்பெறுவர் . இவர் அவ்வாறு குறிப்பிடப்படாமல் புருடன் 
என்ற சொல்லைச் சேர்த்துக் குறிப்பிடப்பட்டுள்ளார் . புருடன் என்பது புருசன் 
என்னும் சொல்லின் திரிபாகும் , புருசோத்தமனை புருடோத்தமன் என்றும் 
வழங்குகிறோம் . வழக்கில் புருசன் என்பது கணவன் என்ற பொருளில் 
வருகிறது . அச்சொல்லுக்குப் பொருளோ ஆண் மகன் என்பது தான் . 

ஆனால் 
அப்பொருளை மனத்துட்கொண்டு எதிரில் போவோர் வருவோரை , அதோ ஒரு 
புருசன் போகிறான் , இதோ ஒரு புருசன் போகிறான் என்று சொல்ல முடியாது . 


மண்டலவர் சமணத் துறவியாக இருந்தால் அவரை புருடன் என்ற 
சொல்லால் குறிப்பிட்டிருக்க வேண்டிய தில்லை . புருடன் என்று குறித்தமை 
கொண்டு அவர் துறவியல்லாமல் சிறந்த சான்றோனாக வாழ்ந்துள்ளார் என்று 
தான் கொள்ள வேண்டும் . 


( 


இவர் இந்நூலைத் தேர்ந்து , கண்டு , உருவாக்கியுள்ளார் . இவர் தம் 
சிறப்புப் பாயிரத்தில் இவர் நூலுக்கு முதல் நூலாக அருகக் கடவுளே எழுதிய 
தாகவும் கணதரர் என்பவர் வழிநூல் எழுதியதாகவும் குறித்துள்ளார் . 
இவரைப் பாதுகாத்துப் போற்றி வளர்த்தவர் குணபத்திரர் என்ற வள்ளல் . 
ஒவ்வொரு தொகுதியின் தொடக்கத்திலும் இக்குணபத் திரரைப் போற்றி 
வணங்குகின்றார் . அதே போன்று ஒவ் வொரு தொகுதியின் ஈற்றுப் பாடலி 
லும் போற்றுகின்றார் . ஒவ்வொரு தொகுதியிலுள்ள பாடல்களின் கூட்டு 
எண்களையும் குறிக்கின்றார் . இவற்றால் இவரது நல்லியல்புகளையும் மரபு 
வழுவாமையையும் உணரலாம் . 


இந்நூல் அறுசீர் ஆசிரிய விருத்தத்தால் ஆதியது . பிற நிகண்டுகளை 
நோக்க எளிமை கொண்டது . ஆற்றொழுக்கான அகவலோசை 

கொண்டது ; 
செய்யுள்களைக் கொண்டது . 

இந்நூலில் ஒவ்வொரு உட்பிரிவும் அருக வாழ்த்தைக்கொண்டு அமைந் 
துள்ளது . 

இதனை விடாக் கொள்கையாத இவர் கையாண்டுள்ளார் . 


இவர் 


125 


அவற் 


நூலமைத்ததில் குறிப்பிடத்தக்க மற்றொன்று , ஒவ்வொரு தொகுதியின் 
இறுதிப் பாடலும் அடுத்து வரும் தொகுதியை அறிமுகப்படுத்துவதாகும் . இம் 
முறைகளைத் திட்டமிட்டுக் கையாண்டுள்ளார் . 

இவர் வீரை மண்டலவர் 
என்றும் குறிப்பிடப்படுவார் . வீரை என்பது இவரது ஊரின் பெயர் .. 
மங்கலம் , வீரமாங்குடி என வீரப்பெயருடைய பல ஊர்கள் உள்ளன . 
றில் ஒன்றன் சுருக்கமாக இஃது அமையும் . காரைக்கால் 

காரை என்றும் 
காரைக்குடி காரை என்றும் குறிக்கப்படுவதுபோல 

இவ்வீரை அமைந்தது . 
சங்ககாலத்தில் வீரை வெளியானார் என்றொரு புலவர் வாழ்ந்துள்ளார் . 
அவரது பாடல் ஒன்று புறநானூற்றில் உள்ளது . வீரைவெளி என்பது ஊர்ப் 
பெயர் என்றும் வீரைவெளியன் அவர் பெயர் என்றும் குறிப்பிடுவர் . அவ்வா 
றன்றி வீரை என்பதையே ஊர்ப்பெயரின் சுருக்கமாகக் கொள்ள வேண்டும் . 
வெளியன் று 

பெயர் அமைய வாய்ப்பு 

உண்டு . ஊரன் என்று 
பெயர் 

அமைவதும் வெள்ளிவீதியார் று தெருப்பெயர் 
அமைவதும் அறியப்பட்டவைகளே . அவ்வாறே கொண்டு வீரை வெளியனா 
ரும் நோக்கத்தக்கவராவார் . சங்ககாலப் பெயரமைப்போடு இவர் திகழ்வது 
குறிப்பிடத்தக்க ஒன்று . 


என் 


என் 


கொண்டு 


இவர் பண்டையோர் வழக்கிலிருந்து வேறுபடாமல் தந்நூலை அமைத் 
துள்ளார் . ஆனால் முன்னர்க் குறையாகக் குறிக்கப்பட்ட எதுகை காட்டி 
வர்க்கம் என்று அமைத்துள்ளமை வேறுபட்ட ஒன்றாகும் . முந் நூல்களைப் 
போல இந்நூலும் பன்னிரண்டு தொகுதிகளில் அமைந்துள்ளது . 


எனவே இவரை நாட்டுப் பிரிவின் பெயராகவும் அருகபதம் பெற்றவர் 
பெயராகவும் கொள்ள இயலவில்லை . இவ்வாறு தனியொரு தன்மையைக் 
குறிக்கவே புருடன் என்ற சொல் சேர்க்கப்பட்டு மண்டலப்புருடன் எனப் 
பட்டார் . இவர் உரிச்சொற்களை ஆழ்ந்துகண்டு உளத்தில் பதித்து 
நிரலாக்கிக் கொண்டு பாடல்களில் அமைத்துள்ளார் . முன்னூல்கள் இவருக்குத் 
துணை புரிந்திருப்பினும் இவர் தம் பாங்காகத் தனியொரு நடையையும் 
நிரலமைப்பையும் கையாண்டுள்ளார் . இவற்றாலும் சூடாமணி நிகண்டு 
மிகுதியாகப் பயிற்சியில் கொள்ளப்பட்டமையாலும் இவரொரு தனிச்சிறப்பைப் 
பெறுகிறார் . மண்டவம் என்றொரு சொல் உண்டு. அது 

மண்டலம் 
என்பதன் திரிபுதான் . மண்டவம் என்றால் சுங்கச்சாவடி என்று பொருள் . 
இதனை நிகண்டிலும் காணலாம் . 


11. சமயத் தாக்கம் 

இந்திய நாட்டில் சமயங்கள் பெருகி வளர்ந்தன . இருப்பினும் சைவ 
சமயத்திற்கு மிகுதியும் இடம் உண்டு . வைணவம் பல இலக்கியங்களைத் 


126 


தந்துள்ளது . பௌத்தமும் இலக்கியங்களைத் தந்துள்ளது . மற்றையவை 
சிறுசிறு சமயங்கள் . அவை ஒவ்வொன்றிற்கும் கோட்பாடுகளைக் குறிக்கும் 
நூல் உருவாகியது . 


சமண சமயத்தவர் , இளங்கோவடிகள் தொடக்கமாகப் பல இலக்கியங் 
களையும் 

இலக்கணங்களையும் படைத்துள்ளனர் . இச்சமயத் துறவிகள் 
விடாப்பிடியான சமணக் கோட்பாடுகளைக் கையாள்பவர்கள் . ஒரு காலத்தில் 
சமணத் துறவிகள் சில மன்னர்களுக்கு அஞ்சித் தலைமறைவாக வாழ வேண்டி 
நேர்ந்தது . அவ்வாறு வாழ அவர்கள் பெரும் பகுதியாக மலைகளையே 
தேர்ந்தனர் . திருச்சிராப்பள்ளி மலைக்கோவிலில் உயரே அமைந்துள்ள 
உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்குப் பின்புறத்தே ஒரு குடைவு மலை உள்ளது . 
அதில் உள்ள படுக்கை குறிப்பிடத்தக்கது . அதற்குச் செல்வதற்கே சற்று 
முயற்சியை மேற்கொள்ள 

வேண்டும் . 

இதனைவிட நார்த்தாமலையில் ஒரு 
குடைவு உண்டு. அதை இக்காலத்திலும் சென் 

று காண வசதியாகக் கைப் 
பிடியை அமைத்துள்ளனர் . அக்காலச் சமணத் துறவிகள் இங்கு மறைந்து 
வாழ்ந்தனர் . அக்குடைவிற்குச் செல்வதற்கு மிகக் கூர்ந்த நோக்குடன் 
ஒவ்வொரு அடியாக மலைச்சரிவில் வைத்து ஏழு அடி நடந்தால் அவ்விடத்தை 
அடையலாம் . சற்றுத்தவறினாலும் அடிவாரத்தில் பிணமாக வேண்டியது தான் . 
இதற்கு ஏழடிப்பட்டம் என்று பெயர் . இவ்வாறமைந்த மலைக்குடைவுகளில் 
சமணத் துறவிகள் படுப்பதற்கு வழவழப்பாகப் பாறைக் கல்லைத் தேய்த்துத் 
தலையணை உயரமின்றிப் படுத்துள்ளனர் . ஒரு படுக்கையில் அவருக்குரியதாக 
அவரது பெயர் வெட்டப்பட்டிருக்கும் . முன்னர்க் குறித்த திருச்சி மலைக்குடை 
வில் உள்ள ஒரு படுக்கையில் சிரா என்று குறிக்கப்பட்டுள்ளது. அவர் 
வாழ்ந்தமையால் தான் திருச்சிராப்பள்ளி என்று பெயர் பெற்றது . பள்ளி 
என்பது படுக்கையையும் குறிக்கும் . சிந்தித்து எழுதுமிட த்தையும் குறிக்கும் , 
சமணத் துறவிகள் தம் தம் பள்ளியில் இரண்டையும் செய்தனர் . சமணத் 
துறவிகளால் தமிழ் பல இலக்கியங்களையும் பல இலக்கணங்களையும் 
பெற்றுள்ளது . இவ்வகையில் சமணம் தமிழுக்குத் தொண்டாற்றியுள்ளதாகக் 
குறிக்கலாம் . அத்தொண்டால் பயன்பெற்றோர் தமிழர் . 

தமிழ்நாட்டில் மட்டுமின்றி வடபுலத்திலும் பல சமணத் துறவிகள் 
வாழ்ந்த இடங்கள் உள்ளன . தமிழகத்துச் சிற்றன்னவாயிலில் ஒரு மலையில் 
சமணத் துறவிகள் வாழ்ந்து தாம் வாழ்ந்த குடைவுகளில் ஓவியங்களை வரைந் 
துள்ளனர் . 

சிற்றன்னவாயில் ஓவியம் நாடறிந்த ஒன்று . இஃதே போன்று 
எல்லோராவில் சிற்பங்கள் அமைந்துள்ளன . அவையும் சமணம் தந்த பரிசே . 

சமணம் இத்துணைச் சிறப்புடையது - என்றாலும் அன்னோர் 
இல்லறத்தை ஒதுக்கிப் பாடியமை 

செல்லாக் காசாயிற்று. 

ஆனால் சீவக 


127 


களைச் 


சிந்தாமணி பல மணங்களுக்கு இடந்தந்து இல்லறத்திற்கு அதிகப்படியான 
தனிச்சிறப்பு தருகின்றது . பலதார மணத்திற்கு வழிவகுத்தது . 
இண்பக் கருவிகளாகக் கொள்ளப்படவும் பலர் தள்ளப்படவும் அமைந்தனர் , 


பெண்கள் 


சீவகசிந்தாமணியின் ஆசிரியர் ஒரு சவாலை ஏற்று அந்தப் பலதார 
மணத்து நூலை எழுதினார் . அந்நூலை எழுதுவதால் அவர் தம் சமணத் 
துறவிக் கோட்பாட்டிலிருந்து நழுவக்கூடாது என்று கருதிய அவர் ஆசிரியர் 
அந்நூலை எழுதுவதற்கு முன்னர் 

அப்பக்கம் ஓடிய ஒரு நரியைக் காட்டி 
இதைப்பற்றி ஒரு நூல் எழுது என்று பணித்தார் . அதனை ஏற்று நரி 
விருத்தத்தை எழுதினார் .. 

பின்னரே சீவகசிந்தாமணி உருவாகியது. 
ஆயினும் அதன் மூலக்கதை வட மொழியிலுள்ளது . தமிழகத்தில் சமய 
தாக்கம் கோயில்களில் மட்டுமல்லாமல் மாந்தரின் அன்றாட வாழ்விலும் இடம் 
பெற்றது . அத்தாக்கத்தால் தமிழ் மரபுகள் பல குலைந்தன . தமிழ்ப் பண் 
பாடுகள் பல சிதைந்தன . ஒன்றில் நம்பிக்கை வைப்பது என்பதையே அடித் 
தளமாகக் கொண்டு உருவாக்கப்பட்ட 

பல பொய்க் கதைகள் மாந்தரால் 
பெரிதும் போற்றப்பட்டன . 


சமயப் பெருக்கத்திற்காக அதன் தலைவர்கள் பல வியத்தகு செயல் 
மாந்தரது பகுத்தறிவைச் சமயச் சிறைக்குள் அடைத்தனர் , 


தமிழகத்தில் பிற சமயங்களைவிட , சைவமும் அடுத்து வைணவமும் 
பரவலாக அமைந்தன . இரு சமயக் கோயில்களும் பல்கிப் பெருகியுள்ளன , 
அதிலும் சைவ சமயத்துத் துவக்கக் கடவுளாகிய பிள்ளையார் கோயில்கள் 
கணக்கிலடங்காதவை . தஞ்சை - திருவையாற்றுச் சாலையிலுள்ள 

கண்டியூர் 
எனும் ஊரில் மட்டும் நான் முகனுக்குக் கோயில் உண்டு . அக்கோயில் முன்னர்ச் 
சமணச் சார்பிலிருந்து பின்னர் வழி மாறிப்போயிற்று . அங்கும் திருநீறு 
வழங்கப்படுவதுண்டு . 


சமயத் தாக்கத்தால் நன்மைகள் விளையும் என்று மாந்தர் நம்பினர் . 
அந்நம்பிக்கை வெற்று நம்பிக்கையாக அல்லது தன்னார்வ நம்பிக்கையாக 
அமைந்தனவே தவிர நம்பிக்கைக்கொள்ளும் அளவில் இல்லை . சைவம் மிகப் 
பரவலாக இருப்பினும் வைணவத்தார் தம் சமயத்தில் கொள்ளும் பிடிப்பள 
விற்குச் சைவத்தார் ஈடுசெய்ய முடியவில்லை . ஆயினும் திருநீறு வழங்கும் 
கோயில்களே மிகுதியாக உள்ளன . 


இவ்வாறு குறிப்பிடும்போது தமிழில் படைக்கப்பட்ட சமயச்சார்புடைய 
இலக்கியங்கள் இலக்கிய அளவில் மிகப்பயன்பட்டுள்ளன . தமிழ் போற்றிக்குத் 


128 


துணையாக அமைந்தன . சேக்கிழாரின் பெரிய புராணமும் 
னிவரின் திருவிளையாடற் புராணமும் குறிக்கத்தக்கவை . 


பரஞ்சோதி 


இலக்கியங்கள் போன்றே இலக்கண நூல்கள் தமிழுக்குக் கட்டுக் 
கோப்பான பாதுகாப்பைத் தந்துள்ளன . அவற்றிலும் சமணத்தார் செய்தவை 
குறிக்கத்தக்கவை . இவ்வகையில் பெருநாக்குடன் நோக்கினால் சம்பத் 
தாக்கமும் சில நன்மைகளைத் தந்துள்ளது என்று குறிக்கலாம் . பழம்பெரும் 
இலக்கியங்களில் மணிமேகலை பௌத்தச் சார்புடையது . பெளத்த சமயக் 
காப்பியம் என்றே சொல்லலாம் . 


வடவரை 


அதற்குப் பின்னர் , இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் ஆசிரியர் 
நோக்கில் சமணத்தைச் சார்ந்தது என்பதாலும் இலக்கியத்தில் சிலப்பதிகாரம் 
என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதி பாடும் அளவிற்கு 
தமிழுக்கு மணியாரமாகத் திகழ்கின்றது . மணிபாரம் மட்டுமன்றி வரலாற்றுச் 
செய்திகளையும் பண்பாட்டுச் செய்திகளையும் தமிழரின் வீரச் செய்திகளையும் 
ஆங்காங்கு தந்துகொண்டே செல்வது . சிலம்பில் வஞ்சிக்காண்டம் தனியொரு 
வீர வரலாற்றைத் தருவது . 

வென்று அவர் தலையில் கண்ணகி 
சிலைக்குக் கல் கொணர்ந்ததை அறிவிக்கின்றது . உண்மையாக அங்கிருந்து 
கனகவிசயர் என்ற சிற்றாசர் தலையில் வைத்துக்கொண்டுவர முடியுமா என்றால் 
கண்ணகி சிலையைப் பார்த்தோர் முடியும் என்று கூறுவர் . கண்ணகி சிலை 
ஒன்றரை அடிக் கல்லில் செதுக்கப்பட்டது . அச்சிலையின் அடியில் ஒன்பது 
மணிகள் இடம் பெற்றிருக்கலாம் என்ற நோக்கில் வெடிவைத்துத் தகர்க்கப் 

தகர்க்கப்பட்ட தன் மேல் பகுதி கரந்தைக் கல்லூரி மாணவர்களால் 
காணப்பட்டு அக்கல்லூரியில் பேராசிரியராகப் பணியாற்றிய சி . கோவிந்தராச 
னாரிடம் வழங்கப்பட்ட து . இச்செய்திபையான் இன்றும் முதல்வராக உள்ள 
டாக்டர் கலைஞர் அவர்களிடம் ஒரு கூட்ட மேடையில் கூறியபோது அவர் 
துள்ளிப் பின்பக்கம் என்னைப் பார்த்து அமர்ந்தார் . அவ்விவரத்தைக் கூற 
அப்பேராசிரியரை அழைத்து வருமாறு குறித்தார் . 

அதன்படி 

கண்ணகி 
சிலைப்பகுதியுடன் அப்பேராசிரியரை அழைத்துச்செல்ல நேர்ந்தது . அச் 
சிலைப்பகுதி அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது . இன்றும் அரசிடம் உள்ளது . 
இவ்வாறு அமைந்த சமயத் தாக்கங்களும் இங்கு குறிக்கத்தக்கனவாகும் . 


பட்டது . 


12 சமயத்தொடு வடமொழித் தாக்கம் 


வட மொழித்தாக்கம் இந்தியா எங்கனும் நிகழ்ந்துள்ளது . ஒரு காலத் 
தில் ஆரியச் சிதைவு மொழியாக மையத்தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்து 
புகுந்தது . இந்தியா எங்கனும் பரவி பல புது மொழிகளையும் தோற்றுவித் 


129 


சூ- a - 17 


துள்ளது . அது பிறவற்றைவிட தமிழுக்குச் செய்த தீங்குகள் மிக அதிகம் , 
வடமொழிப் புராணக் கதைகள் பல தமிழ் நூல்களாயின . 

அவற்றால் பழத் 
தமிழ் நூல்களும் வடமொழி வழிவந்தவை என்று முன்னரும் கூறப்பட்டது . 
இன்றோ, வடமொழிக் கலப்பால் தமிழ்ச் சொற்கள் பல அழிந்துள்ளன , 
திரிந்துள்ளன, பல சிதைந்துள்ளன , மிகத் தொன்மையும் ஆழமும் கொண்ட 
தமிழ் தன் தன்மையிழந்து இன்று தலை குனியமளவிற்குத் தாழ்ந்துள்ளது. 
முன்னர்க் குறித்தது போல் ஆங்கிலக் கலப்பும் இதற்குக் காணி ! மாகும் . 


பல 


வட மொழித் தாக்கம் தமிழ்மொழிபை மட்டுமன்றி 

தமிழ் மாந்தரது 
வாழ்வியலிலும் புகுந்தது . இன்றும் தமிழரின் இல்ல விழாக்கள் பல மங்கல 
விழாக்களும் அவல விழாக்களுமாக வடமொழியிலேயே செய்யப்படுகின்றன . 
கோயில்களில் வடமொழியே தனிச்சிறப்பு பெற்றது . தவத்திரு குன்றக்குடி 
அடிகளார் தான் தமிழில் வழிபாடு செய்யவேண்டும் என்ற கோட்பாட்டை 
அறிவித்துப் பரப்பினார் . 

அவர் சைவத் திருமடத்துக் கோயில்களில் தமிழ் 
வழிபாடே கைக்கொள்ளப்பட்டது . 


பண்பாட்டு மரபுகளிலும் வடமொழிக்குத் தனி இடம் தரப்பட்டது. 
எத்துணையோ தமிழ் மரபுகள் காலூன்றி நிற்க இயலாமல் கலங்கிச் சிதைந்தன. 
தமிழகத்திற்கும் தமிழ் மாந்தர்க்கும் இவற்றிற்கு விடிவுகாலம் என்று கொள்ளு 
தற்கு ஒரு சிறு குறியும் தோன்றவில்லை . வடமொழி மறைகளுக்குத் தரும் 
சிறப்பைத் தமிழ் நூல்களுக்கோ படைப்புகளுக்கோ தருவதில்லை . இவற்றை 
யெல்லாம் மீறித் திருக்குறள் ஒன்றுதான் பழந்தமிழ்க் கோட்பாட்டை பறை 
சாற்றி நிற்கின்றது . மக்களாலும் பெரிதும் மதித்துப் போற்றப்படுகின்றது . 
வடமொழித் தாக்கத்தை வென்று அதன் அமுக்கத்திலிருந்து மீண்டு அந்நூல் 
தான் தமிழரை உலகிற்கு 

உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றது . உலகத்தாராலும் 
கொள்ளப்படுகின்றது . 


காலங்கள் மாறினும் புதுக்கோலங்கள் புகினும் திருக்குறள் உண்மை 
யைச் சாற்றுகின்ற காரணத்தால் அது உலகில் ஒளிவிட்டுத் திகழ்கின்றது . 
உண்மை என்றும் மறைவதில்லை ; கெடுவதில்லை . 

இது நிலைத்த ஓர் 
கருத்தாகிவிட்டது . 


ஆயினும் இனிமேலும் இந்நிலை அறிஞர்களால் கவனத்தில் கொள்ளாது 
போனால் தமிழ்ப் பண்பாடு மட்டுமன்றி தமிழர் வாழ்வியலும் சீர்கெட்டுப் 
போகும் . இந்திய நாட்டளவில் எடுத்துக்கொண்டால் வந்த வடவரையும் 
ஆங்கிலரையும் அவர் தம் மொழிகளையும் ஏன் கோட்பாடுகளையும் கூட தாம் 
கொள்வதிலே பெருமை கொள்கின்றனர் தமிழர் . தமிழ் நாட்டைப் போல 


I , 


130 


பிற பகுதிகள் அவ்வாறு செயலில் கொள்ளவில்லை . 

இந்நிலை வளர்வது 
தமிழ் வழியினரை மிக வாட்டத்திற்குள்ளாக்கும் என்றும் கொள்ளலாம் . 
புதுமைப் பற்றும் பழமை மறப்பும் தமிழகத்தில் நீடிக்குமானால் தமிழ் 
மாந்தரே அடையாளங் காணத்தக்கவராகப் போவர் . 

ஒரு குமுகாயத்திற்கு 
எவ்வெவ்வகைத் தீங்குகள் நேரவேண்டுமோ அவையெல்லாம் 

வடமொழித் 
தாக்கத்தால் நேர்ந்துள்ளன . அத்தாக்கம் இந்நூலையும் தாக்கியுள்ளது . 
சூடாமணி நிகண்டு எனப் பெயர் பெற்றதும் அது பட்டியலிடும் உரிச்சொற்க 
ளில் பல வடமொழியாக இருப்பதும் கூர்ந்து நோக்கத்தக்கதாகும் . 


தமிழகத்தில் இதற்கென்று ஓர் இயக்கம் தோன்றி அஃதும் இளைஞர் 
இயக்கமாக ஆகுமானால் ஓரளவு விடிவுகாலம் தோன்றலாம் . அவ்விடிவைத் 
தரும் கதிரவன் ஒளியை எதிர்பார்ப் ? பாமாக ! 


13. பொலிக தமிழ்ச் சொல் 


இந்த ஆராய்வுரையின் தொடக்கத்தில் தமிழ்ச்சொல்லின் உருவாக்கம் 
பற்றிய அடித்தளம் காட்டப்பட்டது . தனக்கென ஓர் உயிரோட்டம் கொண்ட 
தாகத் தமிழ் வாழ்ந்தது ; வளர்ந்தது . அவ்வுயிரோட்டப் பயிரோட்டத்தில் 
களைகள் தோன்றின . களையெடுப்பு நிகழவேண்டும் . 


தமிழ் மொழியைப் பற்றி பாரதிதாசன் முதலில் குரல் கொடுத்தார் . 
அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனார் பகுத்தறிவுடன் கூட்டிக் குரல் கொடுத்தார் . 
அவர் யாத்த தமிழியக்கம் என்னும் நூல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய 
ஆக்கக் கருத்துக்களைத் தருவதாகும் . ஒவ்வொரு துறைக்கும் வழிவகுத்து 
அந் நூலைப் படைத்துள்ளார் . முதன் முதலில் தொடங்கும் பத்துப் பாடல் 
களே தமிழ்ச் சொல்லின் பொலிவுகளை அறிமுகப்படுத்துவனவாகும் . பாரதி 
யின் தமிழுக்கு ஏற்றம் தந்தது மட்டுமன்றி ஆக்கமும் ஊட்டினார் . பாடல்க 
ளால் இவர்கள் பயனளித்திருப்பினும் உரைநடை அளவில் மொழியறிஞர் 
தேவநேயப் பாவாணர் அவர்கள் மறைமலையடிகள் வழி நின்று தந்த மொழிக் 
கருத்துகள் பலவாகும் . அவர் ஆய்வுகளால் தமிழ் வேர்ச்சொற்களும் வேரடிச் 
சொற்களும் வெளிப்பட்டன . அவை தமிழ்ப் பொலிவிற்கு எத்துணைக் காரண 
மாக அமைந்தன என்று நோக்குவது ஓர் ஆக்க எண்ணமாகும் . அவர் 
தமிழின் ஓர் வேரடிச் சொல்லாக உல் என்பதைக் காட்டியுள்ளார் . அவ்வேரடி 
யிலிருந்துதான் உல , உலவு , உலகம் என சொற்கள் வளர்த்து பல்கின . 
அவள் 
கையாண்ட முறை தனியொரு தன்மை கொண்டதாயினும் உலகமொழிகளின் 
பாங்கையும் அணைத்துக் கொண்டதாகும் . அவர்தம் ஆக்கத்தால் தமிழ்ச் 
சொற்களின் பொலிவை உணர்ந்து மகிழ முடிகின்றது . 


131 


இராகுல 


ஓர் வேரடிச் சொல்லிலிருந்து எத்துணைச் சொற்கள் பெருகும் என்று 
எல்லையிட முடியாது . 

லக்கியப் படைப்பு , சிறந்த சொற்பொழிவு 
இலக்கண அமைப்பு , கவிதைகள் , பாடல்கள் எனப் பல் வழியிலும் தமிழ்ச் 
சொல் பொலிவதால் அம்மொழி மட்டுமன்றி அதனைப் பயிலும் வேற்றினத் 
தாரும் வேற்று நாட்டாரும் பயனடைவர் ; பொலிவடைவர் . 

இதனை வெளி 
நாட்டு அறிஞர் பலர் வெளிப்படுத்தியுள்ளனர் . வடமொழியிலும் 
சாங்கிருத்தியாயன் போன்றோர் தமிழ்ச் சொல்லின் பொலிவை 

எடுத்துக் 
காட்டியுள்ளனர் . அவர் தான் வடபுலத்தில் தமிழ் பரவியிருந்ததையும் 
தமிழக் என்றொரு நகர்ப்பகுதி இருந்ததையும் குறித்துள்ளார் . இன்றும் வட 
புலத்தில் குடியேறியோர் பலர் தம் முன்னோர் அடையாளம் தெரியாமல் மாறிப் 
போயுள்ளனர் . வடபுலத்து மொழிகள் சிலவற்றுள்ளும் தமிழ் திரித்து 
வழங்கப்படுவதை மொழியறிஞர்கள் குறித்துள்ளனர் . தமிழ் மொழியின் 
ஆழமும் அகலமும் கண் டோருள் இலங்கையர் , அவருள்ளும் யாழ்ப்பாணத்தார் 
குறிக்கத்தக்கவர்கள் . யாழ்ப்பாணம் என்ற சொல்லமைப்பே தமிழ் நாட்டின் 
தனிச்சிறப்புடைய இசைக்கருவியாகிய யாழையும் அதனை மீட்டிய பாணரையும் 
சொல்லிக்கொண்டுள்ளது . தமிழுக்கு நூல்களை வழங்கிய பங்கும் அவர் 
களுக்கு உண்டு. இன்றும் யாழ்ப்பாணத்தில் வாழும் தமிழர்கள் மொழியுணர் 
வில் தமிழகத்தாரினும் மேம்பட்ட வர் . மொழி நூல் இலக்கியத்தில் ஆழமாகவே 
புகுந்தவர் . 


ஒரு மொழி தன் சொல்லால் தன் வளத்தைக் காட்டமுடியும் . தமிழ்ச் 
சொல் வழக்குகள் பழம்பெரும் மரபுகளை நினைவுபடுத்துகின்றன . சென்னைப் 
பல்கலைக் கழகத்துப் பதிப்பாகிய பல்கலைக் கழகப் பேரகராதி தமிழ்ச் சொற்க 
ளின் பொலிவைத் திறம்பட எடுத்து வைக்கின்றது . திருச்சி பாரதிதாசன் 
பல்கலைக் கழகம் தமிழில் பாட நூல்களை உருவாக்கத் தொடங்கியது . 

அவற் 
றில் தமிழ்ச் சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள் 
நோக்கமாயிற்று . திங்களுக்கொரு கூட்டம் கூடி 

ஒரு துறைப் பேராசிரியர் 
பலரும் தமிழறிஞர் மூவரும் அதில் இடம் பெற்று தமிழ்ச் சொற்களை உருவாக் 

அதற்கு முன்னோட்ட மாக அத்துறைப் பாட நூல்களில் வரும் ஆங்கில , 
வடமொழிச் சொற்களின் பட்டியலை அதில் பங்குபெறுவோருக்கு அனுப்பி 
அவரவர் 

முன்கூட்டியே சொற்களைக் கண்டுவர வாய்ப்பு தரப்பட்டது . 
கூடுவோரில் பலர் தமிழார்வத்தினர் . புதிய தமிழ்ச் சொற்கள் 

உருவாக 
வேண்டும் என்ற ஆர்வமுள்ளோர் பலர் இருந்தனர் . 

பல தமிழ்ச் 
சொற்கள் பொலிவுள்ளவைகளாக எழுந்தன , பல துறைகளில் 

உருவாக்கப் 
பட்ட சொற்களின் தொகுப்பை ஒரு நூலாகப் பதிப்பிப்பது என்று முடிவெடுக்கப் 
பட்டது . அஃது எந்த அளவு செயல்பட்டிருக்கிறதோ அறியேன் . அவ்வாறு 


கினர் . 


அதனால் 


132 


பொலியும் 


பல தமிழ்ச் சொற்களைக் 


கணடு 


ஓர் தொகுப்பு வெளிவந்தால் 
மகிழலாம் . 


இக்காலத் தமிழ் இதழ்கள் சிறந்த சொற்களைக் கையாளுகின்றன என்று 
கூற இயலாது . அவ்வந் நேரத்திற்கேற்ப , அவரவர் ஆர்வத்திற்கேற்ப செய்தி 
களைத் தருவது , கருத்துக்களைச் சொல்வது , விளக்கங்களை வழங்குவது என்ற 
கடைப்பிடிகளே உள்ளன மொழி பற்றிய நினைப்பும் இல்லையென்றால் 
மொழி ஆக்கம் பற்றி என்ன சொல்வது ? 


தமிழ் இனிமை என்ற பொருளுடையது என்பர் . கழாரம்பர் என்னும் 
பழம்பெரும் ஆசிரியர் தம் பேரிசையில் தமிழ் சிவம் இனிமை என்னும் தனிப் 
பொருளதாம் என்று இனிமைப் பொருள் காட்டி எழுதினர் . பலரும் அதனைப் 
பின்பற்றினர் . பாவேத்தர் பாரதிதாசனார் , 

இனிமைத் தமிழ்மொழி எமது எமக்கு நல் 

இன்பந் தரும்படி வாய்த்த நல்ல முது 
என்று பாடி , தமிழின் சுவையைக் கனிபைப் பிழிந்திதிட்ட சாறு என்றும் 
பாடினார் . இனிமைச் சொற்கள் பலவற்றை இந்நூலும் அறிவிக்கிறது . 


முதன் மடமாக தேவப்பெயர்த் தொகுதியும் மக்கட்பெயர்த் தொகுதியும் 
இப்பதிப்பில் உள்ளன . இப்பதிப்பில் சூடாமணிப் பாடல் ஒவ்வொன்றும் 
பத்துப் பத்து விளக்கங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது . அவற்றுள் சொற் 
பாகுபாடு என்றோர் அமைப்பு உள்ளது . அவ்வமைப்பில் பின் வரும் விளக்கங் 
களைக் காணலாம் . சூடாமணியின் ஒரு பாடலில் உள்ள சொற்களில் சங்க 
இலக்கியச் சொற்கள் , பிற தமிழ்ச் சொற்கள் , கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை , 
வட சொற்கள் , மணிப்பவளச் சொற்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன . அவையும் 
தமிழ்ச் சொற் பொலிவை அறிவிப்பனவாகும் . 


ஒரு மொழியில் 

சொற்கள் பல்கியிருப்பதும் ஆழமான கருத்தைத் 
தருவதும் மொழியின் சிறப்பை மட்டுமல்லாமல் மொழிக்குரிய தமிழரின் 
சிறப்பையும் அறிவிப்பதாகும் . சங்க இலக்கியங்களில் இவ்வகைச் சொற்களைக் 
காண இயலும் . 

காலப்போக்கில் இம்முறை தறைந்து கொண்டே வந்தது . 
அவ்வப்போது தோன்றிய மொழியறிஞர் பல சொற்களைப் படைத்தனர் . 
முன்னரே அவ்வறிஞர் குறிக்கப்பட்டுள்ளனர் . அன்னோர் தமிழ்மொழி பற்றி 
எழுதியுள்ள நூல்கள் மொழிக்கு ஆக்கம் மட்டுமல்லாமல் தமிழ்மொழி பொலிவு 
பெறவும் வழிவகுப்பனவாகும் . 

எவ்வாறு நோக்கினும் தமிழ் பயன்பாட்டிற்கு நலம் தருவதும் கருத்துக் 
களை வழங்குவதற்கு இடம் தருவதும் கொண்டதாகும் . இவ்வாறமைந்த 


133 


இவ்வாராய்வுரை 


அமைக்கப்படுகின்ற தமிழ்ச்சொல் பொலிக என்பதுடன் 
நிறைவு செய்யப்படுகின்றது . 


இப்பணியை யான் தொடங்கியது முதல் எனக்கு உதவியும் யான் 
சொல்வதை ஏற்றும் செயற்படுத்தியும் வரும் நண்பர் திரு அ . பஞ்ச நா தன் 
அவர்கட்கு என்றும் நன்றியுடையேன் . 


அச்சுப் பணியைச் செய்த அச்சகத்தார்க்கும் இப்பணி தொடங்க மனம் 
பற்றிய இன்றைய இயக்குநருக்கும் என் நன்றி உரியதாகுக . 


நூல் விரிவுரையுடன் பதிப்பாகிக் கொண்டிருக்கும் பொழுதே இவ் 
வாராய்வுரையைத் தட்டச்சு செய்யத் தொடங்கினேன் . தட்டச்சு செய்ய 
இயலாமை நேர்ந்தபோது 

கையால் எழுதினேன் . அதனையும் 

தொடர 
முடியாது கண் பார்வை 

குறைந்தது . தொடர்ந்து இவ்வாராய்வுரையை 
முடிப்பதற்கு சொல்லி எழுதச்செய்யவேண்டி நேர்ந்தது . என் நண்பர் திரு . 
மாரிமுத்து என்பார் புலவர் கோ . நாகேந்திரன் அவர்களை அறிமுகம் 

றிமுகம் செய்து 
அனுப்பினார் . புலவர் அவர்கள் என் கையாகவும் என் கண்ணாகவும் அமைந்து 
இவ்வாராய்வுரை நிறைவேற பேருதவி புரிந்தார் . என் நூல்களில் இறுதி 
நூலாகிய இப்பதிப்பு யான் நினைத்தபடி நிறைவேறுகிறது என்றால் அதற்குப் 
புலவர் கோ . நாகேந்திரன் அவர்களே கரணியம் ஆவர் . 

. கைம்மாறு கருதா 
அவர்தம் பெருந்தகவை எண்ணி 

உள்ளம் உவந்து அவர் வாழ்க ! அவர் 
இல்லம் பொழிக ! வாழ்வில் வளமும் நலமும் ஓங்குக என்று வாழ்த்துவதோடு 
நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து வரும் நன்றியையும் படைக்கின்றேன் . 


கலைக்குடில் , 
58 , எழில் நகர் , தஞ்சை 


அன்பன் . 
கோவை . இளஞ்சேரன் . 


AN APPEAL 


Manuscripts on Palm Leaf or Paper of the ancient 
works of the wise men of the past , are the great treasures , 
solely inherited by the Nation and it is the moral 
obligation of persons who possess them to preserve them 
safely for the future generations of mankind . 


Probably you have some of these in your possession or 
you know friends or neighbours who possess them . You 
can make a great contribution to the cause of the preser 
vation not only of our National Culture but also to the 
Culture of Humanity as a whole by arranging to present 
such manuscripts to the famous T. M. S. S , M , Library, 
Thanjavur. 


The manuscripts so presented will be accepted and 
acknowledged with pleasure and gratitude by the authorities 
of the Library . preserved with meticulous care and made 
available to successive generations of readers and scholars 
for study and research . The hitherto unpublished works 
found among them , will be printed and published in due 
course , as facilities occur, with the expression of the 
Library s gratitude for your gift. 


The great Scholar - King of Tanjore, Rajah Serfoji, has 
attained immortal fame by dedicating enormous time and 
wealth to the expansion and firm establishment of this 
world -famous Sarasvati Mahal Library . It is open to 
you to share the honour of Serfoji, in your own measure 
by contributing your manuscripts to the great institution 
built by him . 


This great Honour is beckoning to you to accept it . 
Will you hasten to take it up ? The Library waits for 
your answer , 
DISTRICT COLLECTOR & DIRECTOR , 

Sarasvati Mahal Library , Thanjavur . 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவை , பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் 

தந்தார் 
பெயர் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து 
பிரதிகளும் பெறுவர் . 


சுவடி 


வையகம் ! 


எனவே , “ நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 

என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறேன் 


தஞ்சாவூர் , 
21-12-98 


மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


சூடாமணி 


( உரிச்சொற் பனுவல் - நிகண்டு ) 


சிறப்புப் பாயிரம் 


வாழ்த்தும் நூற்பெயரும் 
பொன்னு நன்மணியுமுத்தும்புனைந்தமுக்குடைநிழற்ற 
மன்னுபூம்பிண்டி நீழல்வீற்றிருந்தவலைவாழ்த்தி 
மன்னிய நிகண்டுசூடாமணியெனவொன்று சொல்வன் 
இந்நிலந்தன்னின்மிக்கோர்யாவருமினி துகேண்மின் 


1 


பொன்னும் நன் மணியும் முத்தும் 

புனைந்தமுக் குடைநிழற்ற, 
மின்னுபூம் பிண்டி நீழல் 

வீற்றிருந் தவனை வாழ்த்தி 
மன்னிய நிகண்டு சூடா 

மணியென - ஒன்று சொல்வன் ; 
இந்நிலம் தன்னின் மிக்கோர் 

யாவரும் இனிது 2 கேண்மின் ! 


பொருள் : 

பொன்னும் நன்மணியும் முத்தும் பொன்னாலும் குற்றமில்லாத் 
மாணிக்கத்தாலும் முத்தாலும் 
புனைந்த - முறையே செய்தும் பதித்தும் கோத்தும் அழகாக ஒப்பனை 
செய்யப்பெற்ற 


டாட வேறுபாடு : 

1. சூளாமணி என சூடாமணி " வழங்கு பெயர் என்பது ஆய்வுரையில் நிறுவப் 
பெற்றுள்ளது . 
2 , இருந்து கேண்மின் 

இருந்து தான் கேட்பர் . 

மனம் உவந்து இனிது கேட்கு 
வேண்டுதல் பொருந்தும் , இதனை அடியொற்றிய அரும்பொருள் நிகண்டும் 
( செய் . 2 ) செவிமடுத்து இனிது கேண்மின் என்பதாலும் இனிது பாடம் பொருந்தும் . 
இசைந்து கேண்மின் இப்பாடத்திற்கும் மேற்காட்டியது பொருந்தும் . 


மாறு 


சூடாமணி 


சிறப்புப் 


செய்யுள் - 2 


மூக்குடை நிழற்ற - மூன்று குடைகள் நிழல்தர 
மின்னு பூம் பிண்டி நீழல் ஒளிவிளங்கும் மலர்களைக் கொண்ட அசோக 
மரத்தின் நிழலில் 
வீற்றிருந்தவனை - பெருமிதத்துடன் அமர்ந்துள்ள அருகக் கடவுளை 
வாழ்த்தி - யான் போற்றி 
நிகண்டு மன்னிய - சொல் தொகுதிகள் பொருந்திய 
சூடாமணி என சூடாமணி என்னும் பெயரில் 
ஒன்று சொல்வன் 

ஒரு நூலைச் சொல்வேன் . 
இந்நிலம் தன்னில் - இவ்வுலகத்தில் தமிழ் வழங்கும் இடமெல்லாம் 
மிக்கோர் யாவரும் நூலறிவில் மேம்பட விரும்புவோர் அனைவரும் 
இனிது கேண்மின் மனம் உவந்து கேட்பீர் . 


பொருள் விளக்கம் : 


நல்ல மாணிக்கம் குணம் பன்னிரண்டு அமைந்து குற்றம் பதினாறு 
அற்றது : 
மூன்று குடை - சந்திரா தித்தம் , 

சந்திராதித்தம் , நித்தியவிநோதம் . சகல பாசனம் என்பர் 
அருக சமயத்தார் : 
அசோக மரம் - அருகக்கடவுள் அமர்தற்குரிய மரம் 
நிகண்டு சூடாமணி- இந்நூல் ஆய்வுரையில் விளக்கம் உளது 
மிக்கோர் - நூலறிவில் மிகுதற்கு இந்நூல் அடித்தள நூலாதலின் நூலறி 
வில் மேம்பட விகும்புவோர் என 

எதிர்காலம் நோக்கி உரைக்கப் 
பெற்றது 
யான் என்னும் தோன்றா எழுவாய் வருவித்துரைக்கப்பட்டது . ஒன்று 
சொல்வேன் என்றால் ஒன்று , தனிச்சிறப்புடைய நூல் என்று ஆசிரியரின் 
தன்னம்பிக்கையை உணர்த்துகின்றது . 

( 1 ) 


மூன்று வகை முன் நூல்கள் 


பூமலியசோகினீழற்பொலிந்தவெம்மடிகண்ான்னாள் 
ஏமமாமுதநூல்சொல்லக்கண தாரியன்றபாவாற் 
றாமொருவழி நூல் சொல்லச்சார்புநூலறிருஞ்சொல்லத் 
தோமிலா மூன்று நூலுந்துவமெனவு 

தித்தவன்றே 


பாயிரம் 


சூடாமணி 


செய்யுள் -2 


2 பூமலி அசோகின் நீழல் 

பொலித்தாம் அடிகள் முன் நாள் 
ஏமமா முதல் நூல் சொல்லக் 

கணதரர் இயன்ற பாவால் 
தாம் ஒரு வழி நூல் சொல்லச் 

சார்பு நூல் பிறரும் சொல்லத் 
தோம் இலா மூன்று நூலும் 

துவம்என உதித்த அன்றே . ? 


பொருள் : 

பூ மலி அசோகின் நீழல் - பூக்கள் மிகுந்த அசோகமரத்தின் நிழலில் 
பொலிந்த எம் அடிகள் -- அழகாய் அமர்ந்த அருகக் கடவுள் 
முன் நாள் - தொன்மைக் காலத்தில் 
ஏமம் ஆம் முதல் நூல் சொல்ல - மாந்தரின் இன் பத்திற்குரிய முதல் 
நூலைச் சொல்ல 
கணதரர் கண தரர் என்னும் பெயர் கொண்ட அருகசமய ஆசிரியர் 
இயன்ற பாவால் 

தமக்கு இயல்பான பாடல்களால் 
தாம் ஒரு வழி நூல் சொல்ல 

தாம் ஒரு வழி நூலைச் சொல்ல 
பிறரும் சார்பு நூல் சொல்ல - பிற ஆசிரியர்களும் சார்பு நூல் சொல்ல 
தோம் இலா - குற்றம் இல்லாத 
மூன்று நூலும் இம்மூன்று வகை நூல்களும் 
துவம் என - நிலைத்த நூல்களாக 
உதித்த - தோன்றின 


பொருள் விளக்கம் : 


அடிகள் என்பது கடவுளைக் குறித்தும் , அடியவர்களைக் குறித்தும் 
வரும் .. இது சமண சமய 

சமண சமயத்தார் வழக்கு , 


பபா 


4 ச 


பாட வேறுபாடு : 

1. இலக்கணத்தியன்ற பாவால் ; இயற்கணத்தியன்ற பாவால் -- தாம் ஒரு வழிநூல் 
சொல்ல என்று தொடர்கின்றது . கண தரர் தாம் என்று இயையும் இயையு இவ் 
விரண்டு பாடங்களால் அமையாது . 

2 . உதித்தது அன்றே - மூன்று நூலும் என்னும் பன்மை தித்த என்னும் 
பன்மை வினைகொண்டு முடியும் . 


3 


சூடாமணி 


சிறப்புப் 
செய்யுள் - 3 
கன தரர் - கணதர் என்றும் குறித்தனர் . முன்னை முனிவர் ஒருவர் 
நொய்யரிசியையே உணவாகக் கொண்டதால் வடமொழியில் இப்பெயர் 
பெற்றார் . அவர் பெயர் இவருக்கு இடப்பெற்றது . 
இயன்ற பா எடுத்துக்கொண்ட பொருளிற்கு இயல்பாகத் 

தமக்கு 
இயைந்து வரும் பாடல் ( செய்யுள் ) 

சோர்வில்லாமை என்னும் பொருள் தொடர்பில் நிலைத்து 
நிற்பதைக் குறிக்கும் . பாடல் 548 காண்க . 

( அன்று , அசை 
நிலைகள் ) 

( 2 ) 


துவம் 


ஏ 


இந்நூல் எழக் கரணியம் 
அங்கதுபோயபின்றையலகினூல்பிறந்தமற்றுஞ் 
செங்கதிர்வரத்திற்றோன்றுந்திவாகரர் சிறப்பின்மிக்க 
பிங்கலருரை நூற்பாவிற்பேணினர்செய் தார் சேர 
இங்கிவையிரண்டுங்கற்கவெளி தலவென்றுசூழ்ந்து 


3 அங்கது போய பின்றை 

அலகு இல் நூல் பிறந்த ; மற்றும் 
செங்கதிர் வரத்தில் தோன்றும் 

திவாகரர் சிறப்பின் மிக்க 
பிங்கலர் உரை நூற் பாவில் 

பேணினர் , செய்தார் ; சேர 
இங்கிவை இரண்டும் கற்க 

எளிதல என்று சூழ்ந்து ... 
பொருள் : 

அங்கு - வடபுலமாகிய அவ்விடத்தே 
அது அந்நிலை 
போய பின்பு -- நிகழ்ந்து கழிந்த பின்னே 
அலகு இல் நூல் பிறந்த - எண்ணிக்கை இல்லா நூல்கள் தோன்றின . 
மற்றும் மேலும் 


* 


பட வேறுபாடு : 
குளகம் பலபாட் டொருவினை 

கொள்ளும் என்னும் 

இலக்கணப்படி இப் 
பாடலைத் தொடர்ந்து கருத்துக்கள் உள்ளமையால் இது குளகப் பாட்டு , குளகம் என்று 

இல்வாறு குறிப்பிடப்பெறும் 


பாயிரம் 


சூடாமணி 


செய்யுள் -3 


-- 


செங்கதிர் வரத்தில் தோன்றும் திவாகரர் - சிவந்த கதிர்களையுடைய 
இளஞாயிற்றின் மேன்மைப் பெயரினால் தோன்றிய திவாகரரும் 
பிங்கலர் பிங்கலரும் 
உரை நூற்பாவில் இலக்கணம் உரைத்தற்குரிய நூற்பாவினால் 
பேணினர் செய்தார் விரும்பி திவாகரம் , பிங்கலம் என்னும் நூல்களை 
முறையே செய்தனர் . 
இங்கு இவை இரண்டும் - இத் தமிழகத்தில் திவாகரம் , பிங்கலம் என்னும் 
இவ்விரண்டு நூல்களும் 
சேர - இணைத்துப் பார்த்து 
கற்க எளிது அல கற்பதற்கு எளிமை அல்லாதவை 
என்று சூழ்ந்து என்று ஆழ்ந்து எண்ணி 


பொருள் விளக்கம் : 

அங்கு - அருகர் வடமொழியில் மூலநூல் செய்ததாகக் குறிப்பதாலும் , 
அடுத்துத் தமிழகத்தைக் குறிக்க இங்கு என்று வருவதாலும் வட 
புலமாகப் பொருள் கொள்ளப்பெற்றது . 
திவாகரர்- ரு சமணச் சான்றோர் . தமிழில் கிடைத்துள்ள நூல்களில் 
பூதல் உரிச்சொற் பனுவல் நிகண்டு ) செய்தவர் . தம் பசி 

களைந்து 
பேணிய சேந்தன் என்னும் மன்னனுக்கு நன்றி படைக்கும் நோக்கில் 
அவன் பெயரையும் தன் பெயரையும் இணைத்துத் தாம் செய்த நூலுக்குச் 
சேந்தன் திவாகரம் என்று பெயரிட்டார் . 
செங்கதிர் வரத்தில் தோன்றும் தினம் - பகல் ; 

கதிர்களாகிய 
கைகளையுடையவன் எனும் வடசொல் 

வடசொல் கதிரவனைக் குறிக்கும் . 
கதிரவன் பெயரிடப்பெற்றதால் செங்கதிர் வரத்தில் தோன்றும் எனப் 

இவர் மாணவராகிய பிங்கலரும் இவரைச் செங்கதிர் வாத்தில் 
தோன்றும் திவாகரர் என்று இத்தொடரால் போற்றியமை குறிக்கத் 
தக்கது . 
பிங்கலர் - சேந்தன் திவாகரத்தை அடுத்துத் தமிழில் உரிச்சொற் பனுவல் 
செய்த சமணச் சான்றோர் . பிங்கலம் பொன்மை ( சூடா . 553 ) பொன் 
நிறத்து ஒளிதரும் கதிரவனைக் குறிக்கும் சொல் . தியாகரர் மாணவராகிய 
இவரும் கதிரவன் பெயர் பெற்றவர் . 


கரன் 


பட்டது . 


நூற்பா இதற்கு வடசொல்லாம் சூத்திரம் என்பதைக் கையாண்டார் . 
நூல் இலக்கணம் ; 

அதற்குரிய பாடல் . 


- 


5 


சூடாமணி 


சிறப்புப் 


செய்யுள் - 4 
சேர - திவாகரம் வழங்கிய காலத்திலேயே அடுத்துத்தோன்றிய பிங்கலம் 
அதனின்று வேறுபட்டும் , சில்லிடங்களில் முரண்பட்டும் உளது . 

இரண் 
டும் வேறுபாடுகளால் படிப்போர்க்குக் குழப்பத்தைத் தருவதால் இரண்டை 
யும் இணைத்து ஒருசேரக் கற்பது கடினம் என்பதைக் குறிக்கவே சேரக் 
கற்பது எளிதல என்றார் . அன்றி , இரண்டும் கற்பதற்கு எளிதல் 
என்று பொருளன்று . 

(3 ) 


தன்னாசிரியன் அறிமுகம் 


சொல்லொடுபொருளுணர்ந்தோன் சோதிட நீதிவல்லோன் 
நல்லறிவாளனெங்கள் நறுங்குன்றைஞானமூர்த்தி 
பல்லுயிர்க்கொருதாயாகும்பரமன்மாமுனிவன்மெய்ந்நூல் 
வல்லுநர்வல்லார்க்கெல்லாம்வரையறத் தரையில்வந்து 


4 சொல்லொடு பொருளு ணர்ந்தோன் 

சோதிட நீதி வல்லோன் 
நல்லறி வாளன் எங்கள் 

நறுங்குன்றை ஞான மூர்த்தி 
பல்லுயிர்க் கொருதாய் ஆகும் 

பரமன்மா முனிவன் மெய்ந்நூல் 
வல்லுநர் வல்லார்க் கெல்லாம் 

வரையறத் தரையில் வந்து ....... 


பாட வேறுபாடு : 

1 , நறுங் கொண்டல் --- இக்கருத்தில் மைம் முகில் குணபத்திரன் என் 
படுகிறார் ( செய் . 681 ) மூதல் அறிமுகமாக வாழ்ந்த ஊரைக் குறிப்பது சிறப்பு என்பதால் 
நறுங்குன்றை கொள்ளப்பெற்றது . 


று புகழப் 


நறுங்கொடை பின்னர் ( செய் . 353 ) நிரப்பு அடும் குணபத்திரன் என்பதால் 
இவர் கொடைத்தன்மை அறியப்படினும் மேற்சொன்ன கரணியத்தால் 

கொள்ளப்பெற்றது . 


குன்றைப் 


பாடம் 


6 


பாயிரம் 


சூடாமணி 


செய்யுள் - 5 


பொருள் : 

சொல்லொடு பொருள் உணர்ந்தோன் சொல்லின் தன்மையையும் 
அதற்குரிய பொருளையும் உணர்வில் கொண்டவனும் . 
சோதிட நீதி வல்லோன் சோதிட நூலிலும் அறங்கூறும் நூலிலும் 
வல்லவனும் 
நல்லறிவாளன் நன்றின்பால் உய்க்கும் தூய அறிஞனும் 
பல்லுயிர்க்கு ஒரு தாய் ஆகும் பரமன் ஓரறிவு முதல் ஆறறிவுவரை 
அனைத்துயிர்க்கும் தாய் 

அன்புடையவனாகி அருள் 
வழங்குபவனும் 
மாமுனிவன் - பெருமைக்குரிய முனிவனுமாகிய 
நறுங்குன்றை நல்ல குன்றையூரில் வாழும் 
எங்கள் ஞான மூர்த்தி - என்போன்றோர்க்கு அறிவுத்தந்தையாக 
மெய் நூல் மெய்ம்மைப் பொருள் தரும் நூல்களில் 
வல்லுநர் வல்லார்க்கு எல்லாம் வரை அற வல்லவர் அல்லாதவர் என்று 
வரைவின்றி அனைவர்க்காகவும் இந்நிலத்தில் 

வந்து 
தோன்றி , 


போன்று 


பிறந்து 


பொருள் விளக்கம் : 


தாயாகும் பரமன் அன்பால் 

தாபையும் அருளால் 

கடவுளையும் 
குறித்தார் 
வரை அற - வல்லார்க்கு அவர்க்கேற்ற ஆழ்பொருளும் அல்லார்க்கு அவர்க் 
கேற்ற சூழ்பொருளும் அறிவுறுத்தும் 

அறிவுறுத்தும் பாங்கால் எவ்வரையறையும் 
கொண்டு எவரையும் நீக்காமல் 
குன்றை - திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநறுங்குன்றம் . திருநறுங் 
கொண்டை என்ற வழக்கும் உண்டு . இங்கு சமணச் சமயச் 
சான்றோர் பீடம்உண்டு. 

( 4 ) 


தன்னாசிரியன் பெருமை 


1 . 


பரிதியொன்று தயஞ்செய்துபங்கயமநேககோடி 
முருகெழமலர்வித்தென்ன முகமுடனகமலர்த்தி 
மருவுமூத்தமிழைமுன்னாள் வளர்த்தபாண்டியனே போலக் 
கருதியவெல்லாந்தந்துகவிமணிமாலைசூடி 


7 


சூடாமணி 


செய்யுள் - 5 


சிறப்புப் 


5 பரிதியொன் றுதயம் செய்து 

பங்கய ம்அநேக கோடி 
முருகெழ மலர்வித் தென்ன 

மு.கமூடன் அகம லர்த்தி 
மருவுமுத் தமிழை முன்னாள் 

வளர்த்தபாண் டியனே போலக் 
கருதிய எல்லாம் தந்து 

3.விமணி மாலை 2 சூடி 


பொருள் : 

பரிதி ஒன்று உதயம் செய்து - ஒரு கதிரவன் தோன்றி 
அநேக கோடி பங்கயம் - பல கோடிக்கணக்கான தாமரைகள் 
முருகு எழ மலர்த்தது என்ன மணம் எழும்படி மலரச் செய்தது போல , 
முகமுடன் அகம் மலர்த்தி தம்மைச் சேர்ந்தாருடைய முகத்தோடு 
மனத்தையும் உவப்பால் மலரச்செய்து 
மருவும் முத்தமிழை - இயல் , இசை , நாடகம் எனப் பொருந்திய மூன்று 
தமிழையும் 
முன் நாள் வளர்த்த பாண்டியனே போல சங்ககாலத்தில் வளர்த்த 
பாண்டிய மன்னனைப் போல 
கரு திய எல்லாம் தந்து தம்மை அணுகியோர் கருதியவற்றை எல்லாம் 
கொடுத்து 
சவி மணி மாலை சூடி பலரும் போற்றிப் பாடிய பா மாலைகளைச் 
சூடி 


பொருள் விளக்கம் : 

பருதி ஒன்று ஞாயிறு ஒன்று தான் . எனினும் தம் ஆசிரியரது தனிச் 
சிறப்பைக் குறிக்க ஒன்றை அவர்மேல் வைத்துப் பாடியதாகவும் , அவராற் 


பாட வேறுபாடு : 

1. பருதி -- எதுகை கருதிப் பருதி என்றிருப்பினும் சொல்பிழையானது . 
என்பதே கதிரவனுக்குரிய சொல் . 


பரிதி 


2. கவின்மணி மாலை முத்தமிழ் வளர்த்த பாண்டியனுக்குப் புலவர் பாடிச் சூடியது 
போல , இவரும் கவியாகிய மணிமாலையைச் சூடி என்பதே சிறப்பு . 


பாயிரம் 


சூடாமணி 


செய்யுள் - 6 


கல்விப் பயன் பெற்றோர் கணக்கற்றவராக அநேக கோடி தாமரை கூறிட 
தாகவும் கொள்ள வேண்டும் . 
முருகு எழ மலர்வித்தல் - பயின்றோர் கல்வி மணம் மிகப்பெற்று , எழுச்சி 
பெற்று மகிழ்ந்ததைக் குறிக்கும் 
கவிமணி மாலை சூடி 

மன்னர்போலப் பெருமையுடன் திகழ்ந்ததால் 
புலவர் போற்றிப் புகழ்ந்து பாடிய சிறப்பினையுடையவர் என்பதாகும் , 
உருவகம் . 
மலர்வித்தென்ன 

மலர்வித்தது 

என்ன என்பதன் தொகுத்தல் 
விகாரம் ; கவிமணி மாலை உருவகம் . 

( 5 ) 


- 


தன்னாசிரியன் புகழ்ப்பெயரும் செய்வித்தமையும் 


செகமெனுபளிங்குமாடத்திகிரிவேந்தரையேபோலப் 
புகழெனும்பஞ்சி சேர்த்திப் பொலிவுறுபேரத்தாணி 
மகிழ்குணபத்திரனெங்கள் வழித்தெய்வம்போல்வான் சொல்ல 
இகபரமிரண்டும் வேண்டியியலிசைவல்லோர்கேட்ப 


6 செகமெனும் பளிங்கு மாடத் 

திகிரிவேந் தரையே போலப் 
புகழெனும் பஞ்சி சேர்த்திப் 

பொலிவுறு பேர் அத் தாணி 
மகிழ்குண பத்திரன் எங்கள் 

வழித்தெய்வம் போல்வான் சொல்ல 
இகபரம் இரண்டும் வேண்டி 

இயலிசை வல்லோர் கேட்ட ... 
பொருள் : 

செகம் எனும் பளிங்கு மாடம் உலகம் என்னும் பளிங்காலாகிய மண்ட 
பத்தில் 
திகிரி வேந்தரையே போல ஆணை ஆழியைக்கொண்ட மன்னரையே 
ஒப்ப 
புகழ் எனும் பஞ்சி சேர்த்தி - புகழ் என்னும் பஞ்சணை சேர்க்கப்பெற்று 
பொலிவு உறு - அழகு பெற்றுள்ள 
பெருமை அத்தாணி மகிழ் குணபத்திரன் - பெருமையுள்ள அரசு கட்டிலின் 
மீது அமர்ந்து மகிழ்கின்ற குணபத்திரன் என்னும் பெயரையுடைய 


9 


சூ -2 


சிறப்புப் 


சூடாமணி 


செய்யுள் -7 
எங்கள் வழிந்தெய்வம் போல்வான் எங்கள் குடிவழித் தெய்வம் 
போன்றவன் 
சொல்ல - உரிச்சொற் பனுவல் நூலை இயற்றென்று சொல்ல 
இகம் பரம் இரண்டும் வேண்டி -- வாழ்வாங்கு வாழும் வாழ்வின் பயனும் , 
வாழ்வின் பின் பெறும் வானுறையும் தெய்வப் பயனும் ஆகிய இரண்டை 
யும் விரும்பி 


பொருள் விளக்கம் : 

இயல் , இசை வல்லோர் கேட்ட -- இயல் தமிழிலும் , இசைத் தமிழிலும் 
வல்லவர் கேட்க 
திகிரி மன்னர் தம் ஆணை செலுத்தும் ஆட்சிச் சின்னமாகக் கொண்ட 
ஆணைச்சக்கரம் . இதனை ஆணை ஆழி என்பர் . 
வேந்தரையே --- ஓகாரம் தேற்றம் 
வழித் தெய்வம் - தம் குடிவழி மூன்னோர் வாழ்வாங்கு வாழ்ந்து 
புகழுடம்பு பெற்றுத் தம் குலத்திற்கே தெய்வமாகியவர் 
இயல் இசை வல்லார் கேட்ப உரிச்சொற் பனுவலில் உள்ள சொற்கள் 
இயல் தமிழுக்கும் , இசைத்தமிழுக்கும் உரியவை . ஆகையால் இவர்கள் 
கேட்ப என்றார் . நாடகத் தமிழச் சொற்கள் இவ்விரண்டாலும் அமைவன 
வால் அதனைக் குறிக்காது விடுத்தார் . 
செகம் எனும் பளிங்குமாடம் ; புகழ் என்னும் பஞ்சி - உருவகங்கள் ( 6) 


நூற்பொருளடக்கமும் . நெறிநூல்களும் 
விரவியதேவர்மக்கள் விலங்கொடுமரமிடம்பல் 
பொருள் செயும்வடிவுபண்பு போற்றிய செயலொலிப்பேர் 
ஒருசொற்பல் பொருளினோடுமூரைத்தபல் பெயர்க்கூட்டந்தான் 
வருமுறை திவாகரம்போல்வைத்துப்பிங்கலந்தை தன்னில் 


7 


விரவிய தேவர் , மக்கள் , 

விலங்கொடு மரம் ,இடம் , பல் 
பொருள் , செயும் , வடிவு பண்பு , 

போற்றிய செயல் , ஓ லிப்பேர் , 
ஒருசொல்பல் பொருளி னோடும் 

உரைத்தபல் பெயர்க்கூட் டந்தான் 
வருமுறை திவாக ரம்போல் 

வகுத்துப்பிங் கலந்தை தன்னில் , 


10 


பாயிரம் 


சூடாமணி 


செய்யுள் -7 


பொருள் : 

விரவிய- தமிழில் பலவாக விரவியுள்ள பெயர்ச்சொற்களுள் 
தேவர்பேர் - தேவப்பெயர்த் தொகுதியும் 
மக்கள்பேர் - மக்கட்பெயர்த் தொகுதியும் 
விலங்குபேர் - விலங்கின் பெயர்த் தொகுதி யோடு 
மரம்பேர் - மரப்பெயர்த் தொகுதியும் 
இடம்பேர் - இடப்பெயர்த் தொகுதியும் 
L! ல்பொருள்பேர்- பல்பொருட் பெயர்த்தொகுதியும் 
செயும் வடிவுபேர்- செயற்கை வடிவப் பெயர்த் தொகுதியும் 
பண்பு பேர் - பண்பு பற்றிய பெயர்த் தொகுதியும் 
போற்றிய செயல் பேர் - பேணி மேற்கொள்ளப்பெறும் செயல் 
பெயர்த்தொகுதியும் 
ஒலி பேர் - ஒலி பற்றிய பெயர்த்தொகுதியும் 
ஒருசொல் பல்பொருளினோடும் பேர் - ஒருசொற் பல்பொருட் 
தொகுதியுடனும் 
உரைத்த பல்பெயர்க் கூட்டம் பேர் - தினாகரத்துள் சொல்லப்பெற்ற 
பல்பெயர்க் கூட்டத்து ஒரு பெயர்த் தொகுதியும் 
திவாகரம் வரும் முறை போல் வைத்து - திவாகரத்தில் வரும் முறைபோல 
வைத்து 
பிங்கலந்தை தன்னில் - பிங்கலந்தையில் 


பற்றிய 


பொருள் விளக்கம் : 

விலங்கு ஓடு- தேவர் , மக்கள் , விலங்கு எனக் குறித்த உயிர்ப்பொருள்களி 
னின்றும் , தொடர்ந்து வரும் மரம் , இடம் முதலிய உயிரல் பொருள்களைப் 
பிரித்துக்காட்ட ஓடு சேர்த்தார் 
போற்றிய - எச்செயலைச் செய்யினும் அதனைச் செய்வோர் 

அதனில் 
மனம் வைத்துப் பேணி மேற்கொள்ளும் 
ஒலி பேர் - பேர் , பெயர் என்னும் பொருளில் இடை நிலை விளக்காக 
வைக்கப்பெற்றது . 12 வகைகளுடனும் சென்று சோந்து பொருள் தரும் . 
பத்துத்தொகுதிகளும் ஒருபொருட் பல்பெயர்த் தொகுதிகள் . 

ஆகையால் 
பத்தாவதாகிய ஒலியில் ஓடு சேர்த்தார் . 
பொருளின் ஓடு உ.ம் -11 ஆவதாகிய ஒரு சொற் பல்பொருட் பெயர்த் 
தொகுதி , எதுகைச் சொல்லமைப்புடையது ; அகரமுதலி போல . 12 ஆவது 
பல்பெயர்க்கூட்டத்து ஒரு பெயர்த் தொகுதி என்பது இருசுடர் , முத்தமிழ் 
முதலிய கூட்டப் பெயர்ப் பொருளை விரித்துச் சொல்லும் பகுதி . 


11 


என 


சூடாமணி 


சிறப்புப் 


செய்யுள் --7 


என் 


று 


பாடலை 


முன்ன தனின்றும் இது வேறுபட்டதாகையால் இவ்விரண்டையும் பிரித்துக் 
காட்ட ஒடு கொடுத்தார் , ஒருசொற் பல்பொருட் பெயர்த் தொகுதி தான் 
தமிழ் பயில்வார்க்குச் சொற்பொருள் காண மிகுதியும் பயன்படும் சிறப் 
படை... !டது . 

எனவே உம்மை கொடுத்தார் . (உம்மை - எச்சவும்மை ) 
உரைத்தல்பெயர்க் கூட்டம் - இவ்வாசிரியர் திவாகரர் , பிங்கலர் என் 
னும் இருவரது நூல்களையும் நெறியாகக்கொண்டு இந்நூலை அமைக் 
கின்றார் . 12 ஆவது தொகுதியாகிய பல்பெயர்க்கூட்டத்து ஒரு பெயர்த் 
தொகுதி பிங்கலத்தையில் இல்லை. பிங்கலர் உரைக்காதது . சேந்தன் 
திவாகரத்தில் உள்ளது , திவாகரர் உரைத்தது . எனவே திவாகரரால் 
சொல்லப்பெற்ற 

பொருள் கொள்ளப்பெற்றது , இதனைத் 
தொடுத்து மொழிவார் போல இந்நூலாசிரியர் 12 ஆவது தொகுதியின் 
கடைக்காப்புப் பாடலும் நூலின் இறுதிப் பாடலுமான 
உரைத்த பல்பேர்க் கூட்டத் தொருபெயாத் தொகுதி தன்னில் என்று 
உரைத்த என்னும் சொல்லை வைத்தார் . 
தான் அசை 
வருமுறை இத்தொடரை வரு முறை உரைத்தான் வீரைமன்னன் 
மண்டலவன் தானே 

விலங்கின் பெயாத்தொகுதிக் 
காப்பிலும் 

மரப்பெயர்த் தொகுதி தன்னை வருமுறை கூறலுற்றாம் என்று மரப் 
பெயர்த் தொகுதித் தொடக்கப் பாவிலும் வைத்தார் . இவ்விரு தொகுதிக 
ளிலும் மேலும் பலவற்றிலும் தொடக்கச் சொற்களாகவும் , முடிவுச் சொற்க 
ளாகவும் வரும் முறை திவாகரத்துடன் ஒத்தும் பிங்கலந்தையுடன் ஒவ்வா 
மலும் இருத்தல் குறிக்கத்தக்கவை . திவாகரத்தை 

அடி பொற்றி இவ் 
வாசிரியர் செல்கின்றமை புலனாகின்றது . 

எனவே , திவாகரம் வரும் 
முறை எனப்பெற்றது . 
விலங்கொடு விலங்கு இன் ஓடு என்று இன் சாரியை ஓசை இனிமை 
கருதி மட்டும் அன்று ; நூலாசிரியர் விலங்கின் பேர்த் தொகுதி என்றும் , 
‘ விரவிய விலங்கின் ஈட்டம் என்றும் அத்தொகுதியின் தொடக்கத் 
தும் கடைக்காப்பிலும் குறித்தமை கொண்டுமாகும் . அத்தொகுதியும் 
இன் சாரிபை கொண்ட பெயர் பெற்றது . 
பண்பு , செயல் , ஒலி.-- பற்றிய - 

பண்பு பற்றிய பெயரின் ஈட்டம் என்றும் 
செயல் பற்றும் பெயர்க் கூட்டத்தை என்றும் 


என்று 


கடைக் 


12 


பாயிரம் 

சூடாமணி 
செய்யுள் -8 
ஒலி பற்றும் பெயர்க் கூட்டத்தை என்றும் , 

ஒலி பற்றும் பேர்ச்சொல்லும் என்றும் 
பற்று ச்சொல் இணைத்தமை கொண்டு அவ்வத் தொகுதிகள் பற்றிய 
என்னும் சொற்பெய்து அமைக்கப்பெற்றன . 
பெயர் , பேர் - இரு சொற்களையும் ஆசிரியர் ஆங்காங்கு 

கையான் 
டுள்ளார் . பெயர் 13 இடத்தும் , பேர் 8 இடத்தும் 

வந்துள்ளன . பெரும் 
ஆட்சி கொண்டும் , ஒலி நயங்கொண்டும் பெயர் என்னும் சொல்லொடு 
தொகுதிப்பெயர் என்று அமைக்கப்பெற்றது . 

( 7 ) 


பனுவற்பாடலும் அவையடக்கமும் தன் பெயரும் 


ஒருங்குளபொருளுமோர்ந்திட்டுரைத்தனன்விருத்தந்தன்னில் 
இருந்தவை நல்லோர் குற்றமியம்பிடாரென்பதெண்ணித் 
திருந்தியகமலவூர் திதிருப்புகழ்புராணம் செய்தோன் 
பரந்தசீர்க்குணபத்திரன்றாள் பணிந்தமண்டலவன்றானே 


8 ஒருங்குள பொருளும் ஓர்ந்நிட் 

டுரைத்தனன் விருத்தம் தன்னில் , 
இருந்தவை நல்லோர் குற்றம் 

இயம்பிடார் என்ப தெண்ணித் 
திருந்திய கமல ஊர்தி 

திருப்புகழ் புராணம் செய்தோன் 
பரந்தசீர்க் குணபத் திரன் தாள் 

பணிந்தமண் டலவன் தானே 


I 


பாட வேறுபாடு : 


1 கமலமூர்த்தி பிங்கலத்தில் ( 192 ) அருகன் ஊர் தியாக அம்புயம் ( கமலம் ) 
சொல்லப்படுகிறது . சேந்தன் திவாகரம் ( 11 ) அபிதானமணிமாலை ( 4 ) முதலிய பல உரிப் 
பனுவல்களில் அருகப் பெயர்களில் கமலஊர்தி உள்ளது. ; கமலமூர்த்தி இல்லை . பின் 
எழுந்த அகர முதலிகள் பலவும் கமல ஊர்தி என்பதையே குறிக்கின்றன . இந்நூல் 
செய்யுள் 354 இல் மடம் அவிழ் கமல ஊர்தி வந்த வாமனை என்றுள்ளது . இதில் வந்த 
என்பது கமலத்தை ஊர்தியாகக கொண்டுவந்த என்னும் பொருளைத் தருவதும் 
வூர்தி என்னும் பாடத்தை உறுதிசெய்கின்றது . 


கமல் 


13 


சூடாமணி 


சிறப்புப் 


செய்யுள் - 8 


பொருள் : 


( பிங்கலந்தையில் ) 


உள்ள பொருள்கள் 


உள பொருள் ஒருங்கு உம் 
அனைத்தையும் , 


ஓர்ந்திட்டு - ஆராய்ந்து பார்த்து , 


அவை இருந்த நல்லோர் அவையில் இருந்த சான்றோர் , 
குற்றம் இயம்பிடார் என்பது எண்ணி -- குற்றம் சொல்லார் 
நினைந்து , 


என்பதை 


விருத்தம் தன்னில் ஆசிரிய விருத்தச் செய்யுளால் 
உரைத்தனன் உரைத்தான் 
(உரைத்தவன் எவன் என்றால் ) 


திருந்திய கமல ஊர்தி திருப்புகழ் புராணம் செய்தோன் - செவ்விய 
அருகக் கடவுளின் தெய்வப் புகழைப் புராணமாகச் செய்தவனாகிய 


பரந்த சீர் குணபத்திரன் தாள் விரவிய பெருமையை 
பத்திரன் என்பவனது திருவடிகளை 


உடைய குண 


பணிந்த மண்டலவன் 


வணங்கிய மண்டலவன் . 


பொருள் விளக்கம் : 


ஒருங்கு உம் பொருள் இயைபு கருதிப் பொருளும் என்பதிலுள்ள 
உம்மை ஒருங்கும் என்று ஒருங்குடன் கூட்டப் பெற்றது . 


உரைத்தனன் நூலாசிரியர் தம்மைப் படர்க்கையில் வைத்துக் குறிக் 
கின்றார் . யான் எனது என்னும் செருக்கறுத் தவரா தலின் யான் என்று 
தன்மையில் கூறார் ஆயினார் . ஒவ்வொரு தொகுதியின் கடைக் காப்புப் 
பாடலிலும் இவ்வாறே படர்க்கையில் தம்மைக் குறிக்கின்றார் , 


விருத்தம் - அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


இருந்த அவை என்பது அவை இருந்த என மாற்றப்பெற்றது . 


--- 


பாயிரம் 


சூடாமணி 


செய்யுள் -8 


குற்றம் இயம்பிடார் - அவையில் குற்றம் கூறாமை சான்றோர் இயல்பு . 
குற்றம் இருப்பினும் “ சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவே மற்றவரை 

ஈன்றார்க் கிறப்பப் பரிந்து ” 
என்று நாலடியாரும் குறித்தார் . இவ்வாசிரியர் தேர்ந்த மொழிப்புலவராக 
இந்நூலைக் குற்றமறச் செய்திருப்பினும் 

இதனை அவையடக்கமாகக் 
கூறுகின்றார் . 


திருப்புகழ் புராணம் இப்பெயரில் ஒரு நூல் உண்டென்றும் கூறுவர் . 
குணபத்திரன் இந்நூலாசிரியரின் 

ஆசிரியர் , 

சமணச் சான்றோர் . 
மன்னன் போன்ற சிறப்புடன் புலமை நடத்தியவர் . ஒவ்வொரு தொகுதியின் 
கடைக்காப்புப் பாடலிலும் இவரைப் போற்றிப் பாடுகின்றார் . 


மண்டலவன் நூலாசிரியர் . 

மண்டல புருடர் எனப் பிற்காலத்தில் 
குறிக்கப்பெற்றார் . ஆய்வுரையில் விவரங்கள் உள . 


தான் , 


சு 


அசைகள் 


முதல் தேவப்பெயர்த் தொகுதி 


( அருகன் முதல் வானவில் நிறைவாக 157 பொருள்களின் பெயர்கள் 


முதல் தேவப்பெயர்த் தொகுதியில் 


அருகன் முதல் 
பேய்வரை 


கடவுள் தேவப் 
பொருட் பெயர்கள் 


39 


வானம் முதல் 


இயற்கைத் தேவப் 
பொருட் பெயர்கள் 


விண்மீன் வரை 


73 


நாழிகை முதல் 
அயன் வாழ்நாள்வரை 32 


காலத் தேவப் 
பொருட் பெயர்கள் 


மழை முதல் 


வானவில் நிறைய 


வான வரவுத் தேவப் 
பொருட் பெயர்கள் 


13 


அடங்கியுள்ளன 


சூடாமணி 


தேவப் பெயர்த் தொகுதிப் பொருட் பெயர்கள் 

அகர நிரல் 


செய்யுள் எண் 


செய்யுள் எண் 


அ 


அசுரர் 


51 


75 
80 


உத் தரட்டாதி 
உத்தரம் 
உத்தராடம் 


86 
80 
84 
40 
76 


உமை 


உரோகிணி 


அச்சுவினி 
அத்தம் 
அமரர் மாது 
அமாவாசை 
அயன் வாழ்நாள் 
அரி 
அருகன் 
அருந்ததி 
அவிட்டம் 
அறுவகைப் பருவம் 


94 
96 
19 
9 
87 
85 
95 
82 


ஊழிக்காலம் 
ஊழித்தீ 


96 
59 


ஐந்துபக்கம் 
ஐயன் 


94 
36 


அனுடம் 


ஒருகலை 


ஆகாயம் 
ஆண்டிற்பாதி 
ஆயிலியம் 
ஆலங்கட்டி 


54 
96 
78 


கங்கை 
கர்க்கடகம் 
கனலொழுக்கு 
கன்னி 


- 


41 
72 
59 
73 


98 


60 
41 
52 
33 


72 
47 
100 
27 
45 
45 
90 
71 
52 
89 
91 


இடபம் 
இடாகினி 
இடி 
இந்திரன் 
இந்திரன் மனைவி 
இந்திரன் மைந்தன் 
இரா 
இராகு 
இராக்கதர் 
இராசி 
இருள் 
இரேவதி 


76 


காட்டழல் 
காடுகாள் 
காத்தருவர் 
காமன் 
கார்த்திகை 
கால நுட்பம் 
காலம் 
காலவிரைவு 
காலன் 
காளி 
காளி ஏவல் செய்வாள் 
காற்று 


87 
88 
89 
38 
48 
47 
55 


86 


sis ) 


17 


சூ -3 


சூடாமணி 


செய்யுள் எண் 


செய்யுள் எண் 


கீ 


கீழ் 


98 


தீத்தெய்வத்தின் பாரி 
தீத்தெய்வம் 
தீப்பொறி 


60 
60 
60 


குபேரன் 
கும்பம் 


37 
74 


கே 


துர்க்கை 
துலாம் 
துளி 


48 
73 
98 


கேட்டை 


83 
71 


கேது 


த 


சதயம் 
சந்திரன் 
சனி , 


85 
66 , 67 

71 


45 
51 
57 


50 


தெய்வ மெல்லியர் 
தெய்வம் 
தென்றல் 

தே 
தேவர் 

ந 
நறும்புகை 

நா 
நாமகள் 
நாழிகை 


சாமம் 


92 


சி 


59 


சிங்கம் 
சித்திரை 
சிவன் 


73 
81 
14 


43 
87 


நாள் 


90 


சுழற்காற்று 


56 


தி 


சூ 


நிலவு 


92 


குரியன் 


63 


நீ 


நீர் 


61 


செவ்வாய் 


68 


நெ 


சோ 


சோதி 


நெடும்போழ்து 
நெருப்பு 


88 
57 


81 


தருமதேவதை 


பகல் 


39 
74 


தனு 


பரணி 


தி 


திருமகள் 
திருவாதிரை 
திருவோணம் 


42 
77 
84 


பரிதியின் கிரணம் 
பரிதியின் வட்டம் 
பரிவேடம் 
பருவம் 


90 
75 
65 
65 
101 
92 . 
18 


பலம் இவன 


தீக்கடைகோல் 


60 


18 


பதி 


சூடாமணி 


செய்யுள் எண் 


செய்யுள் எண் 


பனி 
பனிக்காற்று 


31 
91 


பிரமன் 
பின்னை நாள் 


மூ 


83 
44 


பு 


புகை 
புதன் 
புத்தன் 
புனர்பூசம் 


99 
72 
98 
56 


96 
62 


பூசம் 
பூதம் 
பூரட்டாதி 
பூரணை 
பூரம் 
பூராடம் 


வா 


வாடை 


56 
96 
101 


பெருமழை 


101 

மூ 
56 

முருகன் 

முன்னை நாள் 
23 
91 மூலம் 

மூதேவி 
60 

மே 
69 மேகம் 
25 மேடம் 
78 மேல் 

மேல்காற்று 
78 
53 

வருடம் 
86 

வருணன் 
94 
79 
84 வாழ்நாள் 

வானவில் 
97 

வி 
விசாகம் 
53 விஞ்சையர் 

விடாமழை 
79 விண்மீன் 
74 விண்வீழ்கொள்ளி 
93 விநாயகன் 
93 வியாழன் 
89 விருச்சிகம் 
விளக்கு 

வீ 
93 வீரபத்திரன் 
92 

வெ 
வெய்யில் 
72 வெள்ளி 
77 

வை 
100 

வைகறை 

வைரவன் 
74 
ஆக பொருட்பெயர்கள் 157 


பே 


82 


பேய் 


மகம் 
மகரம் 
மதிதெரிகலை 
மதிமறைகலை 
மத்தியானம் 
மழை 


52 
97 
87 
59 
29 
70 
73 
60 


97 


LO 


மாதம் 


30 


மாலை 


மி 


92 
70 


மிதுனம் 
மிருகசீரிடம் 
மின் 


92 
35 


மீ 


மீனம் 


19 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -9 


முதல் தேவப் பெயர்த் தொகுதி 


சமணத்தேவன் அருகன் பெயர்கள் 
அநகனெண்குணனிச்சிந்தனறவாழிவேந்தன்வாமன் 
சினன் வானுறுவன் சாந்தன் சீனேந்திரனீதி நூலின் 
முனைவன்மாசேனன்றேவன் மூவுலகுணர்ந்த மூர்த்தி 
புனிதன்வென்றோன்விராகன் பூமிசைநடந்தோன் போ தன் 


9 அநகன் , எண்குணன் , நிச்சிந்தன் , 

அறவாழி வேந்தன் , வாமன் , 
சினன் , வரன் , உறுவன் , சாந்தன் , 

சீனேந்திரன் , நீதி நூலின் 
முனைவன் , மா சேனன் . தேவன் , 

மூவுல குணர்ந்த மூர்த்தி , 
புனிதன் , வென்றோன் , விராகன் , 

பூமிசை நடத்தோன் , போதன் , 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

அருகன்- சமண சமயத்தின் துறக்க நிலையாகிய கேவலி என்னும் 
அருகத்துவ நிலையை அருளுபவன் 
அநகன் - கலக்கமில்லாதவன் 
எண்குணன் - சூடா . செய் , 1129 இல் காணப்பெறும் எட்டு குணங்களை 
யுடையவன் 
நிச்சிந்தன் - நினைத்தற்கு அரியவன் 
வாமன் - வணக்கத்திற்குரியவன் 
சாந்தன் - அமைதியானவன் 
சினேந்திரன் - சூடா . செய் . 1132 இல் காணப்பெறும் எட்டுக் குற்றங்களை 
வென்றவன் 
முனைவன் - முதல் அறிவன் 
விராகன் - அவாவற்றவன் 
போதன் - அறிவுள்ளவன் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 10 


அருகன் தொடர்ச்சி 
பண்ணவன்கமலவூர் திபரமேட்டிகாதிவென்றோன் 
புண்ணியன் புலவன்புத்தன் பூரணன் பொன்னெயிற்கோன் 
விண்ணவன்விமவன்வீரன்வி நாயகன்வீ தசோகன் 
அண்ணல்வில்ம தனைவென்றோனருட்கொடிவேந்தனாசான் 


10 பண்ணவன் , கமல வூர்தி , 

பரமேட்டி , காதி வென்றோன் , 
புண்ணியன் , புலவன் , புத்தன் , 

பூரணன் பொன்னெ யிற்கோன் , 
விண்ணவன் , விமலன் , வீரன் , 

விநாயகன் , வீத சோகன் , 
அண்ணல்.வில் மதனை வென்றோன் 

அருட்கொடி வேந்தன் , ஆசான் 
பெயர்ப் பொருள் விளக்கம் : 

பண்ணவன் - தகுதிபெற்றோன் 
பரமேட்டி- மேலிடத்திருப்பவன் 
காதி வென்றோன் காதி என்னும் வினையை வென்றவன் 
புத்தன் - அறிவுள்ளவன் 
பூரணன் - நிறைவானவன் 
பொன் எயில் கோன்- சமய சரணத்தைச் சுற்றியுள்ள உதயதரம் , பிரீதி 
தரம் , கலியாண தரம் என்னும் மூன்று கோட்டைகளை 2 வென்றவன் 
விமலன்- மலம் அற்றவன் 
விநாயகன் - உறுதி போதிப்பவன் 
வீதசோகன்- துயரமில்லாதவன் 


அருகன் தொடர்ச்சி 
முத்தன் மாமுனிகருத்தன் முக்குடைச்செல்வன் முன்னோன் 
சித்தனெண்சிறப்புமுள்ளோன் திகம்பரன் கொல்லாவே தன் 
நித்தனின் மலனின்னாமனிராயு தன்நேமி நாதன் 
அத்தனனந்தன்சோதியரியணைச்செல்வனாதி 


பாட வேறுபாடு : 

1 கமலமூர்த்தி செய் . 8 இன் பா . வே . குறிப்பு இங்கும் பொருந்தும் . 

திருநூற்றந்தாதி செ , 18 உரை . 


21 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 11 


11 முத்தன் ; மா முனிவன் , கருத்தன் 

முக்குடைச் செல்வன் , முன்னோன் , 
சித்தன் , எண் சிறப்பும் உள்ளோன் , 

திகம்பரன் , கொல்லா (வேதன் , 
நித்தன் , நின் மலன் , நின் நாமன் , 

நிராயு தன் , நேமி நாதன் , 
அத்தன் ,அனந்தன் , சோதி , 

அரியணைச் செல்வன் , ஆதி ... 


பெ . பொ . விளக்கம் 


முத்தன் - காமம் முதலிய விட்டவன் 
கருத்தன் -உலகு படைத்தவன் 
முக்குடை - சந்திராதித்தியம் , நித்தியவிநோதம் , சகலபாசனம் என்பர் 1 
சித்தன் - செயல் முடிக்கும் வல்லவன் ; எண்சிறப்பு , சுடர்மண்டலம் , சுர 
துந்துபி , தெய்வத்துவனி, சிங்கப்பிடர் அணை , பிண்டி , வெண்சாமரை 
மலர்மாரி , பொற்குடை என வானவர் அருகனுக்குச் செய்யும் எட்டு 
வகைச் சிறப்புகள் ? 
திகம்பரன்- திக்குகளையே ஆடையாகக் கொண்டவன் . 
கொல்லா வேதன் - கொல்லாமையை மறையாக்கியவன் 
நித்தன்- பிறப்பு இறப்பு இல்லா நிலைத்தவன் 
நின்னாமன் - பெயரற்றவன் 
நிராயுதன் - படைகளற்றவன் 
நேமி - ஆழி 
அத்தன் - ஆளுமையுள்ளவன் 
ஆதி- மூலவன் 


பாட வேறுபாடு : 


1 சிலப்பதிகாரம் 

- 11-1 அடியார்க்கு நல்லார் உரை 


அவிரோதி ஆழ்வாரின் திருநூற்றந்தாதியில் காணப்பெறுவது . 


2 


22 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -12 


அருகன் தொடர்ச்சி 


ஆத்தன்குற்றங்களில்லானசோகமர்கடவுளாதன் 
சாத்தன் வேதாந்தனாதன் சமிய நாமயன் சுயம்பு 
நீத்தவன் பிதாவிதாதா நிரம்பானனந்தஞானி 
தீர்த்தன் மால்பகவன்சா மிசீபதிசீமான்செய்யோன் 


12 ஆத்தன் , குற் றங்கள் இல்லான் , 

அசோகமர் கடவுள் , ஆதன் , 
சாத்தன் , வே தாந்தன் நாதன் , 

சமி , யநா மயன் , சு யம்பு , 
நீத்தவன் , பி தா , வி தாதா , 

நிரம்பரன் , அனந்த ஞானி , 
தீர்த்தன் , மால் பகவன் , சாமி 

சீபதி , சீமான் , செய்யோன் , 


பெ . பொ . விளக்கம் : 


ஆத்தன் - தக்கவன் 
ஆதன் - முதல்வன் 
சாத்தன் - கொடியவரை ஒறுப்பவன் 
சமி - விருப்பு வெறுப்பில் சமமானவன் 
அநாமயன்- நோயில்லாதவன் 
சுயம்பு - தானே தோன்றியவன் 
விதாதா - படைப்பவன் 
நிரம்பரன் - ஆடை அணியாதவன் 
பகவன் - பகுத்து அளித்துக் காப்பவன் 
சாமி - உடைமையெல்லாம் உடையவன் 
சீபதி - சீமாட்டியின் கணவன் 
செய்யோன்- நேர்மையானவன் 

23 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் 13 


அருகன் நிறைவு 


நிருமலன்வர தன் சாது நிரஞ்சனன்விறலோன்யோகி 
தருமராசன்யுகா திசதுர்முகன்சா தரூபி 
திருமறுமார்பன் நீடுசிவகதிக்கிறைதொண்ணூறே 
அருகன் பேராகுமற்றும் பிதானமனந்தமாமே 


13 நிருமலன் , வரதன் , சாது 

நிரஞ்சனன் , விறலோன் , யோகி 
தருமரா சன் , யு காதி , 

சதுர்முகன் , சாத ரூபி , 
திருமறு மார்பன் , நீடு 

சிவகதிக் கிறைதொண்ணூறே 
அருகன் பேர் ஆகும் மற்றும் 

அபிதானம் அனந்தம் ஆமே . 


பெ . பொ . விளக்கம் : 


வரதன் - வரம் அளிப்பவன் 
நிரஞ்சனன்- குற்றம் இல்லா தவன் 
விறலோன் - வலிமையுள்ளவன் 
யுகாதி - உலகத் தோற்ற முதல்வன் 
சதுர் முகன் - நான்கு முகங்களை உடையவன் 
சாதரூபி - பொன் போன்ற நிறத்தவன் 
திருமறு மார்பன் - திருமகளை மறுவாக மார்பில் கொண்டவன் 
சிவகதிக்கு இறை - செம்மையான வீட்டுலகிற்குத் தலைவன் 
தொண்ணூறு - அருகன் பெயர்களின் கூட்டுத்தொகை எண் 
அபிதானம் - பெயர் 
அனந்தம் - கணக்கற்றது 
நீடு - அடைமொழி 
ஆம் - ஆகும் என்பதன் தொகுத்தல் 


அசை 


24 


தாங்க 


தொகுதி . 


சூடாமணி 


சூடாமணிப் பெயர்களோடு 
பிங்கலம் , கயாதரம் , நாமதீபம் 
ஆகிய மூன்று உரிச்சொற்பனுவல்கள் 


ஒப்பீடு 


சூடாமணி 
செய்யுள் 9-11 


பிங்கலம் 
செய்யுள் , 191 


கயாதரம் 
செய்யுள் . 15 


நாமதீபக் 
செம்யுள் 


அநகன் 


0 


-- 


** 


அருகன் 1 + 90 அருகன் 1 + 14 அருகன் 16 அருகன் பொருட் 

பெயரும் , பெயர் 
எண்குணன் எண்குணன் எண்குணன் 

களும் இடம் 
நிச்சித்தன் 

பெறவில்லை 
அறவாழி வேந்தன் அறவாழி வேந்தன் அறவாழி அண்ணல் 
வாமன் 
சினன் 
வரன் 
உறுவன் 
சாந்தன் 

சாந்தன் 
சினேந்திரன் , சினேந்திரன் , சினேந்திரன் , 
முனைவன் 

முனைவன் 
மாசேனன் , தேவன் 
மூவுலகுணர்ந்த 

பின்வருபவைதேவர் 
மூர்த்தி 

என்னும் பெயர்ப் 
புனி தன் 

பொருளில் அர் 
வென்றோன் 

என்னும் பன்மை 
விராகன் , 

இறுதி நிலையுடன் 
பூமிசை நடந்தோன் பூமிசைநடந்தோன் போதி நடந்தோன் உள்ளன . வெண்பா 

எண் : 63 


முனைவன் 


சம் . 


உ 


போதன் 


நூலாசிரியர் செய்யுளில் பெயர்களின் கூட்டுத்தொகையைக் குறிப்பர் . 
தலைப்புச்சொல் ( அருகன் போன்றது ) அடங்காதது அதனால் , தலைப்புச்சொல் 1 என் 
றும் குறித்து கூட்டுத்தொகை 90 என்றும் கூட்டல் குறியுடன் காட்டப்பெற்றுள்ளது . இவ் 
வமைப்பற்றவை செய்யுளில் அமைந்த எண் நிலைக்கேற்றவை , 


25 


சூ -4 


தேவப் பெயர் , 


சூடாமணி 


சூடாமணி 


பிங்கலம் 


கயாதரம் 


நாமதீபம் 


பண்ணவர் 


.. 


-- 


-- 


பண்ணவன் , பண்ணவன் , 
கமலவூர்தி 
பரமேட்டி 
காதிவென்றோன் 
புண்ணியன் , புண்ணியன் 
புலவன் 
புத்தன் 


ச 


புலவர் 


பூரணன் 


நாதன் 


நாதன் 


எச 


- 


சச 


-- 
. 


. 


... 


... 


.. 


- 


முனிவர் 


t 


பொன்னெயிற் பொன்னெயில் பொன்னெயில் 

கோன் 
விண்ணவன் , 
விமலன் , 
வீரன் , விநாயகன் ,, 
வீதசோகன் , 
அண்ணல் , 
மதனைவென்றேர்ன் , 
அருட்கொடியோன் , 
ஆசான் , 
முத்தன் , மாமுனி 
கருத்தன் 
முக்குடைச்செல்வன் முக்குடையோன் முக்குடையோன் 
முன்னோன் , 
சித்தன் , 
எண்சிறப்புள்ளோன் 
திகம்பரன , 

திகம்பரன 
கொல்லாவேதன் 
நித்தன் , நின்மலன் , 
நின்னாமன் , 
நிராயு தன் , 
நேமிநாதன் , 
அத்தன் , ஆனந்தன் , 
சோதி , 

சோதி 
அரியணைச் அரியணைச் 
செல்வன் , 

செல்வன் 


. 


. 


* 
. 


. 


i 


... 


--- 
.. 


.. 


காக 


பம். 


ஆதி , 


THI 


26 


தொரூதி 


சூடாமணி 


FE 


.. 


சாக 


. 


ஆத்தன் , 
குற்றங்களில்லான் , 
அசோகமர்கடவுள் அசோசமர்கடவுள் அசோகமர்ந்தோன் 
ஆதன் , சாத்தன் , 
வேதாந்தன் , 
நரதன் , சமி , 
சுயம்பு , நீத்தவன் , 
பிதா . விதாதா, 
நிரம்பரன் 
அனந்தஞானி 
தீர்த்தன் , மால் , 
பகவன் , பகவன் பகவன் 

பகவர் 


ச 


. 


சா 


சச 


. 


. 


--- 


TE 


சாமி , 


-- 
ச 


. 


சீபதி , சீமான் 
செய்யோன் 


நிருமலன் 
வரதன் , 


வரதன் 


சாது , 


.. 


- 


சம 





1 . 


6 
.. 
- 


நிரஞ்சனன் 
விறலோன் 
யோகி 
தருமராசன் 
யுகாதி 
சதுர்முகன் 
சாதரூபி 
திருமறுமார்பன் 
சிவகதிக்கிறை 


--- 


.. 


: 


சூடாமணிச் சொற்களைவிட பிற மூன்று நூல்களில் உள்ள 

மிகைப்பெயர்கள் 


பிங்கலத்தில் - பட்டாரகன் 
கயாதரத்தில் --சுத்தன் , அதிசயன் , புங்கவன் 
நாம தீபத்தில் - 


வேக 


M. 


27 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 9 முதல் 15 முடிய உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் ( சொல்லுருவம் மட்டும் ) 
சினன் - பதிற்றுப்பத்து , பாட்டு எண் . 22 , 

அடி எண் . 1 ; 
வென்றோன் - புறநானூறு , 125-10 ; புலவன் - அகநானூறு , 345-6 ; 
அண்ணல் - சிறுபாணாற்றுப்படை , 200 ; ஆசான்- பரிபாடல் , 2-61 ; 
முத்தன்- கலித்தொகை , 9-20 ; முன்னோன் - நெடுநல்வாடை ., 177 ; 
அத்தன்- குறுந்தொகை , 93-3 ; ஆதி- மதுரைக்காஞ்சி , 390 ; ஆதன் - 
ஐங்குறு நூறு , 1-1 ; சாத்தன் - புறம் , 178-5 ; நீத்தவன் - கலி , 
87-11 ; மால் -- திருமுருகாற்றுப்படை,, 12 ; செய்யோன் - 56-8; 
விறலோன்- நற்றிணை , 304-10 ; திருமறுமார்பன் - கலி , 104-10 . 


பிற தமிழ்ச் சொற்கள் 


எண்குணன் , அறவாழி வேந்தன் , உறுவன் , முனைவன் , 
தேவன் , பூமிசை நடந்தோன் , போதன் , 

பண்ணவன் 
பொன்னெயிற்கோன் , விண்ணவன் , அருட்கொடியோன் , மாமுனி , 
கருத்தன் , முக்குடைச்செல்வன் , முன்னோன் , சித்தன் , 
என்சிறப்புமுள்ளோன் , கொல்லாவேதன் , அரியணைச்செல்வன் , 
ஆத்தன் , குற்றங்களில்லான் , அசோகமர்கடவுள் , பகவன் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


முனைவன் , 


பண்ணவன் , 


உறுவன் , 


ஆதன் . 


வரன் , 


வடசொற்கள் : 
அருகன் , 

அநகன் , நிச்சிந்தன் , வாமன் , 
சாந்தன் , மாசேனன் , புனிதன் , 

விராகன் , பரமேட்டி 
புண்ணியன் , புத்தன் , 

வீரன் , விநாயகன் 
வீதசோகன் , முத்தன் திகம்பரன் , 

நித்தன் , 

நின்னாமன் 
நேமி நாதன் , - ஆனந்தன் , சோதி , சாத்தன் (சாஸ்தா), 
வேதாந்தன் , நாதன , 

சமி , அநாமயன் , சுயம்பு , பிதா, 


பூரணன் , 


28 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 14 


விதாதா , 

நிரம்பரன் , 
நிரஞ்சனன் , 

யோகி , 


சாது , 


தீர்த்தன் , 
தருமராசன் , 


சாமி , வரதன் , 
சாதரூபி , சீபதி . 


மணிப் பவளச் சொற்கள் : 

சினேந்திரன் , மூவுலகுணர்ந்த மூர்த்தி , கமலவூர்தி , காதி 
வென்றோன் , விமலன் , மதனை வென்றோன் , கொல்லாவே தன் 
நின்மலன் , நிராயுதன் , அநந்தஞானி , நிருமலன் , யுகாதி , 
சதுர்முகன் , சிவகதிக்கிறை , 

சீமான் . 


சைவத் தெய்வம் - சிவன் 


சங்கரனிறையோன் சம்புசதாசிவன்பேயோடாடி 
பொங்கரவணிந்தமூர்த்திபுராந்தகன்பூதநாதன் 
கங்கைவேணியன்கங்காளன்கடுக்கையங்கண்ணிசூடி 
மங்கையோர்பாகன் முன்னோன்மகேச்சுரன்வாமதேவன் 


14 சங்கரன் , இறையோன் , சம்பு , 

சதாசிவன் , பேயோ டாடி , 
பொங்கர வணிந்த மூர்த்தி , 

பராந்தகன் , பூத நாதன் , 
கங்கைவேணியன் , கங் காளன் , 

கடுக்கையங் கண்ணி குடி , 
மங்கையோர் பாகன் , முன்னோன் , 

மகேச்சுரன் , வாம தேவன் : 


பெ . பொ . விளக்கம் : 


சிவன் - செம்மையன் 
சங்கரன் - அழிப்பவன் 
இறையோன் - எங்கும் தங்கியவன் 
சம்பு - இன்பம் கொடுப்பவன் 
புராந்தகன் - ( புரம் அந்தகன் ) மூன்று கோட்டைகளை அழித்தவன் 
வேணியன் - சடைமுடியன் 
கங்காளன் - முழு எலும்புகளை அணிந் 


29 


பேச 
.. 


சூடாமணி 


தேவப் பெயாத 


செய்யுள் -15 


கடுக்கை - கொன்றை 
கண்ணி - தலைமாலை 
மகேச்சுரன் - கடவுளரில் மேம்பட்டவன் 
வாமதேவன - ஐந்து முகங்களில் வடக்குப் பார்வையுள்ள முகத்தெய்வம். . 


பாட 

உட்பட்டு 


சிவன் தொடர்ச்சி 


நீலகண்டன்மாதேவன் நிருமலன்குன்றவில்லி 
சூலபாணியனீசானன்பசுபதிசுடலையாடி 
காலகாலன்கபாலியுருத்திரன்கைலையாளி 
ஆலமர்கடவுணித்தனைமுகன் பரசுபாணி 


15 நீலகண் டன் , மா தேவன் , 

நிருமலன் , குன்ற வில்லி , 
சூலபா ணியன் , ஈ சானன் , 

பசுபதி , சுடலை யாடி , 
காலகா லன் , க பாலி 

உருத்திரன் , கைலை யாளி , 
ஆலமர் கடவுள் . நித்தன் , 

ஐம்முகன் , பரசு பாணி , 


பெ . பொ . விளக்கம் 


நீலகண்டன்- நீலநிறக் கழுத்துடையவன் 
சூலபாணி- சூலத்தைக் கையில் கொண்டவன் 
ஈசானன் - ஐந்து முகங்களில் மேல்நோக்கிய பார்வையுள்ள முகத்தன் ? 
பசுபதி- ஆன்மாக்களைக் காப்பவன் 
காலகாலன் - கூற்றுவனுக்கும் கூற்றுவன் 
கபாலி - தலையோட்டை அணிந்தவன் 
உருத்திரன் - பெருஞ்சினத்தவன் 


YYYYYYYYNNNN 


1 


சைவ சமய நெறி, பொதுவியலில் 332 - இன் உரையிற் காணப்பெறுவது . 


சிவதரு மோத்திரம் , பரிதா 89 : இன் உரையிற் காணப்பெறுவது . 


30 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -16 


கைலை ஆளி - கயிலாயத் தலைவன் 
ஆலமர் கடவுள் - ஆலமரத்தடியில் அமரும் கடவுள் 
நித்தன் - பிறப்பு இறப்பு இல்லாதவன் 
பரசுபாணி - மழுப்படையைக் கையில் கொண்டவன் 


(15 ) 


சிவன் தொடர்ச்சி 
அந்திவண்ணன் முக்கண்ணன் அழலாடிபாண்டரங்கன் 
சந்திரசேகரனானந்தன் சடைமூடியனந்தனாதி 
தந்தியீருரியோனம்பன் தற்பரனீரணிந்தோன் 
நந்தியேச்சுரனேறூர்ந்தோனக்கன்மாஞானமூர்த்தி 


16 அந்திவண் ணன் , முக் கண்ணன் , 

அழலாடி , பாண்ட ரங்கன் , 
சந்திரசே கரன் , ஆனந்தன் , 

சடைமுடி யனந்தன் , ஆதி , 
தந்தியீ ருரியோன் , நம்பன் , 

தற்பரன் , நீற ணிந்தோன் , 
நந்தி , ஈச் சுரன் , ஏ றூர்ந்தோன் , 

நக்கன் , மா ஞான மூர்த்தி 
பெ . பொ . விளக்கம் : 

அந்திவண்ணன்- செக்கர் வானம் போன்ற நிறமுடையவன் 
அழல் - நெருப்பு 
பாண்டரங்கன்- நீறுபூசி ஆடும் பாண்டரங்கம் 

என்னும் 
ஆடியவன் 
அநந்தன் - அழிவில்லாதவன் 
தந்தியுரியோன் - யானைத்தோலை உரித்துப் போர்த்தியவன் 
நந்தி- மகிழ்ச்சியுடையவன் 
நக்கன் - அழிக்கும் தலைவன் 
ஞானம் மூர்த்தி- மெய்யறிவே உருவானவன் 


கூத்தை 


( 16 ) 


சிவன் நிறைவு 


வரன்மறைமுதலிஈசன்மானிடமேந்திசோதி 
பிரமன்மாற்கரியோன் தாணுபிஞ்ஞகன் பினாகபாணி 
பரமனெண்டோளன்பர்க்கன்பவன்யோகிபகவானேகன் 
அரனுமாபதிசிவன் போறுபத்தாறனந்தமாமே 


* . 


31 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 17 


17 


வரன் , மறை முதலி , ஈசன் 

மானிட மேந்தி , சோதி , 
பிரமன் மாற் கரியோன் , தாணு , 

பிஞ்ஞகன் , பினாக பாணி , 
பரமன் , எண் டோளன் , பர்க்கன் , 

பவன் , யோகி , பகவான் , ஏகன் , 
அரன் ,உமா பதி , சிவன்பேர் 

அறுபத்தா றனந்தம் ஆமே . 2 


பெயர்ப் பொருள் விளக்கம் ; 


வரன் - மேலானவன் 
மான் இடம் ஏந்தி 

டம் ஏந்தி - மானை இடக்கையில் ஏந்தியவன் 
தாணு-அசைவில்லாதவன் 
பிஞ்ஞகன் - தலைக்கோலம் உடையவன் 
பினாகம் பாணி- பினாகம் என்னும் வில்லைக் கையில் உடையவன் 
பரமன்- பீடுடையவன் 
பர்க்கன் - பேரொளி உடையவன் 
பவன் - அனைத்தையும் தோற்றுவிப்பவன் 
ஏகன் - ஒன்று என்னும் இன்றியமையாமை கொண்டவன் 
அரன் - உலகம் முடிவாக அழிப்பவன் 
உமாபதி - உமைக்குக் கணவன் 
அறுபத்தாறு - சிவன் பெயர்கள் 66 
ஏ - அசை 


( 17 ) 


1 


பாட வேறுபாடு : 

ண்டோளன் கூற்றைப் பதைத்திட உதைத்த பாதன் 
அரனது நாமம் ஆறைந்திரட்டியாம் அனந்தம் மற்றும் 
இப்பாடத்தால் பர்க்கன் , பகவான் . ஏகன் , உமாபதி என்னும் சிவனைப் பற்றிய 
சொல்லாட்சிகள் விடுபட்டனவாகும் . சிவன் என்னும் பெயரே இல்லாமல் 
போகும் . எண்ணிக்கையும் வேறுபடும் . எனவே , மேற்பாடம் கொள்ளப் 
பெற்றது . 

அரனது நாமம் ஆறைந் திரட்டியாம் அனந்தம் மற்றும் " ...மேல் குறித்த 
பாடத்திற்கேற்ப ஆறைந்திரட்டி -60 என்னும் எண்ணிக்கை அமைந்துள்ளது . மேற்கண்ட 
கரணியம் இதற்கும் ஆகும் , 


2 


தொகுதி 


சூடாம 


செய்யுள் - 17 
ஒப்பீடு 


சதாசிவன் 


சூடாமணி பீங்கலம் கயாதரம் 

நாமதீபம் 
செய்யுள் 14-17 செய்யுள் , 94 , 95 செய்யுள் . 5,6 செய்யுள் 9-18 
சிவன் : 1 + 66 சிவன் : 1 + 100 சிவன் : 38 

சிவன் : 1 + 157 
சங்கரன் சங்கரன் சங்கரன் 

சங்கரன் 
இறையோன் இறைவன் 

இறை 

இறை 
சம்பு சம்பு சம்பு 

சம்பு 
சதாசிவன் 

சதாசிவன் 
பேயோடாடி பேயோடாடி 

பேயோடாடி 
அரவணிந்தமூாத்தி அரவணித்தோன் 

நாகாபரணன் 

பாம்பணிந்தோன் 
புராந்தகன் திரிபுராந்தகன் புராந்தகன் 
பூதநாதன் பூதபதி 

பூதப்படை போன் 
கங்கைவேணியன் கங்கா தரன் 

கங்காதரன் 

கங்கை 

யணிந்தோன் 
கங்காளன் கங்காளன் கங்காளன் 

கங்காளன் 
கடுக்கையங் கொன்றை 

கடுக்கை 
மாலையன் 

யணிந்தோன் 
மங்கையோர்பாகன் நாரிபாகன் 

உமைபங்கன் 
முன்னோன் 

முன்னவன் 
மகேச்சுரன் 

மகேச்சுரன் 
வாமதேவன் வாமதேவன் 

வாமதேவன் 


கண்ணிசூடி 


ச 


சச 


காளகண்டன் 
மாதேவன் 


ses 


நீலகண்டன் 
மாதேவன் 
அமலன் 
குன்றவில்லி 


* 


. 


சூலி 


சவ 


நீலகண்டன் 
மாதேவன் 
நிருமலன் 
குன்றவில்லி 
சூலபாணியன் 
ஈசானன் 
பசுபதி 
சுடலையாடி 
காலகாலன் 
கபாலி 
உருத்திரன் 
கைலையாளி 
ஆலமர்கடவுள் 


குலமேந்தி 
ஈசானன் 
பசுபதி 
ஈமத்தாடி 


பசுபதி 


பசுபதி 


காலகாலன் 


காலகாலன் 


உருத்திரன் 


கபாலி 
உருத்திரன் 
கைலையாளி 
ஆலமர் கடவுள் 


கபாலமேந்தி 
ருத்திரன் 
கயிலை நாதன் 
ஆலமர்ந்தோன் 


* 
+ 


33 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 17 


சூடாமணி 


பிங்கலம் 


கயாதரம் 


நாமதீபம் 


நித்தன் 
ஐம்முகன் 
பரசுபாணி 


நித்தன் 
ஐம்முகன் 
மழுவாளி 


நித்தன் 
ஜம்முகன் 


நித்தன் 
ஐந்துமுகன் 
மழுவேந்தி 


* சடைமுடி 


அந்திவண்ணன் அந்திவண்ணன் அந்திவண்ணன் 

அந்திவண்ணன் 
முக்கண்ணன் முக்கண்ணன் 

முக்கண்முதல்வன் இந்தினன் 

தீமுக்கணான் 
அழலாடி. அழலாடி 

அழலாடி 
பாண்டரங்கன் பாண்டரங்கன் பாண்டரங்கன் பாண்டரங்கன் 
சந்திரசேகரன் சந்திரசேகரன் 

பிறையணிந்தோன் 
ஆனந்தன் ஆனந்தன் 

ஆன 

னந்தன் ஆனந்தன் 
சடையோன் சடையோன் 

சடையன் 
அனந்தன் அனந்தன் 

அனந்தன் 

அந்தமிலான் 
ஆதி ஆதி 

தி 
கந்தியீருரியோன் யானையுரித்தோன் 

ஆனையைக் 

காய்ந்தோன் 
நம்பன் 

நம்பன் 
தற்பரன் தற்பரன் 

தற்பரன் 
நீறணிந்தோன் நீறணிகடவுள் 

வெண்ணீற்றன் 
நந்தி நந்தி 

நந்தி 
ஈச்சுரன் ஈச்சுரன் 

ஈச்சுரன் 
ஏறூர்ந்தோன் விடையோன் 

விடையூர்தி 
நக்கன் நக்கன் நக்கன் 

நக்கன் 
ஞானமூர்த்தி ஞானமூர்த்தி 


ஆதி 


நம்பன் 


விடையூர்தி 


--- 


WWWENT 


சடைமுடியனந்தன் என்பதொரு பெயராகக் கொள்ளப்பெற்றது . ஆயினும் , பிற 
உரிச்சொற்பனுவல்கள் சடையான் , சடையன் எனும் பெயரை - சடைப்பெயரளவு தனியே 
கூறுகின் றன . சடையாய் எனுமால் எனும் தேவாரமும் சடையனார் என்னும் நம்பி 
யாரூரர் தந்தை பெயரும் இப்பெயர் ஆட்சியைக் காட்டுகின்றன . எனவே . தனியாக உணரு 
மாறு காட்டப்பெற்றது . அன் விகுதி இன்மையாலும் இதனைத் தனிப்பெயராகக் கொள் 
டால் 66 என்னும் பெயர்த்தொகை 
கூடாமையானும் 

அடைமொழியாகக் கொள்ளப் 
மெற்றது . 


Plar 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -17 


வரன் 


வரன் 


வரன் 


மறைமு தலி 


ஈசன் 


ஈசன் 


ஈசன 


-T . 


மறைமுதலி 
ஈசன் 
மானிடமேந்தி 
சோதி 
பிரமன்மாற் 
கரியோன் 


மானிட மேந்தி 
சோதி 

சோதி 
மாலயற்கரியோன் 


மானேந்தி 
சோதி 
அயனுக்கெட்டான் , 
மாலுக்கெட்டான் 
தாணு 
பிஞ்ஞகன் 
பினாகி 


தாணு 
பஞ்ஞகன் 
பினாகபாணி 
பரமன் 
எண்டோளன் 
பர்க்கன் 
பவன் 


தாணு 
பிஞ்ஞகன் 
பினாகி 
பரமன் 
எண்டோளன் 
பர்க்கன் 


பிஞ்ஞகன் 
பினாகி 
பரமன் 


பரமன் 


எண்டோளன் 


பவன் 


யோகி 


யோகி 


யோகி 


பகவான் 


பகவன் 


பகவன் 


ஏகன் 


அரன் 


அரன் 
உமாபதி 


அரன் 


அரன் 
உமாபதி 


-- 


மிகை : பிங்கலம் : அரூபி . பரன் , கறைமிடற்றோன் , பாப்பதிகொழுநன் , 

கண்ணுதல் , எண்குணன் , சசிதரன் , பிறப்பிலி , நாயகன் , 
சயம்பு , காம நாசன் , பிதா , கருணாலயன் , தேவதேவன் , 
முத்தன் , முதல்வன் , சுத்தன் , வேதமுதல்வன் , அநாதி , 
நிருத்தன் , பூதேசன் , அங்கணன் , நிமலன் , திரியம்பகன் , 
விமலன் , நாதன் , வாமன் , 

கிரீசன் , 

புண்ணியன் புலித் 
தோலுடையான் , பித்தன் , நாசமில்லோன் , பாசுபதன் , 
பிரான் , சாமாரி , புராரி , அந்தகாரி. 


கயாதரம் : அநாதி , அத்தன் , சூலி , 

சுத்தன் , 
மருகன் , இக்கன்படவிழித்தோன் , 

அமலன் , 
முத்தன் . 


தக்கன் 
பித்தன் 


35 


தேவப் பெயர்த் 


4 மணி 


செய்யுள் -- 17 


நாமதீபம் : பெம்மான் , செம்மல் , திகம்பரன் . 

திகம்பரன் . ஐந்தொழிலான் 
நவமூர்த்தி , திரிமூர்த்தி , ஐயைந்துமூர்த்தி , சந்தியைந்தன் 
எழுத்தைந்தன் , அருள்வடிவன் , சுந்தரர் தூதன் , குபேர 
சிநேகன் , சுருதியோ தினான் , ஆகமங்கள் 

ஓதினான் 
எண்குணத்தினோன் . துடியேந்தி , தீயேந்தி , நஞ்சுண்டோன் 
சாமி , பித்தன் , 

ஞானி , பரன் , பங்கிற்பூணூலன் , 
அண்ணல் , சுகன் , நடன் , 

விடையுயர்த்தோன் , 
தோலுடையன் , தேவதேவன் , அத்தன் , காவலன் , பிரான் 
அங்கணன் , மன்றாடி , 

விமலன் . சங்கக்குழையன் 
பிச்சாடணன் , நிட்களன் , நின்னாமன் , நிரஞ்சனன் 
நிரந்தரன் , நிர்க்குணன் , சாட்சாத்காரன் , நிர்ப்பேதன் 
நிர்ச்சங்கன் , அத்துவிதன் , பூரணன் , அகண்டன் , 

அசலன் 
சூக்கன் , முத்தன் , அநுபவன் , முதல் , கண்ணுதல் , புராரி 
சித்தன் , , 

எண்ணெண் விளையாட்டான் , தந்திதாதை , குகன் 
தாதை , சருவஞ்சன் , அன்னையிலான் , தந்தையிலான் 
பிறப்பிலான் , அளவிலான் , அரியன் , பெருமான் , அன்பர்க் 
கெளியான் , சாமப்பிரியன் , அட்டமூர்த்தி , மனத் தினெட்டான் 
வாக்கினெட்டான் , தத்துவாதீனன் , மலவயிரி , சேய்க்கறி 
யுண்டோன் , சிங்கநகமணிந்தோன் ; இதுபோல் ஆமை 
அறுகு , ஆர் , கொக்கிறகு,, 

தும்பை , பன்றிக்கோடு 
மத்தம் , அக்கம் , எருக்கு ,, வன்னி , என்பு , வில்வம் 
மால்கண் , கரந்தை , 

மீன்கன் 

இவற்றுடன் 
அணிந்தோன் ஒன்றிய பெயர்கள் உள்ளன . 


ஆகிய 


. 


பார்தேராய்க்கொண்டோன் ; இதுபோல் வேதம்பரி 
அயன் பாகன் , மால்கணை 

தீக்கணைகூர் , கால்விசை 
மேரு கோதண்டம் , அரவ நாண் , ஞாயிறுமதி ஆழி , 

பால் 
வேலை அம்புத்தூணி ஆகிய இவற்றுடன் ஆகக்கொண்டோன் 
என்னும் சொல் ஒன்றிய பெயர்கள் உள்ளன . 


காமனை 


புலியை 


காலனைக்காய்ந்தோன் ; இதுபோல் 
ஆகிய இவற்றுடன் காய்ந்தோன் என்னும் சொல் ஒன்றிய 
பெயர்கள் உள்ளன . 


36 


தொரூதி 


சூடாமணி 


செய்யுள் -17 
சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 14 முதல் 17 முடிய உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


( சொல்லுருவம் மட்டும் ) 


ஆலமர் கடவுள் - புறம் , 198-9 , 


மூன்னோன்- நெடு , 177 , 
மதுரை , 390 , 


பிற தமிழ்ச் சொற்கள் 


சிவன் , இறையோன் , பேயோடாடி , கங்காளன் , கடுக்கையங்கண்ணிசூடி , 
மங்கையோர் பாகன் , மாதேவன் , குன்றவில்லி , சுடலையாடி , 

காலகாலன் . 
கைலையாளி , ஐம்முகன் , அந்திவண்ணன் , முக்கண்ணன் , 
அழலாடி , ஆதி , நம்பன் , தற்பரன் , நீறணிந்தோன் , ஏ றூர்ந்தோன் , மறை 
முதலி , மானிட மேந்தி , பிஞ்ஞகன் , எண்டோளன் , பகவான் , அரன் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


முன்னோன் , 


ஆதி , 


நம்பன் , 


முதலி . 


வடசொற்கள் : 


சங்கரன் , சம்புபூ , புராந்தகன் , கங்கைவேணியன் , மகேச்வரன் , ஈசானன் 
பசுபதி , கபாலி , நித்தன் , பரசுபாணி , பாண்டரங்கன் , சந்திரசேகரன் , 
ஆனந்தன் , நந்தி , ஈச்சுரன் , நக்கன் , வரன் , ஈசன் , சோதி , தாணு , பினாக 
பாணி , பரமன் , பர்க்கன் , பவன் , யோகி , ஏகன் . 


மணிப் பவளச் சொற்கள் : 


சதாசிவன் , அரவணிந்தமூர்த்தி , வாமதேவன் , நீலகண்டன் , நிருமலன் ,, 
சூலபாணியன் , சடைமுடி அனந்தன் , தந்தியீருரியோன் , ஞானமூர்த்தி , 
பிரமன்மாற்கரியோன் , உமாபதி . 

( 17 ) 


37 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 18 


ஓர்குண்டலன் ( பலதேவன் ) 
இலகுமோர்குண்டலன் மற்றிரேவதிகொண்கன் முற்றும் 
நிலவியமுசலிவெள்ளை நிகழ் நீலாம்பரன நந்தன் 
அவமுறுப்படையாக்கொண்டோனச்சு தன் முன்னர்வந்தோன் 
பலபத்திரன்காமபாலன்பனந்தாமன்பலதேவன்பேர். 


18 இலகும்ஓர் குண்ட லன் , மற் 

றிரேவதி கொண்கண் , முற்றும் 
நிலவிய முசலி , வெள்ளை , 

நிகழ் நீலாம் பரன் , அ நந்தன் , 
அலமுறு படையாக் கொண்டோன் , 

அச்சு தன் , முன்னர் வந்தோன் , 
பலபத்திரன் , காம பாலன் , 

பனந்தாமன் பலதே வன்பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


பலதேவன் - வலியதேவன் 
முசலி - உலக்கைப் படையினன் ; குளவி போன்ற படையினன் எனவும் 
சொல்வர் 
நீலம் அம்பரன் - கருப்பு உடையினன் 
அலப்படை - கலப்பைப்படை 
அச்சுதன் - அழிவில்லாதவன் 
காமபாலன் . - காமனைக் காப்பவன் 
பனத்தாமன் - பனம்பூ மாலையன் . 


ஒப்பீடு 


சூடாமணி - 18 பிங்கலம் - 143 கயாதரம் 
பலதேவன் 1 + 11 பலபத்திரன் 1 + 14 
ஓர்குண்டலன் குண்டலவன் 

இப்பெயர்கள் 
இரேவதிகொண்கன் இரேவதிகொழுதன் 

இல்லை 
முசலி 

முசலி 
வெள்ளை 


நாமதீபம் - 52 
பலதேவன் 1 + 10 
ஓர்குண்டலன் 
இரேவதிமன் 
முசலி 
வெள்ளை 
நீலாம்பரன் 


வெள்ளை 


நீலாம்பரன் நீலாம்பான் 


38 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 18 
அனந்தன் அனந்தன் 

அனந்தன் 
அலப்படை அலாயுதன் 

அலாயுதன் 
கொண்டோன் 
அச்சு தன் முன்னர் அச்சு தன் 

வந்தோன் முன்னோன் 
பலபத்திரன் பலபத்திரன் 

பலபத்திரன் 
காமபாலன் காமபாலன் 

காமபாலன் 
பனந்தாமன் பனந்துசன் 

பனந்தாமன் 
மிகை : பிங் : உரோகினிதநயன் , காளிந்திமர்த்தனன் , கருந்துகிலுடையன் 


கயா : 


நாம : 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 18 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வெள்ளை - பெரும்பாண் , 153 . 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

ஓர் குண்டலன் , மூசலி , அலப்படைகொண்டோன் , பனந்தாமன் , 


க , சொ . ஆக்கத்திற்குரியவை : 


முசலி , அலப்படை . 


வட சொற்கள் : 


அனந்தன் , பலபத்திரன் . 


மணிப் பவளச் சொற்கள் : 


நீலாம்பரன் . 


அச்சு தன்முன்னர்வந்தோன் , 


இரேவதிகொண்கன் , 
காமபாலன் , பலதேவன் . 


39 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -19 


திருமால் 


மாதவன் மாயன்செய்யவாமனன்வாசுதேவன் 
சீதுதரனந்தகோபன்றிருமகனுவணமேற்ற 
கேதனன்பதுமநாபன்கேசவன்பஞ்சவர்க்குத் 
தூதனே சாரங்கபாணிசுரிமுகச்சங்கமேந்தி 


19 


மாதவன் , மாயன் , செய்ய 

வாமனன் , வாசு தேவன் , 
சீதரன் , நந்த கோபன் , 

திருமகன் , உவணம் ஏற்ற 
கேதனன் , பதும நாபன் , 

கேசவன் , பஞ்ச வர்க்குத் 
தூதனே சாரங்க பாணி , 

கரிமுகச் சங்க மேந்தி 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

மாதவன் - மது என்பவன் மரபினன் 
வாமனன்-- குள்ள வடிவினன் 
வாசுதேவன் - வாசுதேவன் மகன் 
சீதரன்- திருமகளை மார்பில் ( தரித்தவன் ) கொண்டவன் 
உவணம் கேதனன் - கழுகுக் ( கருட ) கொடியினன் 
பதுமநாபன் - கொப்பூழில் தாமரை மலர் கொண்டவன் 
கேசவன் - அழகிய மயிருடையவன் 
சாரங்கபாணி- சாரங்கம் என்னும் வில்லைக் கையில் கொண்டவன் 
சங்கம் ஏந்தி - சங்கைக் கையில் ஏந்தியவன் 
செய்ய ( அடைமொழி ) - தேர்ந்த 
சுரிமுகம் ( அடைமொழி ) -வலமாகச் சுரிந்த முகத்தையுடைய 


திருமால் தொடர்ச்சி 
கொண்டல்வண்ணன் கோவிந்தனச்சு தன்மால் 
விண்டுவேலையிற்றுயின்றோன் விரகினாலுந்திபூத்தோன் 
வண்டுழாய்மவுலியா திவராகன்வைகுண்டநாதன் 
முண்டகாசனை கேள்வன்றாமோதரன் முராரிநேமி 


10 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -20 


20 கொண்டல்வண் ணன் , கா குத்தன் , 

கோவிந்தன் , அச்சு , தன் , மால் , 
விண்டு , வே லையிற் றுயின்றோன் , 

விரகினால் உந்தித்தோன் , 
வண்டுழாய் மவுலி , ஆதி 

வராகன் , வை குண்ட நாதன் , 
முண்ட காசனை கேள்வன் , * 

தாமோதரன் , முராரி , நேமி 


+ 


பெ . பொ . விளக்கம் 


கொண்டல் வண்ணன் - கார்முகில் நிறமுடையவன் 
காகுத்தன் - ககுத்தன் மரபினன் 
வேலை - பாற்கடல் 
உந்தி பூத்தோன் - கொப்பூழில் தாமரை மலர் பூக்கப்பெற்றவன் 
மால் --பெருமையுடையவன் 
விண்டு - பரந்த புகழுடையவன் 
துழாய் மௌலி - துழசி கொண்ட அரச டியை உடையவன் 
ஆதி வராகன் - மூலப் பன்றியாகத் தோன்றியவன் 
முண்டகாசனை கேள்வன் - தாமரை மீதுள்ள திருமகள் கணவன் 
தாமம் உதரன்- கயிற்றால் கட்டப்பெற்ற வயிற்றை உடையவன் 
முராரி - முரன் என்பவனுக்குப் பகைவன் 
நேமி - செலுத்துவோன் 
விரகினால் - வலிமையினால் 
ஏற்ற - ஏற்று எழுதிய 


திருமால் தொடர்ச்சி 


வலவன் தேவகிமைந்தன்வனமாலிபடியிடந்தோன் 
சலசலோசனனந்தசயனன்பீதாம்பரன்பேர் 
உலகளந்தருள்வோன் பஞ்சாயு தனுலகுண்டபெம்மான் 
அலகைதன் முலையோடாவியருந்தினோனாரசிங்கன் 


முண்டகா சனையின் கேள்வன் 


யன்றிருப்பின் அறுசீர் நிறைவாகும் . 


- 


41 


சூ -6 


னை 


தேவப் பெய்து 


சூடாமணி 


செய்யுள் - 21 , 22 


21 வலவன் , தேவகி மைந்தன் , 

வனமாலி , படியி டந்தோன் , 
சலசலோ சனன் ,அனந்த 

சயனன் , பீ தாம்பரன்பேர் 
உலகளந் தருள்வோன் பஞ்சா 

யுதன் , உல குண்ட பெம்மான் , 
அலகைதன் முலையோ டாவி 

அருந்தினோன் , நார சிங்கன் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


வலவன் - தேர் ஓட்டி 
வனம் மாலி - துழசி மாலையணிந்தவன் 
படி இடந்தோன் - நிலத்தைக் கிழித்தவன் 
சலசம் லோசனன் - தாமரை மலர்போன்ற கண்ணையுடையவன் 
அனந்தன் சயனன் - ஆதிசேடன் என்னும் 

பாம்பின்மேல் படுத் 
திருப்பவன் 
பீ தம் அம்பரன் - பொன் ஆடை உடுத்தவன் 
பஞ்ச ஆயுதன் - வில் , வாள் , சங்கு , ஆழி , தண்டு என்னும் ஐந்து படைக் 
கருவிகளை உடையவன் 
அலகை - பேய் போன்ற பூதனை 
நரம் சிங்கம் - மாந்த உருவமும் அரிமா உருவமும் கூடிய உடலை 
உடையவன் 


திருமால் நிறைவு 
அரவணைச்செல்வன் கண்ணனறி துயிலமர்ந்தமூர்த்தி 
பிரமனைப்பெற்றதாதைபின்னைகேள்வன் முகுந்தன் 
கரியவனெடியோன்காவற்கடவுணாரணனேழேழே 
அரியின்பேராகுமற்றும் பிதானமனந்தமாமே 


22 அரவணைச் செல்வன், கண்ணன் , 

அறிதுயில் அமர்ந்த மூர்த்தி , 
பிர்மனைப் பெற்ற தாதை , 

பின்னைகேள் வன் , முகுந்தன , 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 20-22 


கரியவன் , நெடியோன் , காவற் 

கடவுள் , நா ரணன் ஏ ழேழோ 
அரியின்பேர் ஆகும் மற்றும் 

அபிதானம் அநந்தம் ஆமே . 


பெ . பொ . விளக்கம் : 


அரவு அணை - பாம்புப் படுக்கை 
கண்ணன் - கருப்பு நிறத்தன் 
தாதா- தந்தை 
பின்னை கேள்வன் - நப்பின்னை என்பவள் காதலன் 
முகுந்தன் - காமம் கொடுப்பவன் 
நாரணன் - நீரில் வாழ்பவன் 
ஏழேழு - நாற்பத்தொன்பது 
ஏ - அசை .. 


ஒப்பீடு 


சூடாமணி19-22 பிங்கலம் - 130 


கயாதரம் -8 . 9 


நாமதீபம்44- 51 


நாராயணன் ; 70 அரி : 31) 


விட்டுணு : 123 


அரியின் பெயர் : 

1 + 49 
மாதவன் 
மாயன் 
வாமனன் 
வாசுதேவன் 


மாதவன் 
மாயவன் 
வாமனன் 
வாசுதேவன் 


மாதவன் 
மாயன் 
திரிவிக்கிரமன் 


மாதவன் 
மாயன் 
வாமன் 
வாசுதேவன் 

புதல்வன் 
சீதரன் 
நந்தகோன் 
புதல்வன் 


சீதரன் 

சீதரன் 
நந்தகோபன் மகன் நந்தகோபாலன் 


நந்தகோன் 
புதல்வன் 


கா 


பாட வேறுபாடு : 

1 என் றிவை ஆறெட்டே - நாரணன் என்னும் பெயர் விடப்பட்டு ஆறெட்டு என் 
48 எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது . திருமாலுக்குரிய பெயர்களுள் நாராயணன் மிகுந்த 
வழக்கானது . பிற உரிப்பனுவல்களும் இப்பெயரை விடவில்லை , 


43 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 20-22 


ரிங்கலம் 


கயாதரம் 


நாமதீபம் 


சூடாமணி 


புள்ளுயர்த்தோன் 


2 வணகேதனன் 


உவணமுயர்ந் 

தோன் 
பதும நாபன் 
கேசவன் 


கேசவன் 


பதுமநாபன் 
கேசவன் 
ஐவர் தூதன் 


பதுமநாபன் 
கேசவன் 
பஞ்சவர்க்குத் 

தூதன் 
சார்ங்கபாணி 
சங்கமேந்தி 


சார்ங்கபாணி 
சங்கமேந்தி 


சா 


முகில் 

வண்ணன் 
காகுத்தன் 
கோவிந்தன் 
அச்சு தன் 
மால் 
விண்டு 
வேலையிற் 
றுயின்றோன் 


மால் 


புணரியிற் 


கொண்டல் 

கொண்டல் 
வண்ணன் 

வண்ணன் 
காகுத்தன் காகுத்தன் 
கோவிந்தன் 

கோவிந்தன் கோவிந்தன் 
அச்சு தன் அச்சுதன் 

அச்சு தன் 
மால் 

மால் 
விடு விண்டு 

விண்டு 
வேலையிற் 

றுயின்றோன் றுயின்றோன் 
உந்திபூத்தோன் உந்திபூத்தோன் 
துழாய்மௌலி துளபமௌலியன் 
ஆதிவராகன் 

ஆதி வராகன் 
வைகுந்தநர தன் வைகுண்டநாதன் 
முண்டகாசனை 

கேஸ்வரன் 
தாமோதரன் தாமோதரன் தாமோதரன் 

முராரி 
நேமி 

சக்ராயுதன் 


என் 


துழாய்ப்புயன் 
வராகன் 
வைகுண்டன் 


மூராரி 


தாமோதரன் 
முரனைவென்றோன் 
நேமி 


வலவன் 


வலவன் 
தேவகிமைந்தன் 


- 


வலவன் 
தேவகிமைந்தன் 
வனமாலி 
படிபிடந்தோன் 


வனமாலி 


படிமுழுதிடந் 


தோன் 


பாரிடந்தோன் 


சலசலோசனன் 


சலசலோசனன 


த 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 20-22 


அனந்தசயனன் அனந்தசயனன் 

பாம்பிற்றுயில் 

வோன் 
பீதாம்பரன் 

பீதாம்பரன் பீதாம்பரன் பீதாம்பரன் 
உலகளந்தருள் உலகினையளந் 
வோன் தோன் 

பாரளந்தோன் 
பஞ்சாயுதன் பஞ்சாயுதன் பஞ்சாயுதன் பஞ்சாயு தன் 
உலகுண்ட 

பெம்மான்உலகமுண்டோன் உலகமுண்டோன் பாருண்டோன் 
அலகைமுலையோ 
டாவியருந்தி அலசை முலை 

பேய்முலையோ 
னோன் யுண்டோன் 

டுயிர் தின்றோன் 
நாரசிங்கன் நாரசிங்கன் 

நரசிங்கன் 


நாரசிங்கன் 


கண்ணன் 


ஞானத்துயிலோன் 


பிரமனத்தன் 


: 


அரவணைச் 

அரவணைச் 
செல்வன் 

செல்வன் 
கண்ணன் கண்ணன் 

கண்ணன் 
அறிதுயிலமர்ந்த அறிதுயிலமர்ந் 
மூர்த்தி 

தோன் 
பிரமனைப்பெற்ற பிரமன் தந்தை 

தரதை 
பின்னை கேள்வன பின்னைகேள்வன் 
முகுந்தன் முகுந்தன் முகுந்தன் 
கரியவுன் கரியோன் 

கரியவன் 
நெடியோன் நேடியோன் 

நெடியோன் 
காவற்ஈடவுள் காவற்கடவுள் 
நாரணன் நாராயணன் 

நாரணன் 


மு -குந்தன் 
கரியோன் 
நீண்டோன் 
காவற்கடவுள் 
நாரணன் 


மிகை : பிங்கலம் : சனார்ந்தனன் , திருமால் , வாமன் , திரிவிக்கிரமன் , 
திருமறுமார்பன் , வரதன் , அனந்தன் , கடல்வண்ணன் , 

சௌரி , 
மதுசூதனன் , திருமகள் கொழுநன் , பூமகள் கொழுநன் , உவணவூர்தி , 
பரந்தாமன் , பகவன் , பூவைவண்ணன் , இருடிகேசன் , தசாவவ 
தாரன் , குறவன் , நெடுமால் , நந்தகோபாலன் , ஆயிரம்பெயரோன் , 
அருந்தமன் . 


கயா : 


வரன் , 


கருணாகரன் , 
பகையூர் வாகனன் , 

கற்கி . 


கமலைக்குரியவன் , 
மதுசூதனன , ஆயன் , 


வரியுரகன் 
வரையெடுத் 


தோன் , 


45 


பங் 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


T 


செய்யுள் 20-22 


பசசை 


கோசலை 
பொன்னைப் 


விராதனை , 


வாணனை . 


மிகை : நாம ; இராமன் , 

பலதேவன் , 

பரசன் , கிட்டிணன் , மீனன் 
கூர்மன் , குதிரையன் , ஆயிர நாமன் , ஆலிற்றுயில்வோன் 
கோலிற்றுயில்வோன் , ஆழியான் , செங்கணான் , 
விசையசாரதி , 

கோபாலன் , மாரனத்தன் , 
புதல்வன் , அசோதைபுதல்வன் தாசரதி , 
புணர்ந்தோன் ; இதுபோல் அவனியை , சீதையை , எண்மரை , 
ஆய்ச்சியரை இவற்றுடன் வென்றோன் சொல் ஒன்றிய பெயர் 
கள் . உபேந்திரன் , பெருமாள் , 

நாற்கையன் 
புருடோத்தமன் , வில்லன் , 

வாளன் , 

சங்கன் , தண்டன் 
புள்ளூர்ந்தோன் , பொன்னைவென்றோன் ; இதுபோன்று 
திரிசிரனை , பொற்கண்ணனை , 

வாலியை , கும்பகன்னனை 
காலகேயரை, 

கரணை , 
கஞ்சனை , மூலனை , சோமுகனை , 

கயிடவனை 
கவந்தனை , வஞ்சமானை , தந்தவக்கிரனை , மாலியை 
சிசுபாலனை , இலங்கேசனை , மதுவை , 

தாடகையை 
சுமாலியை , துந்துமியை , 

தூடணனை , சாத்தூலியை 
ஆகிய இவற்றுடன் வென்றோன் சொல் ஒன்றிய பெயர்கன் , 
புள்வாய் , கீண்டோன் , மலைக்குடை செய்தோன் , வண்டுருவன் 
சோரன் , மருந்திடந்தோன் , பாண்டியட்டோன் , சாலமெய்தோன் 
பாம்பாடி , பண்டுருவன் , கன்றாற்கனியெறிந்தோன் 
சீதைசிறைகடிந்தோன் , பூபாசந்தீர்த்தவன் , 
சுரர்க்கமுத நல்கினோன் , வாரிகடைந்தோன் , 

வாரிவரம் 
பிட்டோன் , வாரியடைத்தோன் , 

காரி , மணிப்புயன் 
மறுப்புயன் , இராகவன் , ஆயன் , 

விட்டுணு . 


நாரயணன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 19 முதல் 22 முடிய உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : ( சொல்லுருவம் மட்டும் ) 
அரி- முருகு 76 மால் - முருகு 12 

விண்டு மதுரை 

202 
நேமி - சிறுபாண் 253 வலவன் - சிறுபாண் 260 , 

, கண்ணன் - பரி 15-49 
நெடியோன்- பெரும்பாண் 402 


காட் 


46 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 23 


பிற தமிழ்ச் சொற்கள் 
மாதவன் , மாயன் , 

சங்கமேந்தி , கொண்டல்வண்ணன் 
வேலையிற்றுயின்றோன் , உந்திபூத்தோன் , துழாய்மெளமி , படியிடந் 
தோன் , உலகளந்தருள்வோன் , உலகுண்ட பெம்மான் , 

அலகை 
முலையோடாவியருந்தினோன் , அரவணைச்செல்வன் , 

கரியவன் 
காவற்கடவுள் . 


க , சொ , ஆக்கத்திற்குரியவை: 


மௌலி , 


வலவன் . 


வட சொற்கள் : 


வாமனன் , சீதரன் , பதும் நாபன் , 

கேசவன் , சார்ங்கபாணி 
காகுத்தன் , அச்சுதன் , வைகுந்தநாதன் , தாமோதரன் , 

முராரி 
நேமி , வனமாலி , சலசலோசனன் , அனந்தசயனன் , பதாம்பரன் 
நாரசிங்கன் , 

முகுந்தன் , நாரணன் . 


மணிப் பவளச் சொற்கள் : 
வாசுதேவன் , நந்தகோபன்மகன் , உவணகேதனன் , பஞ்சவர்க்குத் 

ஆதிவராகன் , முண்டகாசனை கேள்வன் , தேவகினமாந்தன் 
பஞ்சாயு தன் , அறிதுயிலமர்ந்த மூர்த்தி , பிரமனைப் பெற்ற தாதை 
பின்னைகேள்வன் . 


தூதன் , 


நான்முகன் 


பிரமன்மேதினிபடைத்தோன் பிதாமகன்பி தாவிதாதா 
வரனயன் மலரோனிந்தமண்பொதுத்தந்தைவேதா 
இரணியகருப்பன்போதனினயமாலுந்திவந்தோன் 
குரவனோ திமமுயர்த்தகொடியினனன்னவூர்தி 


23 பிரமன் , மே தினிப டைத்தோன் , 

பிதாமகன் , பிதா , வி தாதா , 
வரன் , அயன் , மலரோன் , இந்த 

மண்பொதுத் தந்தை , வேதா, 


E - SH 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


போர் 


பேர் 


செய்யுள் - 23 , 24 


இரணிய கருப்பன் , போ தன் , 

இனியமால் , உந்தி வந்தோன் , 
குரவன் , ஓ திமம்உ யர்த்த 

கொடியினன் , அன்ன ஊர்தி ; 


- 


பெ . பொ . விளக்கம் : 


வேதா 


பிரமன் - மறை ஓதுவோன் 
மேதினி - உலகம் 
பிதாமகன்- தந்தைக்குத் தந்தை 
வி .தாதா - உலகைப் படைத்தவன் 
அயன் - திருமாலிடத்தில் பிறந்தவன் 

தா- படைப்பவன் 
இரணியம் கருப்பன்- கருவில் பொன்னன் 
போதன் - அறிவுடையவன் 
குரவன் - தந்தை 
ஓதிமம் - அன்னம் 
இந்த- அண்மைக் குறியீடு 
இனிய- ( அடைமொழி ) அழகிய 


பிரமன் தொடர்ச்சி 


றைசதானந்தனீண்ட வெண்கணன்வி திசுயம்பு 
மறையவன நந்தன்ஞானிமான்மகன்வாணிகேள்வன் 
முறைதெரிபகவன்வானோர்முதல்வனான்முகன்விரிஞ்சன் 
நறைமலிகமல யோனி நாமமாறைந்துமாமே . 


24 இறை , சதா னந்தன் , ஈண்ட 

எண்கணன் , விதி , சு யம்பு , 
மறையவன் , அநந்தன் , ஞானி , 

மான்மகன் , வாணி கேள்வன் , 
முறைதெரி பகவன் , வானோர் 

முதல்வன் , நான் முகன் , வி ரிஞ்சன் , 
நறைமலி கமல யோனி 

நாமம் ஆறைந்தும் ஆமே . 


48 


பதி 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -23 , 24 


பெ . பொ . விளக்கம் 


இறை- தலைவன் 
சதானந்தன்- மிகுந்த மகிழ்ச்சி உடையவன் 
விதி- யாவற்றையும் விதிப்பவன் 
ஞானி - அறிவுடையவன் 
மால் மகன் - திருமால் மகன் 
வாணி கேள்வன் - நாமகள் கணவன் 
விரிஞ்சன் - படைப்பவன் 
கமலம் யோனி -- கொப்பூழ்த் தாமரைபைப் பிறப்பிடமாகக் கொண்டவன் 
ஈண்ட -- கடிய 
முறைதெரி - அறந்தெரிந்த 
நறைமலி- தேன் மிகுந்த 
நாமம் - பெயர் 
ஆறைந்து - முப்பது 


* 


ஒப்பீடு 


சூடாமணீ23-24 பிங்கலம் - 156 


கமாதரம் -12 . 13 


நாமதீபம்54-55 


28 


பிரமன் - 28 


பிரமன் : 1 + 39 
படைப்போன் 


மண் 


பரமன் : 1 + 30 
மேதினி 

படைத்தோன் 
பிதாமகன் 
பிதா 


படைத்தோன் 
பிதாமகன் 


பிதாமகன் 


பிதாமகன் 


விதாதா 


விதாதா 


விதாதா 


விதாதா 


பெரன் 
அயன் 
மலரோன் 


வரன் 
அயன் 
மலரோன் 


அயன் 


வரன் 
அயன் 
மலரோன் 


மண் 


LIT 


வேதா 


வேதா 


வேதா 


பொதுத்தந்தை பொதுத்தந்தை 
வேதா 

இரணியகெர்ப்பன் 
இரணியகருப்பன் இரணியகருப்பன் இரணியகெற்பன 
போதன் போதன் 

போதன் 
மாலுந்தி 
வந்தோன் வந்தோன் 


உந்தியில் 


49 


சூ -7 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -23 , 24 


சூடாமணி 


ரிங்கலம் 


கயாதரம் 


நாமதீபம் 


அன்னக் 
கொடியோன் 


குரவன் 
அதிமமுயர்த்த 

கொடியோன் 
அன்னவூர்தி 
இறை 
தானந்தன் 
SF:: ணன் 
விதி 


குரவன் 
அன்ன 

முயர்த்தோன் 
ஓதிமவாகனன் 
இறை 
சதானந்தன் 
எண்கணன் 
விதி 


அன்ன 
முயர்ந்தோன் 
அன்னமூர்த்தோன் 
இறை 
சதானந்தன் 
எண்கண்ணன் 


இறை 
சதானந்தன் 
எண்கணன் 
விதி 


விதி 


சுபம் 


சதுமறையோன் 


மறையோன் 
அனந்தன் 


மறையவன் 
அநந்தன் 
நானி 
மான்மகன் 
வாணிகேள்வன் 


மறையோன் 
அநந்தன் 
ஞானன் 
மான் மகன் 
பாரதிகொழுநன் 


ஞான 


மால்மகன் 

மால்சேய் 
வெள்ளைத்தையல் வாணிமன்னன் 
தன்கேள்வன் 


பகவன் 


. 


பகவன் 
வானோங் 

முதல்வன் 
நான் முகன் 
விரிஞ்சன் 
கமலயோனி 


வானவர் 

முதல்வன் 
நான் முகத்தோன் நான் முகன் 
விரிஞ்ரூன் விரிஞ்சன் 
கமலயோன 


வானோர் 

முதல்வன் 
சது முகன் 


கமலன் 


மிகை : பிங் : அந்தணன் , 

வேதன் , 
இறைவன் 


ஆரணன் , 

சூதன் , 


சம்பு , தாதா , 

பரமேட்டி , 


கம் , 


பிரசாபதி 
திசைமுகன் 


க யா : துய்யவன் . 

சூதன் , 

நாற்கையவன் , வெய்யவன் 
தாதை தாதா , பரமேட்டி , 

பாதலந்தந்தோன் 
பிரசாபதி , 

கம், பதுமவுந்தி , சம்பு , சாதன் 


நாம : பிதா , 


சம்பு , 


பரமேட்டி , 


குரவன் , 


சூதன் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -23 . 24 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 23 முதல் 24 முடிய உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


இறை- பெரும்பாண் 265 , விதி - முருகு 95 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


மலரோன் , மண்பொதுத்தந்தை , போதன் , மாலுந்திவந்தோன் , குரவன் , 
ஓதிமமுயர்த்த கொடியோன் , அன்ன ஆர்தி , எண்கணன் , மறையவன் , ஞானி , 
மான்மகன் , வாணிகேள்வன் . விரிஞ்சன் , பாகவன் , வானோர்முதல்வன் , நான் 
மு : கன் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


குரவன் , இறை , விதி 


வட சொற்கள் : 


பீரமள் , விதரதா , வரன் , அயன் , வேதா , சதானத்தன் , சுயம்பு , அநந்தன் 
கமலயோனி . 


பணிப் பவளச் சொற்கள் : 


மேதிவி படைத்தோன் , பிதாமகன் , இரணியகருப்பன் . 


புத்தன் 


தருமராசன்முனீந்திரன்சினன்பஞ்சதாரைவிட்டே 
அருள்சுரந்தவுணர்க்கூட்டுந்ததாகதனாதிதேவன் 
விரவுசாக்கியனேசைனன்விநாயகன் சினந்தவிர்த்தோன் 
அரசு நீழலிருந்தோனறிவரன்பகைவன் செல்வன் 


TRA : 


51 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -25 


25 


தருமரா சன் ,முனீந்திரன் , 

சினன் பஞ்ச தாரை விட்டே 
அருள்சுரந் தவுணர்க் கூட்டும் 

ததாகதன் , ஆதி தேவன் , 
விரவுசாக் கியனே , சைனன் , 

விநாயகன் , சினந்த விர்த்தோன் , 
அரசு நீ ழல்இருந்தோன் , 

அறிவரன் , பகைவன் , செல்வன் . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


தருமராசன் - அறத்தின் தலை யன் 
முனீந்திரன் - முனிவர்க்கரசன் 
சிவன் . 

--அவாவை வென்றவன் 
ததாகதன் - தூய அறிவினன் 
சாக்கியன் - தேக்கரச்சோலையில் வாழ்பவன் 
சைனன் -- ஆன்மிகப் பயிற்சியினன் 
விநாயகன் - நன்மையை அறிவுறுத்துபவன் 
அரசு நீழல் - அரசமர நிழல் 
அறிவரன் - அனைத்தையும் அறிந்த மேலானவன் 
பகைவன் - காமனுக்குப் பகைவன் 
செல்வன் - அருட்செல்வம் நிறைந்தவன் 
விரவு - பொருந்திய 


புத்தன் தொடர்ச்சி 
அண்ணலேமாயாதேவி ஈ தனகளங்கமூர்த்தி 
கண்ணியகலைகட்கெல்லாம் நாதன் முக்குற்றமில்லான் 
எண்ணில்கண்ணுடையோன்வாமனேற்றபுண்ணியத்தின்மூர்த்தி 
புண்ணியமுதல்வன் சாந்தன் பூமிசை நடந்தோன் புத்தன் 


52 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -26 


25 


அண்ணலே , மாயா தேவி 

சுதன் , அகளங்க மூர்த்தி , 
கண்ணிய கலைகட் கெல்லாம் 

நாதன் , முக் குற்ற மில்லான் , 
எண்ணில்கண்ணுடையோன் , வாமன் , 

ஏற்றபுண்ணியத்தின் மூர்த்தி , 
புண்ணிய மூதல்வன் , சாந்தன் , 

பூமிசை நடந்தோன் , புத்தன் , 


பெ . பொ . விளக்கம் : 


புத்தன் - மெய்யறிவைக் கண்டவன் 
சுதன் - மகன் 
அகளங்க மூர்த்தி- களங்கமில்லாத வடிவினன் 
வாமன் -- அழகானவன் 
சாந்தன் - பொறுமையுள்ளவன் 
பூமிசை - பூவின் மேல் 
கண்ணிய - கருதிய 
ஏற்ற - ஏற்றுக்கொண்ட 


ஒப்பீடு 


சூடாமணி 25 , 25 


பீங்கலம் 194 


கயாதரம் 14 


நாமதீபக் 127 


புத்தன் 17 


பவுத்தன் 5 


" 


e 

܀ 


ததாக தன் 


ஈச 


புத்தன் 1 + 24 

புத்தன் 1 + 13 
தருமராசன் 

தருமன் 
மூனீந்திரன் 
சினன் 

சினன் 
ததாக தன் 
ஆதிதேவன் 
சாக்கியன் 
சைவன் 
வி நாயகன் 
சினந்தவிர்த்தோன் 
அரசு நீழலிருந் போதிவேந்தன் 

தோன் 


- 


(மானிடவர்க்கத்துள் 
இந்திரியத்தைப் 
பொருளென்போன் 
பெயர்களாக 
உள்ளவை ) 


போதியான் 


தேவப் பெயர்தி 


சூடாமணி 


செய்யுள் 25-26 


வரன் 


த 


* 


வரன் 
பகவன் 

பகவன் 
செல்வன் 
அண்ணல் 
மாயாதேவிசு தன் 
அகளங்கமூர்த்தி 
கலைகட்கெல்லாம் 

நாதன் 
புக்குற்றமில்லான் . 
எண்ணில்கண் 

பணுடையோன் 
பரமன் வாமன் 

வாமன் 
புண்ணியத்தின் 

மூர்த்தி 
பண்ணியமுதல்வன் 
சாந்தன் சாந்தன் 

சாந்தன் 
பூமிசை நடந்தோன்பார்மிசை நடந் 

தோன் 


மிகை : பிங் ; புங்கவன் , முனைவன் , புனிதன் , அறிவன் , பிடகன் . 


கயா ; முப்பிடகன் , தவன் , நல்லறிவன் , காமன் , பகைவன் , அனுக் 

கருமமுத்தன் , சுகதன் , அறவன் , மாமுளிவன் , 
கோ , பாரமிதையவன் , கோதமன் , 


கிரன் , 


உ 


நாம : சிவரன் , தேரன் , கந்தமூத்தன் . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 25 முதல் 26 முடிய உள்ள சொற்களுள் 


சங்க இலக்சியச் சொற்கள் : 

சீனன் - பதி 221 செல்வன் - முருகு 151 , அண்ணல் - கிறுபாண் 2008 


SWEET 


54 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 25 , 26 , 27 


பிற தமிழ்ச் சொற்கள் 

ஆதிதேவன் , சாக்கியன் , சினந்தவிர்த்தோன் , அரசு நீழலிருந்தோன் , 
பசுவன் , முக்குற்றமில்லான் , எண்ணில் கண்ணுடையான் , பூமிசை நடந்தோன் . 


க , சொ , ஆக்கத்திற்குரியவை 


சினன் , அண்ணல் , 


வடசொற்கள் : 

புத்தன் , தருமராசன் , முனீந்திரன் , ததாகதன் , சைனன் , விநாயகன் , 
வரன் , வாமன் , புண்ணியத்தின் ) மூர்த்தி , சாந்தன் . அசுவங்கமூர்த்தி . 


மணிப் பவளச் சொற்கள் : 

மாயாதேவிசுதன் , கலைகட்கெல்லாம் நாதன் , 


புண்ணிய முதல்வன், 

( 25 , 26 ) 


இந்திரன் 


மேகவாகனன்வேன்விக்குவேந்தன்விண்முழுதாளி 
பாகசாதனே வச்சிரபாணிகோபதிசிறப்பாம் 
நாகநீணகர்க்கு நா தனான்மருப்பியானையூர்தி 
போகிவாசவனே வேந்தன்புறந்தரன்புலவன் சக்கிரன் 


27 


மேகவா கனன் , வேல் விக்கு 

வேந்தன் , விண்ழழு தாளி , 
பாகசா தனனே வச்சிர 

பாணி , கோ பதி , சி றப்பாம் 
நாகநீ ணகர்க்கு நாதன் , 

நான்மருப் பியானை யூர்தி , 
போகி , வா சவனே , வேந்தன் , 

புரந்தரன் , புலவன் , சக்கிரன் , ... 





r s 


55 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் 27 , 28 


பெ . பொ . விளக்கம் : 


நெல் 


இந்திரன்- (இந்திரம் - கிழக்கு ) கிழக்குத் திசைக்கு உரியவன் . 
முதலான கூலங்களைக் சொடுப்பவன் . 
பாகசா தனன்- பாகன் என்னும் பகைவனைக் கொன்றவன் 
ஆளி - ஆள்பவன் 
வச்சிரபாணி - வச்சிரப் படையை உடையவன் 
கோபதி- வானத்துத் தலைவன் 
போகி - இன்பங்களைக் கொள்பவன் 
வாசவன் - செல்வம் உடையவன் 
புாம் தரன்- பகைவர் உடம்பைப் பிளப்பவன் 
சக்கிரன் - கொடியவரை வெல்வதில் வல்லவன் 
ஏ -- எண்ணிடைச் சொல் 
சிறப்பு ஆம் நாகநீள் நகர் -சிறப்புடைய தேவருலகத் தலை நகர் 


(27 ) 


இந்திரன் தொடர்ச்சி 


மருத நன்னிலத்துவேந்தன் மருத்துவன்வானோர்கோமான் 
புருகூதன் கசிமணர்ளன்புரோகிதன்கௌசிகன்னே 
கரியவன்சுனாசீரனனாகண்டலனுடன்வலாரி 
அரிசதக்கிருதுநீண்ட வாயிரங்கண்ணனிந்திரன் 


28 மருதநன் நிலத்து வேந்தன் , 

மருத்துவன் , வானோர் கோமான் , 
புருகூதன் , சசிம ணாளன் , 

புரோகி தன் , கௌசி கன்னே 
கரியவன் . சுனாசீரன் , ஆ 

கண்டலன் , உடன்வ லாரி , 
அரிசதக் கிருது , நீண்ட 

ஆயிரங் கண்ணன் , இந்திரன் , 


பெ . பொ . விளக்கம் : 


மருத நன்னிலத்து வேந்தன் - வயல் , வயல்சார்ந்த நிலத்தின் தலைவன் 
மருத்துவன்- ( மருந்து - காற்று ) ஒரு கருவை ஏழு பங்கு காற்றாக்கியவன் . 
புருகூதன் - வேள்விக்கு வரவேற்கப்படுபவன் 


ப 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -27-28 


சசி- இந்திராணி 
புரோ 
பாகிதன் - ஆன்மிக ஒழுங்குகளில் முன்கொள்ளப்பெறுபவன் 
கௌசிகன் - குசிகர் மரபினன் 
சுனாசீரன் - சிறந்த படைகளையுடையவன் 
ஆகண்டலன் - பகைவர்களைக் கண்டிப்பவன் 
வலாரி - வலன் என்பவன் பகைவன் 
அரி - பகைவர்களை அழிப்பவன் 
சதக்கிருது - நூறு வேள்விகளை உடையவன் 
நன்மை ( நிலம் ) - அடைமொழி கௌசிகன்னேன் விரிந்தல் 
ஏ -அசை 

விகாரம் 
உடன் - மூன்றாம் வேற்றுமைச் சொல்லுருபு 
நீண்ட - பெருகிய 


ஒப்பீடு 


சூடாமணி 27 - 28 பிங்கலம் - 160 


கயாதரம் -16 


நாமதீபம் - 62 


இந்திரன் 
மேகவாகனன் 
வேள்வி நாயகன் 


இந்திரன் -13 
முகிலூர்தி 


இந்திரன் 29 
மேகமூர்ந்தோன் 


இந்திரன் 1-28 
மேகவாகனன் 
வேள்விக்கு 

வேந்தன் 
விண்முழுதாளி 
பாகசாதனன் 
வச்சிரபாணி 


விண்கோ 


விண் முழுதாளி 
பாகசாதனன் 
வச்சிரப் 


பாகசாதனன் 
வச்சிரபாணி 


பாகசாதனன் 
வச்சிரன் 


படையோன் 


கோபதி 
நாகர்க்குநாதன் 


கோபதி 
பொன்னகர்ச் 

செல்வன் 
அயிராவதன் 


நான் மருப்பி 

யானையூர்தி 
போகி 
வாசவன் 
வேந்தன் 
புரந்தரன் 
புலவன் 


போகி 
வாசவன் 
வேந்தன் 


போகி 
வாசவன் 


வாசவன் 


புரந்தரன் 


புரந்தரன் 
புலவன் 


புரந்தரன் 
புலவன் 


காகம் 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் 27 , 28 


சக்கிரன் 


. 


சக்கிரன் 

சக்கிரன் 
மருத நிலத்து மருதக்கிழான் 

வேந்தன் 
மருத்துவன் 
வானோர்கோமான் தேவர்வேந்தன் கரர்பதி 
பருகூதன் 

புருகூதன் 
சமணாளன் சசிவல்லவன் 
புரோகிதன் புரோகிதன் 
கௌசிகன் 

கௌசிகன் 
கரி பவன் 

கரியவன் 
பனசீரன் 

சுனாசி 
-ஆகண்டலன் ஆகண்டலன் 

ஆகண்டலன் 
வலாரி வலாரி 

வலாரி 
அரி அரி 

அரி 
சதக்கிருது சதமகன் 

சதமகவான் 
ஆயரங்கண்ணன் ஆயிரங்கண்ணன் 


. 


மருதநாதன் 
மருத்துவன் 
அண்டர்கோன் 
புருகூதன் 
சசிமன் 
புரோகிதன் 
கோசிகன் 
கரியோன் 
சுனாசி 
ஆகண்டலன் 
வலாரி 
அரி 
சதமகன் 
ஆயிரங்கண்ணன் 


மிகை : பிங் : அமராவதியோன் , சக்கிரந்தனன் , மகவான் , 

வரைசிறகரிந்தோன் , திருமலிசுவர்க்கன் , 
காண்டாவனன் , மால் , வெள்ளைவாரணன் 
நாதன் . 


வானவன் 
புலிதன் 
ஐந்தரு 


கயா : புரந்தரன் , 


வெண்போதகத்தன் 


வெள்ளையானையூர்ந்தோன் 


நாம ; மால் , உச்சிரவாவூர்ந்தோன் , 
இடிக்கொடியன் , 

மகவான் . 


4 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 27 முதல் 28 முடிய உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


அரி- முருகு 76 , இந்திரன் - பரி 8 , 33 , 
வேந்தன் -- நெடு 187 , 

புாந்தரன் - பரி 5 , 56 , 
மருத்துவன் -- கவி 17 , 19 , 


போகி- பெரும்பாண் . 90 , 
-புலவன் - அகம் 345 , 6 , 


58 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -27 . 29 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


வேள்விக்கு வேந்தன் , விண்முழுதாளி , நான்மருப்பியானையூர்தி , மருத 
நிலத்து வேந்தன் , வானோர்கோமான் , கரியவன் , ஆயிரங்கண்ணன் , 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


மூழுதாளி , புலவன் , மருத்துவன் . 


வட சொற்கள் : 

இந்திரன் , மேகவாகனன் , பாகசாதனன் , வச்சிரபர்ணி , போகி : ளாசவன் , 
புரந்தரன் , சுக்கிரன் , புருகூதன் , புரோகிதன் , கொள்சிறன் , சுனாசீரன் , ஆகண் 
டலன் , வலாரி , சதாக்கிருது . 


மணிப் பவளச் சொற்கள் : 

நாகர்க்குநாதன் , கோமதி சசிமணரளன் , 


பிள்ளையார் ( விநாயகன் ) 


அங்குசபாசமேந்திஅம்பிகை தனயன்முன்னோன் 
ஐங்கரன் மூத்தோனொற்றையணிமருப்பினனேரம்பன் 
கங்கைபெற்றோன் முக்கண்ணன் கணபதியீசன்மைந்தன் 
வெங்கயமுகனேயாகுவாகனன்வி நாயகன் பேர் 


29 அங்குச பாச மேந்தி , 

அம்பிகை தனயன் , முன்னோன் , 
ஐங்கரன் மூத்தோன் , ஒற்றை 

அணிமருப் பினன் , ஏ ரம்பன் , 
கங்கைபெற் றோன் , முக் கண்ணன் , 

கணபதி , ஈசன் மைந்தன் , 
வெங்கய முகனே ஆகு 

வாகனன் , விநாய கன்பேர் . 


59 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 29 


பெ . பொ . விளக்கம் : 


விநாயகன் - மேம்பட்ட தலைவன் , தன்னினும் வேம்பட்ட 

தலைவன் 
இல்லாதவன் 
அங்குசம் , பாசம் ஏந்தி - தோட்டியையும் , 

சுண்டு கயிற்றையும் ஏந்திய 


வன் 


ஐங்கரன் - ஐந்து கையினன் 
மருப்பு- கொம்பு 
ஏரம்பன் - உருத்திரன் பக்கத்திலுள்ளவன் 
கணபதி- கணங்களுக்குத் தலைவன் 
ஈசன் -சிவன் மகன் 
கயம் முகம் - யானை முகமுடையவன் 
ஆகு - பெருச்சாளி 
அங்குசபாசன் -- எண்ணும்மைத்தொகை 
அணி- அழகு 
வெம்மை - அடைமொழி 
கயம் - விரும்பத்தக்க யானை 
ஏ - அசை 
விநாயகன் பேர் , அங்குசபாசமேந்தி எனபூட்டுவிற் பொருள்கோள் 


ஒப்பீடு 


சூடாமணி - 29 


பிங்கலம் - 93 


கயாதரம் -10 


நாமதீபம் -26 


வி நாயகன் 1-13 விநாயகன் 1-14 விநாயகன் 12 விநாயகன் 36 
அங்குச 

பாசாங்குச பாசாங்குசன் அங்குசமேந்தி 
பாசமேந்தி தரன் 

பாசமேந்தி 
அம்பிகைதனயன் பார்ப்பதிபு தல்வன் சாமளைமைந்தன் கவுரிசேய் 
முன்னோன் 
ஐங்கரன் ஐங்கரன் ஐங்கரன் 

ஐங்கரத்தினான் 
மூத்தோன் 
ஒற்றைமருப்பினன் ஏகதந்தன் 
ஏகதந்தன் 
ஏரம்பன் 

ஒரு தந்தன் 
ஏரம்பன் 

ஏரம்பன் 
கங்கைபெற்றோன் கங்கைசு தன் 
முக்கண்ணன் முக்கணணன் 

முக்கண்ணன் 


தக்வா 


PASANEEROD 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 29 


கணபதி 
ஈசன்மைந்தன் 
கயமுகன் 
ஆகுவாகனன் 


கணபதி 

கணபதி 
இறைமகன் 
அத்திமுகத்தோன் தந்திமுகத்தன் 
ஆகுவாகனன் 

ஆகுவாகனன் 


கணபதி 
சிவன்சேய் 
தந்திமுகன் 
ஆகூர்ந்தோன் 


மிகை : 


பிங் : அரிதிருமருகன் , 


நந்திக்கடவுள் . 


மும்மதன் , 


பெருவயிற்றுக்குந்தான் எந்தை , 


கயா : இந்து முடிக்கண்ணுதல் , 

மால்மருகன் . 


நாம : கனியேந்தி , கொம்பேந்தி , நால்வாயன் , 

சடையன் 
முன்னோன் , மூலமுதல் , 

கந்தனுக்கு மூத்தேகன் , 
ஆகுயர்த்தோன் , மால்சபந்தீர்த்தோன் , பூதபத்தன் , 
இலம்போதரன் , பூமிவர்ந்தோன் , புகர்முகத்தோன் , 
முறக்கன்னன் , 

விக்கினேசன் , கயாரி , குடிலாகனத் 
தான் , செந்நிறத்தான் , நாலிதழ்க்கஞ்சன் , பேரசனப் 
பிரியன் , வல்லவைமன் , 

ஆனை முதுகோடணிந்தோன் , 
கால்குறியன் , வக்கிரகண்டன் , 

காகமாகினோன் , 
பொன்னிதந்தோன் . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 29 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்சியச் சொற்கள் : 

மூன்னோன்- நெடு 177 ; 


மூத்தோன் - புறம் 183-64 . 


பிற தமிழ்ச் சொற்கள் 


அங்குசபாசமேந்தி . ஒற்றைமருப்பினன் , முக்கண்ணன் . 


க , சொ . ஆக்கத்திற்குரியவை : 

ஏத்தி . முன்னோன் . 


61 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 30 


வடசொற்கள் : 


வி நாயகன் , ஏரம்பன் . கணபதி , ஆகுவாகனன் . 


மணிப் பவளச் சொற்கள் : 


அம்பிகை தனயன் , 
சுயமுகன் , 


ஐங்கரன் , 


கங்கைபெற்றோன் , 


ஈசன்மைந்தன் , 


சிம்புள் ஆனோன் ( வீரபத்திரன் ) 
உக்கிரனழற்கண்னந்தோனுமை மகன்சிம்புளானோன் 
முக்கணன்சடையோனானை முகவனுக்கிளையோன்வில்லி 
செக்கர்வானிறத்தன்குரோதன்சிறுவி திமகஞ்சிதைத்தோன் 
மிக்கபத் திரைக்குக்கேள்வன்வீரபத்திரன் பேராமே 


30 உக்கிரன் , அழற்சுண் வந்தோன் , 

உமை மகன் , சிம்பு ளானோன் , 
முக்கணன் , சடையோன் , யானை 

முகவனுக் கிளையோன் , வில்லி , 
செக்கர்வான் நிறத்தன் , குரோதன் , 

சிறுவிதி , மகஞ்சி தைத்தோன் , 
மிக்கபத் திரைக்குக் கேள்வன் , 

வீரபத் திரன்பேர் ஆமே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

வீரபத்திரன் - வீரபத்திரன் காப்பாளன் 
உக்கிரன் 

சினமுடையோன் 
அழல்கண் வந்தோன் - சிவனது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் 
சிம்புள் ஆனோன் - எட்டுகால் பறவை வடிவானோன் 
யானைமுகவன் பிள்ளையார் தோற்றவன் 
செக்கர்வான் - மாலைக்காலச் சிவந்த 

வானம் 


ப MENT 


சிறுவதி மகம் சிதைத்தோன்- தக்கனுடைய வேள்வியை அழித்தவன் 


மிக்க - அழகில் சிறந்த 


பேர் + ஆம் 


அசை 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் 30 


ஒப்பீடு 


சூடாமணி 25 , 30 


பிங்கலம் 114 


கயாதரம் 


நாமதீயம் 38 , 39 


வீரபத்திரன் 
உக்கிரன் 
சிவன் தீக்கண் 

உதித்தோன் 
உமைசேய் 


செஞ்சடையான் 


வீரபத்திரன் 1 + 12 வீரபத்திரன் 1-13 
உக்கிரன் 

உக்கிரன் 
அழற்கண் அழற்கண் 

வந்தோன் வந்தோன் 
உமைமகன் 

உமைமகன் 
சிம்புளானோன் சிம்புளானோன் 
முக்கணன் 

முக்கணன் 
சடையோன் 

சடாதரன் 
யரனைமுகவனுக் கணபதிக் 

கிளையோன் கிளையோன் 
வில்லி 

வில்லி 
செக்கர் 

வானிறத்தான் 
குரோதன் 
சிறுவிதி 

தக்கன் வேள்வி 

முனிந்தோன் 
பத்திரைக்குக் பத்திரைக்குக் 
கேள்வன் 

கேள்வன் 


தக்கன் மகா 
சங்காரி 


மிகை : 


பிங் ; 


ஏமவீரியன் , 


ஈசன்மைந்தன் , 


ஆயிரமுகத்தோன் . 


கயா : 


A. 


* 


நாம : ஆயிரமுகமுள்ளான் , ஆயிரந்தலையுள்ளான் , ஈராயிரந் 
கையுள்ளான் . 

ஈராயிரந்தோளுள்ளான் , ஈராயிரஞ்செவி 
யுள்ளான் , மூவாயிரங்கண்ணுள்ளான் , மாலாற்றலட் 
டோன் , மால்சிரங்கமட்டான் , மால் தண்டழித்தோன் , 
உம்பர்களைக்கொண்டெழுப்பினோன் , மால் திதிரிநுங்கி 
னோன் , 


63 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 30 , 31 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 30 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 
பிற தமிழ்ச் சொற்கள் : 

அழற்கண் வந்தோன் , உமைமகன் , சிம்புளாளோன் , முக்கணான் , சடை 
யோன் , யானைமுகவனுக்கிளையோன் , வில்லி , செக்கர்வானிறத்தான் , சிறுவி தி . 


- 


க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 

சிம்புள் , முகவன் , வில்லி , சிறுவிதி .. 


வடசொற்கள் : 

வீரபத்திரன் , உக்கிரன் , குரோ தன் , 


மணிப்பவளச் சொற்கள் : 


பத்திரைக்குக் கேள்வன் , 


முருகன் 


முருகன்வேள் சாமியாறுமூகன் குகன்குழகன் மாயோன் 
மருகன்சேய் கார்த்திகேயன்வரை பகவெறித்தோன்செட்டி, 
அரண் மகன்கங்கைமைந்தனாண்டலைக்கொடியுயர்த்தோன் 
சாவணபவன் கடம்பன் தாரகற் செற்றோனாசான் 


3. முருகன் , வேள் , சாமி , ஆறு 

முகன் , குகன் , குழகன் ) , மாயோன் , 
மருகன் , சேய் , கார்த்தி கேயன் , 

வரைபக வெறிந்தோன் , செட்டி 


பாட வேறுபாடு : 

1 குறவன் வவ்ளிக் குறத்தியின் மணாளன் , இவ்வாறு இலக்கிய வழக்கில்லை , 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 32 


அரன்மகன் , கங்கை மைந்தன் , 

ஆண்டலைக் கொடியு யர்த்தோன் , 
சரவண பவன்க , டம்பன் , 

தாரகற் செற்றோன் , ஆசான் . 


பெ . பொ . விளக்கம் : 


முருகன் - இளமையழகுடையவன் 
வேள் - விரும்பப்படுபவன் 
குகன் - பாதுகாப்பவன் 
குழகன் --இளமையானவன் 
கார்த்திகேயன் - கார்த்திகை மகன் 
வரைபகஎறிந்தோன் - கிரவுஞ்சம் என்னும் மலை பிளக்க வேலெறிந்தவன் 
ஆண்டலைக் கொடி- கோழிக்கொடி 
சரவணம் பவன் - சரவணம் என்னும் பொய்கையில் தோன்றியவன் 
கடம்பன் -- கடம்பம்பூ மாலையணிந்தவன் 
தாரகன் செற்றோன் - தாரகன் என்னும் பகைவனை அழித்தவன் 


முருகன் தொடர்ச்சி 
வேய்த்தபூங்குறிஞ்சிவேந்தன் வேலினுக்கிறைவிசாகன் 
சேந்தன் காங்கேயன்செவ்வேள்சிலம்பன் மரமஞ்ஞையூர்தி 
வாய்ந்தசூர்ப்பகைவன்வள்ளி மணவாளன்றெய்வயானை 
காந்தனே குமரன் கந்தன்கலையுணர்புலவனும்பேர் 


32 வேய்ந்தபூங் குறிஞ்சி வேந்தன் , 

வேலினுக் கிறை,விசாகன் , 
சேந்தன் , காங் கேயன் , செவ்வேள் , 

சிலம்பன்மா மஞ்ஞை யூர்தி , 
வாய்ந்தசூர்ப் பகைவன் , வள்ளி 

மணவாளன் , தெய்வ யானை 
காந்தனே , குமரன் கந்தன் , 

கலையுணர் புலவ , னும்பேர் 
பேயர்ப் பொருள் விளக்கம் : 

குறிஞ்சிவேந்தன் - மலை , மலைசார்ந்த நிலத்தலைவன் 
விசாகன் - விசாகநாளில் பிறந்தவன் 


65 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 32 


சேந்தன் - திருச்செந்தூரில் இடம் பெற்றவன் 
காங்கேயன் - கங்கையின் மகன் 
சிலம்பன் - மலையில் வாழ்பவன் 
மஞ்ஞையூர் தி - மயிலை ஊர் தியாகப் பெற்றவன் 
சூர் - சூரபன்மன் 
காந்தன் - கணவன் 
குமரன் - குமரப் பருவத்தினன் 
புலவன் - அறிவுடையவன் 
கந்தன் - தன்னை வணங்குவோர்க்குப் பற்றுக் கோடானவன் 


வேய்ந்த பூ-- தலையில் சூடிய பூ 
மா - நீல நிறம் 
வாய்ந்த - உரிய வீரத்துடன் பொருந்திய 
கலை உணர் - பல கலைகளை 

பல கலைகளையும் உணர்ந்த 


உம் - உயர்வு சிறப்பு . 


ஒப்பீடு 


சூடாமணி - 31 , 32 


பிங்கலம் - 110 


கயாதரம் -11 


நாமதீபம்29-33 


முருகன் 1-31 
வேள் 


முருகன் 38 


முருகன் 19 


வேள் 


சாமி 


சாமி 


ஆறுமுகன் 
குகன் 
குழகன் 


அறுமுகக்கடவுள் 
குகன் 
குழகன் 
அரிதிருமருகன் 


குகன் 


முருகன் 64 
வேள் 
சுவாமி 
சண்முகன் 
குகன் 
குழகன் 
மால் மருகோன் 

வாசவன் மருமான் 
சேய் 
கார்த்திகேயன் 


மாயோன்மருகன் 


சேய் 
கார்த்திகேயன் 


சேய் 
கார்த்திகேயன் 


சேய் 
கார்த்திகேயன் 


வரைபக 


வெறிந்தோன் குன்றெறிந்தோன் குன்றெறிந்தோன் 
செட்டி 

செட்டி 
அரன் மகன் 
அரனமகன 

சிவன் மைந்தன் 


. 


செட்டி 


- 


SIA 


து 


66 


தொகுதி 

சூடாமணி 
செய்யுள் --32 
கங்கைமைந்தன் கங்கைமைந்தன் 
ஆண்டலைக்கொடி சேவலங் 

வாரணகேதனன் 
யுயர்த்தோன் 

கொடியோன் 
சரவணபவன் சரவண பவன் சரவணன் 

சரவணபவன் 
கடம்பன் கடம்பன் கடம்பன் 

கடம்பணிவோன் 
தாரகற்செற்றோன் தாரகாரி 

தாருகற்காய்ந்தோன் 
ஆசான் 

ஆசான் 


குறிஞ்சி வேந்தன் குறிஞ்சிக்கிழவன் 

குறிஞ்சிமன் 
வேலினுக்கிறை வேலன் 

அயிலேந்தி வேலன் 
விசாகன் விசாகன் விசாகன் 

விசாகன் 
சேந்தன் சேந்தன் சேந்தன் 

சேந்தன் 
காங்கேயன் காங்கேயன் 

காங்கேயன் 
செவ்வேள் செவ்வேள் 

செவ்வேள் 
சிலம்பன் 

சிலம்பகன் 
மஞ்ஞையூர் தி மயில்வாகனன் மயிலூர்தி மயிலுர்தி 
சூர்ப்பகைவன் அசுரற்றடிந்தோன் சூர்பகை 

சூரனையட்டோன் 
வள்ளிமணவாளன் வள்ளிகேள்வன் வள்ளி துணைவன் வள்ளிமன் 
தெய்வயானை தெய்வகுஞ்சரி 

தெய்வயானைமன் 
காந்தன் 

மணாளன் 
குமரன் 

குமரன் 
புலவன் கலையறிபுலவன் 

புலவன் 
கந்தன் கந்தன் கந்தன் 

கந்தன் 


குமரன் 


குமரன் 


மிகை : 


கௌரிமைந்தன் , வள்ளிப்பூக்குமரன் , ஆறிருகரத்தோன் . 
அறுமீன்காதலன் , தேவசேனாபதி , பாவகி , யானை முகவற் 
கிளையோன் . 


கா : 


நாம : கவுரிமைந்தன் , வீரர்முன்னோன் , தந்கிக்கிளையோன் , ஈசன் 

குரு , அயன்குரு . கும்பன்குரு , சுரந்தணித்தோன் , இந்திராணி 
மருகோன் , திருமருகோன் , உருத்திராயுதன் , 

தந்திக் 
கிளையோன் ஆறுதலன் , 

தேவர்சிறைகாய்பவன் , பன்றி 
திறலட்டோன் . 

பவளவடிவன் , சமணைவென்றவன் , கற் 
கிவிறலழிப்போன் கீரனைமீட்டோன் , அருணகிரிக்கருள் 


67 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 52 


வோன் , ஓர்புலவன்மேற்பர்டினோன் , பதினெண்கண்ணன் , 
ஈராறுபுய ததான் . ஈராறுகையான் . ஈராறுசெவியான் ; வெட்சி 
யணிவோன் . காந்தளணிவோன் , குராவணிவோன் , நீலமணி 
வோன் , வேடன் , கோழிக்கொடியோன் , தாருகனையட்டோன் , 
சிங்கானனையாட்டோன் , அன்றில்வெற்பட்டோன் . நாரத 
சிநேகன் , விண்ணூர் நாட்டினோன் , 

உம்பர்கோமான் , 
வேதாவைச்சிறையிட்டோன் . ஆடூர்ந்தோன் , சுப்பிரமணியன் . 


. 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 31 , 32 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


முருகன் - பொருநராற்றுப்படை ; வேள்- மதுரை 344 ; சேய் -சிறுபாண் 3; 
கடம்பன்- புறம் 335 ; ஆசான்- பரி 2-61 ; சேந்தன் - நற் . 190-3 ; செவ்வேள் 
பட்டினப்பாலை 154 ; சிலம்பன் - குறுந்தொகை 362-7 ; புலவன் - அகம் 345-6; 
கந்தன்- புறம் 380-12 ; 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

ஆறுமுகன் , குகன் , குழகன் , மாயோன் மருகன் , வரை பகவெறிந்தோன் 
செட்டி , ஆண்டலைக்கொடியுயர்த்தோன் , குறிஞ்சிவேந்தன் , வேலினுக்கிறை 
மஞ்ஞையூர்தி , சூர்ப்பகைவன் , வள்ளிமணவாளன் , அரன்மகன் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


வேள் , குழகன் , சேந்தன் , குகன் . 


வட சொற்கள் : 

சாமி , சரவணபவன் , விசாகன் , காங்கேயன் , 


மணி பவளச் சொற்கள் : 

கங்கைமைந்தன் , தாரகற்செற்றோன் , தெய்வயானை காந்தன் , கார்த்தி 


68 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் 33 


காம்வேள் 


திருமகள்மைந்தன் மாரன்சித்தசன்சம்பராரி 
உ . ருவிலிமன்மதன்மீனுறுகொடியுயர்த்ததோன்றல் 
இர திகாதலன்வசந்தனெழில் பெறுவேனிலாளி 
சிரு தியகருப்புவில்லிகந்தர்ப்பன்மதன் பூவாளி 


33. திருமகள் மைந்தன் , மாரன் , 

சித்தசன் , சம்பராரி , 
உருவிலி , மன்மதன் , மீனுறு 

கொடியு யர்த்த தோன்றல் 
ராதிகா தலன் , வ சந்தன் , 

எழில்பெறு வேனி லாளி, 
கருதிய கருப்பு வில்லி , 

கந்தர்ப்பன் . மதன் , பூ வாளி , 


பெ . பொ . விளக்கம் : 


காமன்- காமத்தை ஏழ்றுபவன் , 
மாரன் - ( மாரம் - சாவு ) காமமுற்றோர்க்குச் சாவைத் தருபவன் ; 
சித்தசன்- மனத்தில் பிறந்தவன் 
சம்பராரி - சம்பவன் என்பவனுக்குப் பகைவன் , 
உருவிலி - மாந்தர் உடல் இல்லா தவன் ; 
மன்மதன்- அறிவைக் கலக்குபவன் ; 
வசந்தன்- இளவேனில் பருவத்தின் தலைவன் ; 
கருப்புவில்லி - கரும்பை வில்லாகக் கொண்டவன் ; 
கந்தர்ப்பன்- செருக்குள்ளவன் ; 
பூவாளி - ஐந்து பூக்களை அம்புகளாகக் கெண்டவன் 


தோன்றல் - தலைவன் ; 
எழில்பெறு - இயற்கை அழகு பெற்ற ; 
ஆளி - ஆள்பவன் ; 
கருதிய - காமத்தை எழுப்பும் நோக்கம் கொண்ட ; 


69 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 34 
காமவேள் தொடர்ச்சி 


திங்கள்வெண்குடையோன்றிங்கற்றேரினன்வில்லிமோகன் 
ஐங்கணைக்கிழவோனெய்தமலர்க்கணைவேள நங்கன் 
செங்கண்மால்மைந்தன் மிக்க திறன்மனோபவன் மனோசன் 
அங்கசன் மனோபுவே நீராழிவெம்முரசோன்காமன் 


34 திங்கள் வெண் குடையோன் , திங்கள் 

தேரினன் , வில்லி , மோகன் , 
ஐங்கணைக் கிழவோன் , எய்த 

மலர்க்கணை வேள் , அநங்கன் , 
செங்கண்மால் மைந்தன் , மிக்க 

திறன்மனோ பவன் ,மனோசன் , 
அங்கசன் . மனோபுவே நீர் 

ஆழிவெம் முரசோன் , காமன் . 


பெ . பொ . விளக்கம் 


மோகன் - காம விருப்பத்தைத் தூண்டுபவன் 
ஐங்கணைக் கிழவன் - தாமரை , முல்லை , கருங்குவளை , மா , அசோகு 

ஆகிய ஐந்து மலர்களாகிய அம்பை உடைய தலைவன் 
அநங்கன் - உருவமற்றவன் 
மால்மைந்தன் - திருமால் மகன் 
மனோபவன் . மனத்தில் பிறந்தவன் 
மனோசன் - மனத்திற் பிறந்தவன் 
அங்கசன் - உறுப்புகளில் காமவிருப்பைத் தூண்டுபவன் 
மனோபு- மனவழிச் செல்பவன் 
ஆழி - கடல் 
மிக்க திறன்- மிகுந்த திறமையான 
வெம்மை முரசு - விரும்பத்தக்க முரசு 
வெண்மை ( குடை ) அடைமொழி 


70 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -33 , 34 


ஒப்பீடு 


சூடாமணி 33,34 


பிங்கலம் 145 


கயாதரம் -21 


நாமதீபம் 57--59 


காமன் 1 + 27 காமன் 1-32 காமன் 17 

காமன் 46 
திருமகள்மைந்தன் திருமகண் மைந்தன் 
மாரன் மாரன் டாரன் 

மாரன் 
சித்தசன் சித்தசன் சித்தசன் 

சித்தசன் 
சம்பராரி சம்பாசூதனன் 

சம்பரசூதனன் சம்பராரி 
உருவிலி 

உருவிலி 
மன்மதன் மன்மதன் 

மன்மதன் 
மீன் கொடியுயர்த்த மகரக் 

பினக்கொடிமாரன் மீனக்கொடியான் 
தோன்றல் 

கொடியோன் 
இரதிகாதலன் இர திகாந்தன் இர திதன்வசன் இரதிமன் 
வசந்தன் வசந்தன் வயந்தன் 

வசந்தன் 
வேனிலாளி வேனிலாளி 

வேனிலோன் வேனில்விழாவான் 
கருப்புவில்லி கருப்புவில்லி கன்னல்வில்லன் 

கருப்புவில்லான் 
கந்தர்ப்பன் கந்தர்ப்பன் கந்தர்ப்பன் கந்தர்ப்பன் 
மதன் 

மதன் 

மதன் 
பூவாளி 

மலரம்பன் 


பூவாளி 


இந்துக்குடையான் 


காற்றேரான் 


என் 


மோகன் 


திங்கள் வெண்குடை திங்கட்குடையோன் 

யோன் 
தென்றற்றேரினன் தென்றற்றேரோன் 
வில்லி 

வில்லி 
மோகன் 

மோகன் 
ஐங்கணைக் ஐங்கணைக் 
கிழவன் 

கிழவன் 
வேள் வேள் 

வேள் 
அநங்கன் 

அநங்கன் அநங்கன் 
மான்மைந்தன் மால் மகன் 

மால்புதல்வன் 
மனோபவன் மனோபவன் 
மனோசன் 

மனோசன் 
அங்கசன் 

அங்கசன் 
மனோபு 

மனோபு 
ஆழிமுரசோன் கடல்முரசோன் 


வேள் 


அனங்கன் 


மால்மைந்தன் 


-- 


* 


அங்கசன் 
மனோபு 
ஆழிமுரசன் 


71 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 33 , 34 


மிகை : 


பிங் : மதனன் , வனசன் . மதிசகன் , கைதைச்சுரிகையன் , மலர்க் 
கணையோன் , 

பூமன் . 


தயா : மதுசகன் ,, 


உன்மதபாணன் 


நாம : பூமான்மைந்தன் , மதுசகன் , 

சிந்துவண்ணன் 
அற்கரியான் , கிளிமாவான் , 

குயிற்சின்னன் 
தாழம்பூவாளான் , பெண் தானையான் , அன்றிற்காளத்தான் 
மகிழ்த்தாரான் , மல்லிகைப்படிக்கத்தான் , சோலைப்படை 
வீட்டான் , வாகைவில்லான் , மரைத்தாள்வில்லான் 
கமுகம்பாளைவில்லான் , கமுகம்பூவில்லான் , அம்புய நூல் 
நாணான் , 

பிச்சிப்பூநாணான் , வண்டு நாணான் 
வெட்டிவேர் நாணான் , மாந்தளிர் நாணான் , விந்தக்கோலன் 
மாம்பூக்கோலன் , பிண்டிக்கோலன் , முல்லைக்கோலன் 
நீலங்கோலன் , 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 33 முதல் 34 முடிய உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


காமன் - பரி 11-23 ; 
(வேள் - மதுரை 344 . 


மாரன் - பரி 8-119 ; 


மதன் - முருகு 4 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

திருமகள் மைந்தன் , உருவிலி , மீன்கொடியுயர்த்ததோன்றல் , வேனி 
லாளி , கருப்புவில்லி. பூவாளி , மாரன் , திங்கள் வெண்குடையோன் , தென்றற் 
றேரினன் , வில்லி , ஐங்கணைக்கிழவன் , மான்மைந்தன் , ஆழிமுரசோன் . 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை ; 

வேள் , உருவிலி, பூவாளி , வில்லி , 


72 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 33 , 34 


வடசொற்கள் : 

சித்தசன் . சம்பராரி , வசந்தன் , கந்தர்ப்பன் , மதன் . மோகன் , அரங்கன் , 
அங்கதன் , 


பணிப்பவளச் சொற்கள் : 

மன்மதன் , இரதிகாதலன் , மனோபவன் , மனோசன் , மனோபு . 


வடுகன் ( வைரவன் ) 
முத்தனேகுமரன்பிள்ளைமுடுவல்வெம்படையோன்காரி 
சித்தன்கேத்திரபாலன்னே செந்தொடைக்குரிய கோமான் 
வித்தசன்ஞாளியூர் திவிறற்கருங்கு திரையாளி 
வைத்தசீர்வடுகனின்னவைரவனாமமாமே . 


35 முத்தனே , குமரன் , பிள்ளை , 

முடுவல்வெம் படையோன் , காரி , 
சித்தன் , கேத் திரபா லன்னே 

செந்தொடைக் குரிய கோமான் , 
வித்தகன் , ஞாளி யூர்தி , 

விறற்கருங் குதிரை யாளி , 
வைத்தசீர் வடுகன் , இன்ன 

வைரவன் நாம மாமே .. 
பெ . பொ . விளக்கம் 

வைரவன்- அச்சமூட்டுபவன் 
முத்தன் - மகிழ்ச்சியுடையவன் 
முடுவற்படை - நாய்ப்படை. 
காரி - கரிய நிறத்தவன் 
சித்தன் - வல்லவன் 
கேத்திரபாலன் - தெய்வ இடங்களைக் காப்பவன் 
வித்தகன் - வித்தைகளில் தேர்ந்தவன் 
ஞாளி - நாய் ; வடுகன் - இளமை காப்பவன் . 


கை 


பாட வேறுபாடு : 
2 செந்தமிழுக்குரிய கோமான் - இப்பெயர் முருகனுக்கே உரிய பெயர் : 
வைரவனுக்கு வழக்கு இல்லை 

. 


73 


சூ -10 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 35 


ஒப்பீடு 


பிங்கலம் - 115 


கடமணி- 35 


நாமதீபம் - 4 


காதரர் -- 19 


வயிரவன் 14 


வை ) வன் 1-12 வயிரவன் 1-10 
முத்தன் 

முத்தன் 


வயிரவன் 
முத்தன் 
குமரன் 
பிள்ளை 


T 


குமரன் 


பிள்ளை 


. 


முடுவலூர்காரி 


காரி 


காரி 


சித்தன் 
கேத்திரபாலன் 


ரெச 


முடுவற்படையோன் 

காரி 
சித்தன் 

சித்தன் 
கேத்திரபாலன் 
செந்தொடைக் 

குரிய கோமான் 
வித்தகன் 
ஞாளியூர் தி ஞாளியூர்தி 
கருங்குதிரையான் 
வடுகன் 

வடுகன் 


. 


ச .. 


நாயூர்தி 
கரும்பரியான் 
வடுகன் 


வடுகன் 


மிகை : பிங் : கஞ்சுகன் , மூவிலைவேலோன் , நிருவாணி , 

கபாலி . 


கேந்திர பாலன் 


கயா : தமருகன் , கஞ்சுகன் , சூவி , 


மணவணி வோன் 


முக்கணன் , 


கயத் 


நாம : அயன்சென்னிகொய்தோன் , 

தோலுரித்தோன் , சூலன் , 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 35 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

முத்தன்- கலி 59-20 ; பிள்ளை- பெரும்பாண் 205 ; காரி - சிறுபாண் 95 ; 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -35 , 36 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


குமரன் , முழுவற்படையோன் , சித்தன் . செந்தொடைக்குரிய கோமான் , 
வித்தகன் , ஞாளியூர்தி , கருங்குதிரையான் , வடுகன் . 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


முழுவற்படை , சித்தன் , வித்தகன் . வடுகன . 


வடசொற்கள் ; 


வைரவன் , மூத்தன் , கேத்திரபாலன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


ஐயனார் 


சாரியேபுறத்தவன் பூங்கடல்வண்ணனெடிய சாத்தாப் 
பூரணைகேள்வன்யோகிபுட்கலை தன் மணாளன் 
ஒருமாசாத்தன் செண்டாயுதன் வெள்ளையானையூர்தி 
ஆரியன்றத்தைக்காப்போனரிகாகுமரனையன் 


36 சாரியே , புறத்த வன் , பூங் 

கடல்வண்ணன் , நெடிய சாத்தாப் 
பூரணை கேள்வன் , யோகி , 

புட்கலை தன்மணாளன் , 
ஒருமா சாத்தன் , செண்டா 

யுதன் வெள்ளை யானை யூர்தி , 
ஆரியன் , அ றத்தைக் காப்போன் , 

அரிகர குமரன் , ஐயன் , 


இய , பொ . விளக்கம் : 


காரி -- கரிய நிறத்தவன் 
சாத்தா- கொடியவரை ஒறுப்பவன் 
செண்டாயுதன் - செண்டு என்னும் போர்ப்படையுடையவன் 
ஆரியன் - அழகன் 
அரிகாகுமரன் - திருமால் ( மயக்கி ) சிவன்மகன் . 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் --35 


ஒப்பீடு 


பிங்கலம் - 117 


கயாதரம் - 23 


சூடாமணி - 36 


நாமதீபர் -- 43 


ஐயன் 9 


ஐயன் 17 


காரி 


.00 


ஐயன் 1-13 

ஐயனார் 1-13 
காரி காரி 

காரி 
புறத்தவன் 
கடல்வண்ணன் கடனிறவண்ணன் 
சாத்தா சாத்தன் 

சாத்தன் 
பூரணைகேள்வன் 

பூரணைகேள்வன் 
யோகி 

யோகி 
புட்கலைமணாளன் புட்கலைமணாளன் 
மாசாத்தன் 
செண்டாயுதன் செண்டாயுதன் 

செண்டேந் 
வெள்ளையானை வெள்ளையானை 

துகையன் 
வாகனன் கரியூர்தி 


கடல்வண்ணன் 
சாத்தன் 
பூரணைமன் 
யோகி 
புட்கலைமன் 


யூர்தி 


செண்டு தண் 

டணிந்தோன் 
வெள்ளானை 
யுள்ளோன் 
ஆரியன் 


ஆரியன் 
அறத்தைக் 

காப்போன் 
அரிகர குமரன் 


ஆரியன் 
அறத்தைக் 

காப்போன் 
அரிகரபுத்திரன் 


அரியரன் சேய் 


மாலரன் சேய் 


மிகை : 


பிங் : சாதவாகன் , கோழிக்கொடியோன் . 


சாதவாகன் , கொடி திகழ்வாரணன் , கோதண்டன் , 


நாம : தண்டணிந்தோன் , கையன் , பச்சைப்புரியுள்ளோன் , நெய்தல் 

பூண்டோன் , கோழிக்கொடியன் , எண்கரன் . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 36 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


யன் - கலி 43-5 ; காரி -- சிறுபாண் 95 . 


76 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 36 , 37 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


புறத்தவன் , கடல்வண்ணன் , சேண்டாயுதன் , வெள்ளையானையூர்தி , 
அறத்தைக்காப்போன் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 

புறத்தவன் , மாசாத்தன் , ஊர்தி , 


வட சொற்கள் : 


சாத்தா , (சாஸ்தா ), யோகி , ஆரியன் . 


மணிப்பவளச் சொற்கள் : 

பூரணைகேள்வன் , புட்கலை மணாளன் , மாசாத்தன் (சாஸ்தா ) அரிகர 
குமரன் . 


செல்வன் ( குபேரன் ) 


அரனதுதோழனேகின்னரர்பிரானளகையாளி 
புருடவாகனனே சோமன்புட்பகவிமானமுள்ளோன் 
இருநிதிக்கிழவனேகபிங்கல்னியக்கர்கோமான் 
மரகதன் தன தன் மந்திரிவைச்சிரவணன்குபேரன் 


37 


அரனது தோழ னேகின் 

னரர்பிரான் , அளகை யாளி , 
புருடவா கனனே சோமன் 

புட்பக விமான முள்ளோன் , 
இருநிதிக் கிழவன் , ஏக 

பிங்கலன் , இயக்கர் கோமான் , 
மரகதன் , தனதன் , மந்திரி 

வைச்சிர வணன் , கு பேரன் . 


பெ . பொ . விளக்கம் : 


கின்னரர்பிரான்-- குதிரைத்தலையுடைய கின்னரர்க்குத் தலைவன் 
அளகையாளி - அளகை நகரைத் தலை நகராகக்கொண்டு ஆள்பவன் 


777 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 57 


புருடவாகனன் - ஆணை ஊர்தியாடக் கொண்டவன் 
சோமன் - நன்மை செய்பவன் 
இருநிதிக் கிழவன் - சங்கத்தி , பதுமந்திக்குத் தலைவன் 
ஏகபிங்கலன்- பொன்னிற ஒற்றைக்கசிடை பவன் 
மரகதன் - பச்சைமணியணிந்தவன் 
தன தன் - பொன் முதலிய செல்வம் வழங்குபவன் 
மந்திரி - சிவனுக்கு அமைச்சன் 
வைச்சிரவணன் --விச்சிரவாவின் மகன் 
இரண்டிடத்து ஏ- அசைகள் 


ஒப்பீடு 


சூடாமணி -17 


பிங்கலம் - 195 


கயாதரம் - 22 


நாமதீபம் -88 


குபேரன் 14 
நந்தி நண்பன் 


கின்னரேசன் 
அளகேசன் 
நாவூர்தி 


புட்பகன் 


குபேரன் 1-13 குபேரன் 1-15 குபேரன் 17 
அரனதுதோழன் அரனுடைத் சம்பு நண்பன் 

தொழன் 
கின்னரர்பிரான் கின்னரர்பிரான் 
அளகையாளி அளகையாளி 

அளகைமன் 
புருடவாகனன் நரவாகனன் 

நரவாகனன் 
சோமன் 
புட்பகவிமான புட்பகவூர்தி புட்பகமூர்பவன் 

முள்ளோன் 
இருநிதிக்கிழவன் இருநிதிக்கிழவன் இருநிதிக்கோன் 
ஏகபிங்கலன் பிங்கலன் 

பிங்கலன் 
இயக்கர்கோமான் இயக்கர்வேந்தன் இயக்கர்காவலன் 
மரகதன் மரகதன் 

மரகதன் 
தன தன் தனபதி 

தன தன் 
மந்திரி மந்திரி 

மந்திரி 
வைச்சிரவணன் வைச்சிரவணன் வைச்சிரவணன் 


நிதிக்கோன் 
பிங்கலன் 
இயக்கேசன் 
மரகதன் 
தன தன் 


மந்திரி 


வைச்சிரவன் 


மிகை : 


பிங் : வட திசைத்தலைவன் , அதிதனச்செல்வன் , சீர்கத்தாரோன் . 
கயா : கனகன் , முற்கரன் , உத்தரகோன் , மாயோன் , நனகன் . 

செல்வன் 


PART 


78 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் 38 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 37 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் 


அரனது தோழன் 


- 


க , சொ . ஆக்கத்திற்குரியவை : 
வட சொற்கள் : 


குபோன் , கின்னரர்பிரான் , புருடவாகனன் , 
மரகதன் , , 

தனதன் , மந்திரி , வைச்சிரவணன் . 


சோமன் , 


ஏகபிங்கலன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


அளகையாளி , 
இயக்கர்கோமான் . 


புட்பகவிமானமுள்ளோன் , 


இருநிதிக்கிழவன் 


காலன் 


சமன்செங்கோற்கடவுள்கூற்றுத்தருமனந்தகனேசண்டன் 
நமன்வைவச்சுதனேமற்றை நடுவனேதென்றிசைக்கோன் 
யமனரிமறலியேமற்றெருமையூர்தியுமாமிப்பாற் 
கமையில்கான்மதன் மடங்கல்காலன்பாசத்தனும்பேர் 


38 சமன் , செங்கோற் கடவுள் , கூற்று 

தருமன் , அந் தகனே சண்டன் , 
நமன் . வைவச் சுதனே மற்றை 

நடுவனே தென்றி சைக்கோன் . 
யமன் , அரி , மறலி யேமற் 

றெருமையூர் தியுமாம் , இப்பால் 
கமையில்கால் , மறல் , ம டங்கல் , 
1.காலன் , பா -சத்தனும் பேர் . 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 38 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


சமன் - நடுநிலையானவன் 
கூற்று - உயிரையும் உடலையும் கூறுபடுத்துபவன் 
தருமன் - அறச்செயலைச் செய்பவன் 
அந்தகன் - முடிவில் அழிப்பவன் 
சண்டன் - கடும் சின முடையவன் 
நமன்- விதிததலை உடையவன் 
வைவச்சு தன்- கதிரவன் மகன் 
தென்றிசைக்கோன் - தெற்குத் திசைக்குரிய தலைவன் 
அரி - உயிர்க்கு முடிவு செய்பவன் 
மறலி - கடிய வலிமை உடையவன் 
கால் - காலன் 
மறல் - மிகு வல்லமை உடையவன் 
மடங்கல் - உயிரைக் கவரும் வன்மையன் 
பாசத்தன் - கவர்ந்து இழுக்கும் கயிற்றை உடையவன் 
மற்றை , மற்று - அசைகள் 
ஏகாரங்கள் - அசை 
உம்- உயர்வு சிறப்பு 
சமை இல் -- காலந்தாழ்க்கும் பொறுமை இல்லாத 


ஒப்பீடு 


சூடாமணி -38 


பிங்கலம் -197 , 199 


கயாதரம் -20 


நாமதீபம் -8 ? 


கூற்று 


தருமன் 


காலன் 1-18 இயமன் 20 காலன் 13 

காலன் 26 
சமன் சமன் சமன் 

சமன் 
செங்கோற்கடவுள் செங்கோற்கடவுள் 

செங்கோலான் 
கூற்று கூற்று 

கூற்று 
தருமன் தருமன் 

தருமன் 
அந்தகன் அந்தகன் அந்தகன் 

அந்தகன் 
சண்டன் சண்டன் சண்டன் 

சண்டன் 
நமன் நமன் ஞமன் 

நமன் 
வைவச்சு தன் 

வைவச்சுதன் 
நடுவன் நடுவன் - நடுவன் 

நடுவன் 
தென்றிசைக்கோன் தென்றிசைக்கோன் தென்றிசையோன் தென்றிசைக்கோன் 


80 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் 38 


யமன் 
அரி 


இயமன் 
अश 


மறல் 


மறலி 


எமன் 
அரி 
மறலி 
கிடாவூர்ந்தோன் 
கால் 


- 


எருமையூர்தி 
கால் 
மறல் 
மடங்கல் 
பாசத்தன் 


கால் 
மறல் 
மடங்கல் 


த 


மடங்கல் 


பாசன் 


மிகை ; 


பிங் : சண்பன் , தண்டதரன் , 

நதியோன் , சாசவன் 


சைமினி நகரோன் , 


வைதரணி 


தண்டதரன் , சண்பன் , 


எமன் 


நாம : தண்டன் , சூலன் , மால் , சங்காரன் , வக்கிரதந்தன் 

கரியோன் , வைதாரணியாற்றினோன் . கிடாவுயர்த்தோன் . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 38 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 
காலன் - பத் 39.8 சமன் - கலி 97-5 ; யமன் 

--கலி 97-5 ; யமன் - பரி 11-8 ; அரி - முருகு 76 ; 
ம ? -- நற் 217-1 ; கால் - முருகு 14 ; மடங்கல் - குறி 165 : கூற்று - முருகு 71 ; 
தருமன் - பரி 3-8 , 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

செங்கோற்கட வுள் , நமன் , நடுவன் , தென்றிசைக்கோன் , எருமையூர்தி , 
மறல் , சண்டன் , பாசத்தன் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 

சமன் , நமன் , நடுவன் , மறல் . 


வட சொற்கள் : 

தருமன் , அந்தகன் , வைவச்சுதன் , 


சூ .11 


தேவப் பெயர்த் 


சூ . 1 மணி 


செய்யுள் - 39 


அறத்தின் செல்வி 


மரகதவல்லிபூகமர நிழலுற்றவஞ்சி 
பரமசுந்தரியியக்கிபகவதியம்மையெங்கள் 
அருகனை முடிதரித்தாளம்பிகையறத்தின் செல்வி 
தருமதேவதை பேரம்பாலிகையென்றுஞ்சாற்றலாமே . 


39 மரகத வல்லி , பூக 

மரநிழ லுற்ற வஞ்சி , 
பரமசுந் தரி ,இயக்கி , 

பகவதி , அம்மை , எங்கள் 
அருகனை முடித ரித்தாள் , 

அம்பிகை , அறத்தின் செல்வி ) , 
தருமதே வதை பேர் அம்பா 

லிகைகான்றும் சாற்ற லாமே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

தருமதேவதை - அறத்தின் தெய்வப்பெண் 
மரகதவல்லி - பச்சைமணிக்கொடி போன்றவள் 
பூக நிழலுற்ற வஞ்சி - பாக்குமர நிழலில் அமர்ந்த வஞ்சிக்கொடி போன்ற 
பெண் . 
பரமசுந்தரி - பேரழகி 
இயக்கி - தெய்விக அழகி 
அம்பிகை - தாய்த்தெய்வம் 
அம்பாலிகை --உலகத்தாய் 
சாற்றலாம் - சொல்லலாம் 


ஏ- அசை 


மைனாவட்ட 


பாட வேறுபாடு : 
அறத்தின் மூர்த்தி - இப்பெயரில் மூர்த்தி என்பது வடிவுடைய இரு பாலர்க் 

து எனினும் ஆண் கடவுளர்க்கே உரிய தாகப் பயன்படுத்திப்பெறுகிறது 
பிற பனுவல்களும் அறத்தின் செல்வி என்றே காட்டுகின் றன . 


I 


* 


கும் பொ 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -39 


ஒப்பீடு 


சூடாமணி -39 


பிங்கலம் - 190 


கயாதரம் 


நாமதீபம் - 


அறத்தாய் 


P 


தருமதேவதை தருமதேவதை 1 + 9 

1 + 10 
மரகதவல்லி 

மரகதவல்லி 
பூகநிழலுற்றவஞ்சி பூகநிழலினள் 
பரமசுந்தரி பரமசுந்தரி 
இயக்கி 

இயக்கி 
பகவதி 

பகவதி 
அம்மை 
அருகனை 

அருகனைத் 
முடிதரித்தாள் தரித்தாள் 
அம்பிகை 

அம்பிகை 
அறத்தின் செல்லி அறத்தின் செல்வி 
அம்பால் கை அம்பாலிகை 


இரு நூல்களிலும் 

இல்லை 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 39 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

இயக்கி- முருகு 246 , 


பிற தமிழ்ச் சொற்கள் 

பூகநிழலுற்றவஞ்சி , அம்மை , அருகனை முடிதரித்தோள் , அறத்தின் 
செல்வி . 


இயக்கி 


க , சொ . ஆக்கத்திற்குரியவை : 
வட சொற்கள் : 

பரமசுந்தரி , இயக்கி , பகவதி , அம்பிகை , அம்பாலிகை , 


மணிப்பவளச் சொற்கள் : 

தருமதேவதை . மரகதவல்லி 


* 


83 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் --40 


உனம் 


அரனிடத்தவள் காமக்கோட்டத்தியம்பிகையே மாதாத் 
தருமத்தின் செவ்விதேவிசாம்பவிமலைமடந்தை 
பரைசிவைகௌரி முக்கட்பார்ப்பதியொடுபவானி 
உரைகெழுசத்திநாரியுமை பெயர்மூவைந்தாமே . 


40. அரனிடத் தவள், கா மக்கோட் 

டத்தி , அம்பிகை யே , மாதா , 
தருமத்தின் செல்வி , தேவி , 

சாம்பவி , மலைம டந்தை , 
பரை சிவை கௌரி , முக்கட் 

பார்ப்பதி யொடு வானி , 
உரைகெழு சாத்தி , நாரி , 

உமைபெயர் மூவைந் தாமே . 


பெ . பொ . விளக்கம் 


உமை - தாய் ( அம்மை என்பதன் திரிபு ) 
அரன் இடத்தவள் - சிவன் இடப்பாகத்திலுள்ளவள் 
காமக் கோட்டத்தி - காமக்கோட்டத்திலிருப்பவள் 
தருமத்தின் செல்வி - முப்பத்திரண்டு அறங்களைச் செய்த பெண் 
சாம்பவி - சம்புவின் மனைவி 
பரை - பெருமைக்குரியவள் 
சிவை -சிவன் மனைவி 
கௌரி - பச்சை நிறமுடையவள் 
பார்ப்பதி - பருப்பதம் என்னும் மலையின் மகள் 
பவானி- பவனுடைய மனைவி 
சத்தி - வலிமையானவள் 
நாரி- பெண் 


முக்கண் 


அடைமொழி 
உரைகெழு - புகழ்பெற்ற 
மூவைந்து - பதினைந்து 


--என் ஒடு 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 40 


ஒப்பீடு 


சூடாமணி- 40 


பீங்கலம் - 106 , 107 


கயாதரம் -7 


நாமதீபம் - 19-24 


உமை 16 


உமை 99 


உமை 1 + 15 

உமை 39 
அரனிடத்தவள் அரனிடத்தவள் 
காமக்கோட்டத்தி 
அம்பிகை 

அம்பிகை 


காமக்கோட்டத்தாள் 
அம்பிகை 


அம்பிகை 


மாதா 


மாதா 


தருமத்தின் செல்வி தருமச்செல்வி 


முதறம் செய்மின் 


அறத்தாள் 


தேவி 


அன்னை 


தேவி 
சாம்பவி 
மலைமடந்தை 


சாம்பவி 


மலைமகள் 


.E . 


பரை 


பரை 


தேவி 
சாம்பவி 
இமவான் புதல்வி 
பரை 
சிவை 
கவுரி 
பார்ப்பதி 


சிவை 


சிவை 


கௌரி 
பார்ப்பதி 


சிவை 
கௌரி 
பார்ப்பதி 
பவானி 
சத்தி 


கவுரி 
பார்ப்பதி 
பவானி 
சாத்தி 


பவாணி 


பவானி 


சத்தி 


நாரி 


நாரி 


நாரி 


நாரி 


மிகை : 


பிங் : ஆரியை ; காமக்கோட்டி ; நாயகி ; சங்கரி ; ஐயை ; உருத்திரை ; 

அந்தரி ; நீலி ; கன்னி ; நிமலி ; குமரி ; வேதமுதல்வி ; விமலை ; 
முக்கண்ணி ; அமலை ; இமயவதி ; அயிராணி ; சமயமுதல்வி ; 
தற்பரை , மனோன்மணி ; அம்மை ; சகமீன்றவள் ; அன்னை ; 
புண்ணியமுதல்வி . 


கா : 


அன்னை , அபினை , இகல்வேந்தன் அன்னை , நீலி , நாரணிக்கு 
முன் அன்னை , ஆரியை , இல்லவன்காதலி. 


நாம் : 


காளி . சண்டிகை . உத்தமி , மால் தங்கை , உலகின்றாள் , அத்தை , 
அருள் , வாலை , புன்னை , மனோன்மணி . சடதாரி , சூலி , 
மலைமான் , ஈச்சுரி , வீரி , கன்னி , வல்லணங்கு , வேதாளி, 


85 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 40 


கங்காளி., ஆரணி , சாமுண்டி , அயிராணி , ஐயை , சூரி , அம்பை , 
மாலனி, நில , மதுபதி , சிங்காரூடி , பாலை நிலத்தாள் . 
சக்கரம் கொண்டாள் , இதுபோல் பாசம் , அங்குசம் , வாள் , 
வேல் , வரதம் , அபயம் , இக்குவில் , பூவாளி என்பவற்றுடன் 
கூடிய பெயர்கள் : எண்டோளி , முக்கண்ணி , ஆயி திரிபுரை , 
தாய் , அம்பளத்தி , காத்தியாயினி, அந்தரி , மா தங்கி , திகம்பரை , 
சுந்தரி , யாழ்தரித்தாள் , ஏடு தரித்தாள் , சுகந்தரித்தாள் , 
விந்தை, சிவகாமி , விமலை , பகவதி , யாமளை , நாராயணி , 
மாபை , பஞ்சமி , கல்லியாணி , பயிரவி , வல்லபி . வஞ்சனி. 
ஆனந்தி , அஞ்சனி , மேனைமகள் , 

விட்சேபி , 
யோகினி , ஆனைமுகனன்னை , செவ்வேளன்னை , ஆரியை , 
வாமி , மயிடாரி , அபிராமி , துர்க்கை , தாருகசங்காரி , வனிதை , 
விசையை , அமரி , கவுமாரி , சவுரி , விமரிசை . 


ஆவரணி , 


சாற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 40 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

உமை - முருகு 153 
பிற தமிழ்ச் சொற்கள் : 

அரனிடத்தவள் , காமக்கோட்டத்தி , தேவி , மலைமடந்தை , சிவை . 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 
வடசொற்கள் : 

உமை , அம்பிகை , மாதா , சாம்பவி , பரை , கௌரி , பார்ப்பதி , பவானி, 
சத்தி , நாரி . 


மணிப்பவளச் சொற்கள் : 


தருமத்தின் செல்வி . 


86 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -41 


கங்கை , காடுகாள் 
வரநதிநிடுமந்தாகினி திரிப தகைமற்றைச் 
சுரநதிகங்கைபேர்சானவிபகீரதியுஞ்சொல்லும் 
பெருகும் தணங்குமோடிபேசியகொற்றிசூரி 
மருவியவடுகி மாரிவடுகன் தாய்காடுகாள் பேர் 


உ 
. 


41 வரநதி , நீடு மந்தா 

கினி , திரி பதகை , மற்றைச் 
சுரந்தி , கங்கைப் பேர் , சா 

னவி , பகி ரதியும் சொல்லும் . 
பெருகு தணங்கு , மோடி , 

பேசிய கொற்றி , சூரி 
பருவிய வடுகி , மாரி 

வடுகன் தாய் , காடு காள் பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


கங்கை -- வெள்ளை நிறமுடையவள் 
வர நதி- வரத்தால் வந்த ஆறு 
மந்தாகினி - மெல்ல நெளிந்து செல்வது 
திரிப தகை - மூன்று நிலங்களிலும் ஓடுவது 
சுரநதி - தேவர்களின் ஆறு 
சானவி - சன்னு என்னும் முனிவரது செவியினின்றும் வந்தது 
பகீரதி- பகீரதனால் வேண்டிப் பெறப்பட்டது 


காடுகாள் - ( காடுகிழாள் என்பதன் மரூஉ ) காட்டுக்குரிய தலைவி 
முதுமை அணங்கு- தொன்மைத் தெய்வப் பெண் 
மோடி - ஒன்றுவிட்டொன்று காட்டும் வல்லமையுடையவள் 
கொற்றி - வெற்றியுடையவள் 
சூரி - கடிய சீற்றமுடையவள் 
வடுகி - வைரவனாம் வடுகனை ஈன்றவள் 
மாரி - கொலை செய்பவள் 
நீடு - நீண்ட 


87 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 41 


சொல்லும்- சொல்லப் பெறும் 
பெருகு - காலம் பெருகிய 
பேசிய - புகழ்ந்து பேசப்பெற்ற 
மருவிய - அன்பு கொண்ட 


ஒப்பீடு 


சூடாமணி -41 பீங்கலம் - 108. 124 கயாதரம் -28 , 25 நாமதீபம் | 524 , 25 


மகங்கை 9 


கங்காநதி 8 
வரநதி 
மந்தாகின? 


கங்கை 9 
வரநதி 


மந்தாகினி 


மந்தாகினி 


கங்கை 1-6 
வர நதி 
மந்தாகினி 
திரிபதகை 
சுரநதி 
சானவி 


திரிபதை 


திரிப தகை 


சுரநதி 


சானுவி 


சானவி 
பாகீரதி 


பகீரதி 


பகீரதி 


காடுகாள் 7 


காடுகாள் 1-7 
மூதணங்கு 


காடுகாள் 1-7 
மூதணங்கு 


காடுகாள் 8 
மூதணங்கு 
மோடி 
கொற்றி 


மோடி 
கொற்றி 


மோடி 
கொற்ற 


சூரி 


மோடி 
கொற்றி 
சூரி 
வடுகி 
மாரி 
காரிதாய் 


வடுகி 


வடுகி 
மாரி 
வடுகன்றாய் 


மாரி 
காரிதாய் 


வடுகி 
மாரி 
வடுகன் தாய் 


மிகை : 


பிங் : ( 1 ) உமைகரநதி , தசமூகநதி , சிரநதி , தெய்வநதி 

( 2 ) 


கயா : ( 1 ) வானதி , விமலை , இசைசுர சிந்து , 

(( 2 ) 


நாம : ( 1 ) விமலை , தீபவதி , தீர்த்திகை , 

தீர்த்திகை , துபகை . 
( 2 ) 


- 


1 கங்கைப்பெயர்கள் இடவர்க்கம் என்னும் தொகுதியுள் உள்ளன 


88 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் 41 , 42 


சாற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 41 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

கங்கை - பெரும்பாண் 431 ; கொற்றி - கலி 89-8 ; மாரி - பெரும்பாண் -4 , 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

காடுகாள் . மூதணங்கு, சூரி , வடுகி , வடுகன்றாய் , 


க . சொ , ஆக்கத்திற்குரியவை : 

மூதணங்கு , கொற்றி 
வடசொற்கள் : 

கங்கை , மந்தாகிளி , திரிபதகை , சுரநதி , பகீரதி . மோடி , வரநதி , 
சானவி . 


மணிப்பவளச் சொற்கள் : 


. 


திருமகள் 


மாக்கடற்பிறந்தகோதைமாவரிப்பிரியை செய்யாள் 
ஆக்கம்பொன்பொறிசீதேவியலர்மகள்பொருளின் செல்வி 
தாக்கணங்கிளையாள் பூமினிலக்குமிசலசைசெல்வந் 
தேக்குமித்திரையீரெட்டுந் திருமகணாமமாமே . 


| 


42 மாக்கடற் பிறந்த கோதை , 

மாவரிப் பிரியை , செய்யாள் . 
ஆக்கம் ,பொன் , பொறி , சீதேவி , 

அவர்மகள் , பொருளின் செல்வி , 
தாக்கணங் , கிளையாள் , பூமின் , 

இலக்குமி , சலசை , செல்வம் 
தேக்கும் இந்திரைஈர் எட்டும் , 
திருமகள் 

நாம மாமே . 


4-12 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -42 
பெ . பொ . விளக்கம் : 

திருமகள் - செல்வத்தின் தெய்வப்பெண் 
கடற்பிறந்த கோதை- திருப்பாற்கடலில் பிறந்த பெண் 
அரிப் பிரியை - திருமாலின் அன்புக்குரிய மனைவி 
செய்யாள் - செம்மை நிறத்தாள் 
ஆக்கம்- செல்வத்தாள் 
பொறி- செல்வப் பொறியாளள் 
சீதேவி- பெருமைக்குரிய பெண் தெய்வம் 
அலர் மகள் - செந்தாமரையில் இருப்பவள் 
தாக்கணங்கு - தான் சோராமல் தாக்கும் தெய்வப்பெண் 
பூ மின் - பூவில் மின்னற்கொடி போன்ற பெண் 
இலக்குமி- எப்பொருளுக்கும் இலக்காக்குபவள் 
சலசை- தாமரை மலரிலிருப்பவள் 
இந்திரை - மேலான பதவியுடையவள் 


ஒப்பீடு 


சூடாமணி - 42 


பிங்கலம் -142 


கயாதரம் -9 


இலக்குமி 


திருமகள் 1-16 திருமகள் 1-18 
- ற்பிறந்தகோதை கடற்பிறந்தாள் 


நாமதீபம் - 53 
இலக்குமி 19 
பாற்கடல்வந்தாள் 


கட 


LDT 


மா 


மா 


- 


அரிப்பிரியை அரிப்பிரியை அரிதேவி 
செய்யாள் 

செய்யாள் 
ஆக்கம் ஆக்கம் 

ஆக்கம் 
பொன் 

பொன் 
பொறி 

பொறி 
சீதேவி 

சீதேவி 
அலர்மகள் மலர்மகள் 

மலராள் 
பொருளின் செல்வி பொருளின் செல்வி செல்வி 
தாக்கணங்கு 

தாக்கணங்கு 
இளையாள் இளையாள் 
பூமின் 

பூமகள் 
இலக்குமி 

இலக்குமி 


மால்பாரி 
செய்யாள் 
ஆக்கம் 
பொன் 
பொறி 
சீதேவி 


பொறி 


செல்வி 
தாக்கணங்கு 
இளையாள் 
" பூமான் 
இலக்குமி 


HTINE 


கலசை 


கமலை 


கமலை 


இந்திரை 


இந்திரை 


இந்திரை 


இந்திரை 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -43 


மிகை : 


பிங் : பதுமை . மால் திருமார்பினள் , மறைத்தலைவி , 


கயா : 


நம : 


ரமை , திரு , விந்தைமகள் . மதன் தாய் .. 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 42 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

மா - முருகு 7 ; செய்யாள் - பரிதிரட்டு 10-11 ; க்கம் - மதுரை 196 ; 
பொன் - முருகு 145 ; பொறி- முருகு 105 ; 
பிற தமிழ்ச் சொற்கள் : 

திருமகள் , கடற்பிறந்த கோதை , அலர்மகள் , பொருளின் செல்வி , 
தாக்கணங்கு, இளையான் , பூமின் , 


க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 

கோதை , ஆக்கம் . பொறி , தாக்கணங்கு. 


வட சொற்கள் : 

இலக்குமி , சலகை . இந்திரை 


பணிப்பவளச் சொற்கள் : 

அரிப்பிரியை , சீதேவி 


நாமகள் 
கலைமகள் பனுவலாட்டிகாயத்திரிஞானமூர்த்தி 
உலகமாதாபிராமி ஒள்ளிய வெள்ளைமெய்யாள் 
இலகுவெண்சலசமுற்றாள் பாரதி இசைமடந்தை 
மலரயன் மனைவிவாக்காள்வாணி நாமகள் பேராமே 


43 கலைமகள் , பனுவ லாட்டி , 

காயத்திரி , ஞான மூர்த்தி , 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 43 


உலகமா தா , அபிராமி , 

ஒள்ளிய வெள்ளை மெய்யாள் , 
இலகுவெண் சலச முற்றாள் , 

பாரதி , இசைம டந்தை , 
மலரயன் மனைவி , வாக்காள் , 

வாணி , நாமகள் பேராமே , 


பெ . பொ . விளக்கம் : 


நாமகள் - நாவில் சொல்லைப் பிறப்பிக்கும் தெய்வப் பெண் 
கலைமகள் - கலைகளுக்கு இருப்பிடமான பெண் 
பனுவல் ஆட்டி - நூல்கனை ஆள்பவள் 
காயத்திரி - தன்னைப் பாடுபவனைக் காப்பவள் 
ஞான மூர்த்தி- அறிவின் திருவுரு 
பிராமி- பிரமாவின் மனைவி 
வெண் சலசம் - வெள்ளைத்தாமரை 
பாரதி - பாரதன் போற்றுதலுக்குக் கரணியமானவள் 
அயன் - பிரமா 
வாணி- சொல்லுக் குரியவள் 


ஒப்பீடு 


சூடாமணி - 43 


பிங்கலம் - 158 


கயாதரம் -13 


நாமதீபம் -56 


நாமகள் 6 
கலைமகள் 


நாமகள் 15 


பாமகள் 


காயத்திரி 


நாமகள் 22 
கலைமகள் 
பனுவலாட்டி 
காயத்திரி 
ஞானத்திறைவி 
உலகமாதா 
பிராமி 
வெள்ளை 

நிறத்தினள் 
வெண்டாமரை 


அறிவாட்டி 


நாமகள் 1- 13 
கலைமகள் 
பனுவலாட்டி 
காயத்திரி 
ஞான மூர்த்தி 
உலகமாதா 
பிராமி 
வெள்ளை 

மெய்யாள் 
வெண்சலச 

முற்றாள் 
பாரதி 


ஞானி 


பிராமி 
வெள்ளையுருவாள் 


வெண்பூமான் 


வெண்டாமரை 
மேல் மாது 


பாரதி 


பாரதி 


TAGE 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 41 


இசைமடந்தை 
அயன்மனைவி 
வாக்காள் 


இசைமகள் 
நான்முகன் கிழத்தி 
வாக்காள் 
வாணி 

வாணி 


இசைமான் 
அயன்பாரி 
வாக்காள் 
வாணி 


வாணி 


மிகை 


பிங் : துய்யாள் , வேதமுதல்வி , விமலை , சாவித்திரி , பாமடந்தை , 

நூல்மடந்தை , கண்ணாள் , உயிர்த்துணைவி . 


கயா : 


நாம : சாவித்திரி , பூப்பரியாள் , சரசோதி 


சொற்பாகுபாடு 


டாமணிச் செய்யுள் 39 ல் உள்ள சொற்களுள் 


வெள்ளைமெய்யாள் , இசை 


சங்க இலக்கியச் சொற்கள் : 
பிற தமிழ்ச் சொற்கள் 

நாமகள் , கலைமகள் , பனுவலாட்டி , 
மடந்தை , அயன் மனைவி , வாக்காள் . 
கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 

கலைமகள் , பனுவலாட்டி , வாக்காள் 
வடசொற்கள் : 

காயத்திரி , பிராமி , பாரதி , வாணி . 


மணிப்பவளச் சொற்கள் : 

ஞானமூர்த்தி , உலகமாதா , வெண்கலசமுற்றாள் . 


முகடி ( மூதேவி ) 
சேட்டையிந்திரைக்கு மூத்தாள் சீர்கேடிசிறப்பில்லா தாள் 
நீட்டிய வேகவேணி 

நெடுங்காகத்துவசமுற்றாள் 
கேட்டையேகெடலணங்குகழுதைவாகனிகேடெல்லா 
மூட்டியகல திதௌவைமுகடிமுதேவியாமே . 


193 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -39 


44 சேட்டை ,இந் திரைக்கு மூத்தாள் , 

சீர்கேடி , சிறப்பில் லாதாள் , 
நீட்டிய வேக வேணி , 

நெடுங்காகத் துவச முற்றாள் , 
கேட்டையே கெடல ணங்கு, 

கழுதைவா கனி , கே டெல்லாம் 
மூட்டிய கலதி , தெளவை , 

முகடி , மூ தேவி , யாமே . 
பெயர்ப் பொருள் விளக்கம் : 

மூதேவி- மூத்த தேவி 
சேட்டை- மூத்தவள் 
இந்திரைக்கு மூத்தாள் - திருமகளுக்கு மூத்தவள் 
சீர்கேடி - சீர்களைக் கெடுப்பவள் 
ஏகவேணி- ஒற்றைச் சடையான கூந்தலை உடையவள் 
காகத்துவசம் உ.ற்றாள் - காக்கைக் கொடியுடையாள் 
கேட்டை- கேட்டிற்குரியவள் 
கலதி - கீழானவள் 
தெளவை- மூத்தவள் 
நீட்டிய- தொங்கவிடப்பெற்ற 
நெடும் - உயர்ந்த 
கேடுஎல்லாம்மூட்டிய - கெடு திகளையெல்லாம் உண்டாக்கிய 


ஒப்பீடு 


சூடாமணி- 44 


பிங்கலம் - 187188 


கயாதரம் - 25 


நாமதீபம் -69 


மூதேவி 10 


- 


சேட்டை 


மூதேவி 1-12 

மூதேவி 1-10 முதேவி 8 
இந்திரைக்கு 
மூத்தாள் சேட்டை 

சேட்டை 
சேட்டை 
சீர்கேடி 
சிறப்பில்லாதாள் 
ஏகவேணி 

ஏகவேணி 
காகத்துவசமுற்றாள் காக்கைக்கொடியாள் 


சீர்கேடி 


சீர்கேடி 


10 , 


ஓ சடையாள் 
காகமுயர்த்தாள் 


. 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 44 


கேட்டை 


கேட்டை 


கேட்டை 
கெடலணங்கு 
கழுதைவாகனி 


கேட்டை 
கெடலணங்கு 


கழுதையூர்தி 


கரவூர்தி 


கலதி 
தௌவை 
மூகடி 


கலதி 
தௌவை 
முகடி 


வாலேபமூர் 

பெற்றியாள் 
கலதி 
தவ்வை 
முகடி 


தவ்வை 
முகடி 


மிகை பிங் : 


கயா : கரக்கொடிமங்கை . 


நாம் : மூத்தாள் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 44 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச்சொற்கள் : 

மூதேவி , சீர்கேடி , சிறப்பில்லாதாள் , 
தளவை , முகடி . 


கேட்டை , 


கெடலணங்கு, 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : சிர்கேடி , கேட்டை , தௌவை , முகடி . 
வடசொற்கள் : சேட்டை , ஏகவேணி , கலதி 


மணிப் பவளச் சொற்கள் : 

இந்திரைக்கு மூத்தாள் , காகத்துவசமுற்றாள் , கழுதை வாகனி . 


இந்திரன் மனைவி , இந்திரன் மகன் , தேவமகள் , தெய்வ மெல்லியர் , 


பொருவிந்திராணிசெய்யபுலோமசைசசிபேரின்பந் 
தருமயிராணியிந்திரன் மனைவிபேர்சயந்தன்மைந்தன் 
அரமகளரம்பையென்பவமரர்தம்மாதின்பேரே 
விரவுசூரணங்குதெய்வமெல்லியர்பொதுப்போ சொல்லும் 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் --45 


45 பொருவில் இந்திராணி , செய்ய 

புலோமசை , சசி ,பேரின்பம் 
தரும் அயி ராணி , இந்திரன் 

மனைவிபேர் ; சயந்தன் மைந்தன் ; 
அரமகள் , அரம்பை என்ப 

அமரர்தம் மாதின் பேரே ; 
விரவுசூர் , அணங்கு, தெய்வ 

மெல்லியர் பொதுப்பேர் சொல்லும் . 


பெ . பொ . விளக்கம் 

இந்திராணி - இந்திரன் மனைவி 
புலோமசை- புலோமன் என்பவன் மகள் 
சசி - அன்ன நடையினள் 
அயிராணி ( அர்யாணி என்னும் வடசொல்லின் திரிபு ) - வணங்கத்தக்கவள் . 
சயந்தன் - அழகினால் வெல்பவன் 
அரமகள் - தேவமகள் 
அரம்பை - விருப்பத்தைத் தூண்டுபவள் 
தெய்வ மெல்லியர் - தேவரினத்து மென்மைத் தன்மை உடைய மகளிர் 
சூர் - கவர்ச்சியால் சோர்வு தருபவர் ; 
அணங்கு- அழகால் வருத்துபவர் . 
பொருவு இல்-- ஒப்பில்லாத 
பெருமை இன்பம்- கிடைத்தற்கரிய இன்பம் 
என்ப - என்று சொல்வர் 
பொதுப்பேர்சொல்லும்- பொதுவான பெயர் என்று சொல்லப்பெறும் 
தம் - ஆறாம் வேற்றுமைச் சொல்லுருபு 


ஒப்பீடு 


சூடாமணி- 45 


பங்கலம் - 161 


கயாதரம் -28 


நாமநீயம் - 62 


இந்திரன்தேவி 6 இந்திரன் தேவி 6 


இந்திரன் இந்திரன் 
மயைாவி 1-4 

தேவி 1- 5 
இந்திராணி 
புலோமசை புலோமசை 


* 


பேர் 


புலோமசை 
சசி 
அயிராணி 


இந்திராணி 
புலோமசை 
சசி 
அயிராணி 


" பாம். 


- 


அயிராணி 


Ans அயிராணி 


96 


தொகுதி 


சூடாமணி 


செய்வுள் - 45 
இந்திரன் இந்திரன் 

மைந்தன் 1-1 மகன் 1-1 
சயந்தன் 

சயந்தன் 
அமரர் மாது 1-2 சுரர்மகளிர் 1-3 
அரமகள் 

அரமகளிர் 
அரம்பை 

அரம்பையர் 


மகன் 1-1 
சயந்தன் 


சூரரமகளிர் 1 


2 
அரமான் 
அரம்பை 


2 


தெய்வ 

தெய்வம் 
மெல்லியர் 1-2 பெண் 1- 5 
சூர் 

சூர் 
அணங்கு 

அணங்கு 


சூர் 
அணங்கு 


சூர் 
அணங்கு 


மிகை பிங் : 1 சுந்தரி , ஐந்தருச்செல்வி 

2 
3 சூரரமகளிர் 
4 வஞ்சனை , பாயவள் , கன்னி 


கயா : 1 வானவர் நாயகி , சுந்தரி 

2 
3 


நாம : 4 சுந்தரி 

2 
3 
4 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 45 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

அரமகள் - பரி 10-78 ; சூர் - முருகு 46 ; அணங்கு - முருகு 289 . 


பிற தமிழ்ச் சொற்கள் 

தெய்வமெல்லியர் , அரம்கை 


97 


சூடாமண 


தேவப் பெயர்த் 


. 


செய்யுள் - 46 
க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 

சூர் , அணங்கு . 


வடசொற்கள் : 

இந்திராணி , புலோமசை , சசி , அயிராணி , சயந்தன் . 


மணிப் பவளச் சொற்கள் : 

இந்திரன் மனைவி , இந்திரன் மைந்தன் , அமரர்மாது . 


காளி 


சூரிமாலினிஎண்டோளிசூலிசண்டிகையேதேவி 
வீரிமாதரிகங்காளிவேதாளியொடுமாதங்கி 
தாரகற்செற்றதையல்பைரவிசிவைசாமுண்டி 
ஆரணிவல்லணங்கோடையையாமளை முக்கண்ணி 


46 - சூரி , மா லினி , எண் டோளி , 

சூரி , சண் டிகையே , தேவி , 
வீரி , மா தரி , கங் காளி , 

வேதாளி , யொடுமா தங்கி , 
தாரகற் செற்ற தையல் . 

பைரவி , சிவை , சா முண்டி , 
ஆரணி , வல்ல ணங்கோடு 

ஐயை , யா மளை , முக் கண்ணி . 


பெ . பெ . விளக்கம் : 


காளி - கரிய நிறத்தவள் 
சூரி - மிகு வீரமுடையவள் 
மாலினி- கருமை நிறத்தவள் 
எண்டோளி.- எட்டு தோள்களையுடையவள் 
சூலி -சூலத்தையுடையவள் 
சண்டிகை -- மிகுசினத்தவள் 
மாதரி - மாதருக்குள் அரிமா போன்றவள் 
கங்காளி -- கங்காளம் என்னும் இசைக்கருவி உடையவள் 


தொகுதி 


சூட்ட பணி -- 


செய்யுள் 46 , 17 


கங்காளன் என்னும் சிவன் மனைவி 
வேதாளி- வேதாளங்களின் தலைவி 
மாதங்கி - மதங்க முனிவரது மகள் 
தாருகற்செற்ற தையல் - தாருகனை அழித்த பெண் தெய்வம் 
பைரவி - அச்சத்தைத் தருபவள் 
சிவை -சிவன் மனைவி 
சாமுண்டி - கண்டனையும் முண்டனையும் கொல்ல வந்தவள் 
ஆரணி- காட்டை உடையவள் 
ஐயை- தலைவி 
யாமளை - பச்சை நிறம் உடையவள் 
டு , ஓடு - எண்ணிடைச் சொற்கள் 


காளி தொடர்ச்சி 
இடாகினி , காளிதன் ஏவல் செய்வாள் 

அலகைவெங்கொடியுயர்த்தாள் மதுபதியாளியூர்தி 
உலவியமாயையுற்றயோகினிகாளி நாமம் 
வலவைசூர்மகடனோடுமாயவளிடாகினிப்பேர் 
இலகுசன்மினிவஞ்சப்பெண்காளிதன்னேவல் செய்வாள் 


47 அலகை ,வெங் கொடி உயர்த்தாள் , 

டதுபதி ஆளி ஊர்தி , 
உலவிய மாயை , உற்ற 

யோகினி , காளி நாமம் ; 
வலவை , சூர் மகள் தன் னோடு 

மாயவள் , இடாகி னிப்பேர் ; 
இலகுசன் மினிவஞ் சப்பெண் 

காளிதன் ஏவள் செய்வாள் . 


பெ . பொ . விளக்கம் 


sri 


அலகை - பேய் போன்றவள் 
மதுபதி கள்ளுக்குத் தலைவி 
ஆளி ஊர் தி -- அரிமாவை ஊர்தியாகக் கொண்டவள் 
மாயை - கரிய நிறம் உடையவள் 


99 . 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -- 45 


யோகினி - யோகத்திற்கு உரிய வள் 
வெங்கொடி உயர்த்தாள் - அச்சந்தரும் கொடியை உயர்த்தியவள் 
உலவிய- உலாவரும் 
சன்மினி - தோலால் ஆகிய மேல் கச்சு அணிந்தவள் . 
( காளி } தன் - ஆறாம் வேற்றுமைச் சொல்லுருபு 


ஒப்பீடு 


சூடாமணி - 46 , 47 


நீங்கலம் - 119 


கயாதரம் -26 


நாமதீபம் - 25 


காளி 1-25 


மாகாளி 18 


மாகாளி 1-31 
சூரி 
மாலினி 
எண்டோளி 


மான 
எண்டோ 


எண்டோளி 
சூலி 


சூரி 


சண்டி 


வீரி 
மாதரி 
கங்காளி 
வே தாளி 


இப்பெயருள்காளி 

என்றுவெண்பா25இல்நாமதீபம்வெண்பா19முதல்24முடியஉமையின்பெயர் 

அதன்படிஉமையின்பெயர்கள்காளிக்களாக99பெயர்கள் 
துர்க்கை 
ஆதிசக்திகட்கு 
இசையும் 
கூறப்பட்டுள்ளது 
. கும்பொருந்தும். 


உள்ளன 
. 


சண்டிகை 

சண்டிகை 
தேவி 

தேவி 
விரி 

விரி 
மாதா 

மாதரி 
கங்காளி 

கங்காளி 
வேதாளி 

வேதாளி 
மாதங்கி 

மதங்கி 
தாரகற்செற்ற தாரகாரி 

தையல் 
பைரவி 

பைரவி 
சிவை 
சாமுண்டி 

சாமுண்டி 
ஆரணி 
வல்லணங்கு வல்லணங்கு 
ஐயை 

ஐயை 
LT LOGO_017 

யாமளை 
முக்கண்ணி முக்கண்ணி 
அலகைக் 

அலகைக் 
கொடியுயர் த்தாள் கொடியாள் 


தாருகற்சாய்த்தாள் 


பைரவி 


சாமுண்டி 


ஆரணி 


யாமளை 


முக்கண்ணி 
பேய்க்கொடியாள் 


100 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 47 


- 


மதுபதி 
ஆளியூர்தி 


யாளியூர்தி 


அரியூர்தி 


மாயை 


மாயை 


யோகினி 


யோகினி 


யோகினி 


இடாகினி 1-3 


இட் 
டாகினி 4 


இடாகினி 3 


வலவை 


வலவை 


இடாகினி 10 
வலவை 
சூர்மகள் 
மாயவள் 


சூர்மகள் 
மாயவள் 


மாயவள் 


காளிதன் ஏவல் 

செய்வாள் 
சன்மினி 
வஞ்சப்பெண் 


|| 


சன்மினி 


மிகை : 


ஆரியை ,, 


பிங் : 1 குமரி , குண்டலி . நீலி , வலவை , கௌமாரி , 

பதுமை , பத்திரி . 
2 வஞ்சனி 
3 யோகினி , ( பொருட்பெயரில் ) சூர்மகள் . 


1 பேய்க்கூத்துகந்தாள் , மாரி , 

அணங்கு , சூர் , யோகினி , ஆகிரணி- சம்பவி , வஞ்சனி . 
3 


தாம் : 


| 


1 
2 சாமினி , சன்மினி . 
3 


சாற்பாகுபாடு 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

ஐயை - அகம் 6-3 ; சூலி - குறு 218-1 ; 
மாயவள் - கலி 29-7 , 


சூர் மகள் - தற் 34-4 ; 


101 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 43 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

காளி , சூரி , எண்டோளி , தேவி , கங்காளி , சிவை , வல்லணங்கு , 
முக்கண்ணி , அலகைச்கொடியுயர்த்தாள் , ஆளியூர்தி , மாயை , மாலினி , வலவை , 
சக்கடிகை , காளிதன் ஏவல் செய்வாள் , வஞ்சப்பெண் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 

சூரி , வல்லணங்கு , வலவை . 


வடசொற்கள் : 

விரி , மாதரி , வேதாளி, மாதங்கி , பைரவி , சாமுண்டி , ஆரணி , 
யாமளை , மதுபதி , யோகினி , இடாகினி , சன்மினி , 
மணிப்பவளச் சொற்கள் : 

தாரகற்செற்றதையல் 


கொற்றவை ( துர்க்கை ) 


அமரியெண்டோளிவெற்றியந்தரியம்பணத்தி 
சமரிபாலைக்கிழத்திசயமகள் வீரச்செல்வி 
குமரிமாமகிடற்செற்றாள் கொற்றவைசக்கிரபாணி 
விமலைவண்கலையானத்திவிசயை நாரணியேவிந்தை 


48 அமரி ,எண் டோளி , வெற்றி , 

அந்தரி , அம்பணத்தி , 
சமரி , பா லைக்கி முத்தி 

சயமகள் , வீரச் செல்வி , 
குமரி , மா மகிடற் செற்றாள் , 

கொற்றவை , சக்கிர பாணி , 
விமலை ,வண் கலையா னத்தி , 

விசையை , நா ரணியே விந்தை . 


பெ.பொ , விளக்கம் : 


துர்க்கை - துர்க்கனை அழித்தவள் 
அமரி - போரில் வல்லவள் 
அந்தரி - அழகைத் தரித்தவள் 


100 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 49 


அம்பணத்தி - மரக்கால் என்னும் கூத்தாடியவள் 
சமரி - போரிடுபவள் 
பாலைக்கிழத்தி- பாலை நிலத்தெய்வம் 
சயமகள்- வெற்றிமகள் 
மகிடற்செற்றாள் - மகிடாசுரனை அழித்தவள் 
கொற்றவை - வெற்றி உடையவள் ( கொற்றம் - வெற்றி ) 

) 
சக்கிரபாணி - சக்கிரப்படையைக் கையில் கொண்டவள் 
விமலை - மலமற்றவள் 
கலையானத்தி- மானை ஊர் தியாகக் கொண்டவள் 
விசையை - வெற்றியுடையவள் 
நாரணி- நீரை இடமாகக்கொண்டவள் தங்கை 
விந்தை - வியக்கத்தக்க திறனுடையவள் 


துர்க்கை தொடர்ச்சி 
நீலியேநெடியகார்த்தியாயனிமேதிச்சென்னி 
மேலிடருறமி தித்தமெல்லியல் கௌரிபையை 
மாலினுக்கிளைய நங்கைபகவ திவாள்கைக்கொண்டாள் 
சூள் சண்டிகையேகன்னிசுந்தரிதுர்க்கை நாமம் 


49 நீலியே , நெடிய காத்தி 

யாயனி , மேதிச் சென்னி 
மேலிடர் உறமி தித்த 

மெல்லியல் , கௌரி . ஐயை 
மாலினுக் கிளைய நங்கை 

பகவதி , வாள்கைக் கொண்டாள் , 
சூலி , சண் டிகையே கன்னி , 

சுந்தரி , துர்க்கை நாமம் . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

நீலி - கரு நிறத்தவள் 
காத்தியாயனி - கத்தியயவன் வழியில் வந்தவள் 
மேதிச்சென்னி - மகிடாசுரன் தலை 
ஐயை - தலைவி 
சண்டிகை -சினம் உடையவள 
சுந்தரி - அழகி 


103 


ஐயை 
சூடாமணி 

தேவப் பெயர்த் 
செய்யுள் - 49 

ஒப்பீடு 
சூடாமணி - 48 , 49 பிங்கலம் -124 கயாதரம் -27 நாமதீபம் 
துர்க்கை 1-30 துர்க்கை 1- 29 துற்கை -16 

சூடாமணி விருத்தம் 
அமரி அமரி 

46 இல் காட்டப் 
எண்டோனி எண்டோனி எண்டோளி பெற்ற குறிப்பு துர்க் 
வெற்றி 

சூலச்செயமகள் 

கைக்கும் உள்ளது . 
அந்தரி 

அந்தரி 
அம்பணத்தி அம்பணத்தி 
சமரி 

சமரி 
பாலைக்கிழத்தி பாலைக்கிழத்தி பாலைக்கிழத்தி 
சயமகள் 

சயமகள் 
விரச்செல்வி வீரச்செல்வி 
குமரி 

குமரி 
மகிடற்செற்றாள் மகிடற்சாய்த்தாள் மயிடற்பகை 
கொற்றவை 

கொற்றவை கொற்றவை 
சக்கிரபாணி சக்கராயுதி திகிரி 
விமலை 
கலையானத்தி கலையூர்தி 
விசையை விசையை 

விசையை 
நாராயணி 
நீலி 

நீலி 
காத்தியாயனி 

காத்தியாயனி 
மேதிச்சென்னி மேதித்தலைமிசை 
மிதித்த 

நின்றாள் 
மெல்லியள் 
கௌரி 

கௌரி 
ஐயை 

ஐயை 

மாலுக்கிளையாள் மாலுக்கிளையாள் 
கிளையாள் 
பகவதி பகவதி 

பகவதி 


நாரணி 


நாரணி 


விந்தை 


விந்தை 


விந்தை 


மாலினுக் 


104 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 49 


வாள் படையாள் 


வாள்கைக் 

கொண்டாள் 
சூலி 
சண்டிகை 
கன்னி 
சுந்தரி 


|| 


சூலி 


சண்டிகை 


கன்னி 


கன்னி 
வெய்ய நீலத் 
திருக்கலையூர் 
சுந்தரி 


மிகை பிங் : சயை , ஆரியை 


கயா ? ஆரியை 


நா : மேலே இப்பகுதிக் குறிப்பு காண்க 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 48 , 49 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

குமரி -- பெரும்பாண் 247 ; கொற்றவை - முருகு 258 ; வெற்றி 
முருகு 258 ; சூலி - குறு 218-1 ; ஐயை - அகம் 6-3 ; கன்னி - ஐங் 68-1 
பிற தமிழ்ச் சொற்கள் 

அமரி , எண்டோளி , சமரி, பாலைக்கிழத்தி , நீலி , 
மாலினுக்கிளையாள் , வாள்கைக்கொண்டான் , 

சண்டிகை 
க . சொ . ஆக்கத்திற்குரியவை ! 

சமரி , அமரி , நீலி , ஐடை 


ஐபை 


வட சொற்கள் : 

துர்க்கை , அந்தரி , அம்பணத்தி , சக்கிரபாணி , விமலை , விசையை 
நாரணி , வித்தை, காத்தியாயனி, கௌரி , பகவதி , சுந்தரி 


மணிப்பவளச் சொற்கள் : 

வீரச்செல்வி , இடற்செற்றாள் , 
மிதித்தமெல்லியல் , சயமகள் 


கலையானத் 


மேதிச்சென்னி 


105 


• -14 


தேவய் பெயர்க் 


சூடாமணி 


செய்யுள் - 50 


தேவர் 


அமரர்பண்ணவர்புத்தேளிர்கடவுளரண்டரும்பர் 

மையவர்விபுதர்வானோரிலேகரே புலவர்விண்ணோர் 
அமுதராதித்தர்மேலோரையரேசுரரே தீர்த்தர் 
உமிழ்சுடர்மௌலிசூட்டுமுயர் நிலத்தவருந்தேவர் 


50 அமரர் பண் ணவர் ) , புத் தேளிர் , 

கடவுளர் , அண்டர் , உம்பர் , 
இமையவர் , விபுதர் , வானோர் , 

இலேகரே புலவர் , விண்ணோர்டு 
அமு: தர் , ஆதித்தர் , மேலோர் , 

ஐயரே கரரே தீர்த்தர் , 
உ . மிழ்சுடர் மௌலி சூட்டும் 

உயர் நிலத் தவரும் தேவர் , 


பெ . பொ . விளக்கம் : 


தேவர் - தெய்வமாபவர் 
அமரர் - போரிடுபவர் 
பண்ணவர் - பண்போலும் இனியர் 
புத்தேளிர்- புதுமையானவர் 
அண்டர் - வானத்திலிருப்பவர் 
உம்பர் - இடைநிலத்திலிருப்பவர் 
இமையவர் - இமையாக் கண்ணர் 
விபுதர் - சிறந்த அறிஞர் 
இலேகர் - சிறப்பான இரேகை உடையவர் 
புலவர்- நூல் அறிவுள்ளவர் 
அமுதர் - அமுதம் உண்டவர் 
ஆதித்தர் - அதிதியின் மக்கள் 


பாட வேறுபாடு : 

அமரர் விண்ணவர் 2 புலவர் மண்ணறி . இப்பாடங்களால் பண்ணவர் என்னும் 
பெயர் விடுபடுகிறது . இப்பெயர் தேவர்களுக்குரியது ; பிற நூல்களில் உள்ளது . 
எனவே மேற்பாடல் உகந்தது . 


1 


106 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 50 
ஐயர்- தலைவர் 
சுரர் - அமுதமாகிய தேன் உண்டவர் 
தீர்த்தர் - தூய்மைப்படுத்துபவர் 
உமிழ் சுடர் - வெளிவிடும் ஒளி 
மௌலி --அர.சமூடி 

ஒப்பீடு 


சூடாமணி - 50 


பங்கலம் - 177 


கயாதரம் -- 19 


நாமதியம் - 


தேவர் 1-24 
அமரர் 


இமையோர் 19 
அமரர் 
பண்ணவர் 
புத்தேளிர் 
கடவுளர் 


தேவர் 17 
அமரர் 
பண்ணவர் 


-- 


தேவர் 
அமரர் 
பண்ணவர் 
புத்தேளிர் 
கடவுளர் 
அண்டர் 
உம்பர் 
இமையவர் 
விபுதர் 
வானோர் 
இலேகர் 
புலவர் 
விண்ணோர் 
அமுதர் 
ஆதித்தர் 
மேலோர் 
ஐயர் 
சுரர் 
தீர்த்தர் 
உயர் நிலத்தவர் 


அண்டர் 
உம்பர் 
இமையோர் 
விபுதர் 


உம்பர் 
இமையவர் 
விபுதர் 
வானோர் 
இலேகர் 


புத்தேளின் 
கடவுளர் 
அண்டர் 
உம்பர் 
இமையவர் 
விபுதர் 
வானவர் 
இலேகர் 
புலவர் 
விண்ணவர் 
அமூதர் 
ஆதித்தர் 
மேலவர் 
ஐயர் 
கரர் 
தீர்த்தர் 
பொன்னுலகுடை 
யோர் 


இலேகர் 
புலவர் 
விண்ணவர் 
அமுதுண்டோர் 
ஆதித்தர் 


அமுதாசனர் 
அதிதி தரும்சுதர் 


சுரர் 


சுரா 
தீர்த்தர் 
செம் பொற் 
பதியுறைவார் 


மேல் நிலர் 


மிகை : 


முதல்வர் 


பிங் : வரர் , புங்கவர் , அசுரர்க்கமித்திரர் 

சுவர்க்கர் , உயர் நிலையார் 


கயா : மதி , வரர் , பட்டாரகர் , பகவா , புங்கவர் 
நாம : பட்டாரகர் , பகவர் , புங்கவர் 


107 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் --50 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 50 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

இருவர் - பரி 3-27 ; அமரர்- பட் 184 ; புத்தேளிர் - கலி 82-4 
கடவுளர் - கலி 93-7 ; அண்டர்- குறு 117-3 ; உம்பர் - நற் 119-6 
இமையவர் - பெரும்பாண் 429; வானோர் - முருகு. 260 ; புலவர் - முருகு, 268 
விண்ணோர்- பரி 5-31 ; மேலோர் - மதுரை 381 ; ஐயர் - முருகு 107 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


பண்ணவர் , அமுதர் , உயிர் நிலத்தவர் 
கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


பண்ணவர் , 


உம்பர் 


செட சொற்கள் :: 

விபுதர் , இலேகர் , சுரர் , தீர்த்தர் , ஆதித்தர் 


தெய்வம் , அசுரர் 


ஈனமிலணங்குபுத்தேளேற்றசூர்கடவுடேவே 
ஆனதெய்வதமே தெய்வமாமெனவுரைப்பர் நூலோர் 
தானவரவுணரோடுதைத்தியர் திதியின்மைந்தர் 
ஏனையவசுரராகு நிசாரரென்றுமேற்கும் 


51 


ஈனமில் அணங்கு , புத்தேள் , 

ஏற்றசூர் , கடவுள் , தேவே 
ஆனதெய் வதமே தெய்வம் 

ஆமென உரைப்பர் நூலோர் ; 
தானவர் , அவுண ரோடு 

தைத்தியர் , திதியின் மைந்தர் , 
ஏனைய அசுரர் ஆகும் ; 

நிசாசரர் என்றும் ஏற்கும் .. 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 51 


பெ . பொ . விளக்கம் : 


தெய்வம் - (தீ- வேர்ச்சொல் ) ஒளியுடையது 
அணங்கு- தீண்டி வருத்துவது 
சூர் - அச்சந்தருவது 
தே - ஒளியுடையது 
தெய்வதம் - தெய்வம் 
ஈனம் இல் - தாழ்வில்லாத 
என்றும் ஏற்கும் - என்பதும் தெய்வப் பெயராக ஏற்கும் 


அசுரர் - பாற்கடல் நறவம் உண்ணாதவர் 
தானவர் - படையுடையவர் 
அவுணர் - உயர்வற்றவர் 
தைத்தியர்- திதியின் மைந்தர் 
நிசாசரர் - இரவில் திரிபவர் 


ஒப்பீடு 


சூடாமணி- 51 


பிங்கலம் - 184 , 201 


கயாதரம் - 20 


நாமதயம் - 62 


தெய்வம் 1-6 
அணங்கு 
புத்தேள் 


தெய்வம் 1-7 
அணங்கு 
புத்தேள் 


தெய்வம் 8 
அணங்கு 
புத்தேள் 
சூர் 
கடவுள் 
தெய்வதம் 


சூர் 


கடவுள் 
தெய்வதம் 


கடவுள் 
தெய்வதம் 


அசுரர் 


+ 


அசுரர் 1-5 

அசுரர் 1-9 
தானவர் 

தானவர் 
அவுணர் 

அவுணர் 
தைத்தியர் 

தசித்தியர் 
திதியின்மைந்தர் திதிபுதல்வர் 
திசாசரர் 


அசுரர் 8 
தானவர் 
காரவுணர் 
தயித்தியர் 
திதிபுத்திரர் 


அவுணர் 
தயித்தியர் 
திதிமைந்தர் 


109 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -51 


மிகை 


பிங் : ( 1 ) இயவுள் 
( 2 ) கண்டகர் , 

கார்வண்ணர் , 


தகுவர் 


மேனிகரப்போர் . 
தேவர் பகைவர் 


கயா : ( 1 ) 

( 2 ) கடவுளர்தெவ்வர் , தகுவர் , பூகண்டகர் 


நாம : ( 1 ) தேவு , இயவுள் 

( 2 ) அந்தரத்தோர்க் கொன்னார் , தகுவர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 51 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


அணங்கு - முருகு 289 ; 
கடவுள் - பொருந் 52 ; 
தானவர் - பரி 1-26 


புத்தேள் - கலி 82-24 ; 
தே - நற் 220-8 ; 


சூர்-- முருகு 46 
அவுணர் - முருகு 59 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


தெய்வம் , 


தெய்வதம் 


வட சொற்கள் : 


அசுரர் , 


அவுணர் , 


தைத்தியர் , 


நிசாசரர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


திதியின் மைந்தர் 


* காமை 


பாட வேறுபாடு : 

பொருட்பெயராகத் தெய்வம் இல்லை . அனைத்துக் கடவுளரையும் தெய்வ 
மாகக்கொண்டு தெய்வப் பெயர்த்தொகுதி என்றதால் இல்லை போலும் , 
பிறபொருள்களில் தெய்வமும் , பிறவும் பின் வருமாறு உள்ளன : 

அணங்கு - 
தெய்வம் ( 488 ) சுரர் - புத்தேள் ( 10 ) அணங்கு - சூர் ( 81 ) 
கடவுளர் ( 19 ) அசுரர் - கடவுளர் தெவ்வர் ( 20 ) எண் 

கயாதரச் 
யெய்யுள் எண் . 


110 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 52 


இராக்கதர் , விஞ்சையர் , காந்தருவர் 
நிருதரேபிசி தவூணர்நிசாசரரரக்கர் தீமை 
தருமிராக்கதர்பேர்சாலகடங்கடர் தானுமாகும் 
விரவுவிஞ்சையர்பேர்வித்தியாதரரேகேசரருமாங்கந் 
தருவர்யாழ்வல்லோரேகாந்தருவர்கின்னரருமாமே 


52 நிருதரே பிசித வூணர் , 

நிசாசரர் , அரக்கர் தீமை 
தரும் இராக் கதர்பேர் ; சால 

கடங்கடர் தானு மாகும் ; 
விரவுவிஞ் சையர்பேர் வித்தியா 

தரரேகே சரரும் ஆம் ;கந் 
தருவர் , யாழ் வல்லோ ரேகாந் 

தருவர் ; கின் னரரும் ஆமே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் 

இராக்கதர்-- இரவிலும் சினந்து திரிபவர் 
நிருதர் - வீரர் 
பிசித ஊணர்- இறைச்சி உண்பவர் 
அரக்கர் - தம்மைக் காத்துக்கொள்பவர் 
சாலகடங்கடர் - மிகுதியும் காடுகளைக் கடக்கவல்லவர் 


கந்தருவர் - பாடும் தொழிலினர் 
காந்தருவர் - கவர்ச்சி கொண்டவா 
கின்னரர் கின்னரம் என்னும் பாடும் பறவை போன்ற இசைக்கும் இசைக் 
கருவி கொண்டவர் 


ஒப்பீடு 
சூடாமணி -52 பங்கலம் - 203-206 கயாதரம் -20 , 29 


rebu ம் --73 


இராக்கதர் 1- 5 இராக்கதர் - 6 
நிருதர் 

நிருதர் 


இராக்கதர் 7 
நிருதர் 


இராக்கதர் 6 
நிருதர் 


பாட் வேறுபாடு 

ருதர் , அரக்கர் எனும் இருபொருள் பெயர்களாக உள்ளன 


111 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -52 


பிசிதவூணர் 
நிசாசரர் 
அரக்கர் 
சாலகடங்கர் 


பிசிதாசனர் 
நிசாசரர் 
அரக்கர் 
சாலங்கடங்கட 


பிசிதாசனர் 
நிசாசரர் 
அரக்கர் 


நிசாசரர் 
அரக்கர் 
சாலகடங்கடர் 


விஞ்சையர் 1-2 விஞ்சையர் 3 
வித்தியாதரர் வித்தியாதரர் 
கேசரர் 

கேசரர் 


விஞ்சையர் 3 
விச்சாதரர் 
கேசரர் 


விஞ்சையர் 4 
வித்தியாதரர் 
கேசரர் 


* கந்திருவர் 3 


காந்தருவர் 1-3 கந்தருவர் 1-5 
யாழ்வல்லோர் யாழோர் 
காந்தருவர் காந்தருவர் 
கின்னரர் 

கின்னரர் 


கந்தருவர் 4 
வீணையர் 
காந்திருவர் 
கின்னரர் 


கின்னரர் 


மிகை 


பிங் : ( 1 ) யாதுதானவர் 

( 2 ) 

( 3 ) தந்திரர் இயக்கர் 
கயா: (( 1 ) பார்க்கிடர் செய்பவர் , யாதுதானர் 

( 2 ) 
( 3 ) தந்திரர் 


... 


.. 


நா : ( 1 ) நீலர் 

( 2 ) சேடியர் 
( 3 ) கிம்புருடர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 52 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 
பிற தமிழ்ச்சொற்கள் : 

விஞ்ஞையர் , யாழ்வல்லார் 


பாட வேறுபாடு : 

நாமதீபம் , அரசுரிமையிற் கந்திருவர் என்றும் , யாழ் மீட்டுவதால் கின்னரர் 
என்றும் 

தம், வீரத்தால் இம்புருடரி என்றும் பெயர்கொள்ளதாகக் குறிக்கிறது . 


சூடாமணி 


செய்யுள் - 53 


வடசொற்கள் : 
இராக்கதர் , நிருதர் , நிசாசரர் , 

அரக்கர் , 
கேசரர் , காந்தருவர் , காத்தருவர் , கின்னரர் 


சாலகடங்கடர் 


மணிப்பவளச் சொற்கள் : 

பிசிதவூணர் , வித்தியாதரர் 


குறள் (பூதம் ) , கூளி ( பேய் ) 
குறள்கிருத்திமமேகூளிபாரிடஞ்சாதகஞ்செந் 
நெறியில்பூதப்பேரைந்தா நீள் பிரே தம்வேதாளம் 
வெறிமயல் பிசாசம்பாசம்வியந்தரமண்ணைசோகோ 
டறிவழிசழுதுகூளியவகைபேய்கடிசாவும்பேர் 


53. குறள் , கிருத் திமமே கூளி , 

பாரிடம் , சாதகம் , செந் 
நெறியில் பூதப்பேர் ஐந்தாம் ; 

நீள்பிரே தம் ,வேதாளம் , 
வெறி , மயல் , பிசாசம் , பாசம் , 

வியந்தரம் , மண்ணை , சோகோ 
டறிவழி கழுது , கூளி , 

அலகை , பேய் . கடி , சா வும்பேர் . 


பெ . பொ . விளக்கம் 


பூதம் - பருத்த வடிவை உடையது 
குறள் - குட்டையான உருவத்தையுடையது 
கிருத்திமம்- பொய்மைக்கு உரியது 
கூளி - பயனற்ற குட்டை வடிவத்தது 
பாரிடம் - தனியிருப்பிட மற்றுப் பரந்த வெளிகொண்டது 
சாதகம்- தீய பயிற்சிக்குரியது 


பேய் - உருவில்லா அஞ்சத்தக்க ஆவி 
பிரேதம்- பிணத்திலெழுவது 


சூ -15 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 53 
வேதாளம் - அருவெறுப்புள்ளது 
வேதித்தலை- நலிவு செய்தலை உடையது 
வெறி- கலங்கவைப்பது 
மயல் - மயக்கந்தருவது 
பிசாசம்- இறைச்சி உண்டிகொண்டது 
பாசம் -- பிணிப்பது 
வியத்தரம் - கட்டளைக்கேற்றது 
மண்ணை - அழுக்குடையது 
சோகு- துன்பத்தைத் தருவது 
கபூது- பொய் வடிவத்தது ( ஏவற்பேய் ) 
கூளி - கூவிளி உடையது 
அலகை - பிளப்பதுபோல்கடிய அச்சந்தருவது 
சாவு - இறப்புத் தொடர்பானது 


ஒப்பீடு 


சூடாமணி - 53 


பிங்கலம் - 208 


கயாதரம் -29 , 30 


நாமதீபம் -71, 72 


பூதம் 8 


பூதம் 1-5 
குறள் 
கிருத்திமம் 
கூளி 


பூதம் 1-8 
குறள் 
கிருத்திமம் 


பூதகணம் 8 
குறள் 
கிருத்திமம் 


குறள் 
கிருத்திமம் 


கூளி 


கூரி 


கூளி 


பாரிடம் 


பாரிடம் 
சாதகம் 


பாரிடம் 
சாதகம் 


பாரிடம் 
சாதகம் 


பேய் 10 


பேய் - 18 


-- 


பேய் 1--14 
பரே தம் 
வேதாளம் 
வெறி 
மயல் 
பிசாசம் 
பாசம் 
வியந்தரம் 


பேய் 1-22 
பிரேதம் 
வேதாளம் 
வெறி 
மயல் 


வேதாளம் 


வேதாளம் 
வெறி 
மயல் 


பிசாசு 


பசாசு 


பசாசு 


பாசம் 
வியந்தரம் 


பாசம் 
வியந்தரம் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 53 


-- 


மண்ணை 
சோகு 
கழுது 


மண்ணை 
சோகு 
கழுது 


மண்ணை 
சோகு 
கழுது 


சோகு 
கழுது 


கூளி 


கூளி 


கூளி 


அலகை 


அலகை 


அலகை 


அலகை 


கடி 


கடி 


கடி 
சாவு 


கடி 
சாவு 


மிகை 


பிங் : ( 1 ) சாரதம் , மகோதரம் , கணம் 

( 2 ) மருள் , அழன் , குணங்கு , குணபாசி , சவம் , அள்ளை 


கயா : ( 1 ) சாரதம் , மகோதரம் , மருள் 

( 2 ) குணபாசி 


நாம் : ( 1 ) 

( 1 ) சாபம் , பிரேதகம் 
( 2 ) குணலை , குணபாசி , குணபம் , குணங்கு , கிரகம் , 

சங்கை , அண்ணை 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 53 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

பூதம் - பெரும்பாண் 235 , குறள் - பெரும்பாண் 193 ; கூளி - பட் 259 ; 
பேய் - மதுரை 632 ; வெறி - முருகு 222 ; மயல் - குறு 156-7 ; பாசம் - நற் 12-2 ; 
மண்ணை - அகம் 24-12 ; கழுது - மதுரை 633 ; அலகை - மலைபடுகடாம் 234 ; 
கடி.--சிறுபாண் 187 ; சாவு- நற் 397-7 ; 


பிற தமிழ்ச் சொற்கள் : பூதம் , பாசம் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : கூளி , மண்ணை , கழுது 


வடசொற்கள் : 

கிருத்திமம் , பாரிடம் , சாதகம் , பிரேதம் , வேதாளம் , பிசாசம் , வியந்தரம் , 
சோகு . 


115 


சூடாமண 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 54 


விசும்பு 


அண்டம்வானுலகுமங்குலந்தரமம்பரங்கோக் 
குண்டலங்ககணங்காயங்குடிலம்புட்கரமநந்தம் 
கண்டிடாவெளியேமீமாகத்தொடாசினி நபங்கம் 
விண்டலம்விசும்புவேணிவியோம மாகாய மாமே 


54 அண்டம் , வா , னுலகு . மங்குல் , 

அந்தரம் , அம்ப ரம் , கோக் 
குண்டலம் , ககனம் , காயம் 

குடிலம் , புட் கரம் , அநந்தம் , 
கண்டிடா வெளியே மீ , மா 

கத்தொ டாசினி , நபம் , கம் , 
விண்டலம் , விசும்பு , வேணி , 

வியோமம் , ஆகாயம் ஆமே . 


பெ . பொ . விளக்கம் : 


ஆகாயம் - எப்பக்கமும் ஒளியுடையது . 
அண்டம் - அனைத்திற்கும் கருவான முட்டை 
மங்குல் - முகில்களை உடையது 
அந்தரம் - வெளி 
அம்பரம் - நீரைத்தருவது 
குண்டலம் - குண்டல வடிவக் கோள்களை உடையது 
ககனம் - பறவைகள் பறக்க இடமானது 
காயம் - கதிரவன் ஒளி வழங்க இடமாவது 
குடிலம் - கோள் , உடு முதலியன குடிகொள்ள இடமாவது 
புட்கரம் -உயிரினங்கள் இயங்க வாய்ப்பளிப்பது 
அநந்தம் - முடிவில்லாதது 
மீ - மேலிடம் 
மாகம் - எல்லையில்லாப் பரப்புடையது 
ஆசினி - குற்றமற்ற ஒளிக்கு இடமாவது 
நபம் - முகில்களால் மறைக்கப்பட மங்கித் தோன்றுவது 
கம் - வடிவின்மையால் அறிய இயலாதது 
விண் தலம் - முகில்களின் இடம் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 54 


விசும்பு - பெரும்பரப்பு 
வேணி- யாவற்றிற்கும் முகடு , 
வியோமம் - எங்கும் அறியப்படுவது 
கோ - தலைமை 


ஒப்பீடு 


சூடாமணி - 54 


பிங்கலம் - 5 


கயாதரம் -31 


நாமதீபம் 


கோ 


கோ 


ஆகாயம் 1-23 ஆகாயம் 1-27 
அண்டம் அண்டம் 

அண்டம் 17 
வான் வானம் 

வானம் 
உலகு 

உலகம் 
மங்குல் மங்குல் 

மங்குல் 
அந்தரம் அந்தரம் 

அந்தரம் 
அம்பரம் அம்பரம் 

அம்பரம் 
கோ 
குண்டலம் 

குண்டலம் 
ககனம் ககனம் 

ககனம் 
காயம் 
குடிலம் குடில் 

குடில் 
புட்கரம் 

புட்கரம் 
அநந்தம் 
வெளி வெளி 

வெளி 
மீ 
மாகம் மாகம் 

மாகம் 
ஆசினி 

ஆசினி 
நபம் 
கம் கம் 

கம் 
விண்டலம் 
விசும்பு விசும்பு 

விசும்பு 
வேணி 

வேணி 
வியோமம் வியோமம் 

வியோமம் 


பிறவெண்பாக்களில் 
பெயர்ப்பொருளாக 
ஆகாயம் 
என்னும் 
சொல்லும்இதில் 
இடம்பெறவில்லை 
. 
ஆனால் 
, 
இப்பொருளுள்ளபெயர்கள் 
ஆகுபெயர்களாகப் 
பின்வருபவை 


விண் 
- 
மேகம் 
( 
83 
) 
, 
தேவருலகம் 
( 
478 
) 
, 
இளமை 
( 
617 
) 
வான் 
- 
மேகம் 
( 
83 
) 
, 
பெருமை 
( 
773 
) 
; வானம்- 
மழை 
(84) 
, 
உலர்மரம் 
( 
372) 
, 
கொடி 
( 
456 
) 


ஆசினி 


விண் 


விண் 


ளளன 


மிகை: பிங் உம்பர் , இடம் , மண்டிலம் , வான் , நாகம் , குழை , அகலம் 

கயா : நாகம் , 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


ப 


செய்யுள் --54 


மலை 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 54 ல் உள்ள சொற்களுள் 
பிற தமிழ்ச் சொற்கள் : 

ஆகாயம் -- பரி 4-31 ; வான் - முருகு 288 ; உலகு - முருகு 293 ; மங்குல் 
பெரும்பாண் 480 ; அந்தரம் - பதி 51-16 ; கோ - மதுரை 105 ; காயம் - 
126 ; t- முருகு 114 ; மாகம் - பதி 88-37 ; ஆசினி - முருகு 301 ; கம்- நற் 154-1 ; 
வீசும் - முருகு 8 . 
பிற தமிழ்ச்சொற்கள் : 

அண்டம் , குண்டலம் , குடிலம் , வெளி , விண்டலம் , ஆசினி, மாகம் 
அம்பரம் , கோ . 
கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 
அண்டம் , மங்குல் , குடிலம் , 

கம் 


வெளி , 


மீ , 


வட சொற்கள் : 

- ஆகாயம் , அந்தரம் , 
வேணி , வியேர்மம் 


ககனம் , காயம் , புட்கரம் , - அநந்தம் , 


நபம் 


காற்று 


வாதம்கால்வளிமருத்துவாடையே பவ எம்வாயுக் 
கூதிர்மாருதமால்கோதைகொண்டலேயுலவைகோடை 
ஊதைவங்கூழ்சிறந்தவொலிசதாகதியுயிர்ப்பு 
காதரிகந்தவாகன் பிரமஞ்சனன்சலனன்காற்றே 


55 வாதம் , கால் வளி ,மருத்து , 

வாடையே பவனம் , வாயு , 
கூ திர் , மா ருதம் , மால் கோதை * 

கொண்டலே உலவை , கோடை , 


பாட வேறுபாடு : 

வீசு கொண்டலே - கோதை என்றும் பெயர் விடுபட்டு வீசு அடைமொழி 
யாக உள்ளது . கோதை காற்றிற்குள்ள சொல் . இந்நூலில் விருத்தம் 
837 இல் கோதைமுன் கைத்தோற்கட்டி குழல் தார் காற்று ஒழுங்கு சேரன் 
என்று காற்றுப்பொருள் உள்ளது . 


1181 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 55 


ஊதை , வங் கூழ் , சிறந்த 

ஒலி , சதா கதி , உ யிர்ப்பு ; 
காதரி , கந்த வாகன் , 

பிரபஞ்சனன் , சலனன் , கா 
காற்றே , 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


காற்று - இயங்கிச் செயற்படுத்துவது 
வாதம் - தொடர்ந்து செல்வது 
கால் - இயங்குவது 
வளி - உயிர்க்கு வள்ளன்மையுடையது 
மருத்து-உலகை அழிக்குந் தன்மை உடையது 
வாடை - வாடவைக்கும் குளிருடையது 
பவனம் - தூய்மை செய்வது 
வாயு - இடையறாது இயங்குவது 
கூதிர் - குளிர் தருவது 
மாருதம் - அழிக்கும் கடுமையானது 
மால் - பெருமையுடையது 
கோதை மென்மையானவற்றைக் கோதிச் செல்வது 
கொண்டல் - இளவெப்பம் கொண்டு வீசுவது 
உலவை --உலாவுதலுடையது 
கோடை - மலைக்கோட்டிலிருந்து வீசுவது 
ஊதை - ஊதும் ஓசையுடன் வீசுவது 
வங்கூழ் - உயிர்க்கு உணவு போன்றது 
ஒலி - ஒலிப்பது 
சதாகதி - எப்போதும் வீகவது 
உயிர்ப்பு - மூச்சுவிடக்கரணியமாவது 
அரி-- அழிப்பது 
கந்தவாகன் - மணத்தைச் சுமந்து செல்லும் ஊர்தியாவது 
பிரபஞ்சனன் - உலகை இயக்குவது 
சலனன் - அசைந்தியங்குவது . 


119 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -55 


ஒப்பீடு 


சூடாணி -55 


பிங்கலம் -23 


கயாதரம் -32 , 33 நாமதீபம்- 89 , 90 


காற்று 1-23 
வாதம் 
கால் 
வளி 
மருத்து 


காற்று 1-39 
வாதம் 
கால் 


காற்று 31 
வாதம் 
கால் 
வளி 
மருத்து 


காற்று 38 
வாதம் 
கால் 
வளி 
மருத்து 


வளி 


மருத்து 


வாடை 


வாடை . 


பவனம் 


பவனம் 


பவனன் 


பவனன் 


: 


வாயு 


வாயு 
கூதிர் 
மாருதம் 
மால் 
கோதை 
கொண்டல் 


வாயு 
கூதிர் 
மாருதம் 
மால் 
கோதை 
கொண்டல் 


வாயு 
கூதிர் 
மாருதம் 
மால் 


மாருதம் 
மால் 


கோதை 


கொண்டல் 


உலவை 


உலவை 


உலவை 


உலவை 


கோடை 


கோடை 


ஊதை 
வங்கூழ் 


ஊதை 
வங்கூழ் 


ஊதை 
வங்கூழ் 
ஒலி 
சதாகதி 
உயிர்ப்பு 
அரி 
கந்தவாகன் 
பிரபஞ்சனன் 
சலனன் 


ஒலி 
சதாகதி 
உயிர்ப்பு 
அரி 
கந்தவாகன் 
பிரபஞ்சனன் 
சலனன் 


ஒலி 
சதாகதி 
உயிர் 
அரி 
கந்தவகன் 
பிரபஞ்சனன் 
சலனன் 


ஊை 

தை 
வங்கூழ் 
ஒலி 
சதாகதி 
உயிர் 
அரி 
கந்தவகன் 


சவனன் 


மிகை : பிங் : அ நிலம் , 

பவமானன் , 

சமீரணன் , கூதை , வேற்றலம் 
உயிர் , மாபலன் , பரிசனன் , ஆசுகன் , 

கந்தவகன் 
காலிலி , வீண்டு , நீளை,, வந்து , நீல் , நிழலி. 
கயா : சமீரன் , 
சமீரன் , வெற்றம் , நீழை , 

நீல் , புரிசனன் , மாபெலன் 
ஆசுகன் , அனிலன் , 


வலபவமானன் 


சூடாமணி 


தொகுதி 

செய்யுள் - 55 
நாம : வந்து , புட்கோள்முன்னோன் , அருணன் முன்னோன் , 

இடிவேந்தன் , முன்னோன் , மின்வேந்தன் முன்னோன் , கம் , 
அனிலம் . ஆயுசகன் , காசிபன்சேய் , 

பெலன் , 
பரிசன் , வயினதேவன் , கலைவாகனன் . மேல்வட திக்காள் வோன் , 
சமீரன் , அனுமன் தாதை , வீமன் தாதை , காளகன் , பவமான் 


ஆசுகம் , 


சாற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 55 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

காற்று- பெரும்பாண் 240 ; வாதம் - கலி 96-36 ; கால் - முருகு 14 
வளி - முருகு 170 ; மருத்து - பரி 4-32 ; வாடை - நற் 5-8 ; கூதிர் - நெடு 12 
மால் - முருகு 12 ; கோதை - முருகு 200 ; கொண்டல் - மதுரை 530 
உலவை - நற் 2-2 ; கோடை - பெரும்பாண் 272 ; 

உதை- நற் 15-3 
வங்கூழ் - அகம் 255-4 ; ஒலி - பொருந 206 ; உயிர்ப்பு - கலி 35-22 
அரி - முருகு 76 


பிற தமிழ்ச் சொற்கள் : 
க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


வளி , 


கால் , 


மருத்து . 


கொண்டல் , 


உவதை , 


வங்கூழ் 


உயிர்ப்பு 


வடசொற்கள் : 


வாதம் , 

பவனம் , 
பிரபஞ்சன் , சலனன் . 


வாயு , 


மாருதம் , 


சதாகதி , 


கந்தவாகன் 


காற்றின் சிறப்புப் பெயர்கள் 


கோடைமேல்காற்றின் நாமம் கொண்டல் கீழ்காற்றிற்கேற்கும் 
வாடையினாமம்வீசும்வட காற்றுவடந்தையென்ப 
கூடிய கூதிரூதைகுளிர்பனிக்காற்றினாமம் 
சாடியசுழற்காற்றின்பேர்சாரிகைசூறையாமே 


121. 


சூ .16 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -- 56 


56 கோடை , மேல் காற்றின் நாமம் ; 

கொண்டல் , கீழ் காற்றிற் கேற்கும் ; 
வாடையின் நாமம் வீசும் 

வடகாற்று வடந்தை என்ப ; 
கூடிய கூதிர் , ஊதை 

குளிர்பனிக் காற்றின் நாமம் ; 
சாடிய சுழற்காற் றின்பேர் 

சாரிகை , சூறை ஆமே . 


பெ . பொ . விளக்கம் 


கோடை - மேற்கு மலைக் கோட்டிலிருந்து வரும் காற்று 
கொண்டல் -- காலை இளவெயில் இளவெப்பம் கொண்டு 


கிழக்கிலிருந்து 


வீசுவது 


வாடை - வடக்கிலிருந்து வாடவைக்கும் குளிர்காற்று 
வடந்தை- வடக்குத் திக்கிலிருந்து வீசுவது 
கூதிர் - நடுங்கவைக்கும் குளிர் தருவது 
ஊவதை - உயர் 

- உயிர்ப்பு ஓசையுடன் வீசுவது 
சுழற்காற்று - சுரியாகச் சுழன்று அடிக்கும் காற்று 
சாரிகை - 

உள்ளே சுழன்று சுழன்று வீசுவது 
சூறை - அகப்படும் பொருள்களைக் கவர்வது 


மேல் - மேற்கு 
கீழ் - கிழக்கு 
பனிக்காற்று - பனித்துளியுடன் குளிர்ந்து வீசுவது 
சாடிய - தாக்கிய 
குளிர்பனி , சுழற்காற்று - வினைத்தொகைகள் 


ஒப்பீடு 


சூடாமணி - 56 

பிங்கலம் - 25-28 , 30 கயாதரம் -34 நாமதீபம் -91 
காற்றுச் சிறப்புப் காற்றுச் சிறப்புப் காற்றுச் சிறப்புப் காற்றுச் சிறப்புப் 
பெயர் 58 பெயர் 15 பெயர் 10 

பெயர் 13 
மேல்காற்று மேல்காற்று மேல்காற்று 

மேல்கால் 
கோடை கோடை கோடை 

கோடை 
192 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 56 


கீழ்காற்று 
கொண்டல் 
வடகாற்று 


கீழ்காற்று 
கொண்டல் 
வடகாற்று 


கீழ்காற்று 
கொண்டல் 
வடகாற்று 


கீழ்கால் 
கொண்டல் 


வடகால் 


வாடை 


வாடை 


வாடை 


வாடை. 


வடந்தை 
பனிக்காற்று 
கூதிர் 
உளதை 
சுழற்காற்று 


வடந்தை 

வடந்தை 
பனிக்காற்று 

பனிக்காற்று 
கூதிர் 

கூதிர் 
ஊவதை 

ஊவதை 
கழன்றெழுகாற்று 
சாரிகை 


வடந்தை 
பனிக்கால் 
கூதிர் 


உவதை 


சாரிகை 


|| 


சுழற்கால் 
சாரிதை 
சூறை 


சூறை 


சூறை 


மிகை பிங் : வளி , சூறாவளி 


கயா : 


நாம் : 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 50 ல் உள்ள சொற்களுள் 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

கோடை - பெரும்பாண் 272 ; கொண்டல் - மதுரை 530 ; வாடை - நற் 
5-8 ; வடந்தை - நெடு 173 ; கூதிர் - நெடு 12 ; ஊதை - நற் 15-3 ; சாரிகை - 
பரி 6-36 . 


பிற தமிழ்ச்சொற்கள் : 

மேல்காற்று , கீழ்காற்று , வடசோற்று , பனிக்காற்று , சுழற்காற்று , சூறை . 
கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 

கோடை , கொண்டல் , வாடை , வடந்தை , கூதிர் , ஊதை, சூறை . 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


123 


சூ . மணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் --57 


தென்றல் , நெருப்பு 


வருதென்கால்சிறுகாறென்றிமலயக்கால்வசந்தன் தென்றல் 
அரிவசுத்தகனனங்கியனலயவாகனன்றீ 
எரிசு சிசிகியேயாரலியங்குகாற்றின் சகாயன் 
கருநெறிகனலியேயங்காரகன் சித்திரபானு 


57 வருதென்கால் , சிறுகால் , தென்றி 

மலயக்கால் , வசந்தன் , தென்றல் 
அரி , வசு , தகனன் , அங்கி , 

அனல் , அய வாக னன் , தி , 
எரி , சுசி , சி.கியே ஆரல் , 

இயங்கு காற்றின்ச காயன் , 
கருநெறி , கனலி யே அங் 

காரகன் . சித்திர பர்னு . 


பெ . பொ . விளக்கம் : 


தென்றல் - தெற்கிலிருந்து வருவது 
தென்கால் - தெற்குக் காற்று 
சிறுகால் - சிற்றசைவில் வரும் காற்று 
தென்றி - தெற்குத் தீசையுடையது 
மலயக்கால் - பொதி மலையினின்றும் வரும் காற்று 
வசந்தன் - வயந்த பருவத்தில் வருவது 


- 


அரி - அழிப்பது 
வசு - பேரொளியுடையது 
தகனன்- சாம்பலாய் எரிப்பது 
அங்கி- மேலுயர்ந்து வளர்வது 
அனல் - எரிபொருள்களால் நிறை பாகாதது 
அயவாகனன் 

ஆட்டை ஊர்தியாகக் கொண்டவன் 
தீ - கொழுந்துவிட்டெரிவது 
எரி -- எரிப்பது 
சுசி - துயரம் தருவது 
சிகி - பிழப்புடையது 
ஆரல் - தன்னிடம் சேர்ந்ததை உணவாகக் கொள்வது 


வ 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் 57-58 


சகாயன் - நண்பன் 
கருநெறி - கரிய புகை ஒழுங்குடையது 
கனலி - சினப்பது 
அங்காரகன்- கரியாக்குபவன் 
சித்திரபானு - அழகிய அனல் ஒளியடையது 


இயங்குகால் - வினைத்தொகை 
கருநெறி- பண்புத்தொகை 


நெருப்பின் தொடர்ச்சி 
தழலுதாசனன் சிறந்ததனஞ்சயன்சாதவேதாச் 
செழுமையமுளரிதென்கீழ்த்திசையிறைசேர்த்தார்க்கொல்ல 
எழுவிததாவேவன்னியேற்றபாவகனேதேயு 
அழல்சுடர்ஞெகிழியின்னநெருப்பின் பேராறைந்தாவே . 


சாத 

வேதா , 


58 தழல் ,உதா சனன் , சி றந்த 

தனஞ்சயன் , 
செழுமைய முளரி , தென் கீழ் 

திசையிறை , சேர்ந்தார்க் கொல்லி , 
எழுவித நாவே , வன்னி , 

ஏற்றபா வகனே , தேயு , 
அழல் , சுடர் , ஞெகிழி , இன்ன 

நெருப்பின் பேர் ஆறைந் தாமே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 
நெருப்பு - ஞெல் என்னும் வேர்ச்சொல் கொண்டு ஞெலி என்று வெப்பம் 

தருவது 
தழல் - பற்றிப்படர்வது 
உதாசணன் - வேள்விப் பொருளை உண்ணுபவன் 
தனஞ்சயன் - செல்வத்தை அழித்து வெல்வது 
சாதவேதா - மறைகள் தோன்ற உதவியானது 
முளரிடமுள்போன்ற விறகுகளின் தொடர்பாவது 
எழுவிதநா- எழுவகை நாக்குப்போன்ற பிழம்பையுடையது 
வன்னிடவன்மையானவற்றையும் தன்ன தாக்குவது 


125 


தேவப் பெயர்க் 


சூடாமணி 


செய்யுள் 57-58 


. 


பாவகன் - துய்மை செய்பவன் 
தேயு - வியுடையது 
அழல் - அனற்றுதலை உடையது . 
சுடர் - சுடர் விடுவது 
ஞெகிழி - தன்வெப்பத்தால் உருக்கி நெகிழவைப்பது 


ஒப்பீடு 


சூடாமணி - 57 , 58 பிங்கலம் -29 , 44 கயாதரம் 34-36 


நாமதீபம் -9 


தென்றல் 4 


தென்றல் 1-4 
தென்கால் 


தென்றல் 7 
தென்கால் 
சிறுகால் 


| 


தென்றல் 1-5 
தென்கால் 
சிறுகால் 
தென்றி 
மலயக்கால் 
வசந்தன் 
நெருப்பு 1-3 ) 


தென் 


மலயக்கால் 
வசந்தன் 
நெருப்பு 1-34 
அரி 


மலயக்கால் 
வயந்தன் 
நெருப்பு 29 
அரி 


மலயக்கால் 
வசந்தம் 
நெருப்பு 34 
அழி 


அரி 


வசு 


தகனன் 


தபனன் 
அங்க , 
அனல் 


தகனன் 
அங்கி 
அனல் 


அங்கி 


தகனன் 
அங்கி 
அனல் 
அயவாகனன் 
தீ 
எரி 


அனல் 


ஆடூர்தி 
தீ 
எரி 


எரி 


எரி 


சுசி , 


சுசி 


சுசி 
சிகி 


சிக 


சிகி 


ஆரல் 


ஆரல் 


ஆரல் 
காற்றின் சகாயன் 
கருநெறி 


வாயுசகன் 


வாயுசகன் 


சனலி 


அங்காரகன் 
சித்திரபானு 
தழல் 


கருநெறி 
கணலி 
அங்காரகன் 
சித்திரபானு 
தழல் 
உதாசனன் 


கனல் 
அங்காரகன் 
சித்திரபானு 
தழல் 
உதாசனன 


கனல் 
அங்காரகன் 
சித்திரபானு 
தழல் 
உதாசனன் 


தாசனன் 


126 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் 57 - 58 


தனஞ்சயன் 


தனஞ்சயன் 
சாதவேதா 


முளரி 


முளரி 


முளரி 


தென் கீழ்த்திசை 


தனஞ்செயன் 

தனஞ்சயள் 
சாதவேதா 

சாதவேதா 
முளரி 

தென் கீழ்த்திசை 
தென்கிழக்கோன் யோன் 

சேர்ந்தார்க்கொல்லி 
எழுதா 

எழுநா 
வன் 

வன்னி 


யிறை 


சேர்ந்தார்க்கொல்லி 
எழுவிதநா எழுதா 
வன்னி 

வன்னி 
பாவகன் 

பாலகன் 


பாலகன் 


தேயு 


தேயு 


அழல் 


அழல் 
சுடர் 
ஞெகிழி 


அழல் 
சுடர் 


தேயு 
அழல் 
சுடர் 
ஞெகிழி 


நெகிழி 


ஞெகிழ் 


மிகை 


பிங் : ( 1 } மந்தாநிலம் 
( 2 ) உ . தகவன் , தழலி , அனலி , அழலி , கனல் ஒளி , சோதி , 

தூமகேது , கவலன் , 


கயா : ( 1 ) மந்தா நிலம் . 

( 2 ) சோதி , கரியோன் , அர்ச்சிதன் , தூமகேது , சுவலன் . 


தாம : ( 1 ) மென்கால் 

( 2 ) சோதி , தூமகேது , சுவாலன் , தபனன் , அக்கின 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 57 , 58 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

தென்றல் - பரி 8-27 ; நெருப்பு - மதுரை 682 ; அரி -முருகு 76 ; 
அங்கி- பட் 54 ; தீ- முருகு 171 ; ஆரல் - குறு 25-4 ; கனலி - பெரும்பாண் 
17 ; தழல்- குறி 43 ; முளரி - நெடு 55 ; வன்னி -- பதி 44-23 ; அழல் - முருகு 
149 ; சுடர்- முருகு 43 ; ஞெகிழி -- பெரும்பாண் 178 . 


127 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுன் 57-58 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

தென்கால் , சிறுகால் , தென்றி , மலயக்கால் , அரி , அனல் , எரி , கருநெறி , 
தென் கீழ்த்திசையிறை , சேர்ந்தார்க்கொல்லி , தேயு . 


க , சொ , ஆக்கத்திற்குயவை : 

தென்றி , அனல் , ஆரல் , கனலி , மூளரி , ஞெகிழி . 


வட சொற்கள் : 

வசந்தன் , வசு , தகனன் , அங்கி , அயவாகனன் , சுசி , சிகி , அங்காரகன் , 
சித்திரபானு , உதாசனன் , தனஞ்செயன் , சாதவேதா, பாவகன் , 


மணிப்பவளச் சொற்கள் : 

காற்றின் சகாயன் , எழுவிதநா . 


தீயின் சிறப்புப் பெயர்கள் 


வடவைத்தீத் திரண் மடங்கல்வருவடவாமுகஞ்சூழ் 
கடையனலூழித்தீயாங்கனலொழுங்கதுசுவாலை 
அடை வீல்விண் வீழுங்கொள்ளியுற்கையென்றறையலாமே 
வெடிநறைகுய்யிம் மூன்றுமிகுநறும்புகையினாமம் 


59 


வடவைத்தீத் திரண் ,மடங்கள் , 

வருவட வாமு கம் , சூழ் 
கடை யனல் , ஊழித் தீயாம் ; 

கனல் ஒழுங் கதுசு வாலை ; 
அடைவில்விண் வீழும் கொள்ளி 

உற்கையென் றறைய லாமே ; 
வெடி , நறை , குய்இம் மூன்றும் 

மிகுநறும் புகையின் நாமம் 


பெ . பொ . விளக்கம் : 


அழித் தீ - ஓர் ஊழியாக முடிப்பது 
வடவை - வடக்கில் தொடங்கி அழிவைத் தருவது 
தீத்திரள் - தீயின் திரட்கி 


128 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 59 


சுவாலை 


மடங்கல் - அழிவைத்தரும் வல்லமை கொண்டது 
வடவாமுகம் - வடவையின் பொருளே 
கடை அனல்-உலக இறுதித் தீ 
கனல் ஒழுங்கு- தீப்பிழம்பின் நெடிய நெறி 

- பிழம்பு 
விண் வீழும் கொள்ளி - வானத்திலிருந்து விழும் நெருப்புத் திரட்சி 
உற்கை - வெந்தெரியச் செய்வது 
வெடி- குப்பென்று மணம் தருவது 
நறை - நன்மணம் 
குய்- குய் என்ற ஒலி தரும் தாளிப்புப் புகை 
அடைவில் - தொகுப்பாக 
அறையலாம் - அறுதியிட்டுச் சொல்லலாம் 
சூழ் கடையனல் - வினைத்தொகை 
அது- தொடுப்புச் சுட்டாகக் கொள்க 


ஒப்பீடு 


சூடாமணி- 59 


பிங்கலம் - 45 , 48 , 52 


கயாதரம் 36 | 


தாமதி -76 


ஊழித்தீ 1-5 


ஊழித்தீ 7 


ஊழியனல் 


ஊழியனல் 3 


வடவை 


வட்வை 


வடவை 


வடவை 


மடங்கல் 


தீத்திறள் 
மடங்கல் 
வடவாமுகம் 
கடையனல் 
கனலொழுங்கு 

1-1 


தீத்திறள் 
மடங்கல் 
வடவாக்கினி 
கடையனல் 


மடங்கல் 
வாடவம் . 
கடையனல் 


அனல் நடை 2 


சுவாலை 


* 


சவாலை 


- 


2 


விண்தொள்ளி 2 
உற்கை 


விண் வீழ் 

கொள்ளி 1-1 
உற்சை 

உற்கம் 
நறும்புகை 1-3 நறும்புகை 
வெடி 

வெடி 
நறை 

நறை 
குய் 


4 


குய் 


129 


* .17 


தேவப் பெயர்த 


சூடாமணி 


செய்யுள்- 59 


2 ) அனற்றிரள் 


மிகை : பிங் : 1 ) உத்தரம் 

3 ) 


4 ) 


WAT : 1 ) வெகுளி 

3 ) 


2 ) 
4 ) 


நாம : 1 ) 


2 ) 


3 ) 


4 ) 


சாற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 59 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

மட்டடங்கல்- குறி 165 ; 
துய்- மதுரை 757 . 


வெடி 


- மதுரை 233 ; 


நறை - முருகு 190 ; 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

ழித்தீ , வடவை , தீத்திறன் , வடவாமுகம் , கடையனல் , வீண்வீழ் 
கொள்ளி , உற்கை , நறும்புகை , கனலொழுங்கு . 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 

வடவை , தீத்திறன் , கடையனல் , உற்கை, குய் , நறை . 


வடசொற்கள் : 


சுவாலை 


மணிப்பவளச் சொற்கள் : 


காட்டுத்தீ , புகை , தீப்பொறி , தீயின் மனைவி 
தாவங்காட்டழலத்தீயைத்தருகோலே ஞெலிகோலென்ப 
தீவிகைதீபமற்றைத்திகழ்சுடரொளிவிளக்கே 
ஆவிதுபந்தூமத்தோடரிபுகைபொறிபுலிங்கம் 
பாவகனத்தீத்தெய்வம்பாரியேசுவாகாதேவி 


130 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 60 


60. தாவங்காட் டழலத் தீயைத் 

தருகோலே ஞெலிகோ லென்ப ; 
தீவிகை , தீபம் மற்றைத் 

திகழ்சுடர் , ஒளி , விளக்கே ; 
ஆவிதூ பம் , தூ மத்தோ 

டரி , புகை ; பொறிபு , லிங்கம் , 
பாவக னம் ,தீத் தெய்வம் , 

பாரியே சுவாகா தேவிட 


யே , பொ . விளக்கம் : 


தாவம்- தாவி எரிவது 
ஞெலிகோல் - தீயை உண்டாக்கக் கடையும் கோல் 
தீவிகை - தீ செலுத்தும் ஒளியை உடையது 


தீபம்- தீ தரும் விளக்கம் 
சுடர் - ஒளி 
விளக்கு - விளக்கத்தைத் தருவது 
ஆவி- கொதிநீரினின்றும் மேலெழுவது 
துபம் - புகை 
தூமம்- புகையொழுங்கு; 
அரி - வெப்பத்தின் குறி ; 
புகை - எங்கும் புகுவதைக் கொண்டது ; 


தீப்பொறி - நெருப்பினின்றும் பிசிராய்ப் பொறிவது ; 
புலிங்கம் - பூற்காரத்தால் செல்வது ; 
பாவகன் - தூய்மையாக்குபவன் ; 


பாட வேறுபாடு : 

* பாரியை சுதை . சுவாகா - சுதை முன் உரிப்பனுவல்களில் இல்லை . பின் வந்த 
நாமதீபம் ஆசிரிய நிகண்டில் உண்டு சில அகரமுதலிகளில் இப்பொருளுடனும் பலவற் 
றில் மகள் என்னும் பொருளிலும் உண்டு . சூடா , 60 இலும் மகள் பெயர் . அதன் ( சூடா . 
181 ) என்பதன் பெண்பால் . மனைவி என்ற பொருள் காணப்படவில்லை . எனவே பின் 
படி எடுத்தோர் இப்பெயரைச் செருகியிருப்பர் . எனவே , சுதை இல்லா 

ல்லாத பாடம் கொள் 
ளப்பெற்றது . 


131 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -60 


பாரி - மனைவி , 
சுவாகாதேவி - அழிக்கும் தேவி ; 


ஒப்பீடு 


சூடாமணி - 60 


பிங்கலம் - 49-51 , 54 


நாமதியம் -76 


கயாதரம் -542 , 411 


காட்டழல் 1-1 
தாவம் 


காட்டழல் 3 
தாவம் 


காட்டுத்தீ 2 
தாவகம் 


தீதருகோல் 1-1 தீக்கடைகோல் 


--- 


ஞெலிகோல் 


ஞெலி கோல் 


விளக்கு 4 


* விளக்கு 2 


விளக்கு 1-4 
தீவிகை 
தீபம் 
* டர் 
ஒளி 


விளக்கு 4 
தீபிகை 
தீபம் 


தீபம் 


தீபம் 
சுடர் 


- 


ஒளி 


* புகை 3 
ஆவி 


புகை 1-4 
ஆவி 
தூமம் 
தூபம் 
गी 


புகை 1-4 
ஆவி 
துமம் 
தூபம் 


புகை 6 
ஆவி 
தூமம் 
தூபம் 


அரி 


அரி 


அரி 


தீப்பொறி 1-1 
புலிங்கம் 


பொறியனல் 
புலிங்கம் 


பொறி 3 
புலிங்கம் 


--- 


தீத்தெய்வம் 1-1 
பாவகன் 


|,| 


பாட வேறுபாடு 

இவ்விரு பெயர்களும் ஒரு சொற்பல் பொருள் இயலில் உள்ளன . ( செய்யுள் - 542) 


132 


தொகுதி 


சூடாமணி . 


செய்யுள் - 60 
தீத்தெய்வப்பாரி 1-1 

அக்கினிபாரி 1- 1 
சுவாகாதேவி சுவாகாதேவி 


|| 


( தீ ) பெண் 1-2 


சுவாகா 


-- 


மிகை பிங் : 1 ) வரையனல் , 2) அரணி , ஞெகிழி , 3 ) - 

2 - 4 ) 
5 ) 

6 ) 7 ) - 
கயா : 1 ) - 2 ) 3 ) 4 ) - 5 ) - 6 ) 7 ) 
நாம் ; 1 ) 2 ) - 3 ) தீபகம் , 4 ) குய் , 5 ) சுடர் 6 ) - 

7 ) சுதை . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 60 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

ஞெலிகோல் -- பெரும்பாண் 178 ; விளக்கு - பொருந 5 ; சுடர்- முருகு 
43 ; ஒளி - முருகு 3 ; புகை - முருகு 138 ; ஆவி - பெரும்பாண் 469 ; துமம் 
கலி 104-43 ; அரி - முருகு 76 ; 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

காட்டழல் , தாவம் , தீ தருகோல் , தீப்பொறி , தீத்தெய்வம் , தீவிகை, 
தூமம் . 


க , சொ , ஆக்கத்திற்குயவை : 

ஞெலிகோல் , ஆவி . 


வடசொற்கள் : 

தீபம் , தூபம் , புலிங்கம் , பாவகன் 


மணிப்பவளச் சொற்கள் : 

தீத்தெய்வப்பாரி , சுவாகாதேவி . 


பாட வேறுபாடு : 

ரு பெயர்களும் ஒருசொல் பல்பொருள் பொருளியலில் ( செய்யுள் 464,411 ) 
உள்னவை , 


வ்வி 


133 . 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 61 


நீர் 


வாரியாலங்கிலாலமழையலர்கமலங்காண்டம் 
நீரம்புட்கரமேசிந்துநெடும்புனல் சடிலம்பாணி 
காரறல்-வன நஈரங்கனவிரதம்கவந்தம் 
மாரியம்ப தமேயப்புவருணம்சீவனம்வணர்வார் 


61 வாரி ,ஆலம்கி , லாலம் , 

மழையலர் , கமலம் , காண்டம் , 
நீரம் , புட் கரமே , சிந்து , 

நெடும்புனல் , சடிலம் , பாணி , 
கார் , அறல் , புவனம் , நாரம் , 

கனவிர தம் தவ ந்தம் 
மாரி , அம் புதமே அப்பு 

வருணம் , சீ வனம் , வனம் , வார் , 


பெ . பொ . விளக்கம் : 


வாரி- நீட்சியாக ஓடுவது ; 
ஆலம் - திக்கும் பகை 
கீலாலம் - நெருப்பினைத் தணித்தல் உடையது 
மழையலர் - முகில் உதிர்க்கும் மலர் போன்றது. 
கமலம் - வேட்கை கொண்டவரால் விரும்பப்படுவது 
காண்டம் - காட்சிக்கினியது 
நீரம்- பள்ளத்தில் பாய்வது 
புட்கரம் - வழிபாட்டிற்குக் கரணியமாவது 
சிந்து - ஒழுகுதலை உடையது 
புனல் - அனலுக்குப் பகை 
சடிலம் - உயிர்களால் அடையப்படுவது 
பள் - பண் - பாணி - பள்ளத்தில் தேங்குவது 
கார் - கருமுகிலிலிருந்து தோன்றியது 
அறல் - முரிதலை உடையது 
புவனம் - உலகப் பொருள்கள் முளைத்தற்குக் கரணியமா 
- நாரம் இயற்கைத் தோற்றமுடையது .. 
கனவிரதம் - முகிலின் சாறாக உள்ளது 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -62 


கவந்தம் - விரும்பப்படுவது 
மாரி-- கருமுகிலிலிருந்து தோன்றியது 
அம்பு - வெள்ளமாகும்போது ஒலிப்பது 
உதம் - நெகிழ்வது 
அப்பு - பரந்துபடுவது 
வருணம் - கொள்ளப்படுவது 
சிவனம் - உயிர்கள் வாழ்வதற்குக் கரணியமாவது 
வனம் - காட்டை உண்டாக்குவது 
வார் - நீண்டு ஒழுகுவது 


நீரின் தொடர்ச்சி 


நீர்த்தெய்வம் 


பயமழையு தகத்தோயம்பயசுசம்பரம்பாணீயம் 
வயமொடுசீவனீயம்வருதீர்த்தங்கீரஞ்சிதம் 
அயமளகத்தோடாம மமுதங்கஞ்சல நீராகும் 
நயனுறுவருணனிந்தநற்புனல்வேந்தனாமம் 


62 பயம் , மழை , உதகம் , தோயம், 

பயசு , சம் பரம் ,பாணீயம் , 
வயமொடு சீவனீயம் , 

வருதீர்த்தம் , கீரம் , சீதம் 
அயம் , அள கத்தோ டாம் அம் , 

அமுதம் , கம் , சலம் , நீர் ஆகும் ; 
நயனுறு வருணன் இந்த 

நற்புனல் வேந்தன் நாமம் . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

பயம் - பருகப் பயன்படுவது 
மழை - இளமைக்குரிய குணம் செய்தல் உடையது 

தகம் - நெகிழ்ச்சி உடையது 
தோயம் உயிர்களை நிலைபெறுத்துவது 
பயசு - பருகப்படுவது 
சம்பாம் - சம்பரனால் கொடுக்கப்பட்டது 


தேவப் பெயர்த் 


ஆடாமணி 


செய்யுள் - 62 


பாணீயம் - பருகப்படுவது 
வயம் - வலிமையுடையது 
சீவனியம் - உயிர்கள் உயிர்வாழச் செய்வது 
தீர்த்தம்- கடத்தற்குரியது 
கீரம் - பருகப்படுவது 
சீதம் - குளிர்ச்சி உடையது 
அயம் - செல்லுதலை உடையது 
அளகம் - பரவலாகச் செல்லுதலை உடையது 
ஆம் - அம் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து உயிரினங்களின் வளர்ச்சிக் 

குக் கரணியமானது என்னும் பொருள் பொதிந்தது 
அம் - ஆம் என்பதன் அடிவேர்ச்சொல்லாக அதன் பொதிபொருள் 


கொண்டது 


அமுதம் - உணவானது 
கம் - புகழப்படுவது. 
சலம் - சல சல என்றொலி எழுப்பி ஓடுவது 
புனல்வேந்தன்- நீரின் தலைவன் 
வருணன் - மழை பொழிய ( வர ) வைப்பவன் 
நயன்உறு - நற்பயன்மிக்க 
நற்புனல் - பண்புத்தொகை 


ஒப்பீடு 


சூடாமணி 61,62 


மங்கலம் 57 , 73 


கயாதரம் 20,37,38 


நாமதீபம் 77,78,82 


நீர் 41 
வாரி 


நீர் 1- 45 
வாரி 
ஆலம் 
கலாலம் 
மழையவர் 
கமலம் 
காண்டம் 
நீரம் 
புட்கரம் 


நீர் 1-50 
வாரி 
ஆலம் 
கீலாலம் 
அலர் 
கமலம் 
காண்டம் 
நீரம் 
புட்கரம் 


கிலாலம் 
கனமலர் 
கமலம் 
காண்டம் 
நீரம் 
புட்கரம் 


நீர் 40 
வாரி 
ஆலம் 
கீலாலம் 
முகிற்பூ 
: கமலம் 
காண்டம் 
நீரம் 
புட்கரம் 
சிந்து 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -- 62 


புனல் 


புனல் 


புனல் 


சலிலம் 
பாணி 


சலிலம் 
பாணி 


புனல் 
சலிலம் 
பாணி 
கார் 


கார் 


அறல் 


அறல் 


அறல் 
புவனம் 


புவனம் 


புவனம் 
நாரம் 


சலிலம் 
பாணி 
கார் 
அறல் 
புவனம் 
நாரம் 
கனவிரதம் 
கவந்தம் 
மாரி 
அம்பு 


நாரம் 
கனவிரதம் 
கவந்தம் 


நாரம் 
கனவிரதம் 
கவந்தம் 


அம்பு 


கனவிரதம் 
கவந்தம் 
மாரி 
அம்பு 
உதம் 
அப்பு 
வருணம் 
சீவனம் 
வனம் 
வார் 


அப்பு 


வருணம் 


அம்பு 
உதம் 
அப்பு 
வருணம் 
சீவனம் 
வனம் 
៧ 


சீவனம் 


அப்பு 
வருணம் 
சீவனம் 
வனம் 
வார் 


រ 


பயம் 


பயம் 


பயம் 


மழை 
உதகம் 
தோயம் 


மழை 
உதகம் 
தோயம் 


முகில் 
உதகம் 
தோயம் 


தோயம் 


பயசு 


சம்பாம் 
பானியம் 


சம்பரம் 
பாணீயம் 


சம்பரம் 
பாணியம் 
வெயம் 
சீவனீயம் 


சம்பரம் 
பாணீயம் 
வயம் 
சீவனீயம் 
திர்த்தம் 
கீரம் 
சிதம் 
அயம் 
அளகம் 


சீவனீயம் 
தீர்த்தம் 


--- 


-- 


| 


சிதம் 
அயம் 
அளகம் 


அயம் 
அளகம் 


அயம் 
அனகம் 


ஆம் 


ஆம் 


ஆம் 
அம் 


அம் 


அம் . 


அம் 


137 


சூ -18 


தேவப் பெயர்த 


சூடாமணி 


செய்யுள் - 62 


அமுதம் 
கம் 
சலம் 


அமுதம் 
கம் 
சலம் 


அமுதம் 
கம் 
சலம் 
வருணன் 1-4 
புனற்செல்வன் 


அமுதம் 
கம் 
சலம் 
வருணன் 1-1 
பனல் வேந்தன் 


வருணன் 1-4 


வருணன் 
புனற்கரசன் 


நிக : 


பிங் : 1 ) விகடி , குசம் , மேகம் , அகிலம் , இதடி , பதம் , கயம் , 

வசி , கோ . 
2 ) சலபதி , பாதசரன் , நதி கேள்வன் . 


கயா : 1 ) கிலமம் , குசம் , கோ . 

2 ) சலபதி , சிந்துபதி , கொண்டலூர் பாசதரன் , 

உரு முப்பகைக் கொற்றவன் , வருணேசன் . 


நாட்ட : 1 ) கோ , அங்குசம் , அம்புயம் , அவதாரம் .. 

2 ) பாசன் , மீனூர்தி , நதிகேள்வன் , நீரிறைவன் . 


சொற்பாகுபாடு 


ஆடமணிச் செய்யுள் 61 , 62 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


நிர் -- முருகு 29 , வாரி - பொருந் 22 , ஆலம் - ஐங் 303-1 

கமலம் - 
பரி 2-24 , புனல் - பொருந 240 , பாணி- பொருந் 48 , கார் - பெரும்பாணர் 
210 , அறல் - பொருந 25 , மாரி - பெரும்பாணா 49 , அம்பு - மதுரை 67 
அப்பு - அகம் 9-3 , வார் - பெரும்பாண் 335 , பயம் - பொருந 92 , 

வயம் - பரி 6-7-8 , அயம் - நற் 257-8 , அளகம் - நற் 377-8 , 
ஆம் - நற் 133-11 , அம் - முருகு 76 , அமுதம் - மதுரை 601 , 

கம் - நற் 
154-1 , சலம் - மதுரை 112 . 


மழை 


மருது 7 , 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


மழையலர் , காண்டம் , நீரம் , வருணம் , உதகம் , தோயம் , உதம் , 
வயம் , புனல் வேந்தன் , வருணன் , அம்பு , அப்பு . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 62 
க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


மழையலர் , நீரம் , அறல் , வார் , ஆம் , அம் , கம் , சிந்து , அம்பு , அப்பு 


வடசொற்கள் : 


புவனம் , நாரம் , கனவிரதம் , கவந்தம் , சீவனம் , வனம் , பயசு , சம்பாம் , 
பானியம் , சீவனீயம் , தீர்த்தம் , கீரம் , சிதம் , 


மணிப்பவளச் சொற்கள் : 

அயம் , அளகம் , சலம் . 


ஞாயிறு 


பரிதிபாற்கரனா தித்தன் பனிப்பகைசுடர்பதங்கன் 
இருள்வலிசவிதாச்சூரனெல்லுமார்த்தாண்டனென்றூழ் 
அருணனாதவனேமித்திரனாயிரஞ்சோதியுள்ளோன் 
தரணி செங்கதிரோன்சண்டன் தபனனேயொளியே சான்றோன் 


63 பரிதி , பாற் கரன் ,ஆதித்தன் , 

பனிப்பகை , சுடர் , ப தங்கன் 
இருள்வலி , சவிதா , ச் சூரன் ; 

எல்லு, மார்த் தாண்டன் , என்றூழ் , 
அருணன் ; ஆ தவனே மித்திரன் , 

ஆயிரஞ் சோதி யுள்ளோன் , 
தரணி , செய்கதிரோன் , சண்டன் , 

தபனனே ஒளியே சான்றோன் . 


பெ . பொ . விளக்கம் : 


முதலில் 


சூரியன் - (சுள் - வேர்ச்சொல் ) சுள்ளென்று வெப்பத்தை 

தந்தவன் 
பரிதி - வட்ட வடிவமுள்ளவன் 
பாற்கரன் - ஒளிக்க திருடையவன் 
ஆதித்தன் - முதலில் தோன்றியவன் 
பனிப்பகை - பனியைப் போக்கும். பகைவன் 


139 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள்- 63 


சுடர் - சுடுதலைச் செய்பவன் 
பதங்கன்- செலவை உடையவன் 
இருள்வலி - இருளைப் போக்கும் வலிமையன் 
சவிதா - மக்களைச் செயற்படுத்துவோன் 
சூரன் - கடும் வெப்பத்தால் அஞ்சச் செய்பவன் 
எல் - ஒளி உடையவன் 
மார்த்தாண்டன் - மாபெரும் அண்டத்தை வாழச்செய்பவன் 
என்றூழ் - ( என்று ... ஊழ் ) - பகல் நாளை முறையே தருபவன் 
அருணன் - இயக்கமுடையவன் 
ஆதவன் - முதலி 
மித்திரன் - உயிர்களுக்கு நண்பன் 
-ஆயிரம் சோதி - ஆயிரம் கதிர் 
தரணி- மண்ணுலகைத் தந்தவன் 
சண்டன் - சின 

சினமுடையவன் 
தபனன் - வெம்மை செய்வோன் 
சான்றோன் - அனைத்திற்கும் சான்றானவன் 


ஞாயிறு தொடர்ச்சி 


அனலியே அரியேபானுவலரியேயண்டயோனி 
கனலியேவிகர்த்தனன் வெங்கதிரவன்பகலோன்வெய்யோன் 
தினகரன்பகலே சோதிதிவாகரனரியாமாலே 
இனனுட னு தயன் ஞாயிறெல்லையே கிரணமாலி 


64 அனலியே அரியே பானு , 

அலரியே அண்ட யோனி , 
கனலியே விகர்த் னன் ,வெங் 

கதிரவன் , பகலோன் , வெய்யோன் 
தினகரன் பகலே சோதி , 

திவாகரன் , அரிய மாலே 
இனன் ,உடன் உதயன் , ஞாயி 

றெல்லையே கிரண மாலி . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 54 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


அனலி . 

அனலை உடையவன் 
அரி - இருளை அழிப்பவன் 
பானு - ஒளிர்பவன் 
அலரி - கதிர்களை அலர்த்துபவன் 
அண்டயோனி-- அண்டங்களுக்கெல்லாம் தாய் 
கனலி - கனற்றுபவன் 
விகர்த்தனன் - இருளைப் போக்குபவன் 
கதிரவன் - ஒளிக்கதிர்களை உடையவன் 
பகலோன் - பகலை உண்டாக்குபவன் 
வெய்யோன் - வெப்பங் கொண்டவன் 
தினகரன் - ஒவ்வொரு நாளையும் தன் கதிர்களால் வரச்செய்பவன் 
பகல் - நாளைப் பகலாகப் பகுப்பவன் 
திவாகரன் - பொன் போன்ற கதிர்களைக் கொண்டவன் 
அரியமா - விரைவாகச் செல்லும் குதிரை போன்றவன் 
இனன் - திரிதலை உடையவன் 
உதயன் - தோன்றுபவன் 
ஞாயிறு - ( நாயிறு என்பதன் மரூஉ ) தலைமையான கோன் அல்லது 

தாய்க்கோள் 
எல்லை - ஒளியைக் கொண்டவன் 
கிரணமாலி - கதிர்த்தொகுதி கொண்டவன் 
வெங்கதிரவன் - பண்புத்தொகை 


ஞாயிறு தொடர்ச்சி 

ஞாயிற்று வட்டம் , ஞாயிற்றுக் கதிர் 
விரவுமேழ்பரியோன்வேந்தன்விரிச்சிகன் விரோசனன்பேர் 
இரவிவின் மணியருக்கனேழேழுஞ்சூரியன் பேர் 
பரிதியின் வட்டந்தானேவிசயமாம்பரி திவீசும் 
கிரணமேகரமுமற்றைக்கிளர்ந்ததீவிரமுமாகும் 


65 விரவும் ஏழ் பரியோன் , வேந்தன் 

விரிச்சிகன் , விரோசனன் , பேர் , 
இரவி ,விண் மணி , அ ருக்கன் , 

ஏழேழும் சூரியன் பேர் ; 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 65 


பரிதியின் வட்டந் தானே 

விசயமாம் ; பரிதி வீசும் 
கிரணமே கரமும் கற்றைக் 

கிளர்ந்ததி விரமும் ஆகும் . 


பெ பொ . விளக்கம் : 


ஏழ் பரியோன் - ஏழு குதிரைகளை உடையவன் 
வேந்தன் - உயிர்களுக்கெல்லாம் மன்னவன் 
விரிச்சிகன் - கொடுமையான வெப்பக் கதிர்களை உடையவன் 
விரோசனன் - பேரொளியுடையவன் 
பேர் இரவி - பெயர்த்து இரவைக் கொள்பவன் 
வின்மணி - விண்ணில் தோன்றும் மாணிக்க மணி 
அருக்கன் - யாவராலும் தொழப்படுபவன் 


பரிதியின் வட்டம் - ஞாயிற்றின் வெளி வட்டம் 
விசயம் - நிகரற்ற வெற்றிக்குறி 
கிரணம் - ஒளிக்கதிர் 
கரம் - இருளை நீக்கும் கதிர்க்கை 
தீவிரம் - பேரொளி உடையது 


ஏழேழும் -- நாற்பத்தொன்பதும் 


ஒப்பீடு 


சூடாமணி- 63-5 


பிங்கலம் - 218-212 


கயாதரம் 17 


நாமதீபம் = 92-95 


சூரியன் 19 


சூரியன் 1- 49 
பரிதி 
பாற்கரன் 
ஆதித்தன் 
பனிப்பகை 
சுடர் 
பதங்கன் 
இருள்வலி 


சூரியன் 1--64 
பரிதி 
பாற்கரன் 
ஆதித்தன் 
பனிப்பகை 
சுடரோன் 
பதங்கன் 
இருள்வலி 


பாற்கரன் 
ஆதித்தன் 


சூரியன் 65 
பரிதி 
பாற்கரன் 
ஆதித்தன் 
பனிப்பகை 
சுடரோன் 
பதங்கன் 
இருள்வலி 


பதங்கள் - 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 65 


சவிதா 


சவிதா 


சவிதா 


- 


சூரன் 


எல் 


சூரன் 
எல்லி 


மார்த்தாண்டன் 


என்றுழ் 


என்றூழ் 


அருணன் 
ஆதவன் 
மித்திரன் 
ஆயிரஞ்சோதி 
யுள்ளோன் 


சூரன் 
எல்லி 
மார்த்தாண்டன் மார்த்தாண்டன் மார்த்தாண்டன் 

என்றூழ் 
அகுணன் அருணன் 

அருணன் 
ஆதவன் 

ஆதவன் 
மித்திரன் 

மித்திரன் 
ஆயிரங்கதிரோன் 

ஆயிரங்கரன் 


தரணி 


தரணி 


தரணி 


தரணி 


செங்கதிர் 


செங்கதிரவன் 
சண்டன் 


செங்கதிரோன் 
சண்டன் 
தபனன் 
ஒளி 
சான்றோன் 


செங்கதிர் 
சண்டன் 
தபனன் 
ஒளியோன் 
சான்றோன் 


தபணன் 


தபனன் 
ஒளி 


சான்றோன் 


அனலி 


அனலி 
அரி 


அரி 


அரி 


அரி 


பானு 


L 


எனு 


பானு 


பானு 


அலரி 


அலரி 
அண்டயோன் 
கனலி 


| 


T 


N 


அலரி 
அண்டயோ 
கனலி 
விகர்த்தனன் 
கதிரவன் 
வெய்யோன் 
பகலோன் 
தினகரன் 
பகல் 
சோதி 
திவாகரன் 
அரியமா 
இனன் 
உதயன் 


அலரி 
அண்டயோனி 
கனலி 
விகர்த்தனன் 
கதிரவன் 
வெய்யோன் 
பகலோன் 
தினகரன் 
பகல் 
சோதி 
திவாகரன் 


கதிரவன் 
வெய்யோன் 


திவாகரன் 


தினகரன் 
பகல் 
சோதி 
திவாகரன் 
அரியமா 
இனன் 
உதையன் 
ஞாயிறு 


இனன் 


உதையன் 


உதயன் 
ஞாயிறு 


ஞாயிறு 


143 


தேவப்பெடர்த் 


சூடாமணா 


செய்யுள் - 65 


எல்லை 


எல்லை 
கிரணமாலி 
ஏழ்பரியோன் 
வேந்தன் 


எல்லை 
கிரணமான 
ஏழ்பரியோன் 
வேந்தன் 
விரிச்சிகன் 
விரோசனன் 
இரவி 
விண்மணி 
அருக்கன் 


||||| 


வேந்தன் 
விரிச்சிகன் 
விரோசனன் 


விரோசனன் 


இரவி 


இரவி 


இரவி 


விண் மணி 


1 


விண்மணி 
அருக்கன் 


அருக்கன் 


அருக்கன் 


க்திர் வட்டம் 2 


பரிதியின் 

வட்டம் 1-1 
விசயம் 


வெங்கதிர் 

சிண்டிலம் 2 
விசயம் 


விசையம் 


கிரணம் . 4 


பரிதிவீசும் 
கிரணம் 1-2 


||| 


கரம் 


கரம் 
தீவிரம் 


|| 


தீவிரம் 


மிகை : 


பிங் : 1 ) மணி , தேரோன் , செஞ்சுடர் , எல்லோன் , கனலோன் , 

திமிராரி , பர்க்கன் , வெயிலோன் , கதிரோன் , வெஞ்சுடர் , 
பகலவன் , ஆதவன் , அழலவன் , பொழுது , பகவன் , தாயநன் , 
சாயாபதி , மா . ( 2 ) ( 3) கோ . 


> . 


சுயா : 1 ) பங்கய நாதன் , சாயாபதி , போது . 


( 2 ) 


( 3 ) 


தாம : 1 ) பிதிர்க்கோன் , ஓராழித்தேரான் , வீக்த்தன் , சிங்கன் , 

மறியுச்சன் , வான்விளக்கம் , மந்தி , கிரகேசன் , 
கிரிவலஞ்செய்கின்றோன் , சனி தாதை , 

மதியளப்போன் , 
வாணாளப்போன் , வியாழசிநேகன் , கமலபாந்தி , என்று , 
சாயை தலைவன் , உடாதேவி தலைவன் , காசிபநேயன் , 
அதிதிநேயன் , ( 2 ) (3 ) 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 65 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 63-65ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பரிதி- முருகு 299 . 

சுடர் - முருகு 43 , எல் - முருகு 74 
என்றூழ்- நற் 43-2 , ஒளி - முருகு 3 , சான்றோன்- நற் 233-9 
அரி- முருகு 76 , அலரி - மூல்லைப்பாட்டு 10 , கனலி - பெரும்பாண் 17 
வெய்யோன் - பரி 8-67 , பகலோன் - அகம் 201-8 , பகல் - முருகு 166 
இன 
னன்- பட் 61 , ஞாயிறு - முருகு 2 , 

எல்லை - பொருந 118 
வேந்தன் --நெடு 187 , விசயம் - பெரும்பாண் 261 , சரம் - புறம் 152-30 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சூரியன் , ஆதித்தன் , பனிப்பகை , இருள்வலி , 
ஆதவன் , தரணி , செங்கதிரோன் , அனலி , 

கதிரவன் , 
ஏழ்பரியோன் , இரவி , 

விண்மணி , 

பரிதியின் வட்டம் 


சூரன் 
அரியமா 


க , சொ , ஆக்கத்திற்குயவை : 


அனலி 


என்றூழ் , 

ஞாயிறு 


பரிதி , பனிப்பகை, இருள் வலி , எல் , 
அலரி , கனலி , வெய்யோன் , அரியமா , 
எல்லை , சண்டன் , 

இரவி , விண் மணி . 


இனன் , 


வட சொற்கள் : 


சவிதா, 


பாற்கரன் , பதங்கன் , 

மார்த்தாண்டன் , அருணன் 
மித்திரன் , தபனன் , பானு , விகர்த்தன் , தினகரன் , 

சோதி 
திவாகரன் , உதயன் , கிரண மாலி , 

விரிச்சிகன் , விரோசனன் 
அருக்கன் , விசயம் , 

தீவிரம் . 


கரம் , 


மணிப்பவளச் சொற்கள் : 


ஆயிரஞ்சோதியுள்ளோன் , 


அண்டயோனி , 


பரிதிவீசும்கிரணம் . 


145 


சூ -19 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 66 


நிலவு 
நிலவுசோமன்களங்கனிசாபதிபிறைகுளிர்ந்த 
கலையினனுடுவின் வேந்தன் கலாநிதியொடுகுபேரன் 
அலவனேசசியேதிங்களம்புலி நிசாகரன்வான் 
உலவிமகிரணன்சாந்தமுற்ற தண்ணவன்குரங்கி 


66 நிலவு , சோ மன் ,களங்கன் , 

நிசாபதி பிறை ,குளிர்ந்த 
கலையினன் , உடுவின் வேந்தன் , 

கலாநிதி யொடுகு பேரன் , 
அலவனே சசியே திங்கள் , 

அம்புலி. திசாக ரன் , வான் 
உலவிம கிரணன் , சாந்தம் 

உற்றதண் ணவன்.கு ரங்கி , 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


நிலவு - ஒளிகொண்டு நிலவுபவன் 
சோமன் - ஒளியைத் தோற்றுவிப்போன் 
களங்கன் - கருப்பு நிழலாம் களங்கம் உடையவன் 
நிசாபதி - இரவின் தலைவன் 
பிறை - இளந்திங்கள் 
கலையினன் - ஒளி வளரும் கலைகளை உடையவன் 
உடுவின் வேந்தன் - மினுக்காது கோளுக்கும் விண்மீனுக்கும் இடைப்பட்டு 

வானத்தில் உள்ள உடுக்களின் தலைவன் 
கலா நிதி - கலைகளின் செல்வம் போன்றவன் 
குபேரன் - கரும்புள்ளிகளால் அருவெறுப்பானவன் 
அலவன் - இரவுப் பொழுதை உடையவன் 
சசி - முயல் உருவக் களங்கம் உடையவன் 
திங்கள் - ஒளி வளர்த்து தேய்பவன் 
அம்புலி - ஒளித்திங்கள் 
நிசாகரன்- இரவுப் பொழுதைக் காட்டுபவன் 
இமகிரணன் - பனிபோலும் குளிர்ந்த கதிர்களை உடையவன் 


* 5 : 


T 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -67 


தண்ணவன் - குளிர்ந்த ஒளியினன் 
குரங்கி - குரங்கு உருப்போலும் களங்கம் உடையவன் 
உலவு - இமகிரணன் - வினைத்தொகை 
சாந்தம் உற்ற - அமைதி பொருந்திய 


நிலவு தொடர்ச்சி 

மதியிராக்கதிரேயிந்து மருவுதானவனேயல்லோன் 
விதுவொடுகுமுதநண்பன்சுதாகரன்வேந்தனாலோன் 
சிதைவிலாமுயலின்கூடுபசுங்கதிர்த்தேவென்றெல்லாம் 
புதியசந்திரன் மூவேழுமெட்டுமே புகன்றநாமம் 


67 மதி , இராக் கதிரே இந்து , 

மருயுதா னவனே அல்லோன் , 
விதுவொடு குமுத நண்பன் , 

சுதாகரன் , வேந்தன் ஆலோன் , 
சிதைவிலா முயலின் கூடு , 

பசுங்கதிர்த் தேஎன் றெல்லாம் 
புதியசந் திரன்மூ வேழும் 

எட்டுமே புகன்ற நாமம் . 


பெ . பொ . விளக்கம் : 


சந்திரன் - இரவை ஒளியால் ஆளுபவன் 
மதி ( அளப்பது ) - காலத்தை வரையறுப்பது 
இராக்கதிர் - இரவிற்குரிய ஒளிக்கதிர்களை உடையவன் 
இந்து- குளிர்ந்த கதிர்களால் நனைப்பவன் 
தானவன் - ஒளிபைத் தானமாகத் தருபவன் 
அல்லோன் - இரவுப் பொழுதிற்கு உரியவன் 
விது - தேவர்களால் நீராகப் பருகப்படுபவன் 
குமுத நண்பன் - மலர்த்துவதால் குமுதத்திற்கு நண்பன் 
சுதாகரன் - அமுதக் கதிர்களை உடையவன் 

- வான உலகில் இரவு இரசன் 


வேந்தன் - 


147 


சூடாமணி 


தேவப்பெயர்த் 


செய்யுள் - 67 


ஆலோன் - மலர்ந்த பூப்போன்றவன் 
முயலின் கூடு - களங்கமாகிய முயலுருவம் அடைபட்டிருப்பதால் அதன் 

கூடு போன்றவன் 
பசுங்கதிர் தே - கண்ணிற்குப் பசுமையான கதிர்களை உடைய ஒளியன் 


ஒப்பீடு 


சூடாமணி- 66-67 


பீங்கலம் - 225 


கயாதரம் 18 


நாமதீபம் - 96-97 


சந்திரன் 19 


சந்திரன் 1-29 
நிலவு 
சோமன் 
களங்கள் 
நிசாபதி 


சந்திரன் 37 
நிலவு 
சோமன் 
களங்கன் 
நிசாபதி 
பிறை 
கலையோன் 


சந்திரன் 
நிலா 
சோமன் 
களங்கன் 


சோமன் 


பிறை 


-- 


கலையினன் 


கலையோன் 


எண்ணெண் 

கலையோன் 
உடுபதி 


உடுவின்வேந்தன் உடுபதி 


உடுக்காந்தன் 


குபேரன் 


குபேரன் 


அலவன் 


சசி 


கலாநிதி 
குபேரன் 
அலவன் 
சசிதிங்கள் 
திங்கள் 
அம்புலி 
நிசாகரன் 
இமகிரணன் 
தண்ணவன் 
குரங்கி 


கலாநிதி 
குபேரன் 
அலவன் 
சசி 
திங்கள் 
அம்புலி 
நிசாகரன் 
இமகிரணன் 
தண்ணவன் 
குரங்கி 


திங்கள் 
அம்புலி 


சசி 
திங்கள் 
அம்புலி 


இமகரன் 

இமகான் 
தண்ணெண்சுடர் தண்கதிர் 


மதி 
இராக்கதிர் 


மதி 
இராக்கதிர் 


நாண்மதி 
இரவோன் 
இந்து 


தானவன் 
அல்லோன் 


தானவன் 
அல்லோன் 


இந்து 
தானவன் 
அல்லோன் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -67 


விது 


விது 


விது 


விது 


- 


குமுதசகாயன் 
சுதாகரன் 


குமுதபாந்தி 
சுதாகரன் 
வேந்து 


வேந்தன் 


குமுத நண்பன் 
சுதாகரன் 
வேந்தன் 
ஆலோன் 
முயலின் கூடு 
பசுங்கதிர்த்தே 


ஆலோன் 


ஆலோன் 
முயற்கூடு 
பசுங்கதிர் 


முயற்கூடு 
பைங்கதிர் 


- 


மிகை : பிங் : தண்சுடர் , தாராபதி , 

பனிக்கதிர் , இரவோன் , 


சீதன் 


அமுதகதிரோன் , 
உடுவேந்தன் 


தியா : 


நாண் மலர் , 


மால்மனத்தன் 


வண்ணம்புதியோன் , 
அமுதாகரன் ., 


நாம் ; மானன் , இறை , கடகக்கோன் , அரி , புதன் தத்தை 

மூன்றாழித்தேராான் , பதின்பரியான் : அனசூயைமகன் 
அத்திரிசேய் , தாய்க்கோள் , விடையுச்சன் . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 60 , 67 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


நிலவு - பொருந 213 , 
திங்கள் - முருகு 98 , 
வேந்தன் - நெடு 1872 . 


பிறை - பொருந 25 , 
அம்புலி - கலி 80-19 , 


அலவன்-- 

பொருந் 9 
மதி - முருகு 87 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


களங்கன் , கலையினன் , உடுவின் வேந்தன் , 
குரங்கி , இராக்கதிர் , 

தானவன் , 

அல்லோன் , 
ஆலோன் , முயலின் கூடு , பசுங்கதிர்த்தே . 


தண்ணவன் 
குமுத நண்பன் 


க . சொ , ஆக்கத்திற்குரியவை : 


கலையினன் , 


தண்ணவன் , 


ஆரங்கி , 


அல்லோன் 


களங்கன் , 
ஆலோன் 


T 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 6 & 


வடசொற்கள் ; 


சந்திரன் , 


சோமன் 


இந்து , சந்திரன் . சுதாகரன் , 
நிசாபதி , குபேரன் , நிசாகரன் . 


மணிப்பவளச் சொற்கள் : 


கலா நிதி , 


சசி திங்கள் , 


இமகிரணன் . 


செவ்வாய் 


சருதிய செந்தீவண்ணன் காட்டுமங்காரகன்சேய் 
குருதிவக்கிரனே பௌமன் குசனில மகனாத்தன் 
மருவியவழலோன் மற்றைமங்கலனுடனே ஆரல் 
விரவிய உதிரனின்னமேவுசெவ்வாயின் நாமம் 


88 


கருதிய செந்தீ வண்ணன் , 

காட்டும் அங்காரக கன் , சேய் 
குருதி , வக் கிரனே பௌமன் , 

குசன் ,நில மகன் ,அரத்தன் , 
மருவிய அழலோன் , மற்றை 

மங்கல னுடனே ஆரல் , 
விரவிய உதிரன் இன்ன 

மேவுசெவ் வாயின் நாமம் . 


பெ பொ . விளக்கம் : 


செவ்வாய் - செம்மையன் 
அங்காரகன்- செந்நிறம் உடையவன் 
சேய் செம்மையானவன் 
குருதி - குருதியின் செம்மையன் 
வக்கிரன் - முசண்பட்டவன் 
பௌமன் - பூமியினின்று பிரிந்தவன் 
குசன் - பூமிக்கன் 
அரத்தன் - சிவந்த நிறத்தன் 


150 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -68 


அழலோன்- பிரிந்தோர்க்கு அழல் ஆகுபவன் 
மங்கலன் - மங்கலமாகுபவன் 
ஆரல் --- நெருப்பின் நிறத்தவன் 
உதிரன் - குருதி நிறம் உடையவன் 


இன்ன - இவை 


ஒப்பீடு 


சூடாமணி 68 


மங்கலம் 230 


கேயாதரம் - 


நாமதீபம் 98 


செவ்வாய் 1-13 செவ்வாய் - 15 
செந்தீவண்ணன் செந்தீவண்ணன் 
அங்காரகன் 

அங்காரகன் 
சேய் 

சேய் 
குருதி 

குருதி 
வக்கிரன் 

வக்கிரன் 
பௌமன் 

பௌமன் 
குசன் 

குசன் 
நிலமகன் 
அரத்தன் 

அரத்தன் 
அழலோன் 

அழலவன் 
மங்கலன் 

மங்கலன் 
ஆரல் 

ஆரல் 
உதிரன் 

உதிரன் 


செவ்வாய் 17 
தீ 
அங்காரகன் 
சேய் 
குருதி 
வக்கிரன் 
பவுமன் 
குசன் 
மண்சேய் 


மங்கலன் 


-ஆரல் 


மிகை : 


பிங் : அறிவன் , 


அழல் , 


உலோகிதன் . 


கா 


எண்பரித்தேரான் 


தாம : வளவன் , 

விருச்சிகன் , 


மகாவுச்சன் , மேடன் , 

ணைக்கோள் . 


பாட வேறுபாடு : 


கிழமை , ஓரை , விண்மீன்கள் பெயர்கள் 


ல்லை . 


151 


தேவம் பெயர்த 


சூடாமணி 


செய்யுள் - 68 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 68 ல் உள்ள கொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


சேய் - சிறுபாண் 3 , 


குருதி - முருகு 52 , 


ஆரல்- குறு 25-4 . 


பிற தமிழ்ச்சொற்கள் : 


நிலமகன் : 


அரத்தன் 


செவ்வாய் , செந்தீவண்ணன் , 
அழலோன் , மங்கலன் .. 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 
வண்ணன், 

குருதி , அரத்தன் , 


அழலோன் , 


ஆன் 


வட சொற்கள் : 


அங்காரகன் , 


வக்கிரன் , 


பெளமன் , 


குசன் , 


உதிரன் 


அறிவன் ( புதன் ) 


சிந்தை கூரியன் கணக்கன்றேர்ப்பாகனருணன் சாமன் 
வந்த தூதுவனேமாலே திமகனறிஞன்பாகன் 
அந்தமாம்புலவன்மற்றையனுவழிமேதைபச்சை 
புந்தி பண்டிதனீரெட்டும் புதன் பெயராகுமன்றே 


68 சிந்தைகூ ரியன் கணக்கன் , 

தேர்ப்பாகன் , அருணன் . சாமன் 
வந்ததூ துவனே மாலே 

மதிமகன் , அறிஞன் , பாகன் 
அந்தமாம் புலவன் மற்றை 

அனுவழி , மேதை , பச்சை , 
புந்தி ,பண் டிதன் ஈ ரெட்டும் 

புதன் பெயர் ஆகும் அன்றே . 


184 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 69 


புதன் - அறிவுள்ளவன் 

சிந்தைகூரியன் . எண்ணத்தால் கூர்மையானவன் 
கணக்கன் 

கணக்குத் தலைவன் 
தேர்ப்பாகன்- தேர் ஓட்டுநன் 
அருணன் - பச்சை நிறத்தவன் 
சாமன் - பச்சை நிறத்தவன் 
தூ துவன் - அறிவிப்போன் 
மால் - பெருமைக்குரியவன் 
மதிமகன் - திங்களின் மகன் 
அறிஞன்- அறிவுடையவன் 
பாகன் - ஓட்டு நன் 
புலவன் - அறிஞன் 
அனுவழி - கற்பிழந்தவள் வழியினன் 
மேதை- பேரறிஞன் 
பச்சை - பசிய நிலத்திற்கு உரியவன் 
புந்தி- புத்தி 
பண்டிதன் -- புலவன் 


அந்தம் ஆம் - முடிவு எதையும் 
ஈரெட்டும் - பதினாறும் 
அன்று , ஏ - அசைகள் 


ஒப்பீடு 


சூடாமணி 60 


பிங்கலம் 231 


கயாதரம் 


நாமதீபம் 99 


புதன் 12 


புதன் 1-16 
சிந்தை கூரியன் 
கணக்கன் 
தேர்ப்பாகன் 
அருணன் 
சாமன் 
தூதுவன் 
மால் 
மதிமகன் 


கணக்கன் 
தேர்ப்பாகன் 
அருணன் 


புதன் 19 
கூரியன் 
கணக்கன் 
தேர்ப்பாகன் 
அருணன் 
சவுமன் 


சாமன் 


தூதன் 


தூதன் 
மால 
ம திமகன் 


மால் 
மதிசேய் 


- 


153 


சூ -20 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 69 


அறிஞன் 


அறிஞன் 


அறிஞன் 
பாகன் 
புலவன் 


||| 


புலவன் 


அனுவழி 


மேதை 
பச்சை 


மேதை 
பச்சை 
புந்தி 
பண்டிதன் 


மேதை 
பச்சை 
புந்தி 


புந்தி 


மிகை : பிங் : 


-- 


கயா ; 


கன்னியான் 


நாம : விந்தைக்கோன் , எண்பரியான் , 

கன்னி புச்சன் , மிதுனன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 69 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

மால் - முருகு 12 பாகன்- நற் 19-6 புலவன்- அகம் 345-6 
மேதை - அகம் 7-6 , பச்சை - பொருந 5 , 

புந்தி - பரி 11-6 . 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

சிந்தை கூரியன் , 
மதிமகன் , அறிஞன் , 


தேர்ப்பாகன் , 


தூதுவன் , 


கணக்கன் , 
பண்டிதன் . 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 

பாகன் , அறிஞன் , 


கணககன , 

, 


மேதை , 


வட சொற்கள் : 

புதன் 


அருணன் , 


சாமன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


அனுவழி 


154 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 70 


வியாழன் , வெள்ளி 


தீதிலாத்தெய்வமந்திரிசிகண்டிசனமைச்சன்சீவன் 
வேதனாண்டளப்பானாசான் வேந்தன் பொன்வியாழன் பேராம் 
ஓதியவசுரமந்திரியுசனன் பார்க்கவனேசுங்கன் 
கோதில்சுக்கிரன்பளிங்குபுகர்கவிமழைக்கோள் வெள்ளி 


70 தீதிலாத் தெய்வ , மந்திரி , 

சிகண்டிசன் , அமைச்சன் , சீவன் , 
வேதன் , ஆண் டளப்பான் , ஆசான் , 

வேந்தன் , பொன் , வியாழன் பேராம் 
ஓதிய அசுர மந்திரி 

உசனன் , பார்க் கவனே , சுங்கன் , 
கோதில்சுக் கிரன் ,பளிங்கு , 

புகர் , கவி , மழைக்கோள் , வெள்ளி . 


பெ . பொ . விளக்கம் : 


வியாழன் - மஞ்சள் நிறம் உடையவன் 
தெய்வமந்திரி - தேவர்களுக்கு அமைச்சன் 
சீவன்- உயிரன் 
ஆண்டளப்பான் - ஆண்டுகளை அளப்பவன் 
பொன்- பொன்னிறம் உடையவன் 
வெள்ளி- ( மற்றைகளினும் சற்று ) வெண்மையானது . 
உசனன் - அசுரர் மேன்மையை வளர்ப்பவன் 
பார்க்கவன் - பிருகு வயிற்றில் பிறந்தவன் 
சுங்கன் - தேவரைக் கீழறுப்போன் 
சுக்கிரன் - வெண்ணிறம் உடையவன் 
பளிங்கு - பளிங்கு நிறத்தவன் 
புகர் - புள்ளியாய்த் தோன்றுபவன் 
கவி- கவியின் மகன் 
மழைக்கோள் - மழைக்குரிய கோள் . 
கோது + இல் = குற்றம் இல்லாத 


155 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -70 


ஒப்பீடு 


கடமணி -70 


பிங்கலம் - 232 , 233 


கயாதரம் - 


நாமதீபம் - 100 , 101 


வியாழன் 1 + 13 
தேவமந்திரி 
சிகண்டிசன் 


வியாழன் 16 
தேவமந்திரி 
சிகண்டிசன் 


வியாழன்1-9 
தெய்வ மந்திரி 
சிகண்டிசன் 
அமைச்சன் 
சீவன் 
வே தன் 
ஆண்டளப்பான் 


சீவன் 


சிவன் 


ஆண்டளப்போன் 


ஆசான் 


ஆண்டளப்பான் 
ஆசான் 
அரசன் 


அரசன் 


வேந்தன் 
பொன் 


பொன் 


பொன் 


வெள்ளி 20 


வெள்ளி 1-9 
அசுரமந்திரி 
உசனன் 


வெள்ளி 1- 15 
தைத்திய மந்திரி 
உசனன் 


உசனன் 


பார்க்கவன் 


பார்க்கவன் 


பார்க்கவன் 


சுங்கன் 


சுங்கன் 


சுங்கன் 


சுக்கிரன் 
பளிங்கு 
புகர் 
கவி 
மழைக்கோள் 


சுக்கிரன் 
பளிங்கு 
புகர் 
கவி 
மழைக்கோள் 


சுக்கிரன் 
பளிங்கு 
புகர் 
கவி 


கார்க்கோள் 


மிகை; பிங் : 1. மந்திரி , 

சித்தன் , 


சுரகுரு , 


பிரகற்பதி . 


பீதகன் , 
அந்தணன் , 


2. சல்லியன் , 

ஒள்ளியோன் 


சைத்தியன் , 
காப்பியன் , 


பிரசுரன் , 

சிதன் .. 


கயா : 1 . 


2 . 


1ss 


ப 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -70 
நாம ; 1. அந்தணன் , ஆங்கிரசன் , 

குரு , நண்டுச்சன் . 
பிருகற்பதி , மீனன் . 


மகவின்கோள் , 
எண்மாவான் , 


தனுவன் , 


2. கோல் , விடையன் , 

பெண்கோள் , 
பிருகு , 

மாக்கள் பத்தோன் , 
கரணன் , சல்லியன் 

போகி , 


காப்பியன் , 
தானவர்குரு , 
மீனவுச்சன் . 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 70 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


ஆசான் - பரி 2-61 , 
வெள்ளி- பொருந 72 , 
கவி - பொருந 158 . 


வேந்தன் - நெடு 187 
பளிங்கு - குறி 57 , 


பொன் - முருகு 145 , 

புகர் - முருகு -210 , 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


வியாழன் , 


அமைச்சன் , 


ஆண்டளப்பான் , 


மழைக்கோள் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 

அமைச்சன் , ஆசான் , புகர் , 


மழைக்கோள் . 


வடசொற்கள் : 


சீவன் , 


சிகண்டிகன் , 
பார்க்கவன் , அங்கன் , 


உசனன் , 


வேதன் , 
சுக்கிரன் . 


அசுர மந்திரி , 


மணிப்பவளச் சொற்கள் : 

தெய்வமந்திரி . 


காரி ( சனி ) , கறுப்பு ( இராகு ) , கதிர்ப்பகை ( கேது ) 
கதிர் மகன்மந்தன்காரிகரியவன் சௌரிமேற்கோள் 
முதுமகன்பங்குநீலன்முடவனோய்முகன் சனிப்பேர் 
மதியுணுமிராகுநாமமற்றது தமங்கறுப்பாம் 
அதிகமாங்கேதுச்செம்மைசிகிக திர்ப்பகையுமாமே 


157 . 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -71 


71 கதிர் மகன் . மந்தன் , காரி , 

கரியவன் . சௌரி , மேற்கோள் , 
முதுமகன் , பங்கு , நீலன் , 

முடவன் , நோய் , முகன் ,ச னிப்பேர் 
மதியுணும் இராகு நாமம் 

மற்றது தமம் ,கறுப்பாம் ; 
அதிகமாம் கேதுச் செம்மை , 

சிகி , கதிர்ப் பகையும் ஆமே . 


பெ . பொ . விளக்கம் : 


சனி - மெல்லச் செல்வோன் 
கதிர்மகன் -- ஞாயிற்றின் மகன் 
மந்தன்- மெல்லச் செல்வோன் 
காரி - கருமை நிறத்தவன் 
சௌரி - சூரியன் மகன் 
மேல்கோள்- மேல் உள்ள கோள் 
பங்கு- முடமானவன் 
நீலன் - கருமை நிறத்தவன் 
முடவன் - முடக்காலன் 
நோய்முகன் - நோய் கொண்ட முகத்தை உடையவன் 


இராகு - நிலவை மறைத்து மீள்பவன் 
தமம் - வருந்தும் குணத்தவன் 
கறுப்பு - கரும்பாம்பு போன்றவன் 


கேது - தன்னை அறிவிக்கும் தன்மை உடையது 
செம்மை - சிவப்பு நிறத்தது 
சிகி -- நெருப்பு நிறத்தது 
கதிர்ப்பகை - கதிரவன் பகை 


மதி உண்ணும் - திங்களை மறைக்கும் 


158 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -71 


ஒப்பீடு 


சூடாமணி - 71 பிங்கலம் - 234- 236 கயாதரம் - 


நாமதீயம் - 102 , 103 


சனி 1-11 
கதிர்மகன் 
மந்தன் 
காரி 


சனி 18 
கதிர்சேய் 
மந்தன் 


காரி 


சனீ 1-11 
கதிர்மகன் 
மந்தன் 
காரி 
கரியவன் 
சௌரி 
மேற்கோள் 
முதுமகன் 
பங்கு 
நீலன் 
முடவன் 
நோய்முகன் 


சவுரி 
மேற்கோள் 
முதுவோன் 


சௌரி 
மேற்கோள் 
முதுமகன் 
பங்கு 
நீலன் 
முடவன் 


- 


முடன் 


நோயன் 


இராகு 1-2 
தமம் 
கறுப்பு 


இராகு 3 
தமம் 
கரும்பாம்பு 


இராகு 5 
தமம் 
காரரவு 


கேது 4 


கேது 5 
செம்பாம்பு 


கேது 1 + 3 
செம்மை 
சிகி 
கதிர்ப்பகை 


செம்பாம்பு 
சிகி 


சிகி 


சாவகன் , 


சந்தில் , 


மிகை : பிங் , 1 . 

2 . 


3. கொடி 


கயா : 


நாம் : 1. மகரன் , சுன் , ஆயுக்கோள் , கொடியூர்ந்தோன் , 

சந்திரசாவ்கன் , கோலச்சன் , அயத்தோன் , 
எண்மாவான் , 

கும்பன் . 
2. ஆறுபரியான் , ஞானக்கோள் , 
3 , பரியாறுடையான் . துட்டக்கோள் . 


159 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -71 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 71 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


முடவன்- குறு 60-2 , 


பங்கு- பரி 11-7 , 


காரி - சிறுபாணா 95 , 
செம்மை - மதுரை 499 . 


மூதுமகன் , 


பிற தமிழ்ச் சொற்கள் : 
கதிர்மகன் , கரியவன் , 

மேற்கோள் , 

பங்கு , 
நீலன் , 

நோய்முகன் ; கறுப்பு , கதிர்ப்பகை. 
க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 

கதிர் மகன் , காரி , மேற்கோள் , கதிர்ப்பகை. 


வடசொற்கள் : 


சனி , 


மந்தன் , 


சௌரி , 


இராகு , 


தமம் , 


கேது , 


சிகி , 


யாடு ( மேடம் ) விடை ( இடபம் ) 
இரட்டை ( மிதுனம் ) நண்டு ( கர்க்கடகம் ) 


கொண்டமைவருடையாடுகொறிமறிமேடமென்ப 
குண்டைசேமூரிபுல்லங்கோவிடையிடபமாகும் 
தண்டியாழ்விழவிரட்டை சவை மகன் மிதுனந்தானே 
நண்டுஞெண்டலவன் சேக்கை நள்ளிகர்க்கடகமாமே 


72 கொண்டமை வருடை , யாடு , 

கொறி , மறி , மேடம் என்ப ; 
குண்டை , சே , மூரி . புல்லம் , 

கோ ,விடை , இடபம் ஆகும் ; 
தண்டு, யாழ் விழவி ரட்டை 

சவைமகன் , மிதுனம் தானே ; 
நண்டு , ஞெண் டலவன் , சேக்கை . 

நள்வி , கர்க் கடகம் ஆமே . 


160 


சூடாமணி 


- 


தொகுதி 

செய்யுள் - 72 
மேடம் - ஆட்டு வடிவம் உடையது 
மை - கருநிறமுடையது 
வருடை - மலையாடு போன்ற உருவம் உடையது 
கொறி- விட்டு விட்டுக் கொறித்துத் தின்னும் ஆடு போன்றது 
மறி - இளம் ஆடு போன்றது 
குண்டை - குட்டையாகத் தடித்த எருது வடிவம் உடையது 
சே காளை வடிவங் கொண்டது 
மூரி - புல்லம் , கோ , விடை 
இடபம் - காளை மாட்டைக் குறிக்கும் சொற்களாக அதன் வடிவம் 

உடையது என்றாகும் 
தண்டு - யாழின் தண்டு வடிவினது 
யாழ் - யாழ்த்தண்டு வடிவினது 
விழவு - விழாவிற்குரியது 
இரட்டை - இரட்டை வடிவானது 
மிதுனம் - இரட்டையானது 
சவைமகள் - சவையின் மகள் 
நண்டு , ஞெண்டு , அலவன்- நண்டைக்குறிக்கும் சொற்களாக நண்டின் 

வடிவமுடையது 
சேக்கை - சிவந்த கைக்கொடுக்கை உடைய நண்டு போன்றது 
நள்ளி - நடுவில் உடலைச்சுற்றிக் கால்களைக்கொண்ட நண்டு போன்றது . 
கர்க்கடகம் - நண்டு 


ஒப்பீடு 


சூடாமணி -72 


பீங்கலம் - 270 


கயாதரம் 


நாமதீபம் -112 


மேடம் 1-5 


CLOLLO 1 


மேடம் 2 


மை 


|| 


வருடை 
யாடு 
கொறி 
மறி 


|| 


இடபம் 1 


இடபம் 2 


இடபம் 1-6 . 
குண்டை 
சே 
மூரி 


|| 


161 


சூ -21 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -72 


புல்லம் 
கோ 
விடை 


|| 


மிதுனம் 5 


மிதுனம் 1-5 
தண்டு 
உாழ் 
விழவு 
இரட்டை 
சவைமகள் 


மிதுனம் 1-6 
தண்டு 
யாழ் 
விழவு 
இரட்டை 


வீணை 


விழா 
இரட்டை 


கர்க்கடகம் 2 
நண்டு 


கர்க்கடகம் 1- 5 கர்க்கடகம் 1 
நண்டு 
ஞெண்டு 
அலவன் 
சேக்கை 
நள்ளி 


|||| 


. 


மிகை : பிங் . 1 


2 


3 பாடவை 


4 - 


கயா : 1 , 2 , 3 , 4 - 


நாம : 1 


2 காளை 


3 சயமகள் 


4 - 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 72 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


- 


கோ 


மை- பெரும்பாண் 271 

வருடை - பட்டி 139 யாடு - மலை 416 
மறி - முருகு 218 குண்டை - அகம் 184-8 

சே- முருகு 62 
மூரி- நற் 15-1 

மதுரை 105 

விடை - முருகு 232 
மிதுனம் - பரி 11-6 தண்டு - பெரும்பாண் 170 

யாழ் - முருகு 141 
விழவு - முருகு 220 ஞெண்டு - பெரும்பாண் 167 அலவன் - பொருந் 

9 . 
சேக்கை - மதுரை 487 நள்ளி-சிறுபாண் 107 


162 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -72 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கொறி , 


புல்லம் , 


மேடம் , 
இடபம் , 

நண்டு 


இரட்டை , 


குண்டை 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


கொறி , 


குண்டை , 


சே , 


மூரி , 


புல்லம் , 


நள்ளி 


வட சொற்கள் : 

மிதுனம் , கர்க்கடகம் 
மணிப் பவளச் சொற்கள் : 


சவைமகள் 


அரிநாள் ( சிங்கம் ) கன்னி 
துலாம் , தேள் நாள் ( விருச்சிகம் ) 


கொலயரியாளிமாவேகொடும்புலிசிங்கமென்ப 
மூலைமடந்தையர்பேரெல்லாமொழிந்திடுங்கன்னி தானே 
துலை நிறை நிறுப்பான் சீர்கோறூக்குவாணிகன் துலாப்பேர் 
உலைவுறுதெறுக்காறேளேயோ தியவிருச்சிகப்பேர் 


73 கொலை அரி , யாளி, மாவே 

கொடும்புலி , சிங்கம் என்ப ; 
முலைமடந்தையர்பேர் எல்லாம் 

மொழிந்திடும் கன்னி தானே ; 
துலை , நிறை , நிறுப்பான் , சீர் , கோல் . 

தூக்கு , வா ணிகன் , து லாப்பேர் ; 
உலைவுறு தெறுக்கால் , தேளே 

ஓதிய விருச்சி கப்பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


சிங்கம் - ஸிம்ஹம் என்னும் வடசொல்லின் தமிழ் உருவம் 
அரி , யாளி , மா , கொடும்புலி - சிங்கம் என்னும் பொருள் கொண்டதாக 
அவ்வுருவுடையதாகும் . 


163 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 73 


கன்னி - கன்னிப்பெண் போன்றது 


துலை , நிறை , நிறுப்பான் , சீர் , கோல் , தூக்கு- துலாக்கோல் என்னும் 
பொருள் கொண்டவையாக அவ்வுரு உடையதாகும் . 


தெறுக்கால் , தேள் - தேள் வடிவம் உடையது 
விருச்சிகம் - தேள் வடிவு கொண்டது . 


ஒப்பீடு 


சூடாமணி 73 


பிங்கலம் 270 


கயாதரம் 


நாமதீபம் 112 , 113 


சிங்கம் 1 


சிங்கம் 1-4 
அரி 
யாளி 


சிங்கம் 2 
அரி 


- 


மா 


கொடும்புலி 


கன்னி 1 


கன்னி 1 
மடந்தையர் 
பேர் எல்லாம் 


கன்னி 2 
பெண் 


துலாம் 1 


துலாம் 2 


துலாம் 1-7 
துலை 
நிறை 
நிறுப்பான் 
சீர் 
கோல் 
தூக்கு 
வாணிகன் 


செட்டி 


1 


விருச்சிகம் 2 


விருச்சிகம் 1-2 
தேறுக்கால் 
தேள் 

தேள் 


தேள் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 73 


மிகை : பிங் : 1 


| 


2 


3 


4 - 


கயா : 


1 , 2 , 3 , 4 


நாம : 1 , 2 , 3 , 4 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 73 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


அரி - முருகு 76 துலாம் - புறம் 39-3 
மா - முருகு 7 கன்னி - ஐங் 68-1 
சீர் - முருகு 40 

கோல் - பொருந 166 
தேள்- கலி 110-3 


யாளி - பெரும்பாண் 258 
நிறை- பெரும்பாண் 197 

தூக்கு - கலி 1-10 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கொடும்புலி , 


துலை , 


நிறுப்பான் , 


வணிகன் , 


தெறுக்கால் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


நிறுப்பான் , 


தூக்கு , 


தெறுக்கால் 


வடசொற்கள் : 


சிங்கம் , 


விருச்சிகம் 


வில்நாள் (தனு ), மீன்நாள் ( மகரம் ) 

குடநாள் ( கும்பம் ) மீனம் 


கொடுமரந்துரோணஞ்சாபங்கொடுசிலை தனு நாற்பேரே 
வடிவின் மான்கலைசுறாவே மகரராசிக்குமுப்பேர் 
--குடமொடுகரீரஞ்சாடிகுடங்கரேகும்பமென்ப 
நெடியமீன்மயிலைமற்சஞ்சலசரநேருமீனம் 


165 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 74 


74 கொடுமரம் . துரோணம் , சாபம் , 

கொடுசிலை , தனு நாற் பேரே : 
வடிவின் மான் , கலை ,சுறாவே 

மகரரா சிக்கு முப்பேர் ; 
குடமொடு கரீரம் , சாடி , 

குடங்கரே கும்பம் என்ப ; 
நெடியமீன் , மயிலை , மற்சம் , 

சலசரம் நேரும் மீனம் . 


கொடுமரம்- வளைந்த மரவில் வடிவம் உடையது து 
துரோணம் - வளைந்த வடிவம் உடையது 
சாபம் , கொடுசிலை , தனு - வில் என்னும் பொருள் 

கொண்டவையாக 
அவ்வுரு உடையதாகும் . 
கும்பம் - குடவடிவம் உடையது 
குடம் , கரீரம் , சாடி , குடங்கர்- குடம் என்னும் பொருளில் அவ்வடிவினது 


மீனம் - மீன் வடிவுடையது 
மீன் , மயிலை - மீன் என்னும் பொருளில் அவ்வடிவினது 
மற்சம் - செருக்குடையது 
சலசரம் - நீரில் திரியும் மீன் வடிவம் உடையது 


ஒப்பீடு 


சூடாமணி - 74 


பிங்கலம் - 270 


கயாதரம் 


நாமதீபம் -113 


தனு 1-4 


தனு 


தனு 


கொடுமரம் 
துரோணம் 


சாபம் 


III| 


|||| 


கொடுசிலை 


மகரம் 1 


மகரம் 1 + 3 
மான் 


மகரம் 3 
மான் 


| 


|| 


சுறா 


சுறா 


166 . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 74 


கும்பம் 1 


கும்பம் 2 


கும்பம் 1-4 
குடம் 


கரீரம் 


|| 


|| 


சாடி 


குடங்கர் 


மீனம் 1 


மீனம் 2 
மீன் 


மீனம் 1-4 
மீன் 
மயிலை 
மற்சம் 
சலசரம் 


|| 


மிகை பிங் ; ( 1 , 2 , 3 , 4 ) 

கயா : ( 1 , 2 , 3 , 4 ) 
நாம் : 

1 வில் 2 - 


3 மட்பாண்டம் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 74 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

கொடுமரம் - கலி 12-2 சாபம் - பெரும்பாண் - 121 மகரம் - பரி 11-9 
மான் - முருகு 128 கலை - பெரும்பாண் 496 

சுறா - நற் 45-6 
குடம் - பெரும்பாண் 382 சாடி- பெரும்பாண் 280 

மீன் - முருகு 88 
மயிலை - புறம் 342-2 


குடங்கர் 


பிற தமிழ்ச் சொற்கள் : 
கொடுசிலை , 

கும்பம் 
க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 

கொடுமரம் , குடங்கர் , மயிலை 
வடசொற்கள் : 

தனு , துரோணம் , சாபம் , மகரம் , கரீரம் , மற்சம் 
மணிப்பவளச் சொற்கள் : 

சலசரம் 


167 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 74 


விண்மீன்களின் பெயர்கள் 
குதிரைநாள் ( அச்சுவினி ) அடுப்புநாள் ( பரணி ) 


பரிமருத்துவ நாள்வாசிபரவுமைப்பசியாழேறோ 
டிரலையேமுதனாள்சென்னியென்பதச்சுவினியின்பேர் 
பரணியேகிழவன் சோறுபகலவன் றராசுதாழி 
தருமனாளடுப்புபூதந்தாசிமுக்கூட்டுத்தானே 


75 பரி , மருத் துவ நாள் , வாசி , 

பரவும் ஐப் பசி , யாழ் , ஏறோ 
டிரலையே முதனாள் , சென்னி 

என்பதச் சுவினி யின்பேர் ; 
பரணியே கிழவன் , சோறு , 
பகலவன் , தராசு , தாழி , 

தருமனாள் , அடுப்பு , பூதம் , 
தாசி , முக் கூட்டுத் தானே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


அசுவினி - குதிரை முகம் போன்றது 
பரி - குதிரை முக வடிவம் உடையது 
மருத்துவ நாள் - மருத்துவத்திற்குரிய விண்மீன் 
வாசி - குதிரை முக வடிவு உடையது 
ஐப்பசி - ஐப்பசிக்குரிய நாள் 
யாழ் - யாழ் போன்றது 
ஏறு -ஆண் குதிரை முக வடிவினது 
முதல் நாள் -27 நாள்களுள் முதலில் எண்ணப்படுவது 
இரலை - ஊது கொம்பு போன்றது 
சென்னி - தலை என்னும் முதன்மை குறிக்கும் முதல் நாள் 
பரணி - ( அடுப்பு ) அடுப்பு போன்றமைந்தது 
கிழவன்- தலைவனாக்கும் நாள் 
சோறு- தன்னில் பிறந்தார்க்கு ஊட்டமாகும் நாள் 
பகலவன் - பகலவன் விருப்பு நாள் 
தராசு- நடுநிலை நாள் 


168 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -76 


தாழி - தாழிபோல் வடிவத்தது 
தருமன் நாள் - தருமனுக்குரிய நாள் 
அடுப்பு - அடுப்பு போன்ற அமைப்புடையது 
பூதம் - பருத்தது 
தாசி- நிலவின் பணிவிடைக்குரியது 
முக்கூட்டு- மூன்று கூடியது 
பரவும் - பசுமை காரணமாக மக்களால் போற்றப்படும் 


ஒப்பீடு 


சூடாமணி- 75 


பிங்கலம் - 239 , 240 


கயாதரம் 


நாமதீபம் - 104 


அச்சுவினி 1-9 
பரி 
மருத்துவ நாள் 
வாசி 
ஐப்பசி 
யாழ் 


அச்சுவினி 1-7 
புரவி 
மருத்துவ நாள் 


அச்சுவதி 9 
பரி 
மருத்வா நாள் 


ஐப்பசி 
யாழ் 


ஐப்பசி 
யாழ் 


ஏறு 


ஏறு 


ஏறு 


இரலை 


இரலை 
தலை நாள் 


முதனாள் 


இரலை 
முன்னாள் 
சென்னி 


சென்னி 


பரணி 1-10 
கிழவன் 


பரணி 1-10 
கிழவோன் 


பரணி 7 
கிழம் 


சோறு 


சோறு 


சோறு 


தராசு 


பகலவன் 
தராசு 
தாழி 
தருமனாள் 
அடுப்பு 
பூதம் 


அடுப்பு 


தாழி 
தருமனாள் 
அடுப்பு 
பூதம் 
தாசி 
முக்கூட்டு 


பூதம் 
தரசி 


தாசி 


முக்கூட்டு 


169 


சூ -22 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


+ 


செய்யுள் -75 


மிகை : பிங் . 
பிங் . 1 

2 காடு , 


போதம் 


கயா : 1 


2 


நாம : 1 


2 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 75 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 
பரி - பெரும்பாண் 7 யாழ் - முருகு 141 

ஏறு - முருகு 151 
இரலை - மூல் 99 

சென்னி - முருகு 85 கிழவன் - மதுரை 365-8 
சோறு - பொருந 2 தாழி - நற் 49-9 

அடுப்பு - பெரும்பாண் 99 
பூதம் - பெரும்பாண் 235 
பிற தமிழ்ச் சொற்கள் : 
மருத்துவ நாள் , ஐப்பசி , 

முதனாள் , 

பகலவன் , முக்கூட்டு 
தாசி , பூதம் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 

மருத்துவ நாள் , இரலை , 


தாழி , 


முக்கூட்டு 


வாசி , 


தராசு 


வட சொற்கள் : 

அச்சுவினி, 
மணிப் பவளச் சொற்கள் : 

தருமனாள் 


கார்த்திகை 

உருள் நாள் (உரோகிணி ) 
எரிபிறந்திடு நாளாரலிறாளறுவாயளக்கர் 
கருது நாவிதனேயங்கிகார்த்திகையளகுமேற்கும் 
பிரமனான் சகடுபண்டிபேசியசதியேவையம் 
உருள்விமான ந்தேரூற்றாலுரோணியேயுரோகிணிப்பேர் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -76 


76 எரிபிறந் திடு நாள் , ஆரல் , 

இறால் , அறு வாய் . அ ளக்கர் , 
கருது நா விதனே அங்கி 

கார்த்திகை, அளகும் ஏற்கும் ! 
பிரமன் நாள் , சகடு , பண்டி , 

பேசிய சதியே வையம் , 
உருள் , விமானம் , தேர் , ஊற்றால் , 

உரோணியே உரோகிணிப்பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


கார்த்திகை - கார்கால ஒளி 
எரிநாள் = நெருப்பிற்குரிய நாள் 
ஆரல் - ( ஆர் - நெருப்பு ) தீக்கு உரியது 
இறால் - இறால் மீன் வடிவினது 
அறுவாய் - ஆறு மீன் கொண்டது 
நாவிதன்- அம்பட்டன் கத்தி போன்றது 
அங்கி - தீக்கு உரியது 
அளகு - கோழிக்கொண்டை போன்றது 
உரோகிணி - உருளை போன்றது 
பிரமனாள் - நான்முகனுக்குரிய நாள் 
சகடு- தேர்ச்சில்லு போன்றது 
பண்டி , வையம்- (உருளை கொண்ட வண்டி ) ரதியின் 

போன்றது 
சதி- நிலவைப் பிரியா மனைவி போன்றது 
விமானம் - மேல் வளைந்த வடிவினது 
தேர் - தேர் உருளை போன்றது 
ஊற்றால் -- கவித்து மீன்பிடிக்கும் ஊற்றால் போன்றது 
உரோணி - உரோகிணி 


உருளை 


ஒப்பீடு 
சூடாமணி 76 பிங்கலம் 241 , 242 கயாதரம் 
கார்த்திகை 1-8 கார்த்திகை 1-10 
எரிவாய் 

எரிநாள் 
ஆரல் 

ஆரல் 


நாமதீபம் 104 , 105 
கார்த்திகை 5 
தீ 


171 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -76 


இறால் 
அறுவாய் 


| 


இறால் 
அறுவாய் 
அளக்கர் 
நாவிதன் 
அங்கி 
அளகு 


இறால் 
அறுமீன் 
அளக்கர் 
நாவிதன் 
அங்கி நாள் 
அளகு 


|| 


உரோகினீ 1-10 உரோகிணி 1-6 
பிரமனாள் 

அயனாள் 
சகடு 

சகடு 


உரோகிணி 8 
அயனாள் 


பண்டி 


சதி 
வையம் 


சதி 
வையம் 
உருள் 
விமானம் 


விமானம் 


உருள் 
விமானம் 
தேர் 
பற்றால் 
உரோணி 


ஊற்றால் 


உ 


உாற்றால் 
உரோணி 


மிகை பிங் ; 1 வாணன் , தழல் 

2 


கயா . 


1 


2 


நாம : 1 அழகு 

2 ) 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 76 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

ஆரல் - குறு 25-4 இறால் - முருகு 300 
அங்கி- பட்டி 54 அளகு- பெரும்பாண் 256 
வையம் - சிறுபாண் 38 உருள் - முறுகு 11 
ஊற்றால் - பூரி - தி - 11-1 


அளக்கர் - புறம் 229-10 
உரோகிணி - நெடு 163 

தேர் - பொருந 163 


170 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -76 


பிற தமிழ்ச் சொற்கள் : 





கார்த்திகை, 


எரிவாய் , 


அறுவாய் , 


சகடு , 


பண்டி 


க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 


எரிவாய் , 


ஆரல் , 


அளக்கர் , 


அளகு , 


ஊற்றால் 


வடசொற்கள் : 


நாவிதன் , 


அங்கி , 


ரோகிணி , சதி , 


விமானம் , 


உரோணி 


மணிப்பவளச் சொற்கள் : 


பிரமனாள் 


மும்மீன் நாள் ( மிருகசீரிடம் ) 
மூதிரைநாள் (திருவாதிரை ) 


திங்கணாள்மதிபேராளன் சேர்ந்தமான்றலையே மாழ்கு 
பொங்கு மார்கழியேமும்மீன் புகழ் நரிப்புறமேபாலை 
இங்கிவையொன்பதென்பமிருகச்சீரிடத்தினாமம் 
செங்கைமூதிரையாழீசன் தின மிவையா திரைப்பேர் 


77 திங்கள் நாள் , மதி , பே ராளன் 

சேர்ந்தமான் தலையே மாழ்கு , 
பொங்குமார் கழியே மும்மீன் , 

புகழ் நரிப் புறமே பாலை 
இங்கிவை ஒன்ப தென்ப 

மிருகசீரிடத்தின் நாமம் 
செங்கை , மூ திரை , யாழ் , ஈசன் 

தினம் இவை ஆதி ரைப்பேர் 
பெயர்ப் பொருள் விளக்கம் : 


மிருகசீரிடம் - மான் தலை போன்றது 
திங்கணாள் - திங்களுக்குரிய நாள் 
மதி- நிலவுக்குரிய நாள் 


173 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -77 


வெப்பத் 


பேராளன் - பெருமையை ஆளக்கூடியவன் 
மான்றலை - மான் தலை போன்ற வடிவினது 
மாழ்கு பாலை நிலத்தொடர்புடைமையால் மாழ்கவைக்கும் 

தொடர்புடையது 
மார்கழி - மார்கழிக்குரியது 
மும்மீன்- மூன்று விண்மீன்கள் கூடியது 
நரிப்புறம்- நரியின் முதுகு போன்றது 
பாலை - பாலை நிலத் தொடர்புடையது 


ஆதிரை - ( ஆ + திரி + ஐ ) சுட்டத்தக்க மூன்று மீன்களைக் கொண்டது 
செங்கை - சிவந்த கை போன்றது 
முதிரை - ( மூ + திரி + ஐ ) முதிய மீன் மூன்றை உடையது 
ஈசன் தினம் - சிவனுக்குரிய நாள் 
மூன்று + மீன் - மும்மீன் 


ஒப்பீடு 


சூடாமணி -77 


நீங்கலம் -243 , 244 கயாதரம் - 


நாமதீபம் - 105 , 06 


மிருகசீரிடம் 1-9 
மதிநாள் 


மிருகசீரிடம் -9 


மதி 


மிருகசீரிடம் 1-9 
திங்கணாள் 
மதி 
பேராளன் 
மான்றலை 
மாழ்கு 
மார்கழி 
மும்மீன் 
நரிப்புறம் 


மான் றலை 


மான்றலை 
மாழ்கு 
மார்கழி 
மும்மீன் 
நரிப்புறம் 


மாழ்கு 
மார்கழி 
மும்மீன் 
நரிப்புறம் 
பாலை 


பாலை 


பாலை 


ஆதிரை 1-4 


செங்கை 


ஆதிரை 1-3 
செங்கை 
மூதிரை 


முதிரை 


ஆதிரை 5 
செங்கை 
மூதிரை 
யாழ் 
--ஈசன்றினம் 


யாழ் 
ஈசன் தினம் 


அரனாள் 


174 


சூடாமணி 


தொகுதி 

செய்யுள் -77 
மிகை : பிங் : 1 ஐந்தானம் 

2 


கயா . 


1 


2 


| 


நாம : 


1 மகயிரம் 
2 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 77 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பாலை - பொருந் 22 


ஆதிரை - பரி 11-77 


மதி- முருகு 87 
யாழ் - முருகு 141 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


மான்றலை , 


மாழ்கு , 


மார்கழி 


திங்கணாள் , பேராளன் , 
மும்மீன் , நரிப்புறம் , செங்கை , 


மூதிரை 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


பேராளன் , 


மாழ்கு , 


மும்மீன் , 


நரிப்புறம் , 


மூதிரை 


வடசொற்கள் : 


மிருகசீரிடம் , 


ஈசன் தினம் 


ஆவணநாள் ( புனர்பூசம் ) 
வண்டுநாள் ( பூசம் ) பாம்புநாள் ( ஆயிலியம் ) 


கருதியவதிதிநாளேகழைபுனர் தங்கரும்பு 
பொருவிலாப்புனிதம்பிண்டியாவணம்புனர்பூசப்பேர் 
குருவினாள்கொடிறுவண்டு குறித்தகாற்குள்மேபூசம் 
அரவினாள் கவ்வைபாம்பேயாயிலாயிலியம் நாற்பேர் 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 78 
78 கருதிய அதிதி நாளே 

கழை , 

புனர்தம் , கரும்பு , 
பொருவிலாப் புனிதம் , பிண்டி , 

ஆவணம் , புனர்பூ சப்பேர் : 
குருவின் நாள் , கொடிறு , வண்டு , 

குறித்த காற்குளமே பூசம் 
அரவின் நாள் , கவ்வை , பாம்பே 

ஆயில்ஆயிலியம் நாற்பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


புனர்பூசம் -மறு பூசம் 
அதிதி நாள் - அதிதிக்குரிய நாள் 
கழை , கரும்பு - கரும்புத்தோகை போன்றது 
புனர்தம் - புனர்பூசம் என்பதன் மரூஉ 
புனிதம்- தூய்மைக்குரிய நாள் 
பிண்டி- அசோகந்தழை போன்றது 
ஆவணம் -வீதி போன்ற அமைப்பில் நீண்டது 
பூசம் - மேற்பூச்சு போன்று மங்கிய ஒளியுடைய விண்மீன் கூட்டம் 
குருவின் நாள் - வியாழனுக்குரிய நாள் 
கொடிறு - வளைந்து முடியும் வடிவுடையது 
வண்டு - வண்டுருவத்தது 
காற்குளம் - பூசம் , பூராடம் , உத்தராடம் எனும் மூன்று கூட்டமான விண் 
மீன்களின் தொகுதி குளம் போன்றதில் பூசம் கால் பகுதியளவே 
கொண்ட தால் கால்குளம் 


ஆயிலியம் - குயவன் திகிரி போன்றுள்ளது 
அரவின் நாள் - பல தலைப் பாம்பிற்குரிய நாள் 
கவ்வை - பாம்பு போன்று துன்பம் தருவது 
ஆயில் - ஆயிலியம் என்பதன் மரூஉ 


ஒப்பீடு 


சூடாமணி - 78 


பிங்கலம் - 245-247 


கயாதரம் - 


புனர்பூசம் 1-7 புளர்பூசம் 1-6 
அதிதி நாள் 

அதிதிநாள் 


நாமதீபம் - 106-107 
புனர்பூசம் +8 
அதிதிநாள் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 78 


கழை 
புனர்தம் 
கரும்பு 
புனிதம் 


கழை 
புனர் தம் 
கரும்பு 


கழை 
புனர்தம் 
கரும்பு 
புனிதம் 


பிண்டி 


பிண்டி 


ஆவணம் 


ஆவணம் 


ஆவணம் 


பூசம் 1-4 


பூசம் 1-5 
குருநாள் 


பூசம் 5 
குரு நாள் 





குருவின் நாள் 
கொடிறு 
வண்டு 
காற்குளம் 


கொடிறு 
வண்டு 
காற்குளம் 


கொடிறு 
வண்டு 
காற்குளம் 


ஆயிலியம் 1-3 
அரவின் நாள் 


ஆயிலியம் 4 


ஆயிலியம் 1-4 
அரவின் நாள் 
கௌவை 
பாம்பு 
ஆயில் 


கௌவை 


கவை 


பாம்பு 
ஆயில் 


ஆயில் 


மிகை பிங் ; 1 புனர்தம் 

2 புனர்தை 
1 , 2 3 


கயா . 


2 


நாம : 1 


- 


3 


-- 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 78 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கழை - சிறுபாண் 265 

கரும்பு - பொருந 193 
ஆவணம்- நெடு 44 

வண்டு - முருகு 76 
கௌவை - மலை 105 கொடிறு - பெரும்பாண் 307 


பிண்டி - முருகு 31 
பாம்பு - முருகு 49 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


காற்குளம் 


அரவின் நாள் 


குருவின் நாள் 


ஆயில் 


177 


சூ -23 


தேவப் பெயர்த் 


சூடாமண 


செய்யுள் -76 


க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 
ஆவணம் கொடிறு 

காற்குளம் 
ஆயில் 


புனிதம் 


ஆயிலியம் 


வடசொற்கள் : 


புனிதம் 


பூசம் 


ஆயிலியம் 


ஆயில் 


புனர்பூசம் புனர்தம் 
மணிப்பவளச் சொற்கள் : 

அதிதிநாள் 


கொடுநுகநாள் ( மகம் ) 

எலிநாள் ( பூரம் ) 


கொடு நுகம்வேள்விவாய்க்கால் குறித்தவேட்டுவனே மாசி 
வடுவறமுதலிற்றோன் றிவருஞ்சனிமகநாளென்ப 
இடையெழுஞ்சனியே துர்க்கையெலிபகவதிநாளோடு 
கடிய நாவிதனேயெய்யும்கணையிருமுப்பேர்பூரம் 


79 கொடுநுகம் , வேள்வி , வாய்க்கால் , 

குறித்தவேட் டுவனே மாசி , 
வடுவற முதலில் தோன்றி , 

வருஞ்சனி , மக நாள் என்ப 
இடையெழும் சனியே துர்க்கை 

எலி, பக வதிநா ளோடு 
கடிய நா விதனே எய்யும் 

கணை ,இரு முப்பேர் பூரம் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

மகம் - வேள்விக்குரிய நாள் 
கொடுநுகம்- கொடிய நுகத்தடி போன்றது 


பாட வேறுபாடு ; 

சிலப்பதிகாரம் 3-123 வரை , 


178 . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 79 
வேள்வி - வேள்விக்குரியது 
வேட்டுவன்- வேள்விக்குரிய நாள் 
வேட்டல் - வேள்வி செய்தல் 
மாசி- மாசு நீக்கி நலந்தரு நாள் 
முதலில் வரும் சனி - முதல் கோணத்திசையில் வரும் காரி 
பூரம்- தொன்மைப் பைங்குனி 
இடையெழும் சனி - இடை 

இடைக்கோணத்தில் வரும் காரி 
துர்க்கை - துர்க்கைக்கு உரிய நாள் 
எலி - எலி உருவ நாள் 
பகவதி- துர்க்கை 
நாவிதன் - மயிர்நீத்தற்குரிய நாள் 
கணை - அம்பு போன்றது 


ஒப்பீடு 


சூடாமணி 79 


பிங்கலம் 248 , 249 


கயாதரம் 


நாமதீபம் 107 


மகம் - 6 
கொடு நுகம் 
வேள்வி 
வாய்க்கால் 
வேட்டுவன் 


மகம் 1-6 

மகம் 1-9 
கொடு நுகம் 

கொடுநுகம் 
வேள்வி 

வேள்வி 
வாய்க்கால் வாய்க்கால் 
வேட்டுவன் வேட்டுவன் 
மாசி 

மாசி 
முதலில்வருஞ்சனி ஆதியெழுஞ்சனி 

பூரம் 1-6 
இடையெழுஞ்சனி இடையெழுஞ்சனி 
துர்க்கை 

துர்க்கை 

எலி 
பகவதி நாள் பகவ திநாள் 
நாவிதன் 

நாவிதன் 


பூரம் 1-6 


முற்சனி 
பூரம் 5 
இடைச்சனி 
துர்க்கை 
எலி 


எலி 


11 


கணை 


கணை 


கணை 


மகம் , 


எழுவாய்எழுஞ்சனி 


மிகை : பிங் : 1 பிதிர் நாள் , 

2 
1 . 

2 


கயா : 


நாம : 


1 


2 


179 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -79 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 79 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கொடுநுகம் - பெரும்பாண் 62 
வேட்டுவன் - நற் 59-3 

மாசி - பதி 59-2 
கணை - முருகு 14 


வேள்வி - முருகு 96 

எலி - நற் 83-6 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கொடுநுகம் 


வாய்க்கால் 


நாவி தன் 


மாசி 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


கொடுநுகம் 


வடசொற்கள் : 


பூரம் 


மகம் , துர்க்கை , 
மணிப் பவளச் சொற்கள் : 

முதலில் வரும் சனி 


இடையெழுஞ்சனி 


பகவதிநாள் 


செங்கதிர்நாள் (உத்தரம் ) 

ஐவிரல் நாள் ( அத்தம் ) 
பங்குனிகடையில்வந்துபற்றிய சனியினோடு 
செங்கதிர் பிறந்தநாளுஞ்சிறந்தவுத்தரமென்றாகும் 
தங்குகாமரமேயங்கிசார்ந்தநாள் கௌத்துவத்தோ 
டங்கைமீன்களிறு நவ்வியைவிரலத்தமேழ்பேர் 


80 பங்குனி , கடையின் வந்து 

பற்றிய சனியி னோடு 
செங்கதிர் பிறந்த நாளும் - 

சிறந்தஉத் தரம்என் றாகும் 


180 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 8p 


தங்குகா மரமே அங்கி 

சார்ந்தநாள் கௌத்து வத்தோ 
டங்கைமீன் , களிறு , நவ்வி 

ஐவிரல் , அத்தம் ஏழ்பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


உத்தரம் -- வளைந்த விட்டம் போன்றது 
பங்குனி - பைங்குனித் திங்களுக்குரியது 
கடையெழுஞ் சனி - கடைக்கோணத்தில் வரும் காரி 
செங்கதிர் பிறந்த நாள் - கதிரவன் தோன்றிய நாள் 


. 


- 


அத்தம் - கை போன்றது 
காமரம் - அடுப்பின் நெருப்பிற்குரியது 
அங்கி நாள்- நெருப்பிற்குரிய நாள் 
கௌத்துவம் - கை போன்றது 
கைம் மீன் - கை போன்ற விண்மீன் 

-- யானை கை போன்ற வடிவுடைய கெளிற்று மீன் போன்றது 
நவ்வி - பெண் மான் போன்றது 
ஐவிரல் -- கையில் ஐந்து விரல் அமைப்புடையது 


களிறு 


ஒப்பீடு 


சூடாமணி -80 


பிங்கலம் - 250, 251 


கயாதரம் - 


உத்தரம் 1-3 
பங்குனி 
கடையெழுஞ்சனி 
செங்கதிர்நாள் 


உத்தரம் 1-6 
பங்குனி 
கடையெழுஞ்சனி 
கதிர் நாள் 


நாமதீபம் - 107, 108 
உத்தரம் 4 
பங்குனி 
பிற்சனி 
சுடர்நாள் 


அத்தம் 1-7 
காமரம் 
அங்கி நாள் 


T 


அத்தம் 1-6 
சர்மரம் 
கனலிநாள் 


அத்தம் 8 
காமரம் 


181 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -80 


-- 


கவுத்துவம் 


கௌத்துவம் 
கைம்மீன் 


கைம்மீன் 


களிறு 


களிறு 


களிறு 


நவ்வி 


நவ்வி 
ஐவிரல் 


ஐவிரல் 


மானேறு , 


மாரி நாள் 


மிகை: பிங் . 1 பாற்குனி , 
2 கைனி , 

ஐம்மீன் . 


கயா : 1,2 


நாம : 1 


2 மீன் , 


கை 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 80 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


காமரம் 


பங்குனி - நற் 234-8 

அத்தம் - பெரும்பாண் 39 
சிறுபாண் 77 

களிறு - முருகு 304 நவ்வி - நற் 124-6 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


செங்கதிர் நாள் 


கைம்மீன் 


ஐவிரல் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


காமிரம் , 


கைம்மீன் 


வட சொற்கள் : 


கௌத்துவம் 


மணிப்பவளச் சொறகள் : 


கடையெழுஞ்சனி : 


அங்கி நாள் 


18 . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -81 


நடுநாள் (சித்திரை ) 
விளக்குநாள் ( சோதி ) 


அளக்குநெய்பயறுமீனேயறுவையேயாடை தூசு 
துளக்கிலா நடுநாடச்சன் றுவட்டாநாள் சித்திரைப்பேர் 
விளக்கொடுமரக்கால்வீழ்க்கைவெறு நுகங்காற்றினாளே 
கிளத்தியகாற்றுத்தீபங்கேடிலாச்சோதியேழ்பேர் 


81 அளக்குநெய், பயிறு மீனே 

அறுவையே ஆடை , தூசு 
துளக்கிலா நடு நாள் , தச்சன் 

துவட்டாநாள் சித்திரை ரைப்பேர் 
விளக்கொடு மரக்கால் , வீழ்க்கை 

வெறுநுகம் , காற்றின் நாளே 
கிளத்திய காற்றுத் தீபம் , 

கேடிலாச் சோதி ஏழ்பேர் , 


பெ . பொ . விளக்கம் : 


சித்திரை - சித்திரம் போன்று சண்கவர் வடிவம் கொண்டது 
அறுவை - அறுத்தெடுக்கப்பெற்ற அழகிய ஆடை போன்றது 
தூசு - ஆடை 
நடுநாள் - விண்மீன்கள் இருபத்தேழில் 14 - ஆவதாக நடுவில் அமைந்தது 
தச்சன் - சிற்பி நாள் 
துவட்டா நாள் - சிற்பி நாள் 
சோதி - ஒளி மிக்கது 


விளக்கு - விளக்கமானது 
மரக்கால் - மரக்கால் வடிவம் உடையது 
வீழ்க்கை - மிகு ஒளியால் ( வீழ்தல் 

( வீழ்தல் - விரும்புதல் ) 

விரும்புதல் ) விருப்பத்தில் 
ஆழ்த்துவது 


Kanka 


பாடவேறுபாடு 


துவட்டா சிற்பி சூடா , 129 


183 


சூடாமணி 


தேவப் பெயாத் 


செய்யுள் - 8t 


வெறுநுகம் - வெற்று நுகத்தடி போன்றது 
காற்றின் நாள் , காற்றுத் தீபம் - காற்றுக்குரிய விண்மீன் 


ஒப்பீடு 


சூடாமணி- 81 


பிங்கலம் - 252-253. 


கயாதரம். 


நாமதீபம் -108 


சித்திரை 1-9 
நெய் 


சித்திரை 1-8 
நெய் 


சித்திரை 7 
நெய் 


பயறு 


பயறு 


பயறு 


மீன் 


மீன் 


அறுவை 


அறுவை 


ஆடை 


|||| 


தூசு 


உடை 


நடு நாள் 
தச்சன் 
துவட்டா நாள் 


நடு நாள் 
தச்சன் 
துவட்டா நாள் 


நடு நாள் 
தச்சன் 


சோதி 1-7 


விளக்கு 


சோதி 1-6 
விளக்கு 
மரக்கால் 
வீழ்க்கை 
வெறுநுகம் 
காற்றின் நாள் 


சோதி 6 
விளக்கு 
மரக்கால் 
வீழ்க்கை 


மரக்கால் 
வீழ்க்கை 
வெறுநுகம் 
காற்றின் நாள் 
காற்று 
தீபம் 


f 


நுகம் 


காற்று 


மிகை பிங் : 1 நேர்வான் 

2 துளக்கம் 


கயா 1 , 2 


நாக : 1 அளக்கு 

2 


தொகுதி 


சூடாமணி 


சொர்யுள் -81 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 81 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


மீன் - முருகு : 88 


தூசு - பட் 148 


நெய் - முருகு 228 

பயறு - குறு 10-2 
அறுவை - பொருந 83 

ஆடை- நற் 33-6 
நநடுநாள் - முல் 50 

தச்சன் - குறு 61-1 
வீழ்க்கை - கலி 65-29 

காற்று - பெரும்பாண் 240 


விளக்கு - பொருந 5 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


துவட்டாநாள் 


மரக்கால் 


வெறு நுகம் 


சித்திரை 
காற்றின் நாள் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 
அறுவை , நடுநாள் , 

வீழ்க்கை 


வெறு நுகம் 


வட சொற்கள் : 


சோதி , 


தீபம் 


காற்றுநாள் ( விசாகம் ) 
பனைநாள் ( அனுடம் ) 


முற்றில்வைகாசிகாற்றுமுந்து நாண்முறத்தினோடு 
வெற்றிசேர்சுளகுசேட்டைவிசாக நாளிருமுப்பேரே 
பற்றாளிபெண்ணைதேளேபோந்தைமித்திர நாளாறும் 
சொற்றனரனுட மென்றுசோர்விலா நூலோர்தாமே 


82 முற்றில் , வை காசி , காற்று 

முந்து நாள் , முறத்தி னோடு 
வெற்றிசேர் சுளகு , சேட்டை , 

விசாகநாள் இருமுப் பேரே ; 


1185 


சூ -24 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -82 


பற்றாளி பெண்ணை , தேளே 

போந்தை ,மித் திர நாள் ஆறும் 
சொற்றனர் அநுடம் என்று 

சோர்விலா நூலோர் தாமே , 


பெ . பொ , விளக்கம் : 


விசாகம் - ஒளியுடையது 
முற்றில் - களகு போன்றது 
வைகாசி - வைகாசித் திங்களுக்குரியது 
காற்று நாள் - காற்றிற்கு உரிய நாள் 
முறம் , சுளகு முறம் போன்றது 
சேட்டை - இடையூறு தருவது 


அனுடம் ( அனுராதா) - வெற்றி நலத்தைத் தருவது 
புல் , தாளி , பெண்ணை , போந்தை - ( நான்கும் பனையைக் குறிக்கும் )) 

முடப்பனை போன்றது 
தேள் - தேள் கொடுக்கு போன்றது 
மித்திர நாள்- நட்பு நாள் 


ஒப்பீடு 


சூடாமணி 82 


பிங்கலம் 254 , 255 


கயாதரம் 


நாமதீபம் 109 


விசாகம் 2 


விசாகம் 1-6 
முற்றில் 
வைகாசி 
காற்று நாள் 
முறம் 


விசாகம் 1-5 
முற்றில் 
வைகாசி 
அ நில நாள் 
முறம் 


சுளகு 


சுளகு 
சேட்டை 


சுளகு 


அநுடம் 4 


அநுடம் 1-6 
புல் 
தாளி 


அநுடம் 1-7 
புல் 
தாளி 


பெண்ணை 


பெண்ணை 


2186 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 82 


தேள் 


தேள் 
போந்தை 
மித்திர நாள் 


தேள் 
போத்தை 
மித்திர நாள் 


மித்திர நாள் 


மிகை பிங் ; 1 

2 


பனை 


கயா : 


1 , 2 


| 


நாம : 1 


2 


பனை 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 82 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் 


முறம் - நற் 376-1 

சுளகு - கலி 41-2 
தாளி - குறு 104-3 

பெண்ணை 
போந்தை - பொருந 143 


புல் - சிறுபாண் 132 

தேள் - கலி 110-3 


பொருந 207 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


காற்று நாள் , 


முற்றில் . 


வைகாசி 


கலைச்சொற்கள் ஆக்கந்திற்குரியவை : 


முற்றில் , 


தாளி 


வட சொற்கள் :: 


விசாகம் , 


கேட்டை 


அனுடம் 


மணிப்பவளச் சொற்கள் : 

மித்திர நாள் . 


187 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 81 


எரி நாள் ( கேட்டை ) 
கொக்கு நாள் ( மூலம் ) 


சேட்டையிந்திரனாள் வே திசெந்தழலெரியிவ்வைந்தும் 
கேட்டைவல்லாரையென்றுங்கிளத்துப வளத்து நூலார் 
தேட்கடை குருகுகெர்க்குச்சிலையுடனன்றிலானி 
ஈட்டியவசுர நாளிவ்வேழ்பெயர்மூலமென்ப 


83 சேட்டை ,இந் திரன் நாள் , வேதி , 

செந்தழல் , எரிஇவ் வைந்தும் 
கேட்டை, வல் லாரை என்று 

கிளத்துப வளத்து நூலார் ; 
தேட்கடை , குருகு , கொக்கு 

சிலையுடன் அன்றில் , ஆனி 
ஈட்டிய அசுர நாள் இவ் 

ஏழ்பெயர் மூலம் என்ப 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


கேட்டை - கேடு தருவது 
சேட்டை- மூதேவி போன்றது 
இந்திரன் நாள் - இந்திரனுக்கு உரிய நாள் 
வேதி , தழல் , எரி - நெருப்பு என்னும் பொருளில் வெப்பமுடையது 
வல்லாரை - வலுவான துன்பத்திற்குரியது 


தேட்கடை - தேள்கொடுக்கின் அடிப்புறம் போன்றது 
குருகு , கொக்கு , அன்றில் - இப்பறவைகள் போன்றது 
சிலை - வில் போன்று வளைவானது 
ஆனி - ஆனித்திங்களுக்கு உரியது 
அசுர நாள் - அசுரர் போன்று கொடுமை தருவது 


ஒப்பீடு 
பிங்கலர் - 256-257 கயாதரம் 


சூடாமணி - 83 


நாமதீபம் - 109 
கேட்டை 


கேட்டை 1-6 
சேட்டை 


கேட்டை 1-7 
சேட்டை 


கேட்டை 


8 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -83 


இந்திரன் நாள் 
வேதி 
தழல் 


இந்திரன் நாள் 
வேதி 
அழல் 


இந்திரன் நாள் 
வேதி 


|| 


எரி 


ना 


வல்லாரை 


வல்லாரை 


வல்லாரை 


மூலம் 7 


தேட்கடை 


மூலம் 1-7 
தேட்கடை 
குருகு 
கொக்கு 
சிலை 
அன்றில் 
ஆனி 
அசுரநாள் 


மூலம் 1-7 
தேட்கடை.. 
குருகு 
கொக்கு 
வில் 
அன்றில் 
ஆனி 
அசுரநாள் 


கொக்கு 
வில் 
அன்றில் 
ஆனி 
அசுர நாள் 


மிகை பிங் : 1 துளங்கொளி 

2 


கயா 


1 , 2 


- 


நாம் : 1 


1 


2 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 83 ல் உள்ள சொற்களுன் 


சங்க இலக்கியச் சொற்கள் 


தழல் - குறி 43 எரி- பொருந் 159 குருகு - பெரும்பாண் 376 
கொக்கு - பெரும்பாண் 309 

அன்றில் - குறி 219 

சிலை - 
பெரும்பாண் 269 


* 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


வல்லாரை 


மூலம் 


தேட்கடை 


189. 


தேவப்பெயாத் 


சூடாமணி 


செய்யுள் -83 


கலைச் சொல் ஆக்கத்திற் குரியவை : 


தழல் 


எரி 


வல்லாரை 


தேட்கடை 


குருகு 


வடசொற்கள் : 


சேட்டை 


வேதி 


ஆனி 


மணிப் பவளச் சொற்கள் : 


இந்திரன் நாள் 


அசுர நாள் 


நீர்நாள் ( பூராடம் ) கடைக்குள் நாள் (உத்தராடம் ) 

உலக்கைநாள் ( ஓணம் ) 


உடைகுளமுற்குளந் நீரு:தித்தநாள் பூராடப்பேர் 
கடையினிற்குளமேயானிகரு துவிச்சுவ நாளாடி 
மிடையிலுத்தராடமென்பமேவியவோணமாயோன 
அடையுநாளுலக்கைமுக்கோல்சிரவணஞ்சோணையாமே 


84 உடை குளம் , முற்கு ளம் , நீர் 

உதித்த நாள் பூரா டப்பேர் 
கடையினில் குளமே ஆனி 

கருதுவிச் சுவநாள் , ஆடி 
மிடையில்உத் தராடம் என்ப 

மேவிய ஓணம் மாயோன் 
அடையு நாள் , உலக்கை , முக்கோல் 

சிரவணம் , சோணை ஆமே . 


பெ . போ . விளக்கம் : 


பூராடம் ( பூர்வ -ஆடம் ) - தொன்மை ஆடித் திங்கள் 
உடைகுளம் - சூடா. செய்யுள் 78- (பூசம் ) . காற்குளம் விளக்கத்தில் 
குறித்த கால்குளம் விட்டுப்பார்த்தால் மூளியாகத் தோற்றமளிப்பதால் 
உடைந்த-மூளியான குளம் போன்றது 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -84 
முற்குளம் - மேற்கண்ட விளக்கத்தின்படி உத்தராடத்தொகுதி பிற்பகுதி 
யாகத் தோற்றுவதால் இது முற்குளம் (உத்தராடம் கடைக்குளம் எனப் 
பெறும் ) 
நீர் நாள் - நீருக்கு உரிய நாள் 


உத்தராடம் - (உத்தர - ஆடம் ) உத்தர வகையில் ஆடிக்குரியது 
கடைக்குளம் - முன்விளக்கப்பெற்றபடி 
பின்னாக - கடையாகத் தோற்றமளிப்பது 
ஆனி - ஆனித்திங்களுக்கும் உரியது 
விச்சுவ நாள் (விச்சுவம் -சிற்பம் ) - சிற்பத்திற்குரிய விண் மீன் 


ணம்-ஒளி சிறந்த வயிரம் 
மாயோன் நாள் - திருமால் பிறந்த நாள் 
உலக்கை , மூக்கோல் - துறவிகள் கைக்கொள்ளும் முக்கிளைக் கோல் 

போன்றது 
சிரவணம் (காது ) சோணை ( காதின் அடி ) - காதில் அடிப்புறம் போன்று 
வளைவானது 


ஒப்பீடு 


சூடாமணி- 84 


பீங்கலம்- 258 , 260 


கயாதரம் - 


நாமதீபம் - 110 


பூராடம் - 6 


பூராடம் 3 


பூராடம் 1-3 
உடைகுளம் 
முற்குளம் 
நீர் நாள் 


உடைகுளம் 
முற்குளம் 
நீர் நாள் 


முற்குளம் 
நீர் நாள் 


உத்திராடம் 4 
பிற்குளம் 


உத்தராடம் 1-4 உத்திராடம் 1-4 
கடைக்குளம் கடைக்குளம் 
ஆனி 

ஆனி 
விச்சுவ நாள் விச்சுவ நாள் 
ஆடி 

ஆடி 


விச்சுவ நாள் 


ஆடி 


ஓணம் 5 


திருவோணம் 1-5 திருவோணம் 1-5 
மாயோன் நாள் மாயோன் நாள் 
உலக்கை 

உலக்கை 


மால் நாள் 


உலக்கை 


191 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 84 


முக்கோல் 


முக்கோல் 
சிரவணம் 
சோணை 


முக்கோல் 
சிரவணம் 
சோணை 


சிரவணம் 


நீர் 


மிகை : பிங் . 1 மாரி 

2 
3 


கயா : 1 2 

2 3 


நாம : 1 2 3 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 84 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


முக்கோல் - 


ஆடி- பெரும்பாண் 93 உலக்கை - சிறுபாண் 193 
முல் 38 

சோனை - குறு 75-3 


கடைக்குளம் 


பிற தமிழ்ச்சொற்கள் : 
உடைகுளம் 

முற்குளம் நீர் நாள் 
திருவோணம் மாயோன் நாள் 

உத்தராடம் 

சோணை 
க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 

உடைகுளம் முற்முளம் கடைக்குளம் 
முக்கோல் 

சோணை 


நீர்நாள் 


வடசொற்கள் : 

பூராடம் சிரவணம் 
மணிப்பவளச் சொற்கள் : 

விச்சுவ நாள் 


சாாாாாக wYKY 


ส วัส ฟ ๕๕WWW / fix 


பாடவேறுபாடு : 
சேந்தன் திவாகரம் ஓணத்தை நலத்தகு வயிரம் என்கின்றது 

112 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -85 
காக்கை நாள் ( அவிட்டம் ) 

சுக்கு நாள் (சதயம் ) 





மருவியகாகப்புள்ளுவசுக்கள் நாள்பறவைபுள்ளு 
விரவுமாவணியவிட்டம்விளம்பிய நாமமைந்தாம் 
பெருகிய சுக்குச்சுண்டன் பேசியபோரேகுன்று 
வருணனாள் சதயமைந்தும் வகுத்தபேர் தொகுத்ததாமே 


85 மருவிய காகப் புள்ளு 

வசுக்கள் நாள் , பறவை , புள்ளு 
விரவு ஆவணி , அ விட்டம் 

விளம்பிய நாமம் ஐந்தாம் 
டெருகிய சுக்குச் சுண்டன் 

பேசிய போரே , குன்று 
வருணன் நாள் , சதயம் ஐந்தும் 

வகுத்தபேர் தொகுத்த தாமே 


பெ . பொ . விளக்கம் : 


அவிட்டம் - உடல் அற்றது 
காகப்புள் - காக்கை போன்றது 
புள் , பறவை - காக்கை போன்ற பறவைகள் போன்றது 
வசுக்கள் நாள் - எட்டு வசுக்களின் நாள் 
ஆவணி - ஆவணித்திங்களுக்குரிய நாள் 
சதயம் - நூறுவிண்மீன்களின் தொகுதி 
செக்கு- செக்கு போன்றது 
சுண்டன் - 100 கொண்ட தால் முரடாகப் பருத்துத் தோற்றமளிப்பது 
போர்- போர் செய்தற்குரிய நாள் 
குன்று - குன்று உருவ நாள் 
வருணன் நாள் - வருணனுக்குரிய நாள் 


ஒப்பீடு 
சூடாமணி 85 பிங்கலம் 261 , 262 கயாதரம் 
அவிட்டம் 1 = 5 அவிட்டம் 1-4 
காகப்புள் 

காகப்புள் 


நாமதீபம் 110 , 111 
அவிட்டம் 5 
காகம் 


193 


சூ -25 


சூடாமணி 


தேவப்பெயர்த் 


செய்யுள் -85 


வசுக்கள் நாள் 


வசுக்கள் நாள் 


வசு நாள் 


பறவை 


பறவை 
புள் 
ஆவணி 


புள் 
ஆவணி 


ஆவணி 


சதயம் 1-5 


செக்கு 
சுண்டன் 


சதயம் 1- 5 
செக்கு 
சுண்டன் 
போர் 
குன்று 
வருணன் நாள் 


சதையம் 6 
செக்கு 
சுண்டன் 
போர் 


போர் 


குன்று 


குன்று 


வருணன் நாள் 


வருணம் 


மிகை பிங் ; 1 


2 


கயா : ( 1 , 2 ) 


நாம : 1 


2 - 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 85 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


புள் - முருகு 151 


பறவை - பொருந 64 
குன்று - முருகு 77 . 


போர் - முருகு 59 


பிற தமிழ்ச்சொற்கள் : 

ஆவணி , வருணன் நாள் , 


செக்கு , 


சுண்டன் 


வட சொற்கள் : 

அவிட்டம் , சதயம் 
மணிப்பவளச் சொற்கள் : 

வசுக்கள் நாள் 


- 


194 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 86 


நாழிநாள் ( பூரட்டாதி ) முரசுநாள் ( உத்தரட்டாதி )) 

தோணிநாள் ( இரேவதி ) 


பொருவின்முற்கொழுங்கானாழிபுரட்டையே பூரட்டாதி 
முரசு பிற்கொழுங்கான் மன்னனுத்தாட்டா திமுப்பேர் 
இரவி நாள்கலமேதோணியேற்றமாந்தொழுவே நாவாய் 
பெருகிய கடை நாள் சூலம் பெருநர்ளெட்டிரேவதிப்பேர் 


86 பொருவில்முற் கொழுங்கால் நாழி 

புரட்டையே பூரட்டாதி 
முரசு , பிற் கொழுங்கால் மன்னன் 

உத்தரட் டாதி முப்பேர் 
இரவி நாள் , கலமே தோணி 

ஏற்றமாம் தொழுவே நாவாய் 
பெருகிய கடை நாள் , சூலம் 

பெரு நாள் எட்டிரே வதிப்பேர் 


பெ . பொ . விளக்கம் : 


பூரட்டாதி- பழமையில் ஆறாவது மாதமாகிய புரட்டாதி ( சி ) 
முற்கொழுங்கால் - பூரட்டாதி விண்மீன் இரண்டும் உத்தரட்டாதி 
விண் மீன் இரண்டும் நீள் செவ்வகமாகத் தோற்றுவதைக் 

தோற்றுவதைக் கட்டில் 
தோற்றமாகக் கொண்டு இது முன்னே தோன்றும் கொழுத்த கட்டில் கால் 
என்பர் 
நாழி --- ( நாழ் - குற்றம் ) குற்றமுடையது 
புரட்டை - பூரட்டாதியின் மரூஉ 


உத்தரட்டாதி- புரட்டாதிக்குரிய பருத்த விண்மீன்களின் தொகுதி 
முரசு : மன்னன் - ஆண் பால் விண்மீன்களில் மன்னன் போன்றது 
பிற்கொழுங்கால் -- பூரட்டா திக்குக் கூறிய விளக்கப்படி பின்னே தோற்ற 
மளிக்கும் கொழுத்த கட்டிற்கால் 


இரேவதி - இரவி வதியும் நாள் 
இரவி நாள் - திங்களுக்குரிய நாள் 
கலம் , தோணி , நாவாய் - சிறு கப்பல் , படகு போன்றது 


105 . 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -86 


தொழு - தொழுவிற்குச் சிறந்த நாள் 
கடைநாள் - 27 விண்மீன்களில் இறுதியில் எண்ணப்பெறுவது 
சூலம் - சூலத்திற்குரியது 
பெருநாள் - மற்றவற்றினும் சற்றுப் பெரிய விண்மீன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 86 


பிங்கலம் - 263-265 


கயாதரம் - 


நாமதீபம் - 111 


பூரட்டாதி 1-3 
முற்கொழுங்கால் 
நாழி 
புரட்டை 


பூரட்டாதி 
முற்கொழுங்கால் 
நாழி 
புரட்டாதி 


பூரட்டாதி 4 
முற்கொழுங் கோல் 
நாழி 
புரட்டை 


முரசு 


உத்தரட்டாதி 1-3 உத்தரட்டாதி 1-5 

முரசு 
பிற்கொழுங்கால் பிற்கொழுங்கால் 
மன்னன் 

மன்னன் 


உத்தரட்டாதி 4 
முரசு 
பிற்கொழுங்கோல் 
மன்னன் 


ரேவதி 4 


தோணி 


தொழு 


இரேவதி 1-8 

இராவதி 1-7 
இரவி நாள் புருடநாள் 
கலம் 
தோணி 

தோணி 
தொழு 

தொழு 
நாவாய் 

நாவாய் 
கடைநாள் 

கடைமீன் 
சூலம் 

சூலம் 
பெருநாள் 
மிகை : பின் . 1 

2 நீபம் , அறிவன் நாள் 


சுடைநாள் 


| 
| 


3 பஃறி 


கயா . 


1 , 2 , 3 


நாம : 1 . 


2 


- 


- 


156 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 85 

சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 86 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 
நாழி - முல் 9 

முரசு - பொருந 54 மன்னன்- நற் 43-11 
கலம்- பொருத 86 தோணி - அகம் 50-1 தொழு- பெரும்பாண் 185 
நாவாய் - பெரும்பாண் 321 சூலம் - பதி க . வா . - 11 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

முற்கொழுங்கால் , 
பெருநாள் 


பிற்கொழுங்கால் , 


இரவி நாள் , 


கடைநாள் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


தொழு . 


நாவாய் , 


கடை நாள் , 


கொழுங்கால் 


வடசொற்கள் ; 


பூரட்டாதி , 


புரட்டை , 


உத்தரட்டாதி , 


இரேவதி 


மணிப் பவளச் சொற்கள் : 


அருந்ததி , விண்மீன் 
நாழிகை, காலநுட்பம் 


வடமினேசாலியென்பமற்றருந்ததியின் பேரே 
உடுவேதாரகையேபம் மேயுற்கையேசுக்கைவிண்மீன் 
கடிகை நாழிகையாங்கன்னலிரித்தையுமதுவேகாட்டுந் 
துடிகலைவிகலைமுப்பேர்சொல்லியகால நுட்பம் 


87 வடமீனே சாலி என்ப , 

மற்றருந் ததியின் பேரே 
உடுவேதா ரகையே பம்மே 

உற்கையே சுக்கை , விண்மீன் 


18 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -87 


கடிகை , நாழிகையாம் கன்னல் 

இரித்தையும் அதுவே காட்டும் 
துடி , கலை , விகலை முப்பேர் 

சொல்லிய கால நுட்பம் 


பெ . பொ . விளக்கம் 


அருந்ததி - கணவன் விருப்பத்திற்கு இயைய ஒழுகுபவள் 
வடமின் - வடக்கில் உள்ள விண்மீன் 
சாலி - கற்புப் புகழ் உடையவள் 


உடு - விண்ணில் இயங்கும் நிலை ஒளி 
தாரகை - வானில் விளங்குவது 
பம் - ஒளியுடையது 
உற்கை - தழல் போன் காட்சி தருவது 
சுக்கை - பூப்போல்வது 
நாழிகை - கழிந்து போவதை உடையது 
கடிகை- விதிக்கப்பெற்றதைச் செய்தற்குரியதாக விளங்குவது 
கன்னல் - நேரம் கன்னலாகிக் கழிவதைக் கொண்டது 


இரித்தை - நேரம் இரிவதை -சிதறுவதை உடையது 
துடி - துடித்துக் கடக்கும் நேரம் 
கலை - மதியின் கலை ஒன்றின் அறுபதில் ஒரு பங்கு 
விகலை - மதிக்கலையின் கூறுபாடு 


ஒப்பீடு 
சூடாமணி - 87 

பிங்கலம் - 26 : 1 , 268 - கயாதரம் 39 

269 , 280 , 282 
அருந்ததி 1-2 

அருந்ததி 1-2 
வடமீன் 

வடமீன் 
சாலி 

சாலி 


நாமதீபம் -112 , 114 

554 - 556 


அருந்ததி 4 
வடமீன் 


சாலி 


விண்மீன் 1-5 


வான் மீன் 9 


நாள் மீன் 8 


விண்மீன் 8 


உடு 


உடு 


தாரகை 


தாரகை 


தாகைக் 


தாரகை 


198 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -87 


பம் : 


யம் 


பம் 


உற்கை 
சுக்கை 


பம்பு 
உற்கை 
சுக்கை 


சுக்கை 


நாழிகை 1-3 
கடிகை 


நாழிகை 1-6 
கடிகை 
கன்னல் 


தாழிகை 6 
கடிகை 
கன்னல் 
இருத்தை 


கன்னல் 
இரித்தை 


நாழிகை 5 
கடிகை 
கன்னல் 
இருத்தை 


இருத்தை 


காலநுட்டம் 1-3 
துடி 


கால நுட்பம் 1-9 காலநுட்பம் 7 
துடி 

துடி 


காலநுட்பம் 3 


கலை 


கலை 


கலை 


கலை 


விகலை 


விகலை 


மிகை பிங் : 1 

2 புச்சம் ( வான்மீனின் சிறப்புப் பெயராக உள்ளது ) சிதம் 

கணம் , ஒளி 
3 பதம் , நாழி 
4 கணம் , மாத்திரை, நொடி , 

பிதிர் , 
திட்பம் , நிமிடம் 


நுட்பம் 


கயா : 1 

2 பொலம் , தாராகணம் , சோதி , ஒளி 
3 விகலை , பதம் 
4 நுட்பம் , நிமிடம் , கணம் , மாத்திரை 


நாம : 1 வசிட்டன்றாரம் . 

2 

தாரை , நாள் , 
3 

நாடி 
4 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 87 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

அருந்ததி - ஐங் 442-4 வடமீன் - கலி 2-21 
உடு- குறி 170 

தாரகை - பரி 19-19 


சாலி- பொருந் 246 
நாழிகை - மதுரை 671 


199 . 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 88 


கன்னல் - முல் 58 


துடி- பொருந 125 


கடிகை-மதுரை 532 
கலை - பெரும்பாண் 496 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


விண்மீன் , 


பம் , 


உற்கை , 


சுக்கை , 


இரித்தை 


சாலி , 
காலநுட்பம் . 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


உடு, 


உற்கை , 


சுக்கை , 


கடிகை , 


கன்னல் . 


இரித்தை 


வடசொற்கள் : 


பூரட்டாதி , 


தாரகை : 


விகலை , 


இரேவதி 


காலம் , நெடும்போழ்து 


வேலையேய மயஞ்செவ்வியேழ்வையே பொழுதுபாணி 
காலைகொன்பதமே போழ்துகாலப் பேரீரைந்தாகும் 
சால நீட்டித்தலோடுசார்ந்தபாணித்தறானும் 
நீல உண் கண்ணாய்மற்றுநெடித்தலுநெடும்போழ்தென்ப 


88 வேலையே அமயம் , செவ்வி 

ஏழ்வையே பொழுது , பாணி 
காலைகொன் , பதமே , போழ்து 

காலப்பேர் ஈரைந் தாகும் 
சால நீட்டித்த லோடு 

சார்ந்தபா ணித்தல் தானும் 
நீலஉண் கண்ணாய் ! மற்று 

நெடித்தலுந் நெடும்போழ் தென்பர் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

காலம் - ஊன்றும் நேரம் 
வேலை - வெல்லும் நேரம் 
செவ்வி -- பக்குவமானபொழுது 


200 


சூடாமணி 


தொகுதி 

செய்யுள் --88 
ஏழ்வை- ஏற்பதற்கான பொழுது 
பொழுது - போது ( மலர்ப்பருவத்தால் பெயர்பெற்ற நேரம் ) 

செயல் மலர்வதற்கு முன் நேரம் 
பாணி - தொடங்குதற்கு உரிய நேரம் 
போழ்து - ஒரு நாள் பகுக்கப்பட்டது 
நீட்டித்தல் - நேரத்தை விரித்தல் 
பாணித்தல் - நேரம் கடத்தல் 
நெடித்தல் - நீட்டித்தல் 


ஒப்பீடு 


சூடாமணி 88 


பிங்கலம் 279 


கயாதரம் - 40 


நாமதீபம் 552 , 555 


காலம் 8 
வேலை 
அமையம் 


காலம் 1-10 
வேலை 
அமையம் 
செவ்வி 
ஏழ்வை 
பொழுது 
பாணி 


காலம் 1-10 
வேலை 
அமையம் 
செவ்வி 
ஏழ்வை 
பொழுது 


காலம் 1-8 
வேலை 
அமையம் 
செவ்வி 
ஏழ்வை 


ஏழ்வை 
பொழுது 


பொழுது 


பாணி 


காலை 


காலை 


காலை 


கொன் 
பதம் 
போழ்து 


பதம் 


போது 


கொன் 
பதம் 
போழ்து 
நெடும் 

போழ்து 1-3 
நீட்டித்தல் 
பாணித்தல் 
நெடித்தல் 


காலை 
கொன் 
பதம் 
போழ்து 
நெடும் 

போது 4 
நீட்டித்தல் 
பாணித்தல் 
நெட்டித்தல் 


||| 


மிகை பிங் : 1 கால் 

2 


கயா : 


1 1 


1 


வேளை 


ஞான்று , 


சமயம் 


தருணம் , 


நாம : 1 கால் , 

நேரம் 


அன்னம் 


200 


சூ -26 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -88 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 88 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


காலம் - மதுரை 477 வேலை - பரி 19-18 

அமையம் - 
பெரும்பாண் 296 செவ்வி -சிறுபாண் 171 பொழுது - முருகு 182 
பாணி - பொருந 48 சாலை - பொருந 89 

கொன் - மதுரை 207 
பதம் - பொருந 111 போழ்து - நற் 37-11 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

ஏழ்வை , நெடும்போழ்து , 
நெடித்தல் 


நீட்டிந்தல் , 


பாணித்தல் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


ஏழ்வை , 


கொன் , 


போழ்து 


அமையம் , செவ்வி , 
நெடித்தல் , பாணித்தல் 


காலவிரைவு , நண்பகல் , ஓரை ( இராசி ) 
ஒல்லையேயிறையேயுற்றசிறுவரையுடனிலேசம் 
வல்லைமாத்திரைகள் காலவிரைவின்பேர்வகுக்கிலாறாம் 
நல்ல நண்பகலேயுசசி நல்ப்பகடுமத்தியானம் 
இல்லுடன் பவனமோரையிராசியின் பெயராமென்ப 


89 ஒல்லையே இறையே உற்ற 

சிறுவரை உடன் இ லேசம் 
வல்லை.மாத் திரைகள் , கால 

விரை வின்பேர் வகுக்கில் ஆறாம் 
நல்ல நண் பகலே உச்சி 

நடுப்பகல் மத்தியானம் 
இல்லுடன் பவனம் , ஓரை 

இராசியின் பெயராம் என்ப 


202 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -89 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


ஒல்லை - ஒல் என்னும் ஓதை எழும் நேர விரைவு 
இறை - தொடக்கமும் முடிவும் வேறுபாடு சொல்லமுடியாது இறும் 

விரைந்த நேரம் 
சிறுவரை -- சிறிதளவு நேரமாக எல்லைகொண்டு விரைந்து முடிவது . 
இலேசம் - பாரமின்மை என்னும் அளவு நேர விரைவு 
வல்லை - விரைந்தது 
மாத்திரை - அளவு 
நண்பகல் - பகலின் நடுப்பகுதி நேரம் 
உச்சி - கதிரவன் தலை உச்சியில் உள்ள நேரம் 
மத்தியானம் - மையப் பகல் நேரம் 


இராசி - கதிரவன் இயங்கும் பாதை வகுக்கப்பெற்ற 12 இல் ஒன்று 
இல் - கோள்களுக்கு இல்லமாக இருப்பது 
பவனம் - கோள்கள் தங்கும் இடம் 
ஓரை - செல்லுதல் உடையது 


ஒப்பீடு 


சூடாமணி -89 பிங்கலம் -281 , 218 , 219 , 272 கயாதரம் -539 , 40 நாமதீபம் -554,114 
காலவிரைவு 1-6 காலவிரைவு 1-2 ( கால ) விரைவு 3 
ஒல்லை 

ஒல்லை 
இறை 

இறை 
சிறுவரை 

சிறுபொழுது 


-- 


இலேசம் 


1 


- 


வல்லை 
மாத்திரை 


மாத்திரை 


1 


மாத்திரை 


நண்பகல் 1-3 
உச்சி 


நண் ! பகல் 5 
உ.ச்சி 


நண்பகல் 2 
உச்சி 


நண்பகல் 3 
உச்சி 


பாட வேறுபாடு : 


காலவர்க்கம் பெயரில் உள்ளன 


203 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 89 


--- 


நடுப்பகல் 
மத்தியானம் 


நடுப்பசல் 
மத்தியானம் 


மத்தியானம் 


இராசி 1-3 
இல் 
பவனம் 


இராசி 1-3 
இல் 
பவனம் 


இராசி 4 
இல் 
பவனம் 


ஒரை 


ஒரை 


ஓரை 


கணம் 


மிகை பிங் ; 1 

2 உருமம் 


3 


1 


கயா . 


1 , 


2 , 


3 


நாம : 1 நொடி 


இமைப்பு 


2 - 


3 ) 


- 


சொற்பாதபாடு 


சூடாமணிச் செய்யுள் 89 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


ஒல்லை - பரி 6-72 

வல்லை - நற் 162-12 
பொருந 141 

நண்பகல் - கலி 121-18 
ஓரை - நற் 68-1 


மாத்திரை 
உச்சி - முருகு 185 


பிற தமிழ்ச்சொற்கள் : 


காலவிரைவு , 


இறை , 


சிறுவரை , 


நடுப்புகல் , 


இலேசம் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


ஒல்லை , 


சிறுவரை , 


வல்லை , 


மாத்திரை , 


ஓரை 


வட சொற்கள் : 


மத்தியானம் , 


இராசி , 


பவனம் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -90 


இரவு , பகல் 


அல்விபாவரிபேகங்குல் அல்கல்யாமினியே நத்தம் 
எல்லியோடியாம மாலை இரசனி நிசியிராவாம் 
எல்லோடு திவாப்பகற்பேரேல்வையே தி வசம்வைகல் 
அல்கலே தினமேயெல்லை பானியம்பகலே நாளாம் 


90 அல் , விபா வரியே கங்குல் 

அல்கல் , யா மினியே நத்தம் 
எல்லியோ டியாமம் , மாலை 

இரசனி , நிசி , இ ராவாம் 
எல்லோடு திவாப்ப கற்பேர் 

ஏல்வையே திவசம் , வைகல் 
அல்கலே தினமே எல்லை 

ஆனியம் , பகலே நாளாம் 


பெ . பொ . விளக்கம் : 


இரா- இன்பம் கொடுப்பது 
அல் - ஒளியற்றது 
விபாவரி - திங்கள் உடு முதலியன ஒளிர்தலை உடையது 
கங்குல் - இரவின் எல்லைப் பரப்பு 
அல்கல் - மக்கள் இயங்காமல் தங்குதற்கு உரியது 
யாமினி -- யாமங்களை உடையது 
நத்தம் - ஒடுங்குதற்குக் கரணியமானது 
எல்லி - ஒளியுடைய கதிரவனைத் தன்னுள் கொள்வது 
யாமம் - இரவுப்பொழுதுகளை உடையது 

- பொழுது மயங்கிய இருளைத் தருவது 
இர நிசி- பாலுணர்வுச் சுவையை உண்டாக்குவது 
நிசி மக்களது இயக்கத்தைக் குறைப்பது 


மாலை 


பகல்- நாள் பகுக்கப்பட்டது 
எல் - ஒளி உடையது 
திவா - பகல் ஒளி உடையது 
தினசம் - ஒளியுடையது 
வைகல் - மக்கள் தங்கி வாழ்தற்குக் கரணியமானது 


205 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -90 


அல்கல் - இருள் அற்றது 
தினம் - நாளை உண்டாக்குவது 
எல்லை - ஒளியையுடையது 
ஆனியம் - திரும்ப வருதலை உடையது ? 


ஒப்பீடு 


சூடாமணி - 90 பிங்கலம் - 229 , 221 , 283 கயாதரம் - 41 , 42 நாமதியம் 553 


இரவு 1-11 


இரவு 10 


அல் 


ப 


அல் 
விபாவரி 
கங்குல் 


கங்குல் 


இரா 1-11 
அல் 
விபாவரி 
கங்குல் 
அல்கல் 
யாமினி 
நத்தம் 
எல்லி 


இரவு 13 
அல் 
விபாவரி 
கங்குல் 
அல்கல் 
யாமினி 
நத்தம் 
எல்லி 
யாமம் 


-- 


பாமினி 


யாமினி 
நத்தம் 


நத்தம் 
எல்லி 


எல்லி 


யாமம் 


பாமம் 


மாலை 


மாலை 


- 


இரசனி . 


இரசனி 
நிசி 


நிசி 


நிசி 


பகல் 1-4 


பகல் 4 


பகல் 2 


பகல் 1-2 
எல் 
திவா 


எல் 


திவா 


திவா 


திவா 


தாள் 3 


நாள் 9 


நாள் 1-8 
ஏல்வை 
திவசம் 
வைகல் 
அல்கன் 
தினம் 


நாள் 1 - g 
ஏல்வை 
திவசம் 
வைகல் 
அல்கல் 
தினம் 


வைகல் 


திவசம் 
வைகல் 
அல்கல் 
தினம் 


206 


தொகுதி 


டாமணி 


செய்யுள் - 90 


எல் 


எல்லை 
ஆனியம் 


ஆனியம் 


ஆனியம் 
பகல் 


எல்லை 
ஆனியம் 
பகல் 


பகல் 


நிசா , 


திமிரம் 


மிகை: பிங் . 
பிங் . 1 வஞ்சகம் , சாமம் , 

2 திவசம் , தினம் 
3 திவா, 

அல்கல் , 


பகல் 


ஆனியம் தினம் 


கயா : 


1 நிசா 
2 திவசம் , 
3 


தினம் 


நாம : 


1 
2 


ரா . ராத்திரி 


3 ஞான்று 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 90 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

இரா- குறு 145-5 அல் - மலை 158 கங்குல் - மதுரை 631 
அல்கல் -மலை 443 எல்லி - நற் 41-6 

யாமம் - மதுரை 620 
மாலை -- முருகு 79 பகல் - முருகு 166 எல் - முருகு 74 

நாள்- 
எல்லை - பொருந 118 வைகல் - பொருந் 158 


முருகு 175 


பிற தமிழ்ச் சொற்கள் ; 


நத்தம் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


அல் . 


அல்கல் , 


நத்தம் , 


எல்லி , 


எல் , 


வைகல் 


வடசொற்கள் : 


இரசனி , 


திவா , 


திவசம் , 


தினம் 


விபாவரி , 
ஆனியம் 


207 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -gt 


இருள் , முன்னைநாள் , பின்னைநாள் 


சருவரியந்தகாரங்கச்சளந்தமந்துவாந்தம் 
இருளென்பதிமிரமோடு துணங்கறலென் றுமேற்கும் 
நெருநலுந்நென்னலுந்தானிகழ்த்துபமுன்னை நாளைப் 
பெருகியபின்றைபிற்றைபின்னைபென் றியம்பலாமே 


91 சருவரி , அந்த காரம் 

கச்சளம் , தமம் , து வாந்தம் , 
இருள் என்ப திமிர மோடு 

துணங்கறல் என்றும் ஏற்கும் 
நெருநலும் நென்ன லுந்தான் 

நிகழ்த்துப முன்னை நாளைப் 
பெருகிய பின்றை பிற்றை 

பின்னை என் றியம்பல் ஆமே ! 


பெ . பொ . விளக்கம் 


குருடுபோல் 


இருள் - கருமையைக் கொண்டது 
சருவரி-- தொழிலைக் கெடுப்பது 
அந்தகாரம்- மக்களது கண் களைப் 

பார்வையில்லாமல் 
ஆக்குவது 
கச்சளம் - மாசுபட்டுக் கலங்கிய நீர் போன்றிருப்பது: 
தமம் - மக்களை ஒடுங்கியிருக்கச் செய்வது 
துவாந்தம் - பாதைகளை மறைப்பது 
திமிரம் - நிலத்திற்கு ஈரம் உண்டாக்குவது 
துணங்கு அறல் - மயங்கவைக்கும் கருமணல் போன்றது: 
நெருநல் - கழிந்த நாள்களில் நெருங்கிய நாள் 
நென்னல்- நெருநலின் மரூஉ 
பின்றை, பிற்றை - பின்னர் வரும் நாள் 


ஒப்பீடு 
சூடாமணி - 91 பிங்கலம் - 91 , 284 , 285 கயாதரம் 42 , 40 நாமதீபம் -115, 554 
இருள் 1-7 இருள் 1-10 

இருள் 8 
சருவரி சருவரி 

இருள் 10 - 


208 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 91 


அந்தகாரம் 

அந்தகாரம் அந்தகாரம் அந்தகாரம் 
கச்சளம் கச்சளம் 

கச்சளம் 
தமம் தமம் தமம் 

தமம் 
துவாந்தம் துவ.ந்தம் 

துவாந்தம் திவாந்தம் 
திமிரம் திமிரம் திமிரம் 

திமிரம் 
துணங்கறல் துணங்கறல் 

துணங்கறல் 
முன்னை நாள் 1-2 முன்னை நாள் 1-2 முன்னை நாள் 3 நேற்று 5 
நெருநல் நெருநல் நெருநல் 

நெருநல் 
நென்னல் நென்னல் நென்னல் 

நென்னல் 
பின்னை நாள் 1-2 பின்னை நாள் 1-2 பின்னை நாள் 3 

2 நாளை 3 
பின்றை 

பிந்தை 
பிற்றை பிற்றை பிற்றை 

பிற்றை 


பின்றை 


பின்றை 


| 


மிகை பிங் : 1 அல் , 

2 


கருள் , 
3 


நத்தம் 


கயர் : 


1 நத்தம் , 
2 

3 | 


நிசி , 


நீலம் 


--- 


கரு 


நாம : 1 அரி , மங்குல் , 
2 முந்தை , 

முன் 
3 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 91 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


நென்னல் - ஐங் 113.1 


இருள் - முருகு 10 நெருநல் - நற் 25-5 
பின்றை - நற் 229-10 பிற்றை - நற் 374-5 


பாட வேறுபாடு : 


1 , 2 காலவர்க்கத்தில் உள்ளவை 


209 


சூ -27 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -91 


. 


பிற தமிழ்ச்சொற்கள் : 

கச்சளம் , துணங்கறல் , 


முன்னை நாள் , 


பின்னை நாள் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


துணங்கறல் , 


நெருநல் , 


நென்னல் 


பின்றை , 


பிற்றை 


வட சொற்கள் : 





சருவரி , 


அந்தகாரம் , 


தமம் , 


துவாந்தம் , 


திமிரம் 


வைகறை , நிலவு , மாலை 
வெய்யில் , யாமம் , பருவம் 


புலரிவைகறையினாமம்விடியலும் போற்றுமப்பேர் 
நிலவுசந்திரிகைவெய்யினிகழ்ந்தவாதபமேயென்றூழ் 
இலகியமாலைசாயங்சந்தியாம்யாமஞ்சாமம் 
அலைவருபருவந்தானேயானியமிருதுவாகும் 


92 புலரி , வை கறையின் நாமம் 

விடியலும் போற்றும் அப்பேர் 
நிலவு , சந் திரிகை , வெய்யில் 

நிகழ்ந்தஆ தபமே என்றூழ் 
இலகிய மாலை , சாயம் 

சந்தியாம் யாமம் சாமம் 
அலைவரு பருவந் தானே 

ஆனியம் இருது ஆகும் 
பெ , பொ , விளக்கம் : 


புலரி - இருள் புலர்வதை உடையது 
வைகறை - நாளின் அறுதியாக உள்ளது . 
விடியல் - இருள் விடுவிப்பது 
நிலவு - குளிர்ந்த ஒளி நிலவுவது 
சந்திரிகை- ( சந்திரனில் ) திங்களில் இருத்தல் உடையது 
வெய்யில் - வெப்பம் உடையது 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 92 


ஆதவம் - அனல் உண்டாக்குவது 
மாலை - மயக்கந் தருவது 
என்றூழ் --- கதிரவனால் குக்கப்படுவது 
சாயம் -- பகலை உடைய 
சந்தி- பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் 
சாமம் , யாமம் - மக்கள் இயங்காது தடுப்பது 
இருது- செல்லுதலை உடையது 


ஒப்பீடு 
சூடாமணி 92 பிங்கலம் 215 , 226 , 213 கயாதரம் -470, 40 நாமதீபம் 553 , 115 
214 , 217 , 220, 300 

41, 46 

554,557 


வைகறை 1-2 
புலரி 
விடியல் 


வைகறை 
புலரி 
விடியல் 


வைகறை 2 
புலரி 


வைகறை 
புலரி 
விடியல் 


- 


நிலவு 1-1 
சந்திரிகை 


நிலவு 1-1 
சந்திரிகை 


நிலவு 2 
சந்திரிகை 


வெய்யில் 1-2 
ஆதபம் 


வெயில் 1-5 
ஆதபம் 


வெய்யில் 3 
ஆதபம் 
என்றூழ் 


வெய்யில் 4 
ஆதவம் 


என்றூழ் 


என்றூழ் 


என்றூழ் 


மாலை 


மாலை 1-2 
சாயம் 
சந்தி 


மாலை 1-4 
சாயம் 
சந்தி 


மாலை 4 
சாயம் 
சந்தி 


சந்தி 


சாமம் 1-1 
யாமம் 


சாமம் 1-1 
யாமம் 


சாமம் 2 
யாமம் 


சாமம் 2 
யாமம் 


AHAAKAKARARKKAIKARIKKARARANARARNERAL ங்க 


KAAAAAAAAAAAXAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAAA 


பாடவேறுபாடு : 


இவ்விரு பெயர்களும் ஒருசொற்பல்பொருணிலையில் உள்ளன 


211 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -92 


பருவம் 2 


பருவம் 1-2 
-ஆனியம் 


பருவம் 3 
ஆனியம் 
இருது 


பருவம் 4 
ஆனியம் 


இருது 


இருது 


இருது 


--- 


மிகை : பிங் . 1 உதயம் 

2 
4 கோதூழி , அந்தி 


3 கோடை , எல் , ஒளி 

6 


5 


1 


2 


--- 


3 


கயா . 


--- 


4 அந்தி , இரசனி 


5 


6 


நாம : 


1 வைகல் , உசல் 
4 அந்தி 

5 


2 

3 வெய்வோன்கதிர் 
6 பெரும்போது 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 92 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வைகறை - முருகு 73 

புலரி - மலை 448 விடியல் - பொருந 72 
நிலவு - பொருந 213 என்றூழ் - நற் 43-2 யாமம் - மதுரை 620 
பருவம் - பட் 128 மாலை - முருகு 79 சந்தி- முருகு 225 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


மாலை , 


சாயம் , 


வெய்யில் , 


சாமம் , 


ஆனியம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


புலரி , 


விடியல் , 


என்றூழ் , 


பருவம் , 


சாயம் , 


ஆனியம் 


வடசொற்கள் : 


சந்திரிகை , 


இருது 


212 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 93 


ஒரு கலை . மாதம் 
மதிதெரிகலை இரவு , மதிமறைகலை இரவு 
திதியொடுபக்கந்தானேயொருகலை தெரிக்குமென்ப 
மதியொடு திங்கள் சொல்லின்மா நமேபே தமில்லை 
மதிதெரிகலையிராப்பேர்வருஞ்சினீவாலியாகும் 
மதிமறைகலையிராவின்வரும்பெயர்குகுவென்றாமே 


93 திதியொடு பக்கந் தானே 

ஓருகலை தெரிக்கும் என்ப 
மதியொடு திங்கள் சொல்லின் 

மாதமே பேதம் இல்லை 
மதிதெரி கலைஇராப்பேர் 

வரும்சினீ வாலி ஆகும் 
மதிமறை கலை இராவின் 

வரும்பெயர் குகுஎன் றாமே 


பெ . பொ . விளக்கம் 


ஒருகலை - திங்களின் 16 கலைகளில் ஒரு கூறுபாடு 
திதி - திங்கள் கலையின் ஓர் அமைப்புக் கூறுபாடு 
பக்கம் - திங்கள் கலையில் ஒரு பகுதி 


மாதம் - மதியின் முழு மறைவு - முழு நிலவு எல்லைக்காலம் கொண்டது 
மதி , திங்கள் - திங்கள் தோற்றம் மறைவுகளால் பெயர்கொண்ட கால 
அளவு 


மதிதெரிகலை இரா- திங்கள் தோற்றமளிக்கும் வளர்பிறை இரவு 
சினீவாலி - வளர்பிறைத் தோற்ற இரவு 
மதிமறைகலை இரா- திங்கள் பூமியின் நிழலால் மறையும் தேய்பிறை 

இரவு 
குகு - இருளால் மறைத்தல் உடையது 


213 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 93 


ஒப்பீடு 


சூடாமணி -93 பிங்கலம்- 286 ; 289 கயாதரம் 465 , 46 நாமதீபம் -558 , 556 

555 


2 


ஒருகலை 1-2 
திதி 
பக்கம் 


2 
திதி 
பக்கம் 


பக்கம் 


பக்கம் 


மாதம் 1-2 
மதி 
திங்கள் 


மாதம் 1-2 
மதி 
திங்கள் 


மாதம் 3 
மதி 
திங்கள் 


மாதம் 3 
மதி 
திங்கள் 


இந்து உளரா 2 


மதிதெரி 

ஒருகலை 
கலையிரா 1-1 வருநாள் -1 
சினீவாலி 

சினீவாலி 


வாலிசினி 


இந்து இலிரா 2 


மதிமறை 

கலையிரா 1-1 
குகு 


| 


குகு 


மிகை பிங் ; 1 


2 


3 


4 


கயா : 1 நிலைபேறு 
2 

3 


4 


நாம : 1 


2 


3 


- 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 93 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


பக்கம் - நற் 98-5 


மதி - முருகு 87 


திங்கள் - முருகு 98 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


ஒருகலை , 


மாதம் , 


மதிதெரிகலையிரா , 


மதிமறைக்லையிரா 


214 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள்- 93 


வடசொற்கள் : 
தித , 

குகு 


மணிப்பவளச் சொற்கள் : 


சினீவாலி 


உவா ( பூரணன் ) , அனம ( அமாவாசை ) 

பூரணையாம் பக்கம் 


அந்தமாமுவாவே பவ்வம் பூரணையிருபேராகும் 
இந்துவோடிரவிகூட்டமமாவாசையமையுமென்ப 
நந்தைபத்திரையினோடு நாட்டியசயையிருத்தை 
முந்துபூரணையாம்பக்கமுதற்றொட்டு மூன்றுவட்டம் 


94 அந்தமாம் உவாவே பவ்வம் , 

பூரணை இருபேர் ஆகும் 
இந்துவோ டிரவி கூட்டம் , 

அமாவாசை அமையும் என்ப 
நந்தைபத் திரையி னோடு 

நாட்டிய சயை ,இருத்தை 
முந்துபூ ரணையாம் பக்கம் 

முதல்தொட்டு மூன்று வட்டம் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 

பூரணை - திங்களின் கலை நிறை தலை உடையது 
உவா ( அந்தம் ) - ஒளி நிறைவாய் உவக்கத்தக்க முழு நிவவு 
பவ்வம் - திங் தளின் கலை நிறைவு 


அமாவாசை - கதிரவனும் திங்களும் (வசித்தல் ) தங்குதல் உடையது 

இந்துவோடு இரவி கூட்டமும் அது 
அமை - கதிரவனும் திங்களும் அண்மையில் அமைவது 
மூன்றுவட்ட ஐந்து பக்கம் - முதல் பக்கம் தொடங்கி மூன்று வட்டமாக 

வரும் ஐந்து பக்கம் 
நந்தை - திங்களின் கலைகள் 1 , 6 , 11 


215 


சூடாமணி 


தேவப்பெயாத் 


செய்யுள் - 94 


பத்திரை - திங்கள் கலை 2 , 7 , 12 
சயை - திங்கள் கலை 3 , 7 , 12 
இரித்தை - திங்கள் கலை 4 , 9 , 14 
பூரணை- திங்கள் கலை 5 , 1.0 , 15 


ஒப்பீடு 


சூடாமணி - 94 பிங்கலம் - 295 , 289 

290 , 294 


கயாதரம் 


நாமதீபம் - 557 


பூரணை 1-2 


பூரணை 1-4 


பூரணை 3 


உவா 


உவா 


உவா 


பவ்வம் 


பவ்வம் 


பவ்வம் 


அமாவாசை 2 " 


அமாவாசை 
இந்துவோடிரவி 
கூட்டம் 


அ.ம.வாசி 3 : 
கதிர்க்கூட்டு 


அமை 


அமை 


ஐந்து பக்கம் 


( பக்கம் ஐந்து ) 


நந்தை 
பத்திரை 


நந்தை 
பத்திரை 


மூன்றுவட்டம் 

கூட்டு 
நந்தை 
பத்திரை 


சயை 


சயை 


சயை 


இரித்தை 


இருத்னத 


இருத்தை 
பூரணை 


பூரணை 


பூரணை 


மிகை : பிங் : 1 அனுமதி , இடை 


2 குகு 


3 


1 


கயா : 


1 , 2 , 3 


நாம ; 1 , 3 , 3 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள்- 94 


சாற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 94 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

இல்லை பவ்வம் - புறம் 380-1 


உவா 


- 


அமை - முருகு 86 


பிற தமிழ்ச் சொற்கள் ; 


நந்தை , 


இரித்தை 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை ! 


உவா , 


பவ்வம் , 


அமை . 


நந்தை , 


இரிந்தை 


வட சொற்கள் : 


- 


பூரணன் , 


அமாவாசை , 


பத்திரை , 


சயை 


மணிப்பவளச் சொற்கள் : 


இந்துவோடிரவிசுட்டம் 


அறுவகைப் பருவம் 
பரவியகாரேகூதிர் முன்பினிற்பனிகளோடு 
விரவியவிளையவேனில்விரைந்திடுமு திர்ந்தவேனில் 
மருவுமாவணியேயா திமற்றிரண்டிரண்டுமாதம் 
பருவ மூவிரண்டுமாய்ந்து பார்த்திடின்வாய்த்தபேராம் 


95 பரவிய காரே கூதிர் 

முன் , பினில் பனிக ளோடு 
விரவிய இளைய வேனில் , 

விரைந்திடும் முதிர்ந்த வேனில் 
மருவும்ஆ வணியே ஆதி 

மற்றிரண் டிரண்டு மாதம் 
பருவம்மூ விரண்டும் ஆய்ந்து 

பார்த்திடின் வாய்த்த பேராம் 





சூ -27 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 95 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


கார் - கருத்த முகிலால் மழை பெய்தலை உடையது 
கூதிர் - நடுங்கவைக்கும் குளிர்காற்றை உடையது 
முன்பனி - இரவிற்கு முன் விழும் பனியை உடையபது 
பின்னில் பனி - இரவின் பின்விழும் பனியை உடையது 
இளவேனில் - இளவெயில் உடையது 
மூதுவேனில் - பெருகிய வெப்ப வெய்யிலை உடையது 


ஆவணியே ஆதி - ஆவணித்திங்கள் முதலாக 
மற்று - மேல் 
இரண்டு இரண்டு மாதம் - ஆவணி , புரட்டாசி - ஐப்பசி , கார்த்திகை 
மார்கழி , தை - மாசி , பங்குனி - சித்திரை , வைகாசி - ஆனி , ஆடி என 
இரண்டிரண்டு திங்கள் 
பருவம் மூவிரண்டு - முறையே முன் சொல்லப்பட்ட கார் , கூதிர் , முன்பனி 

பின்பனி , இளவேனில் , முதுவேனில் எனும் ஆறு பருவங்களையும் 
ஆய்ந்து பார்த்திடின் - கால வெப்ப , தட்பங்களை ஆய்ந்து பார்த்தால் 
வாய்த்த பேர் ஆம் - பொருத்தமாக அமைக்கப்பெற்ற பெயர்கள் ஆகும் . 


ஒப்பீடு 


சூடாமணி - 95 


பிங்கலம் - 301 


கயாதரம் 


நாமதீபம் -560 


அறுவகைப்பருவம் 


பருவம் 
மூவிரண்டு 1-6 


பெரும் பொழுது 


கார் ஆவணி 

புரட்டாதி 


கார் - ஆவணி 

கார் ஆவணி 
புரட்டாதி புரட்டாதி 
கூதிர் - ஐப்பசி கூதிர் ஐப்பசி 

கார்த்திகை கார்த்திகை 
முன்பனி - மார்கழி முன்பனி மார்கழி 
தை 

தை , 


கூதிர் அற்பசி 

கார்த்திகை 
முன்பனி மார்கழி 


தை 


பின்பனி - மாசி பின்பனி மாசி 
பங்குனி 

பங்குனி 


பின்பனி மாசி 

பங்குனி 


218 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 95 


இளவேனில் 

சித்திரை 
வைகாசி 


இளவேனில் 

சித்திரை 
வைகாசி 


இளவேனில் 

சித்திரை 
வைகாசி 


முதுவேனில் - ஆனி முதுவேனில் ஆனி 
ஆடி 

ஆடி 


முதுவேனில் ஆனி 

ஆடி 


மிகை ; 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 95 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


. 


கார் - பெரும்பாண் 210 கூதிர் - நெடு 12 
பின்பனி. - நற் 224 - 4 இளவேனில் --பரி 6-77 


முன்பனி- நற் 224-2 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


பருவம் , 


மூவிரண்டு , 


முதுவேனில் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 

சுார் , கூதிர் , முதுவேனில் , 
முன்பனி , பின்பனி 


இளவேனில் 


ஆண்டு, ஆண்டிற்பாதி , ஊழி 
வாழ்நாள் , அயன் வாழ்நாள் 


இகழ்வில்வற்சரமேயாண் டே . சமைமுப்பேர்வருடமென்ப 
பகரிலாயனமுமப்பேரயனமேயாண்டிற்பாதி 
உகமுடிவுடன்மடங்கலூழியாமாயுள் வாழ்நாள் 
மகிழ்வுறுகற்பந்தானே மலரயன்வாழ்நாளென்ப 


219 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 96 


96 இகழ்வில்வற் சரமே யாண்டே 

சமைமுப்பேர் வருடம் என்ப , 
பகரில் ஆ யனமும் அப்பேர் 

அயனமே ஆண்டில் பாதி 
உகம்மு டிவுடன்ம டங்கல் 

ஊழியாம் ஆயுள் வாழ் நாள் 
மகிழ்வுறு கற்பந் தானே 

மலர் அயன் வாழ்நாள் என்ப 


பெ . பொ . விளக்கம் 


வருடம் - படியெடுத்தற்குரியது 
வற்சரம்- பருவங்கள் தங்குதற்கு உரியது 
ஆண்டு - காலத்தைக்குறித்து ஆள்வது 
சமை - மக்கட்குத் துன்பம் செய்தலை உடையது 
அயனம் - கதிரவன் வடக்கு , தெற்கு செலவிற்குரிய காலம் 


உகம் முடிவு - உலகம் அழியும் ஓர் எல்லைக் காலம் 
மடங்கல் - அழிவால் இறுதி செய்வது 


ஆயுள்- கடத்தலை உடையது 


அயன்வாழ்நாள் - நான்முகனின் வாழ்நாள் 
கற்பம் - உலகத்தை அழிக்கும் வல்லமை கொண்டது 


ஒப்பீடு 


சூடாமணி- 96 


பிங்கலம் - 305-307 


கயாதரம் - 43 நாமதியம் -557 , 560 , 556 


வருடம் 1-4 
வற்சரம் 
ஆண்டு 


வருடம் 7 
வற்சரம் 
ஆண்டு 
சமை 


1 


வருடம் 5 
வற்சரம் 
ஆண்டு 


சமை 


சமை 


ஆயனம் 


ஆயனம் 


ஆயனம் 


290 


உன் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 96 


ஆண்டில் பாதி 1-1 
அபனம் 


-ஆண்டில் அரை 2 
அயனம் 


உகம் முடிவு 1-2 உகமுடிவு 1-2 
மடங்கல் 

மடங்கல் 


உகம் 3 
மடங்கல் 


உகம் 3 
மடங்கல் 


ஊழி 


ஊழி 


ஊழி 


நம 


வழி 


வாழ் நாள் 1-1 


வாழ்நாள் 1-2 


வாழ்தருவரு 


நாள் 1-2 
ஆயுன் 


|| 


-- 


ஆயுள் 

ஆயுள் 
அயன் 

வாழ்நாள் 1-1 
கற்பம் 


நான்முகன் நாள் 2 அயன்வாழு 


நாள் 2 


-- 


கற்பம் 


கற்பம் 


மிகை: பிங் . 1 

2 


அயனம் , 

3 


தெய்வதம் 

4 ஆயுகம் 


5 


- 


கயா 


1 
3 


| 
| 


2 
4 ஆயுகம் 


5 


நாம் : 


1 


3 


5 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 96 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


ஊழி - முருகு 164 


மடங்கல் - குறி 165 


ஆண்டு -- முருகு 249 
ஆயுள்- அகம் 184.4 


பிற தமிழ்ச்சொற்கள் : 

ஆண்டில்பாதி , 
வாழ்நாள் , அயன்வாழ்நாள் 


சமை , 


உகம் முடிவு , 


மடங்கல் , 


க , சொ , ஆக்கத்திற்குரியவை : 


ஆண்டு , 


சமை , 


ஊழி 


2216 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -6 


வட சொற்கள் : 


வற்சரம் , 


ஆயனம் , 


அயனம் , 


வருடம் , 
கற்பம் 


மழை , பெருமழை , விடாமழை 


சொரிதுளி திவலை தூவல் சிகரந் தூறன்மாரி 
விருடமோடுறையேயாலிவானமூமழைப்பேர்பத்தாம் 
பெருமழையென்ப தானேபேசிலாசாரமாகும் 
விரவியபனித்தல்சோனைவிடாமழையிருபேராமே 


97 சொரி , துளி , திவலை , தூவல் 

சீகரம் , தூறல் , மாரி 
வருடமோ டுறையே ஆலி 

வானமும் மழைப்பேர் பத்தாம் 
பெருமழை என்ப தானே 

பேசில் ஆ சாரம் ஆகும் 
விரவிய பனித்தல் , சோனை 

விடா மழை இருபேர் . ஆமே . 


. 


பெ . பொ . விளக்கம் : 


மழை - இளமை அடையச் செய்வது 
துளி - துளிப்பது 
திவலை- தூற்றும் நீர்த்துளி 
தூவல் - தூவுவதுபோல் விழுவது 
சீகரம் - குளிரைச் செய்வது 
தூறல் - தூறுவது 
மாரி- மிகப்பெய்து அழிப்பது 
வருடம் - நிலத்தை நனைப்பது 

றை - சொரிவது 
ஆலி - பெருந்துளிதருவது 
வானம் - வானம் தந்தது 


221 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -- 9.7 


ஆசாரம் - பாவு தலை உடையது 
பனித்தல் - நடுக்கம் தருவது 
சோனை - தொடர்ச்சி உடைய 

யது 
பேசில் - எடுத்துச் சொன்னால் 


! 


-- 


ஒப்பீடு 


சூடாமணி -97 


பிங்கலம் . - 62 


கயாதரம் - 45 


நாமதீபம் - 84 


மழை 4 


- 7 


மழை 7 


திவலை 


யாழை 1-10 
துளி 
திவலை 
தூவல் 
சீகரம் 
தூறல் 


- 


சீகரம் 


|| 


- 


மாரி 


மாரி 


மாரி 
வருடம் 


தூறல் 

மாரி 
வருடம் 


- 


வருடம் 


உறை 


உறை 


- 


ஆலி 


ஆலி 


வானம் 


" வானம் 


- 


வானம் 


பெருமழை 1-1 பெருமழை 2 

ஆசாரம் 


பெருமழை 1 
ஆசாரம் 


ஆசாரம் 


விடாமழை 1-2 விடாமழை 

3 
பனித்தல் 

பனித்தல் 
சோனை 

சோனை 


விடாதுசொரிதல் 3 விடாமழை 2 
பனித்தல் 
சோனை 

சோனை 


மிகை : பிங் : 1 


2 


3 


கயா 


1 பெயல் , 
2 


தளி 


நாம : 


பெயல் 


1 விருட்டி , 
2 


223 


தேவம்பெயாத் 


சூடாமணி 


செய்யுள் -97 


சாற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 97 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 

மழை - முருகு 7 துளி - முருகு 116 திவலை - நற் 127-2 
தூவல் - மதுரை 115 மாரி- பெரும்பாண் 49 

உறை - முருகு & 
ஆலி - ஐங் 213-3 வானம் - பொருந 236 பனித்தல் - மலை 191 
பிற தமிழ்ச் சொற்கள் : 
பெருமழை , விடா மழை , 

சோனை 
கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 
திவலை , தூவல் , 

உறை, 

ஆலி , 
சோனை 


தூறல் , 


தூறல், 


பனித்தல் 


வடசொற்கள் : 


சீரகம் , 


வருடம், 


, 


ஆசாரம் 


துளி, ஆலங்கட்டி 

மேல் , கீழ் 


வாலிய திவலை தூவல்வண்சிதர்சீகரத்தோ 
டாலியே தளியேமிக்கவுறை துளியாகவேழ்பேர் 
ஆலியேகரகமற்றைக்கனோபலமாலங்கட்டி 
மேலினாமந்தானும்பர்மேக்குமாம்கிழக்குக்கீழே 


98 வாலிய திவலை , தூவல் 

வண்சிதர் , சீகரத்தோ 
டாலியே தளியே மிக்க 

உறை,துளி ஆக ஏழ்பேர் 
ஆலியே கரகம் மற்றைக் 

கனோபலம் , ஆலங் கட்டி 
மேலின் நா மந்தான் உம்பர் 

மேக்குமாம் கிழக்குக் கீழே 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 98 


துளி -- துளிப்பது 
சிதர் - பிசிராக விழுவது 
தளி- குளிர்ந்த துளி 
உறை - உறைந்திருந்து சொரிவது 


ஆலங்கட்டி- மழைக்கட்டி 
கரகம் - பயிரைக்கெடுப்பது 
கனோபலம் - கார் மூகிலின் கல் போன்றது 


மேல் - மேல் இடம் 
உம்பர் - கீழிடத்திற்குமேல் இடைப்பட்ட இடம் 


கீழ் - கீழ் இடம் 
கிழக்கு - கீழ் 


ஒப்பீடு 


சூடாமணி - 98 


பிங்கலம் - 69, 68 , 67 


கயாதரம் -45 


நாமதீபம் -81 , 84 


துளி 1-7 


துளி 7 
திவலை 
தூவல் 


திவலை 
தூவல் 
சிதர் 
சீகரம் 


மழைத் துவலை 1-7 துளி 9 
திவலை 

துவலை 
தூவல் 
சிதர் 

சிதர் 
சீகரம் 

ஆலி 


சீகரம் 


ஆலி 


ஆலி 


- 


தளி 


|| 


உறை 


ஆலாங்கட்டி 2 


ஆலங்கட்டி 1-3 ஆலங்கட்டி 1-3 
ஆலி 

ஆலி 
கரகம் 
கனோபலம் 

கனோபலம் 


கரகம் 


கனோபலம் 


- 


மேல் 1-2 
உம்பர் 
மேக்கு 


||| 


225 


சூ -28 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 98 


கீழ் 1-1 
கிழக்கு 


| 
| 


|| 


மிகை : பிங் : 1 சிதரம் , 

2 

3 


பிதிர் , 

4 


துமிரம் 


கயா : 


சிதறி , 


கரகம் , 


சீரம் 


1 தூறல் , 
2 

3 


சீதாரி , 

4 


-- 


துமி 


நாம : 1 உறை , 
2 

3 


--- 


4 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 98 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


துளி - முருகு 116 , 
சிதர் - சிறுபாண் 254 
உறை - முருகு 8 
உம்பர் - நற் 119-6 
கிழக்கு - நற் 297-1 


திவலை - நற் 127-2 
ஆலி - ஐங் 213-3 
கரகம் - கபி 9-2 
மேக்கு - மதுரை 486 


தூவல் - மதுரை 115 
தளி - மதுரை 263 
மேல் - முருகு 82 
கீழ்- முருகு 29 


பிற தமிழ்ச் சொற்கள் 


ஆலங்கட்டி 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


திவலை , தூவல் 
உம்பர் , மேக்கு 


சிதர் , 


தளி , 


ஆலி 


வட சொற்கள் : 


- 


சீகரம் , 


கரகம் , 


கனோபலம் 


226 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 99 


முகில் ( மேகம் ) 


பயனுறுமங்குல் சீதம்பயோதரந்தாராதாரம் 
குயின் மழையெழிலிமஞ்சுகொண்டல்சீமூதங்கொண்மூ 
வியன்முகில்விண்விசும்புவிளையுமால்சல தரஞ்செல் 
புயல்கனங்கந்தரங்கார்போற்றுமைமாரிமேகம் 


99 


பயனுறு மங்குல் , சீதம் 

பயோதரம் , தாராதாரம் 
குயின் , மழை , எழிலி , மஞ்சு 

கொண்டல் , சீமூதம் , கொண்மூ 
வியன்முகில் , விண் , வி சும்பு 

விளையும்மால் , சலதரம் , செல் 
புயல் ,கனம் கந்தரம் , கார் 

போற்றுமை , மாரி , மேகம் 


பெ . பொ . விளக்கம் 


மேகம்- நீரால் நிலத்தை நனைப்பது 
மங்குல் - தன் கருமையால் ஒளி மங்க வைப்பது 
சீதம் - குளிர்ச்சி உடையது 
பயோதரம் - நீரைத் தரித்திருப்பது 
தாராதாரம் - தாரைகளைத் தரித்திருப்பது 
குயின் - கருநிற முடையது 
மழை - மழையைத் தருவது 
எழிலி -- எழுச்சியுடையது 
மஞ்சு - கருத்த தொகுதியானது 
கொண்டல் - நீரைக்கொண்டு கிழக்கே தோன்றுவது 
சீமுதம்- கட்டப்பட்டிருப்பது 
கொண்மூ - நீரைக்கொண்டு முதிர்ந்தது 
முகில் - நீரைப்பெய்ய முகிழ்த்துள்ளது 
விசும்பு - வானத்தில் உள்ளது 
மால்- கருத்து மயங்கவைப்பது 
சலதரம்- நீரைத்தரித்திருப்பது 
செல் - வானச்செலவை உடையது , துன்பந் தருவது 


227 


சூடாமணி 


தேவப்பெயர்த் 


செய்யுள் -99 


புயல் - கடிய காற்றைத் தருவது 
கனம்- நீரால் வெப்பத்தை நீக்குவது 
கந்தரம்- நீரைததரித்திருப்பது 
கார் - கருநிறம் உடையது 
மை - கருமையானது 
மாரி - பெருமழையாவது 


ஒப்பீடு 


சூடாமணி -99 


பிங்கலம் -58 , 59, 


கயாதரம் - 44 


நாமதீபம்- 83 


மேகம் 26 
மங்குல் 
சீதம் 


மேகம் 1-35 
மங்குல் 
சீதம் 
பயோதரம் 
தாராதாரம் 
குயின் 


மேகம் 25 
மங்குல் 
சீதம் 
பயோதரம் 


மேகம் 1-23 
மங்குல் 
சீதம் 
பயோதரம் 
தாராதாரம் 
குயின் 
மழை 
எழிலி 
மஞ்சு 
கொண்டல் 
சீமூதம் 


பயோதரம் 


குயின் 


தாரா தாரம் 
குயின் 


மழை 


மழை 


எழிலி 


எழிலி 


. 


எழிலி 
மஞ்சு 
கொண்டல் 
சீமூதம் 


கொண்மூ 


கொண்மூ. 


மஞ்சு 
கொண்டல் 
சீமூதம் 
கொண்மூ 
முகில் 
விண் 


முகில் 


விண் 
விசும்பு 


மஞ்சு 
கொண்டல் 
சீமூதம் 
கொண்மூ 
முகில் 
விண் 
விசும்பு 
மால் 
சலதரம் 
செல் 
புயல் 
கனம் 
கந்தரம் 
கார் 


முகில் 
விண் 
விசும்பு 
மால் 


விசும்பு 


ம.ால் 


--- 


செல் 


மால் 
சலதரம் 
செல் 
புயல் 
கனம் 
கந்தரம் 
கார் 


செல் 
புயல் 
கனம் 
கந்தரம் 
கார் 


புயல் 
கனம் 
கந்தரம் 
கார் 


மை 


மை 


மை 


மாரி 


மாரி .. 


மாரி 


-- 


228 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -99 


மிகை : பிங் 


மாசு , 


விளைவு , 


வான் , சீவதம் , 
அம்பு தம் , 

மாதிரம் , 
மெய்ப்பிரம் , அப்பிரம் , ஆயம் 


விண்டு , 


இளை 
கதம்பம் 


கயா : 


வான் , 


விண்டு , 


சோனை , 
அம்புதம் 


தண்கனம் 


நாம : 


ஆப்பிரம் , 


விண்டு , 


அம்பு தம் , 


வான் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 99 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் ; 


- 


மேகம் பரிதி 1.51 மங்குல் - பெரும்பாண் 480 

மழை - முருகு 7 
எழிலி - முல் 5 மஞ்சு 

சிறுபாண் 264 

கொண்டல் - மதுரை 530 
கொண்மூ- குறி 50 முகில் --பதி 84-11 

விண் - முருகு 107 
விசும்பு - மூருகு 8 மால் - முருகு 12 

புயல் - பட்டி 4 
கனம் - பட்டி 23 கந்தரம் - பரி 4-22 

கார் - பெரும்பாண் 210 
மை - பெரும்பாண் 271 மாரி-- பெரும்பாண் 49 


செல் - முருகு 5 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


குயின் , 


சலதரம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


கொண்மு 


மங்குல் , 
முகில் , செல் , 


குயின் , 
புயல் , 


மஞ்சு , கொண்டல் , 


எழிலி , 
கார் , 


மை , 


மாரி 


வடசொற்கள் ; 


சீதம் , 


பயோதரம் , 


தாராதாரம் , 


கந்தரம் 


229. 


தேவப் பெயர்தி 


சூடாமணி 


செய்யுள் - 100 
இடி , மின்னல் 


வெடியொலி அசனிசெல்லுவிண்ணேறுமடங்கலாறே 
இடியின் பேருருபு மற்றையனலேறுமி தன்பேரென்ப 
நெடுவித்துத்துத்தடித்து நீள்சம்பைசபலையோடு 
கடியசஞ்சலையேமின்னல்கனருசிமின்னினேழ்பேர் 


100 வெடியொலி , அசனி , செல்லு 

விண்ணேறு , மடங்கல் ஆறே 
இடியின் பேர் , உருபு. மற்றை 

அனலேறும் இதன் பேர் என்ப 
நெடுவித்துத் துத்த டித்து 

நீள் சம்பை , சபலை யோடு 
கடியசஞ் சலையே மின்னல் 

கனருசி , மின்னின் ஏழ்பேர் 


பெ . பொ . விளக்கம் : 


இடி- இடிப்பது போன்று ஒலி முழங்குவது 
வெடி- வெடிக்கச்செய்யும் முழக்கம் உடையது 
ஒலி - ஒலித்தலை உடையது 
அசனி - அழித்தலைச் செய்வது 
செல் - துன்பந்தருவது 
விண்ணேறு - வானத்தில் அரிமா போல் முழங்குவது 
மடங்கல் - இறுதி செய்வது 
உரும் - பேரொலி 
அனலேறு - நெருப்பின் வலிமை உடையது 


மின் - பளிச்சிட்டு ஒளிர்வது 
வித்தித்து - பேரொளி உடையது 
தடித்து - இருளைக் கண்டித்தல் உடையது 
சம்பை - மழையை அறிவிக்கும் முன்னோடிய தாகி உழவர்க்குத் துயரில்லா 

மற் செய்வது 
சபலை - மெல்லச் செல்வது 
சஞ்சலை - அசைவுடையது 
மின்னல் - பளிச்சிட்டு ஒளியைச் செய்வது 
கனருசி- மேகத்தின் கவர்ச்சி ஒளி 


230 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுன் -100 


ஒப்பீடு 


சூடாமணி - 100 பிங்கலம் - 60 , 61 


கயாதரம் - 45 , 46 


நாமதியம் -85 


இடி 1-8 


இடி 1-9 


இடி 6 


இடி -9 


வெடி 
ஒலி 
அசனி 
செல் 


வெடி 
ஒலி 
அ.சனி 
செல் 


வெடி 
ஒலி 
அசனி 
செல் 


அசனி 


செல் 


விண்ணேறு 


விண்ணேறு 


வானேறு 


விண்ணேறு 


மடங்கல் 


மடங்கல் 


மடங்கல் 


உரும் 


உருமு . 


உரும் 
அனலேறு 


உருபு 
அனலேறு 


--- 


மின் 5 


வித்துரரு 


மின் 1-7 
வித்தித்து 
தடித்து 
சம்பை 


மின் 8 
வித்துரு 
தடித்து 
சம்பை 


தடித்து 


தடித்து 


சம்பை 


சபலை 


சபலை 


சயலை 


சவலை 


சஞ்சலை 


சஞ்சலை 
மின்னல் 


சஞ்சலை 
மின்னல் 


|| 
| 


சஞ்சலை 
மின்னல் 
கனருசி 


கனருசி 


கனருசி 


மிகை பிங் : 1 கோ , 


இகுளி 


2 தடி , 


ஒளி 


கயா : 


1 இருள் 
2 தடிந்து 


காம : 


1 


2 


231 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 100 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 100 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


இடி- முருகு 121 
செல் - முருகு -5. 
மின் - முருகு 85 


வெடி - மதுரை 233 
மடங்கல் - குறி 165 


ஒலி - பொருந 206 
உரும் - முருகு 121 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


விண்ணேறு , 


அனலேறு 


வித்தித்து 


தடித்து 


மின்னல் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


மடங்கள் , 


உரும் , 


அனலேறு : 


வித்தித்து 


விண்ணேறு , 
தடித்து 


வட சொற்கள் : 


அசனி , 


சம்பை , 


சிபலை , 


சஞ்சலை , 


கனருசி 


பனி , ஊர்கோள் ( பரிவேடம் ) 

வானவில் 


தெய்வப் பெயர்க் கடைகாப்பு : 


பனியிமந்துகினமும்பேர் பரிவேடமூர் கோள்வட்டம் 
தனியிடுவானவில்லேயிந்திரதனுவென்றாகும் 
இனையவை தேவரீட்டச்செய்யுணூற்றொன்றிசைத்தான் 
புனைகுணபத்திரன் தாள் போற்றுமண்டலவன்றானே 


181 பனி , இமம் , துகினம் முப்பேர் 

பரிவேடம் ஊர்கோள் , வட்டம் 
தனியிடு வான வில்லே 

இந்திர தனுஎன் றாகும் 


232 


| பதா 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 101 


னையவை தேவர் ஈட்டச் 

செய்யுள் நூற் றொன்றி சைத்தான் 
புனை குண பத்தி ரன் தாள் 

போற்றுமண் டலவன் தானே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


பனி - நடுக்கத்தைச் செய்வது 
இமம்- துன்பத்தைக்கொடுப்பது 
துகினம் - தாமரையைக் கருகச்செய்து வருத்துவது 
பரி வேடம் -- சூழ்ந்து வளைப்பது 
ஊர்கோள் - சுற்று மண்டலமாக ஒளியைப் பரப்புவது 
வட்டம் - ஒளியால் வட்டவடிவம் தருவது 
வானவில் - வானத்தில் வில் வளைவாகத் தோன்றுவது 
இந்திர தனு - இந்திரன் வில் 
இனையன - இவையாவும் 
தேவர் ஈட்டச் செய்யுள் - தேவப் பெயர்களின் தொகையாகச் செய்யுள் 
நூற்று ஒன்று இசைத்தான் ... நூற்றொரு எண்ணிக்கையில் பாடினான் 
புனை குணபத்திரன் தாள் - அழகிய குணபத்திரன் திருவடிகளை 
போற்றும் - வாயால் போற்றித் தலையால் வணங்கும் 
மண்டலவன் - மண்டலவன் என்னும் பெயர் உடையவன் 
தான் - கட்டுரைச் சுவைபட வந்தது 


ஒப்பீடு 


சூடாமணி -101 பிங்கலம் -76 , 88 , 89 


கயாதரம் -45 


பனி 1--2 

பனி 6 
இமம் 

இமம் 
துகினம் 

துகினம் 
பரிவேடம் 1-2 பரிவேடம் 6 
ஊர்கோள் 

ஊர்கோள் 


நாமதீபம் -84 
பனி 3 
இமம் 
துகினம் 


பரிவேடம் 3 
ஊர்கோள் 


பரிவேடம் 2 
ஊர்கோள் 


வட்டம் 


வட்டம் 
வானவில் 1-1 


| 


வட்டம் 
வானவில் 2 
இந்திரவில் 


வான்வில் 3 
இந்திரவில் 


இந்திரதனு 


233 


சூ -30 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள்- 101 


மிகை பிங் : 1 மஞ்சு , நீகாரம் , 
2 மண்டிலம் , 

பரிதி , 
3 


ஏமந்தம் 
விசயம் 


கயா ; 


11 


2 


-- 


3 


2 


நாம : 1 


3 பச்சை வில் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 101 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

பனி- முருகு 45 வட்டம் - முருகு 111 
பிற தமிழ்ச் சொற்கள் : 
இமம் , துகினம் , ஊர்கோள் : 

வானவில் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 

இமம் , துகினம் , ஊர்கோள் 


வட சொற்கள் : 

இந்திரதனு 


மணிப்பவளச் சொற்கள் : 


பரிவேடம் 


சூடாமணி 


93 


தெய்வப் பெயர்த்தொகுதிச் செய்யுட்கள் : 
பாயிரம் 


- 


8 


ஆக 


. 


101 


1 


தெய்வப் பொருட் பெயர்கள் : 
தெய்வப் பெயர்கள் 
ஆக பெயர்ச் சொற்கள் 


157 
1338 
1495 





தெய்வப் பெயர்த் தொகுதி நிறைவு 


இரண்டாவது மக்கட்பெயர்த் தொகுதி 
( முனிவர் முதல் உயிர் நிறைவாக 285 பொருள்களின் பெயர்கள் ) 


இரண்டாவது மக்கட்பெயர்த் தொகுதியில் 


முனிவர் முதல் 
திரண்டோர் வரை 


மேம்படு 
மக்கட்பெயர்கள் 


23 


அரசர் முதல் 
கடை வள்ளல் வரை 


20 


ஆளுகை 
மக்கட்பெயர்கள் 


தொழில் 
மக்கட் பெயர்கள் 


46 


வைசியர் முதல் 
தேவராட்டி வரை 
அயலவர் முதல் 
தம்பதி வரை 

79 
குறிஞ்சி நில மாக்கள் முதல் 
உப்பமைப்போர் வரை 

17 


இயைபு நிலை 
மக்கட் பெயர்கள் 


ஐந்திணை 
மக்கட் பெயர்கள் 


பாட்டன் முதல் 
பிள்ளைப் பன்மை வரை 


உறவுமுறை 
மக்கட் பெயர்கள் 


17 


படை முதல் 
படையறல் வரை 


மக்கள் 
படை நிலைப் பெயர்கள் 


6 


மனிதர் முதல் 
உயிர் வரை 


மக்களின் 

உடலுறுப்புப் பெயர்கள் 
அடங்கியுள்ளன 


சூடாமணி 


மக்கட் பெயர்த் தொகுதி பொருட் பெயர்கள் 

அகர நிரல் 


! 


பொருட் பெயர் 


செய்யுள் எண் 


பொருட் பெயர் 


செய்யுள் எண் 


அ 


ஈ 


அரசன் 


உ 


அகத்தியன் 105 இடை 

189 
அச்சமுள்ளோன் 145 இடைவள்ளல் ( எழுவர் ) 

124 
அசதி 166 இந்திரியம் 

205 
அடிமை 142 இமை 

197 
அநாரியர் 132 இருபால் மக்கன் 

182 
அநுலோம ஆண் - பிரதிலோமப் இறை 

204 
பெண் கூடிப் பெற்ற பிள்ளை 162 
அநுலோம பெண் - பிர திலோமத் 

தான் கூடிப்பெற்ற பிள்ளை 162 
அமங்கலை 164 ஈரெட்டாண்டிற் பெண் 

166 
அமைச்சர் 122 ஈன்றவள் 

177 
அயலவர் 140 ஈன்றவன் 

176 
113 
அருச்சுனன் 

118 
அருளோன் 

148 
அல்குல் 189 உச்சி 

199 
அலி 144 உடம்பு 

186 
அவயவம் 203 உடலினிற் குறை 

187 
அறிஞர் 

108 உடற்றழும்பு 
அறிவிலான் 156 உண்ணாக்கு 

196 
உதடு 

194 
உப்பமைப்போர் 

174 
உப்பு வாணிகர் 

132 
ஆசாரியன் 

* : 108 உயர்குலப் பெண்ணும் 
ஆண்குறி 

190 இழிகுலத்து ஆணும் 
ஆண் , பெண் மயிர் 

200 

கூடிப் பெற்ற பிள்ளை 161 
ஆண் மயிர் 

200 உயர்ந்த நாற்குலத்தில் ஆண் , 
ஆணைச் சிறப்பிக்கும் பெயர் 158 பெண் உயர்பிறப்பு இரண்டும் 
ஆயத்தமானோன் 

147 

கூடி இயக்கிய பிள்ளை 161 


204 


236 


தொகுதி 


சூடாமணி 


பொருட் பெயர் 


செய்யுள் எண் 


பொருட் பெயர் 


செய்யுள் எண் 


உயர்ந்தவர் 
உயிர் 
உரியோர் 
உருக்குந் தட்டார் 
உள்ளங்கை 
உறைகாரர் 


111 
206 
141 கடிகை மாக்கள் 
131 கடை வள்ளல் (சழுவார் 
192 கண் 
137 கண்ணாளர் 

கண்ணின் மணி 
கணைக்கால் 

கணக்கர்தம் வழியினுள்ளார் 
144 கதுப்பு 
134 

கரடு 
கரியவன் 
கவிவல்லோர் 


- 


ஊமை 


ஊன் விற்றோர் 


148 
125 
197 
129 
197 
188 
123 
196 
188 
147 
109 
204 
139 
205 
193 
136 
108 
117 
132 
160 


எப்பொருட்கும் இறை 
எலும்பு 


இ . 


கழலை 
111 கழாயர் 
205 கழியுடல் முழுவெலும்பு 

கழுத்து 
-கள் விற்போர் 

கற்போன் 
141 கண்ணன் 
149 கன்னார் 

கன்னி பெற்ற பிள்ளை 


ஏவுவான் 
ஏற்போன் 


தா 


ஐம்புலன் - ஐம்பொறி 


206 


காதலன் 


காது 


179 
195 
188 
147 


கால் 
138 காலாள் 


ஒற்றர் 


ஓத்துரைப்போர் 
ஓர்குடியிற் கொண்டோன் 


109 
178 கிராறு முற்றோன் 


116 


237 


தேவப்பெயர்த் 


செய்யுள் எண் 


பொருட் பெயர் 


செய்யுள் என் 


கொப்பூழ் 

கொல்லர் 
194 கொலையாளி 
155 


190 
130 
145 


கோ 


கோலஞ் செய்வாள் 


164 
204 


199 கோழை 


கைம்மை பெற்றோன் 
சூடாமணி 
பொருட் பெயர் 

கீ 
கீழுதடு 
கீழோர் 
குடுமி 
குமரி 
குயவன் 
குருகுலவேந்தர் 
குருடன் 
குலமுளோன் 
குறள் 
குறிக்கொள்வோர் 
குறிஞ்சி நிலப்பெண் 
குறிஞ்சி மாக்கள் 
குறிஞ்சி இறைவன் 
குறு நில மன்னன் 
கூத்தர் 
கூர்மையில் லோன் 
கூவ நூலோர் 
கைத்தலம் 


165 
128 
114. 
144 சங்கறுப்போர் 
147 
144 சடைமுடித்த படிவர் 
141 சண்டாளர் 


சடை 


134 
203 
105 
135 
203 
104 
105 


167 - சந்து 


167 

சமண நீத்தோர் 
167 சமணரில் இருத்தி பெற்றோர் 
122 


சித்திரகாரர் 
139 சிற்பாசிரியர் 
148 சிறந்தோன் 
134 
144 


129 - 
131 
110 


கூன 


* 


கை 


சுற்றம் 


154 


192 
160 


கொ 


சூத்திரர் 


127 


ச 


கொடிப்படை 
கொடையுளோன் 


184 
497 செக்கான் 


186 


சூடாமணி 


பொருட் பெயர் 


செய்யுள் எண் 


112 
150 


116 
107 
134 


தூதர் 


151 கருவியாளர் 
தொகுதி 
செய்யுள் எண் 

பொருட் பெயர் 
செவிடன் 

144 திரண்டோர் 
செறிமயிர் 

202 திருடர் 
சேரன் 

119 துரியோ தனன் 

துரேர்ணாசாரி 

துன்னர் 
சைவத்தோர் 

104 

தூர்த்தர் 
சோழன் 
சோலகர் 

தேமல் 

தேர்ப்பாகன் 
தங்குடியிற் சுற்றம் 

178 - தேவராட்டி 
தங்கை 

177 தேவி 
தச்சன் 

130 
தட்டார் 

130 
தம்பதி 

166 
தமிழ்க்கூத்தர் 

139 தொடை 
தரித்திரன் 

150 தொழில் செய்வோர் 
தருமன் 

115 
தலை 

199 

நா 
தலையோடு 

205 
தலைவி 

163 தோண்மேல் 

தோல்வினை மாக்கள் 
தா 

தோழன் 

தோழன் - முன்னிலை 
தானைத் தலைவர் 

தோழி - முன்னிலை 
திண்ணியன் 


142 
146 


1120 


132 


தே 


190 
138 
140 
180 


தொ 


189 
156 


- 


198 
134 
143 
143 
143 
143 
193 
140 . 


151 தோழி 


239 


சூடாமணி 


134 


படை 


நகம் 


தோற்பாள் 

தேவப் பெயர்தி 
பொருட் பெயர் செய்யுள் எண் 

பொருட்பெயர் செய்யுள் எண் 
தோற்றுன்னர் 

பகைவர் 

152 

183 
192 படைத்தலைவன் 

123 
நரம்பினாய கருவிமாக்கள் 140 படையறல் 

184 
நரம்பு 

204 படைய 
படையறுப்பு 

184 
204 படைவகுப்பு 

1.84 
நரை 

பண்டிதர் 

109 
நண்ணுவார் 

137 
பணித்தட்டார் 

131 
நாக்கு 195 பரிவாரம் 

123 
நாகரீகர் 146 பல் 

194 
நாடகக் கணிகை 165. பல் , நகை பொது 

195 
நாவிதன் 

133 
பாட்டன் 

176 
நிமித்திகன் 923. பாடுவிச்சி 

166 
நிர்வாணி 148 பாண்டியன் 

121 
பாணர் 

135 
ந பாவைத் தலைவன் 

168 
பாலைப் பெண் 

168 
நெய்தலிற் பெண் 173 பாலையாளர் 

168 
நெய்வார் 

133 

பி 
நெய்தன்மாக்கள் 

173 
நெய்தற்றலைவன் 174 பிடர் 

193 
நெற்றி 198 பிணம் 

187 
பிரமசாரி 

107 
பிள்ளை - இருபாற் பன்மை 182 
பிறமயிர் 

202 
நாயுற்றொழிந்தோன் 147 பின்னணி (படை ) 

184 
168 பின்னோன் 

173 


நோ 


P 


தொகுதி 


சூடாமணி 


பொருட் பெயர் 


செய்யுள் என் 


பொருட்பெயர் 


செய்யுள் எண் 


புத்தர் 
புதல்வி 


147 
178 
191 


புதியவர் 


1104 மாட்டார் 
182 மாமன் 
141 மார்பு 
158 மால் சமயத்தோர் 
198 
169 

மி 


104 


புருடன் 


புருவம் 
பளிஞர் 


மிகுபுகழாளன் 


148 
196 


மிடறு 


மீ 


பெண் 

157 
பெண்கள் கூட்டம் 

112 
பெண்ணின் சின்னம் 

190 
பெண்ணைச் சிறப்பிக்கும் பெயர் 158 

மீகாமன் 
பெண்பாற்பருவம் 

159 
பெண் மயிர் 

201 


135 


185 முகம் 
181 முடம் 


138 முத்தங் கோப்பார் 


192 முதுகு 


மக்கள் தம் பரப்பு 
மகன் 
மடையர் 
மணிக்கட்டு 
மயிற்குழற்சி 
மயிர்முடி 
மருங்கின் பக்கம் 
மருத்துவர் 
மருதக் கிழவன் 
மருதப் பெண் 
மருத மாக்கள் 
மலடி 
மறையவர் 


202 முல்லை நிலத்திற் பெண் 
201 முல்லையிற் றலைவன் 
189 முல்லையின் மாக்கள் 
128 முலை 
172 முலைக்கண் 
172 முழங்கை 
172 முழந்தாள் 
163 
106 * முன் வ 

) 
185 முனிவர் 


194 
144 
131 
193 
171 
171 
170 
191 
191 
192 
188 
177 
124 
103 


முன் வள்ளல் ( எழுவர் ) 


மனிதர் 


சூ -31 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


பொருட் பெயர் 


செய்யுள் எண் 


பொருட் பெயர் 


செய்யுள் எண் 


மூ 


147 


141 


177 


மூக்கு 
மூத்தாள் 
மூத்தோன் (உறவு ) 
மூத்தோன் ( தலைமை ) 
துணர்ந்தோர் 


வல்லோன் 

வழிச் செல்வோன் 
196 வளர்த்த தாதி 
165 - 
178 
110 
141 வாயிற் காப்போர் 


156 


வி 


மெய்க்காப்பாளர் 


137 விரல் 


192 


மே 


வீ 


114 


மேல்வாய்ப்புறம் 
மேலுதடு 
மேவினர் 


196 வீட்டுமன் 
194 வீமன் 


117 


153 


வெ 


மோ 


மோவாய் 


195 வெறியாட்டாளன் 


140 


யா 


வே 


யானைப்பாகர் 137 வேகி 

145 
வேசை 

165 
வேதகாரர் 

< 133 
வேதனை செய்வோன் 

145 
வஞ்சகன் 

145 வேற்றோர்க்குப் பெற்ற பிள்ளை 160 
வடிவு 

187 
வண்ணார் 

133 

வை 

190 
வரைவறக் கொடுத்தளிப்போன் 149 வைசியர் 

1 % 


வயிறு 


இரண்டாவது மக்கட் பெயர்த் தொகுதீ 


வாழ்த்து 


தேனவிழ்த்தளிகளெல்லாஞ்செவ்வழிபாடர் நின்ற 
பூநகைத்திலங்குகஞ்சப்பொகுட்டின் மீதேபொதுங்கு 
நான்மூகக்கடவுள் பாத நாவினானவிற்றியேத்தி 
மானவர்க்கியன்றபேரைவகுத்திடுந்தொகுதிசெல்வாம் 


102 1 ேதனவிழ்த் தளிகள் எல்லாஞ் 

செவ்வழி பாடா நின்ற 
பூநகைத் திலங்கு கஞ்சப் 

பொகுட்டின்மீ தோ துங்கு 
நான்முகக் கடவுள் பாதம் 

நாவினால் நவிற்றி ஏத்தி 
மானவர்க் கியன்ற பேரை 

வதத்திடும் தொகுதி சொல்வாம் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


அளிகள் எல்லாம் - சுரும்புகள் எல்லாம் 
தேன் அவிழ்த்து - தேனுக்காக இதழ்களை விரித்து 
செவ்வழி -- செவ்வழிப் பண்ணை 
பாடா நின்ற - பாடுகின்ற 
பூ நகைத்து இலங்கும் - பிற பூக்களை எல்லாம் தன் பெருமையால் எள்ளி 
நகையாடி விளங்குகின்ற 


பாட வேறுபாடு : 
1 இரண்டு சுவடிகளில் இப்பாடல் இல்லை இப்பாடல் ஒன்றைக் கூட்டியே 
கடைக்காப்பில் , சொல்லப்பெறும் நூற்றாறு என்னும் செய்யுள் 

. கூட்டுடன் 
நிறைவு பெறும் , 


243 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -102 


கொட்டை 


கஞ்சப் பொகுட்டின் மீது- தாமரை மலரின் நடுவிலுள்ள 

என்னும் மேடை மீது 
ஒதுங்கும்- நடக்கும் 
நான் மூசக் கடவுள் பாதம் - அருகக் கடவுளின் திருவடிகளை 
நாவினால் நவிற்றி ஏத்தி - வாய்ச் சொற்களால் போற்றி 
மானவர்க்கு இயன்ற பேரை - மக்களுக்குப் பொருந்திய பெயர்களை 
வகுத்திடும் - வகைப்படுத்தும் 
தொகுதி சொல்வாம் - சொல் தொகுதியைச் சொல்வோம் 


சிறப்புக் குறிப்புகள் : 


அளிகள் - வண்டுகளின் பொதுப்பெயர் 
சுரும்பு - ஆண் வண்டு , ஆண் வண்டு இறகுகளை அடிப்பதால் எழும் 
ஒலியே வண்டிசை எனப்பெறும் . ஆண் வண்டின் இறகடிப்பே இவ் 
விசைப்பைத் தரும் , எனவே சுரும்பு பொருளாயிற்று , 
செவ்வழி- தமிழ்ப் பண் , மாலைப் பொழுதிற்கு உரியது , தேன் உண்டு 
மயங்கித் தடுமாறிய நிலையில் காலைப் பொழுதில் இசைத்ததாகக் 
கொள்ளவேண்டும் . ( புறம் . 149 காண்க ) 
நா - சினை ஆகுபெயராக வாபை உணர்த்திற்று . 


முனிவர் பெயர்கள் 
துறவர்சார்பில்லோர் நீத்தோர் தூயவர்முனைவர் மெய்யர் 
அறவர் மாதவர்கடிந்தோரந்தணரடிகளையர் 
உறுவர் தாபதர்விளங்குமிருடிகளுயர்ந்தோர்யோகர் 
அறிஞர்பண்ணவர்சிறந்தவருந்தவர்முனிவராமே 


103 துறவர் , சார்பில்லோர் , நீத்தோர் 

தூயவர் , முனைவர் , மெய்யர் 
அறவர், மா தவர்,கடிந்தோர் 

அந்தணர் அடிகள் , ஐயர் 


பாடவேறுபாடு 


1 துய்த்தவர் - மாதவர் என்று பெயர் உன் ளமையாலும் , தூய்மைப்பொருள் தருவ 
தாலும் தூயவர் என்னும் இடம் கொள்ளப்பெற்றது . 


244 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 103 


உறுவர் , தா பதர் , விளங்கும் 

இருடிகள் ., உயர்ந்தோர் , யோகர் 
அறிஞர் , பண்ணவர் , சிறந்த 

அருந்தவர் முனிவர் ஆமே 


பெ . பொ . விளக்கம் 


முனிவர்- அவாக்களை வெறுத்தவர் 
துறவர் - பொருள்களின்மேல் பற்றை விடுத்தவர் 
சார்பில்லோர் - பொருள்களை அவாவால் சாராதவர் 
நீத்தோர்- எவ்வகைப் பற்றுகளையும் விடுத்தவர் 
தவர் - தவத்தை மேற்கொண்டவர் 
முனைவர் - முதன்மையான அறிஞர் 
மெய்யர் - உண்மை உணர்ச்சியுடையவர் 
அறவர் - அறத்தை மேற்கொள்பவர் 
மாதவர் - பெருமைக்குரிய தவம் உடையவர் 
கடிந்தோர் 

ஐம்புலன்களின் மேல் செல்லும் அவாக்களை 


. 


வெறுத்து 


ஒதுக்கியவர் 


அத்தணர் - அழகிய தண்ணிய அருளுடையவர் 
அடிகள் - இறைவன் திருவடிகளைப் பற்றியவர் 
ஐயர் - தந்தை போன்ற தலைவர் 
உறுவர் - மேம்பட்டவர் 
தாபதர் - தவத்துறவு உடையவர் 
இருடிகள் - அறிவால் மிக்கவர் 
யோகர் யோகம் செய்பவர் 
பண்ணவர் - இனிமையும் பெருமையும் உடையவர் 
அருந்தவர் - செய்தற்கரிய தவம் செய்பவர் 


ஒப்பீடு 
பிங்கலம் - 313 கயாதரம் -85 


சூடாமணி- 103 


நமதீயம் -120 


முனிவர் 15 


முனிவர் 1-20 
துறவர் 
சார்பில்லோர் 


முனிவர் 1-20 
துறவோர் 


முனிவர் 18 
துறவர் 


245 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 103 


நீத்தோர் 


நீத்தோர் 


நீத்தார் 


தூயவர் 
முனைவர் 


. 


முனைவர் 

முனைவோர் 
மெய்வாய்ந்தவர் மெய்யர் 
அறவோர் . 

அறவர் . 


முனைவர் 
மெய்யர் 
அறவோர் 
மாதவர் 
கடிந்தோர் 
அந்தணர் 


கடிந்தவர் 
அந்தணர் 


|| 


மெய்யர் 
அறவர் 
மாதவர் 
கடிந்தோர் 
அந்தணர் 
அடிகள் 
ஐயர் 
உறுவர் 
தாபதர் 
இருடிகள் 
உயர்ந்தோர் 
யோகர் 
அறிஞர் 
பண்ணவர் 
அருந்தவர் 


ஐயர் 
உறுவர் 
தாபதர் 
இருடிகள் 


ஐயர் 
உறுவர் 
தாபதர் 


அடிகள் 
ஐயர் 

றுவோர் 
தாபதர் 
இருடிமார் 


உயர்ந்தவர் 


யோகர் 


யோகியர் 
அறிஞர் 
பண்ணவர் 


அறிஞர் 


பண்ணவர் 


- 


தபோதனர் , 


மோனியா 


மிகை : பிங் : இலிங்கிகள் , படிவர் , 

கோபங்காய்ந்தோர் 


தபோதனர் 


கயா ; காய்ந்தவர் , கோபந்துறந்தவர் , 

மெய்க்குற்றமற்றோர் 


நாம : பற்றிலர் , 


தூயோர் 


தபோதனர் 


மாலற்றோர் 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 103 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் 

முனிவர் - முருகு 187 நீத்தோர்- குறு 211-2 முனைவர் - பரி 1-33 
மெய்யர்- புறம் 359.5 அறவர் - நற் 86-1 

மாதவர் - பரி 5-38 
அந்தணர் - முருகு 96 ஐயர்- முருகு 107 உறுவர் - பதி 43-18. 
உயர்ந்தோர் - மதுரை 23 அறிஞர் - மதுரை 481 


246 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 103 


பிற தமிழ்ச் சொற்கள் :: 


துறவர் , 
தாபதர் , 


சார்பில்லோர் தூயவர் , 
பண்ணவர் , அருந்தவர் 


கடிந்தோர் , 


அடிகள் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


பண்ணவர் 


வடசொற்கள் : 


இருடிகள் , 


யோகர் 


சமணநீத்தோர் . சைவர் 
மால்சமயத்தோர் , புத்தர் 


தாவில் சௌமியரேயோகர் திகம்பரர்சமண நீத்தோர் 
மாவிர தியரேபாசுபதர்காளாமுகர்சைவத்தோர் 
மேவுமால்சமயத்தோர்பேர்மிக்கபாகவ தராகும் 
சீவகர் பௌத்தரோடுதேரர்சாக்கியரேபுத்தர் 


104 தாவில் சௌ மியரே யோகர் , 

திகம்பரர் சமண நீத்தோர் 
மாவிர தியரே பாசு 

பதர் , காளா முகர் , சை வத்தோர் 
மேவுமால் சமயத் தோர்பேர் 

மிக்கபா கபாதர் ஆகும் 
சீவகர், பெளத்த ரோடு 

தேரர் ,சாக் கியரே புத்தர் 


பெ . பொ . விளக்கம் : 


நீத்தோர் - பற்றுக்களை நீத்தவர் 
சௌமியர்- அமைதியான குண 
யோகர் - யோகம் செய்பவர் 
திகம்பரர் - ஆடை அணியாது . திக்குகளையே ஆடையாகக் கொண்டவர் 


247 


தேவம் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 104 


சைவத்தோர் - சிவனைக் கடவுளாகக் கொண்டவர் 
மாவிரதியர் - பெரும் நோன்புகளை உடையவர் ( சைவ : உட்சமயி ) 
பாசுபதர் - பாசுபத சமயத்தவர் 
காளஈமுகர் - காளாமுகம் என்னும் சைவ உட்சமயி 
மால் சமயத்தூேர் - திருமாலைக் கடவுளாகக் 

கொண்ட 
சமயத்தவர் 
பாகவதர் - திருமாலுக்கு பாடல் , ஆடல் செய்பவர் 


வைணவ 


புத்தர் - அறிவுக் கோட்பாட்டுப் புத்தி தத்துவம் ) புத்தனை வழிபடு 

தலைவனாகக் கொண்டவர் 
சீவகர் - உயிர் வாழ் தலை மட்டும் மேற்கொள்பவர் 
பௌத்தர் - புத்தர் 
தேரர் - ஐயம் ( பிச்சை ) ஏற்று வாழ்வோர் 
சாக்கியர் - (சாகம் - தேக்க பரம் ) தேக்க மரச்சோலையில் வாழ்வோர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 104 பிங்கலம் -316-32L 


கயாதரம் -86 


நாரதரம் - 125-128 


. 


சமண 


சமணர் 5 


சமணன் 9 . 


- 


சமணர் 6 
நீத்லோர் 1-3 
சௌமியர் 
யோகர் 
திகம்பரர் 


சைவசமயத்தவர் 4 * சைவர் 6 


சைவத்தோர் 1-3 சையதவப் 

பாலோர் 4 
காவிர தியர் 

மாவிரதியர் 
பாசுபதர் 

பாசுபதர் 
காளாமுகர் காளாமுகர் 


மாவிரதீயர் 
பாசுபதர் 
காளாமுகர் 


மாவிரதர் 
பாசுபதர் 
காளாமுகர் 


பாடவேற்பாடு 


* இங்குள்ள 

நான்கும் நாபதீபத்தில் ( 1 ) குணத்தைப் பொருளென்போன் 
1 உட்சமயிகள் 

லைப்பொருளென் போன் 4 இந்திரியத்தைப் 
dar Ouma ன்னும் பொருட் பெயர்களாக உள்ளன 


3 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -104 


- 


* வயிட்டுணுவன் 4 


மால்சமயத் 

தோர் 1-1 
பாகவதர் 


நாராயண 

சமயத்தோர் 3 
பாகவதர் 


பாகவதன் 


புத்தர் 1-4 
சீவகர் 
பௌத்தர் 
தேரர் 
சாக்கியர் 


புத்தர் 5 
சீவகர் 
பௌத்தர் 
தேரர் 
சாக்கியர் 


பௌத்தர் 
தேரர் 
சாக்கியர் 


சீவரன் 
பௌத்தன் 
தேரன் 
சாக்கியன் 


அருகர் , 


அமணர் , 


ஆசிவகர் 


மிகை : பிங் : 1 சாவகர் ,, 

தாபதர் 
2 
3 வைணவர் 


கயா : 1 ஆதிசீவகர் . 
2 

3 


சாரணர் , ஆருகதர் , 
4 


சமண முனிவர் 


- 


நாம : 


1 ஆருகதன் , 

முனிவன் , 
சாரணன் 


குண்டன் , அமணன் , குணமுத்தன் 
கொல்லாவிரதன் . பாயுடுப்போன் 


2 வாமர் , வயிரவர் 
3 பாஞ்சராத்திரி , வைகானசன் 
4 கந்தமுத்தன் 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 104 ல் உள்ள சொற்களுள் 


* 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


தேரர்- பரி 19-13 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சைவத்தோர் , 
சாக்கியர் 


காளாமுகர் 


மால்சமயத்தார் , 


தேரர் 


249 


சூ -32 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -104 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


தேரர் 


வடசொற்கள் : 


திகம்பரர் , 


பாசுபதர் , 


பாகவதர் 


சௌமியர் , 
புத்தர் , சீவகர் , 


யோகர் , 
பெளத்தர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


சமண நீத்தோர் , 


மாவிரதியர் 


சமணச்சித்தியர் . சடைப்படிவர் 

அகத்தியன் 


நீரினிற்பூவில்வானினித்துழியொதுங்குகின்ற 
சாரணரெண்மராவார் சமணரிலிருத்திபெற்றோர் 
பாரியசடைமுடித்தபடிவர் தாபதரேயென்ப 
கூரியகும்பயோனிகுறுமுனியகத்தியன் பேர் 


105 நீரினில் பூவில் வானில் 

நினைத்துழி ஒதுங்கு கின்ற 
சாரணர் எண்மர் ஆவார் 

சமணரில் இருத்தி பெற்றோர் 
பாரிய சடைமுடித்த 

படிவர் தா பதரே என்ப 
கூரிய கும்ப யோனி 

குறுமுனி , அகத்தி யன்பேர் 


பெ. பொ . விளக்கம் : 


இருத்தி பெற்றோர் - எட்டுவகைப் பெரும் சித்திகளைப் பெற்றவர் 

சாரணர்- வானத்தில் திரிவோர் 
* படிவர் - துறவி வடிவத்தை மேற்கொண்டவர் 

தாபதர் - தவம் உடையவர் 


2502 


சூடாமணி 


தொகுதி 

செய்யுள் - 105 
அகத்தியன்- இன்றியமையாதவன் 
கும்பயோனி - குடத்தைப் பிறப்பிடமாக உடையவன் 
குறுமுன் - குட்டையான உ 

ருவமுடைய முனிவன் 
நினைத்துழி - நினைத்த இடமெல்லாம் 
பாரிய - பரவியுள்ள 
கூரிய -மேற்புறம் குவிந்த 


ஒப்பீடு 


சூடாமணி - 105 


பிங்கலம் - 315 


கயாதரம் - 


நாமதீபம் -121 


சமணரி 

லிருத்தி 1-1 
பெற்றோர் 
சாரணர் 


| 
| 
| 


|| 


சடைமுடித்த 


சடை 


படிவர் 1-1 
தாபதர் 


முடியோர் 1-2 
தாபதர் 


- 


|| 


- 


அகத்தியன் 1-2 அகத்தியன் 1 -2 
கும்பயோனி 

கும்பயோனி 
குறுமுனி 

குறுமுனி 


அகத்தியன் 12 
கும்பன் 
குறுமுனி 


மிகை : பிங் : 1 

2 முனிவர் 


3 


கயா : 


1 
3 


2 
4 


| 
| 


நாம : 1 


2 
3 தமிழ் நன் , கடற்குடித்தோன் , பொதிகைமோனி 
சிவசமனன் , வில்வலனட்டோன் , வாதாவியட்டோன் 
அன்றில் வெற்பட்டோன் . 

விந்தமட்டோன் 
மால்சமயத்தட்டோன் 


251 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 105 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 105 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சடைமுடித்தபடிவர் , 


அகத்தியன் , 


குறுமுனி 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


வட சொற்கள் : 


சாரணர் , 


தாபதர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


சமணரில் இருத்திபெற்றோர் , 


குமபயோனி 


பார்ப்பார் 


ஐயர்வேதியரே நூலோர றுதொழிலாளராய்ந்தோர் 
மையில் பூசுரரேசெந்தீவளர்ப்பவர்தொழுகுலத்தோர் 
பொய்யிலந்தண ரேயா திவருணர்முப்புரி நூன்மார்பர் 
மெய்யர்விப்பிரரேவேதபாரகர்வேள்வியாளர் 


106 ஐயர் வே தியரே நூலோர் 

அறுதொழி லாளர் , ஆய்ந்தோர் 
மையில்பூ சுரரே செந்தீ 

வளர்ப்பவர் , தொழுகு லத்தோர 
பொய்யில் அத் தணரே ஆதி 

வருணர், மூப் புரி நால் மார்பர் 
மெய்யர் , விப் பிரரே வேத 

பாரகர் , வேள்வி யாளர் 


252) 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 106 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


மறையவர் - நான்கு மறைகளையும் அறிந்தவர் 
ஐயர் - தந்தை போன்றவர் 
வே தியர் - வேதம் ஓதுபவர் 
நூலோர் - பூநூல் அணிந்தவர் 
அறுதொழிலாளர் - அறுவகைத் தொழில் செய்வோர் 
ஆய்ந்தோர் - மறைகளை ஆராய்வோர் 
பூசுரர் - பூமியில் தோன்றிய தேவர் 
அந்தணர் - அழகிய குளிர்ந்த அருள் உடையவர் 
ஆதி வருணர் - முதல் குலத்தவர் 
முப்புரி நூல் மார்பர்- மூன்றாய்த் திரித்த பூணூல் அணிந்த மார்பை 

உடையவர் 
மெய்யர் - உண்மை அறிந்தவர் 
விப்பிரர்- எதையும் நிறைவாக்குவோர் 
வேத பாரகர் - வேதம் என்னும் கடலின் கரையறிந்து செல்பவர் 
வேள்வியாளர் - வேள்வி செய்பவர் 


பிரமசாரி 
பார்ப்பார் தொடர்ச்சி துரோணர் 


இருபிறப்பாளர் பார்ப்பாரேற்றமேற்குலருயர்ந்தோர் 
வருமறையவர் தம்போரம்வன்னியேபிரமசாரி 
அருமறைக்கொடியோன்வின்னூலாளன்பாரத்துவாசன் 
தருநெறிவழாத்துரோணாசாரியன் பேர் மூன்றாமே 


107 இருபிறப் பாளர் , பார்ப்பார் 
ஏற்றமேற் குலர் , 

உயர்ந்தோர் 
வருமறை யவர்தம் பேராம் , 

வன்னியே பிரம சாரி 
அருமறைக் கொடியோன் , வின்னூ 

லாளன் , பா ரத்து வாசன் 
தருநெறி வழாத்து ரோணாச் 

சாரியன் பேர்மூன் றாமே . 


253 


தேவப்பெயாத் 


சூடாமணி 


செய்யுள் - 107 


பெ . பெ . விளக்கம் : 


இருபிறப்பாளர் - பூநூல் அணிவதற்கு முன் ஒன்றும் பின் ஒன்றுமாகிய 

இரண்டு பிறப்பு உடையவர் 
பார்ப்பார் - மறைகளைப் பார்ப்பவர் 


பிரமசாரி- இளைஞனாய் மறைப்படி ஒழுகுவன் 
வன்னி - நெருப்பை வளர்த்துப் போற்றுபவன் 


மறைக்கொடியோன் - வேதங்களைக் கொடியாக உடையவன் 
வின்னூலாளன் - வில் பயிற்சி நூல்களில் சிறந்தவன் 
பாரத்துவாசன் - பரத்துவாசன் பகன் 
துரோணாச்சாரியன் = துரோணம் என்னும் குடத்தில் பிறந்த ஒழுக்க 
முள்ளவன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 106-107 பிங்கலம் - 726-727 , 732 கயாதரம் -87 நாமதியம் -133 


ஐயர் 


ஐயர் 


வேதர் 


நூலோர் 


நூலோர் 


பூசுரர் 


பூசுரர் 


மறையவர் 1-19 மறையவர் 19 நான்ம 

றையோர் 16 
ஐயர் 

ஐயர் 
வேதியர் வேதியர் 

வேதியர் 

புரிநூலர் 
அறுதொழிலாளர் அறுதொழிலாளர் அறுதொழிலாளர் தொழிலாளர் 
ஆய்ந்தோர் 
பூசுரர் 

பூசுரர் 
செந்தீவளர்ப்பவர் எரிவளர்ப்போர் முத்தீவளர்ப்போர் 
தொழுகுலத்தோர் தொழுகுலர் 
அந்தணர் 

அந்தணர் அந்தணர் அந்தணர் 
ஆதிவருணர் ஆதிவருணர் 
முப்புரி நூல்மார்பர் முப்புரிநூலோர் 
மெய்யர் 
விப்பிரர் விப்பிரர் விப்பிரர் 

விப்பிரர் 
வேதபாரகர் வேதபாரகர் வேதபாரகர் 
வேள்வியாளர் வேள்வியாளர் 


|||| 


254 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -107 


இருபிறப்போர் 


இருபிறப்பாளர் 
பார்ப்பார் 
மேற்குலர் 
உயர்ந்தோர் 


இருபிறப்பாளர் 
பார்ப்பார் 
மேற்குலத்தோர் 


இருபிறப்போர் 
பார்ப்பார் 


மேற்குலத்தோர் 


பிரமசாரி 1-1 
வன்னி 


பிரமசாரி 
வன்னி 


பிரமசாரி 2 
வன்னி 


துரோணா துரோணா 
சாரியன் 1-3 

சாரி 1-4 
மறைக் 

வே தக் 
கொடியோன் கொடியோன் 
வின்னூலாளன் வின்னூலாளன் 
பாரத்துவாசன் பாரத்துவாசன் 


|| 


முற்குலத்தோர் , 


மூத்தமரபினர் 


மிகை பிங் : 1 அறவோர் , 

2 
3 குமபகன் 


கயா : 


1 முனிவர் , 

, 
2 

3 


மூதறிவோர் , 


தினகரஞாதர் 


பன்வர் 


ஆதிசலர் 


அனற்கொடியோர் 


நாம : 1 பிராமணர் , 

கஞ்சம்பூண்போர் 
2 

3 


- 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் ல் 106 , 107 உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

ஐயர் - முருகு 107 வேதியர் - பரி 11-84 அந்தணர் - முருகு 96 
மெய்யர் - புறம் 359-5 

இருபிறப்பாளர்- புறம் 367-12 பார்ப்பார் - 
உயர்ந்தோர் - மதுரை 23 வன்னி - பதி 44-23 

255 


ஐங் 4-2 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 107 


பிற தமிழ்ச் சொற்கள் 
மறையவர் , 

அறு தொழிலான் ஆய்ந்தோர் 
செந்தீவளர்ப்பவர் , தொழுகுலத்தோர் , 

முப்புரிநூல் மார்பர் 
வேள்வியாளர் , மேற்குலர் , மறைக்கொடியோன் 

வின்னூலாளன் 


நூலோர் , 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


நூலோர் . 


ஆய்ந்தோர் 


வட சொற்கள் : 


வேதபாரகர் , 


பிரமசாரி , 


வேதியர் , 
துரோணாசாரியன் 


விப்பிரர் , 
பாரத்துவாசன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


பூசுரர் , 


ஆதிவருணர் 


அறிஞர் , ஆசிரியர் , மாணாக்கன் 


சான்றவர்மிக்கோர் நல்லோர் தகுதியோர்மேலோராய்ந்தோர் 
ஆன்றவருலகமேதாவியரறிஞர்கள் பேராசான் 
ஊன்றுதேசிகனேயோசனுபாத்தியாயன் பணிக்கன் 
ஏன்றவாசாரியன்பேரேற்றமாணாக்கன்கற்போன் 


108 சான்றவர் , மிக்கோர் , நல்லோர் 

தகுதியோர் , மேலோர் , ஆய்ந்தோர் 
ஆன்றவர் , உலகமே தாவியர் 

அறிஞர் கள்பே ராசான் 
ஊன்றுதே சிகனே யோசன் 

உபாத்தியா யன்பணிக்கன் 
ஏன்ற ஆ சாரியன் பேர் 

ஏற்றமா ணாக்கன் கற்போன் 


பெ . பொ . விளக்கம் 


அறிஞர் - அறிவை உடையவர் 
சான்றவர் - தற்பண்புகளுக்குச் சான்று ஆகுபவர் 


256 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -108 
மிக்கோர்- மேம்பட்டவர் 
தகுதியோர் -- நடு நிலைமை உடையவர் 
ஆய்ந்தோர்- நூலை ஆய்ந்தவர் 
உலகம் – உலகிற்கு எடுத்துக்காட்டானவர் 
மேதாவியர்- மேம்பட்ட அறிஞர் 
ஆசாரியன்- ஒழுக்கம் உடையவன் 
ஆசான் - அறிவற்றோர்க்குப் பற்றுக்கோடு ஆகுபவன் 
தேசிகன் - அறிவு ஒளி உடையவன் 
ஓசன் - உட்பொருளை வெளிப்படுத்துபவன் 
உபாத்தியாயன் - அத்தியயணம் செய்வதில் அடுத்த நிலையினன் 
பணிக்கன் - கல்வி கற்கப் பயிற்றுவிப்பவன் 
கற்போன் - கல்வி கொள்பவன் 
மாணாக்கன் 

மாண்பை ஆக்குபவன் 


- 


ஒப்பீடு 


சூடாமணி -108 பீங்கலம் -749, 782 கயாதரம் -88 நாமதீபம் -123, 122 
அறிஞர் 1-9 அறிஞர் 3 

அறிஞர் 20 

அறிஞன் 22 
சான்றவர் சான்றோர் சான்றோர் சான்றோன் 
மிக்கோர் 

மிக்கோன் 
நல்லோர் 

நல்லோர் நல்லோன் 
தகுதியோர் 

தக்கோன் 
மேலோர் 

உயர்ந்தவர் 
ஆய்ந்தோர் 
ஆன்றவர் 

ஆன்றோர் ஆன்றோர் ஆன்றோன் 
உலகம் 

உலகம் 

உலகு 
மேதாவியர் 

மேதாவி 


ஆசாரியன் 15 
ஆசான் 
தேசிகன் 


ஆசாரியன் 1-5 ஆசாரியன் 5 
ஆசான் 
தேசிகன் 

தேசிகன் 
ஓசன் 

ஓசன் 
உபாத்தியாயன் உபாத்தி 
பணிக்கன் 

பணிக்கன் 


11 


உபாத்தி 
பணிக்கன் 


257 


சூ -33 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -108 


கற்போன் 1-1 
மாணாக்கன் 


- 


கற்பான் 3 
மாணாக்கன் 


மிகை : பிங் : 1 


2 


கயா : 


பேரவை 


1 கற்றவர் , கரி , உற்றவர் , பெரியோர் 
ஆரியர் , உரவோர் , முற்றுமுணர்ந்தவர் , 
கற்றோர் , முதுவர் , 

சங்கம் , 

கலைஞர் 
புலவர் , நூல்வல்லவர் 
2 3 


நாம : 


மேதை , 


1 விற்பன்னன் , 

சாரதி , 

சாடு .. ஆரியன் 
சூர் , புதன் , 

சுதீ கலைஞன் 
சங்கம் . 

அவை , பண்டிதன் , கற்றோன் புலவன் 
2 ஆசிரியன் , போதன் , அண்ணன் , அத்தன் 
சாமி , அய்யன் , குறவன் , 

அடிகள் 
உரவோன் , குரு 


3 சீடன் 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 108 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


அறிஞர் - மதுரை 481 சான்றவர் - கலி 39-47 
மேலோர் - மதுரை 381 ஆன்றவர் - பரி 19-3 
ஆசான் - பரி 2-61 

மாணாக்கன் குறு 33-1 


நல்லோர் - மூல் 18 
உலகம் - முருகு 


1 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

மிக்கோர் , 
தேசிகன் , ஓசன் , பணிக்கன் , 


தகுதியோர் , 


மேதாவியர் 


ஆய்ந்தோர் , 
கற்போன் 


* 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


அறிஞர் , 

சான்றவர் , 
தகுதியோர் . ஆய்ந்தோர் , 


ஆன்றவர் , 
மேதாவியர் , 


ஆசான் , 


பணிக்கன் , 


மாணர்க்கன் 
கற்போன் 


258. 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -108 


வட சொற்கள் : 


ஆசாரியன் , 


உபாத்தியாயன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


புலவர் , கலைஞர் , கணக்காயர் 


கலைஞர் மேதைய ரேமூத்தோர்கற்றவரவைவிற்பன்னர் 
தலைமையாங்கவிஞர்சங்கஞ்சார திசூரிசாடு 
புலவர்பண்டிதர்பேர்போற்றிலறிஞரும்புதருமாகும் 
கலைஞரேகவிவல்லோராங்கணக்காயரோத்துரைப்போர் 


109 கலைஞர் , மே தையரே , மூத்தோர் 

கற்றவர் , அவை , விற் பன்னர் 
தலைமையாம் கவிஞர் , சங்கம் 

சாரதி , சூரி , சாடு 
புலவர் , பண் டிதர்பேர் போற்றில் 

அறிஞரும் புதரும் ஆகும் 
கலைஞரே கவிவல் லோராம் 

கணக்காயர் ஓத்து ரைப்போர் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


பண்டிதர் - புலமை உடையவர் 
கலைஞர்- கலைகளை அறிந்தவர் 
மேதையர் - மேம்பட்ட அறிவு உடையவர் 
மூத்தோர் - அறிவால் முதிர்ந்தவர் 
அவை - அவைக்கு உரியவர் 
விற்பன்னர் - கல்வித்திறமை உடையவர் 
கவிஞர்- நயம்பட செய்யுள் இயற்றுபவர் 
சங்கம் - சங்கத்திற்கு உரியவர் 
சாரதி- வழி நடத்துபவன் 
சூரி - நற்செயலில் செலுத்தும் வல்லமை உடையவன் 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -109 
சாடு - சொற்களைப் பிளந்து பொருள் உணர்பவர் 
புலவர் - அறிவு உடையவர் 
புதர் - ( புத்தி ) அறிவுடையவர் 


கவிவல்லோர் - நயமான செய்யுள் இயற்றுவதில் வல்லவர் 


கணக்காயர் - நூல்களை ஆராய்பவர் 
ஓத்துரைப்போர் - ஓதப்படுபவற்றை உணர்ந்து உரைப்பவர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 109 


பிங்கலம் - 848-850 


கயாதரம் 


நாமதீபம் -124 


பண்டிதர் 1-14 பண்டிதர் 9 
சலைஞர் 
மேதையர் 

மேதையர் 
மூத்தோர் 
கற்றவர் 

கற்றோர் 
அவை 
விற்பன்னர் விற்பனர் 


புலவன் என்னும் 
பொருட்பெயரில் 
குறியிடப் 
பெற்றவை உள்ளன 
அவை அறிஞன் 
பொருட்பெயர் 
மிகையில் காட்டப் 
பெற்று உள்ளன . 


| 


- 


- 


கவிஞர் 
சங்கம் 
சாரதி 
சூரி 
சாடு 
புலவர் 
அறிஞர் 
புதர் 


|||||| 


புலவர் 


கவிவல்லோர் 1-1கவிகள் 4 
கலைஞர் 

கலைஞர் 


கவிஞன் 6 


ஓத்துரைப்போர் 


- 


ஓத்துரைப் 

போர் 1-1 
கணக்காயர் 


கணக்காயர் 


260 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 109 


விகை : பிங் : 1 மேலோர் ., 

2 பாவலர் 


ஆசிரியர் , 


புத்தியர் , புலமையோர் 


3 கவிஞர் 


கயா : 1 


2 


3 


நாம் : 


1 
2 


பாவேந்தன் , 


வித்துவான் 


நாவலன் , 
கணக்காயன் , 


பாவலன் 


3 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 109 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மூத்தோர் - அகம் 90-1 
படு - பெரும்பாண் 188 


சாடு 


அவை - பொருந் 107 சங்கம் - பரி 2-13 
புலவர்- முருகு 268 அறிஞர் - மதுரை 481 


பிற தமிழ்ச் சொற்கள் 


பண்டிதர் , 
கவிஞர் , 


கற்றவர் , 
புலவர் , 


கலைஞர் மேதையர் , 

விற்பன்னர் 
கவிவல்லோர் , ஓத்துரைப்போர் 


கணக்காயர் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


மேதையர் , 


விற்பன்னர் , 


கணக்காயர் 


வடசொற்கள் ; 


சாரதி , 


புதர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


261 


சூடாக 


தேவப் பெயர்த் 


செய்யுள்- fla 


மூத்தோன் , சிறந்தோன் 


. 


குரவனையன்சுவாமிகோமானேயடிகளத்தன் 
பரவிபவுரவோனிசன்பதியிறைமூத்தோன் பேராம் 
குரிசிலோடண்ணலேந்தல் கூறியதோன்றல் செம்மல் 
பெருமையிற்சிறந்தோனென்று பேசினர்மாசினூலோங் 


110 குரவன் , ஐ யன் , சு வாமி 

கோமானே அடிாள் , அத்தன் 
பரவிய உரவோன் , ஈசன் 

பதி , இறை மூத்தோன் பேராம் 
குரிசிலோ டண்ணல் , ஏந்தல் 

கூறிய தோன்றல் , செம்மல் . 
பெருமையில் சிறந்தோன் என்று 

பேசினர் மாசில் நூலோர் 


பெ . பொ . விளக்கம் : 


மூத்தோன் - அறிவு முதலியவற்றால் முதிர்ந்தவன் 
குரவன்- தந்தை போன்றவன் 
ஐயன் - தலைவன் 
சுவாமி - செல்வம் உடையவன் 
கோமான் - மன்னன் போன்றவன் 
அடிகள் - வணங்கத்தகும் திருவடிகளை உடையவன் 
அத்தன் - தந்தை போன்றவன் 
உரவோன் - அறிவு வலிமை உடையவன் 
ஈசன் - கடவுள் போன்றவன் 
பதி - காப்பாற்றுபவன் 
இறை- மன்னன் போன்றவன் 
குரிசில் - பற்றுக்கோடானவன் 
அண்ணல் - எவராலும் அடையப்படுபவன் 
ஏந்தல் - தலைமையில் மிக்கவன் 
தோன்றல் - புகழில் தோன்றியவன் 
செம்மல் - நடுநிலைமை உடையவன் 


262 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -110 


ஒப்பீடு 


சூடாமணி - 110 


பிங்கலம் 

-837 


கயாதரம் -89 , 90 


நாமதீபம் 


மூத்தோன் 1-10 
குரவன் 


ஐயன் 
சுவாமி 
கோமான் 
அடிகள் 
அத்தன் 
உரவோன் 
ஈசன் 
பதி 
இறை 


- 16 
குரவன் 
ஐயன் 
சுவாமி 
கோமான் 
அடிகள் 
அத்தன் 


IIIIIIIII 


111 


பதி 
இறை 


சிறந்தோன் 1-5 

--16 
குரிசில் 

குரிசில் 
அண்ணல் 

அண்ணல் 
ஏந்தல் 

ஏந்தல் 
தோன்றல் 
செம்மல் 

செம்மல் 


குரிசில் 
அண்ணல் 
ஏந்தல் 
தோன்றல் 
செம்மல் 


மிகை பிங் : 1 


2 பெருமகன் , மல்லன் , தலைவன் , பெருமான் 
கோமான் , 

கோ , ஆண்டகை , பொருநன் 
ஓங்கல் , மீளி , 

விடலை , 

பெருந்தகை 


கயா ) 


கோ 


நாதன் 


அச்சன் 


1 பெருமான் , 

பெரியோன் , 


முதல்வன் , 
ஆசான் , 


சாமி 


2 


நாம் : 1 


2 


1 


263 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -110 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 110 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மூத்தோன் - புறம் 183-6 " ஐயன்- கலி 43-5 . 

கோமான் - 
சிறுபாண் 62 அத்தன் - குறு 93-3 

உரவோன் - பெரும்பாண் 31 
பதி - பொருந 121 இறை- பெரும்பாண் 265 . சிறந்தோன் - நற் 40-12 
குரிசில் - முருகு 276 அண்ணல்-சிறுபாண் 200 ஏந்தல்- குறு 180-2 
தோன்றல்- பெறும்பாண் 420 செம்மல் - முருகு 62 
பிற தமிழ்ச் சொற்கள் : 


குரவன் , 


அடிகள் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


குரவன் , 


உரவோன் , 


குரிசில் , 


ஏந்தல் 


வட சொற்கள் : 


சுவாமி , 


ஈசன் , 


பதி 


மணிப் பவளச் சொற்கள் : 


எப்பொருட்கும் இறை , உயர்ந்தவர் 


நாதனேகொழுநன்காந்தனாட்டியபதிகோனீசன் 
ஆதிபன திபன் செம்மலரன்பிரானா திமன்னன் 
ஏதிலெப்பொருட்குந்தானேயிறைபெயரிவைபன் மூன்றாம் 
ஓதுசீருலகமென்பதுயர்ந்தவர்க்கியம்பு நாமம் 


111 நாதனே கொழு நீன் , காந்தன் 

நாட்டிய பதி , கோன் , ஈசன் 
ஆதிபன் , அதிபன் , செம்மல் 

அரன் ,பிரான் , ஆதி , மன்னன் 


264 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -111 


ஏதில்எப் பொருட்குந் தானே 

இறைபெயர் இவைபன் மூன்றாம் 
ஓதுசீர் உலகம் என்ப 

துயர்ந்தவர்க் கியம்பு நரிமம் 


பெ . பொ . விளக்கம் : 


நாதன் - எவரையும் புசாபுபவன் 
கொழுநன் - படரும் கொழுத்த கொடிக்கொம்பு போன்றவன் 
காந்தன் - கவர்ச்சி உள்ளவன் 
பதி - காக்கும் தலைவன் 
கோன் -- செலுத்துபவன் 
ஈசன் - ஆள்பவன் 
ஆதிபன் , அதிபன் - மேலான ஆட்சி உடையவன் 
செம்மல் - நடுநிலைமை உடையவன் 
அரன் - தீமைகளை அழிப்பவன் 
பிரான் - எவராலும் அடையப்படுபவன் 
ஆதி - முதன்மை உடையவன் 
மன்னன் - நிலைத்த தலைமை உடையவன் 
உலகம் - உலக உண்மைகளைக் கண்டு உணரும் அறிஞர் 


ஒப்பீடு 


சூடாமணி -111 


பிங்கலம் - 836 


கயாதரம் - 8 90 


நாமதீப்ம் 


எப்பொருட்கும் 


-15 


இறை 1-13 
நாதன் 


நாதன் 


கொழுநன் 
காந்தன் 
பதி 
கோன் 
ஈசன் 
ஆதிபன் 
அதிபன் 


காந்தன் 
பதி 
கோன் 
ஈசன் 


11 


அதிபன் 


263 


சூ -34 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -111 


செம்மல் 


செம்மல் 
அரன் 
பிரான் 


||| 


பிரான் 
ஆதி 
மன்னன் 


|| 


மன்னன் 


உயர்ந்தவர் 
உலகம் 


உயர்ந்தோர் 1-1 
உலகம் 


- 


மிகை : பிங் : 1 

2 


கயா : 


தலைவன் , 


வேந்தன் , 


இறை 


1 காவலன் , 

நாயகன் 
2 


நாம : 1 


2 


சொற்பாகுபாடு 


டாமணிச் செய்யுள் 111 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கொழுநன் - நற் - 110-10 பதி - பொருந -121 
செம்மல் - முருகு -62 

ஆதி - மதுரை -390 
உயர்ந்தவர் - பரி - 9-3 உலகம் - முருகு 1 


கோன் - மதுரை -74 
மன்னன் - நற் - 43-11 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


எப்பொருட்குமிறை , 


அரன் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


கோன் , 


செம்மல் 


266 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 111 


வட சொற்கள் : 


காந்தன் , 


பதி , 


ஈசன் , 


ஆதிபன் , 


அதிபன் 


நாதன் , 
பிரான் 


மணிப்பவளச் சொற்கள் : 


திரண்டோர் , பெண்கள் கூட்டம் 


சவைசமவாயஞ்சங்கஞ்சமுதாயஞ்சமூகங்கோட்டி 
அவைகுழாங்குழுவேகூட்ட மடர் திரள்கணங்களீரா 
றிவை திரண்டோர்பேர்பண்ணையெய்தியவோரைபொய்தல் 
அவைபெண்கள் கூட்டமாயங்கெடவரல துவுமாமே . 


112 


சவை , சம வாயம் , சங்கம் 

சமுதாயம் , சமூகம் கோட்டி 
அவை , குழாம் , குழுவே கூட்டம் 

அடர் திரள் , கணங்கள் ஈரா 
றிவைதிரண் டோர்பேர் பண்ணை 

எய்திய ஓரை , பொய் தல் 
அவைபெண்கள் கூட்டம் ஆயம் 

கெடவரல் அதுவும் ஆமே 


பெ , பொ . விளக்கம் : 


சவை அறிஞர் கூடுதலால் ஒளியை உடையது 
சமவாயம் - கூடிவருதலை உடையது 
சங்கம் பெரும் எண்ணிக்கையில் கூடுவது 
சமுதாயம் - எவராலும் நன்கு அடையப்படுவது 
சமூகம் - அறமுறை உடையது 
கோட்டி கொள்ளத்தகும் கருத்துக்களை உடையது 
குழாம்- குழுக் குழுவாக கூடுதலை உடையது 
திரள் - திரண்டு கூடு தலை உடையது 
கணம் - கூட்டத்தொகுதி 


267 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -112 


பண்ணை - விளையாட்டை உடையது 
ஓரை -புல்லால் பின்னிய பாவை விளையாட்டை உடையது 
பொய்தல் - பொய்யாக விளையாடுதலை உடையது 
ஆயம் - தோழியர் கூட்டம் கொண்டது 
கெடவரல் ( சமணப் பொருளில் )- துறவைக் கெடுக்க வருதலை உடையது 


ஒப்பீடு 


சூடாமணி - 112 


பிங்கலம் - 721 , 949 


கயாதரம் 


நாமதீபம் - 


திரண்டோர் 1-12 


-10 


சவை 


சபை 


- 


--- 


--- 


சமவாயம் 
சங்கம் 


.. 


ச 


1 
. 


ܘܫܙ 


சமூகம் 
கோட்டி 
அவை 


* 


சமவாயம் 
சங்கம் 
சமுதாயம் 
சமூகம் 
கோட்டி 
அவை 
குழாம் 
குழு 
கூட்டம் 
திரள் 
கணம் 


. 


--- 


--- 


ச 
. 


4 


... 


குழு 
கூட்டம் 


சச 


கணம் 


. 


.. 


..... 


பெண்கள் 

கூட்டம் 1-5 
பண்ணை 


தெரிவையர் 

கூட்டம் 4 
பண்ணை 


" 


ஓரை 


ச 


. 


ஓரை 
பொய்தல் 
ஆயம் 
கெடவரல் 


ஆயம் 


-- 


1 
. 
.. 


சச 


மிகை பிங் ; 1 தொகுதி 


2 குழு 


268 . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 112 


கயா : 


។ 


2 


நாம : 1 


- 


2 


- 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 112 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கோட்டி- நற்- 342-6 அவை - பொருந 107 குழாம் - மலை 265 
குழு - மதுரை 64 கூட்டம்-நற் - 41-10 திரள் - பொருந 40 பண்ணை 
ஐங் - 73-2 

கணம் - முருகு 76 ஓரை - நற் - 68-1 பொய் தல் - மதுரை 589 
ஆயம் - பொருந 123 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சவை , 


சமவாயம் , 


சங்கம் , 


பெண்கள் 


திரண்டோர் , 
கூட்டம் , கெடவரல் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை ! 


கணம் , 


பண்ணை , 


ஓரை , 


பொய்தல் 


கோட்டி , 
ஆயம் 


வட சொற்கள் : 


சமுவாயம் , 


சமூகக் 


மணிப் பவனச் சொற்கள் : 


269 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -113 


அரசன் 


புரவலன் பெருமானேந்தல்பூபாலன் வேந்தன் மன்னன் 
நரபதிபொருநன் சக்கிரிநகை முடி நிருபனோடு 
குரிசில் பார்த்திவனேகோவேகொற்றவனிறைவஎண்ணல் 
அரசன்பேரிவையீரெட்டாந்தலை வன்காவலனுமாமே 


113 புரவலன் , பெருமான் , ஏந்தல் 

பூபாலன் வேந்தன் , ரந்தல் 
நரபதி , பொருநன் , சக்கிரி 

நகைாடி, நிருப னோடு 
குரிசில் , பார்த் திவனே கோவே 

கொற்றவன் , இறைவன் , அண்ணன் 
அரசன் பேர் இவை.ஈ ரெட்டாம் 

தலைவன், கா வலனும் ஆமே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


அரசன் - அரையன் என்பதன் மரூஉச்சொல் 
புரவலன் - நாட்டைக்காப்பவன் 
பெருமான்-பெருமை உடையவன் 
எந்தல் - யாவராலும் போற்றப்படுபவன் 
பூபாலன் - பூமியை ஆண்டு காப்பவன் 
வேந்தன் - ஆணையை விதிப்பவன் 
மன்னன் - நிலைத்த பெருமை உடையவன் 
நரபதி - மாந்தரைக் காப்பவன் 


பாட வேறுபாடு : 


1 பொருநன் மற்றை இப்பாடத்தால் சக்கிரி என்னும் பெயர் விடுபட்டு 
பெயர்க் கூட்டெண் 16 நிறையவில்லை . மன்னன் பெயர் சக்கிரி - என்று 
திவாகரம் , பிங்கலம் ஆகியவற்றில் இல்லாமை கண்டு , மற்றை எனும் 
சொல் செருகப்பெற்றுள்ளது . சக்கரத்தை உடைமை என்னும் பொருளில் 

தூலாசிரியர் பலவிடங்களில் ( சூடா , 128 , 136 , 234 ) சக்கிரி என்னும் 
பெயரை ஆண்டுள்ளார் . 


270 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -113 


பொருநன் - போர் செய்பவன் 
சக்கிரி - ஆணைச் சக்கரத்தை உடையவன் 
நிருபன் - வல்லமையால் மக்களைக் காப்பவன் 
குரிசில் - தலைமைத் தன்மை உடையவன் 
பார்த்திபன் -பாரை ஆள்பவன் 
கோ- தலைமைத்தன்மை உடையவன் 
கொற்றவன் - வெற்றி உடையவன் 
இறைவன்- (இறை - வரி ) வரி பெறுபவன் 
அண்ணல் - எவராலும் அடையப்படுபவன் 
தலைவன்- தலைமைத் தன்மை உடையவன் 
காவலன் - நாட்டைக் காப்பவன் 


ஒப்பீடு 


சூடாமணி -113 


பிங்கலம் - 733 


கயாதரம் -91 


நாமதீபம் -136 , 137 


அரசர் 1-17 
புரவலர் 


அரசன் 18 
புரவலன் 


ஏந்தல் 
பூபாலர் 
வேந்தர் 
மன்னர் 


அரசன் 37 
புரவலன் 
பெருமான் 
ஏந்தல் 
பூபன் 
வேந்து 
மன்ன்ன் 
பதி 


பூபாலன் 
வேந்தன் 
மன் 
நரபதி 


அரசன் 1-18 
புரவலன் 
பெருமர்ன் 
ஏந்தல் 
பூபாலன் 
வேந்தன் 
மன்னன் 
நரபதி 
பொருநன் 
சக்கிரி 
நிருபன் 
குரிசில் 
பார்த்திவன் 
கோ 
கொற்றவன் 
இறைவன் 
அண்ணல் 


பொருநர் 


நிருபன் 
குரிசில் 
பார்த்திபன் 


நிருபர் 
குரிசில் 
பார்த்திபர் 
கோக்கள் 
கொற்றவர் 
இறைவர் 


கோ 


கொற்றவன் 


நிருபன் 
குரிசில் 
பார்த்திபன் 
கோ 
கொற்றவன் 
இறை 
அண்ணல் 
தலைவன் 
காவலன் 


அண்ணல் 


தலைவன் 


தலைவர் 
காவலர் 


காவலன் 


காவலன் 


271 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -113 


மிகை பிங் : பதிகள் , 


முதல்வர் , 


மகிபாலா 


கயா: கோன் , 


பூபன் , 


இராசன் , 


மகிபன் ,. 


மகிபதி 


நாம : அதிபன் , ஆதிபன் , 

கோன் , சுவாமி , நாதன் 
கொழு நன் , காந்தன் , அரன் , 

பெம்மான் 
செம்மல் , 

ஓங்கல் , ஈசன் , பிரான் , பிரபு 
மகிபன் , தோன்றல் , இயமான் .. 

கோமான் 
துரை , 

இராசன் . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 113 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

அரசன் - குறு - 276-5 புரவலன் -சிறுபாண் 125 பெருமான் - 
பதி - 85-3 ஏந்தல் - குறு - 180-2 வேந்தன் - நெடு 187 

மன்னன் - 
நற்.43-11 பொருநன் - நற் - 18-4 குரிசில் - முருகு 276 

கோ - மதுரை 105 
இறைவன் - பதி 120 அண்ணல் - சிறுபாண் 20.0 . தலைவன் - மதுரை 455. 
காவலன் - ஐங் - 230-2 


பிற தமிழ்ச் சொற்கள் 


சக்கிரி , 


கொற்றவன் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


ஏந்தல் , 


பொரு நன் , 


அண்ணல் , 


கொற்றவன் 


வடசொற்கள் ; 


நரபதி , 


நிருபன் , 


பார்த்திவன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


பூபாலன் 


தா 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -114 


வீட்டுமன் , குருகுல வேந்தர் 
தருதெய்வவிரதன் கங்கை தனயன் சந்தனுமுன் பெற்றோன் 
கருதியபிரமசாரிகாங்கேயன்வீட்டுமன்பேர் 
பரவுபார தரேமற்றைப்பௌரவரென்னு நாமங் 
குருகுலவேந்தர்க்காகுங்கௌரவரென்றுங்கூறும் 


114 தருதெய்வ விரதன் , கங்கை 

தனயன் , சந் தனுமுன் பெற்றோன் 
கருதிய பிரம சாரி 

காங்கேயன் , வீட்டு மன்பேர் 
பரவுபா ரதரே மற்றைப் 

பௌரவர் என்னும் நாமம் 
குருகுல வேந்தர்க் காகும் 

கௌரவர் என்றும் கூறும் 


பெ . பொ . விளக்கம் : 


வீட்டுமன் - கடுமையான நோன்பு உடையவன் 
தெய்வ விரதன் -கட்டிளமை நோன்பு உடையவன் 
கங்கை தனயன் - கங்கை ஆற்றின் மகன் 
சந்தனுமுன் பெற்றோன் -சந்தனுவால் முதலில் பெறப் பெற்றவன் 
பிரமசாரி -மாணி என்னும் கட்டிளமை நோன்பு உடையவன் 
காங்கேயன்- கங்கை மகன் 


குருகுலவேந்தர் - குரு என்னும் அரசன் குலத்தில் பிறந்த அரசர் 
பாரதர் - பரதன் என்னும் அரசன் மரபில் வந்தவர் 
பௌரவர்-பூரு என்னும் அரசன் மரபில் வந்தவர் 
கௌரவர் - குரு என்னும் அரசன் மரபில் வந்தவர் 


பாட வேறுபாடு : 


1 பெருகிய கங்கை மைந்தன் 


2 


காங்கயன் நாமம் மூன்றாம் " இவ்விரு பாடங்களாலும் தெய்வ விரதன் 
வீட்டு மன் என்னும் பெயர்கள் விடுபடுகின்றன . இவ்விரு பேயர்களும் 
பிற உரிப்பனுவல்களிலும் , இலக்கியங்களிலும் இடம்பெற்ற பெயர்கள் . 
எனவே இப்பெயர்கள் விடுபட்ட பாடங்கள் விடுபட்டன . 


273 


சூ -35 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -114 


ஒப்பீடு 


சூடாமணி -114 


பிங்கலம் - 737-738 


கயாதரம்- 95 


நாமதீபம் -142 


வீட்டுமன் 5 
விரதன் 


வீட்டுமன் 1-5 
தெய்வவிரதன் 
கங்கை தனயன் 
சந்தனு முன் 

பெற்றோன் 
பிரமசாரி 
காங்கேயன் 


வீட்டுமன் 1-5 
தெய்வவிர தன் 
கங்கைதனையன் 
சந்தனுமுன் 

மைந்தன் 
பிரமசாரி 
காங்கேயன் 


சந்தனுச்சேய் 


--- 


காங்கேயன் 


குருகுல 
மன்னர் 1-3 


-2 


குருகுல 

வேந்தர் 1-3 
பாரதர் 
பௌரவர் 
கௌரவர் 


பரதர் 


பரதர் 
பௌரவர் 
கௌரவர் 


கவுரவர் 


சச 


மிகை : பிங் : 1 


2 


--- 


கயா : 


1 


2 


நாம : 1 வன்னி 


2 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 114 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் 


274 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -114 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


வடசொற்கள் : 


பிரமசாரி , 


காங்கேயன் , 


வீட்டுமன் 
கௌரவர் 


பாரதர் , 


பௌரவர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


கங்கை தனயன் , 


கந்தனுமுன்பெற்றோன் 


தெய்வவிர தன் , 
குருகுலவேந்தன் 


தருமன் 


தரமிகுகுவளைத்தாரான்யு திட்டிரன் பொறையன்சாற்றும் 
முரசுயர்கொடியோனீதிமொழியு நல்லறத்தின் சேயே 
குருகுலப்பாண்டுமைந்தன்குந்திதன் புதல்வன் மெய்ம்மை 
விரதமாக்கொள்வோன்மேன்மைத்தருமன் பேரெட்டுமாமே 


115 | தரமிகு குவளைத் தாரான் 

யுதிட்டிரன் , பொறையன் , சாற்றும் 
முரசுயர் கொடியோன் , நீதி 

மொழியு நல் லறத்தின் சேயே 
குருகுலப் பாண்டு மைந்தன் 

குந்தி தன் புதல்வன் , மெய்ம்மை 
விர தமாக் கொள்வோன் மேன்மைத் 

தருமன்பேர் எட்டும் ஆமே 


பாடவேறுபாடு 


1 , 2 தருமன் ( 115 ) , துரியோதனன் ( 116 ) இருவர்க்குத் தனித்தனிப் பாடல்களாக 

உள்ளது 

வேறுபாடு 
உள்ளவை ஒரே பாடலாக ஒரு சுவடியில் செய்யுள் 
அதனால் ஒரு பாடல் குறைந்து ஆசிரியர் இத்தொகுதிக் - கடைக்காப்பில் 
குறிப்பிட்டுள்ள நூற்றாறு என்னும் பாடல் கூட்டெண் நிறைவாகாது . 
எனவே இவ்விரு பாடல்களே உரியவை 


2751 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 115 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


தருமன் - அறவழி வாழ்பவன் 
குவளைத்தாரான் - குவளை மாலையை அணிந்தவன் 
யு திட்டிரன் - போரில் உறுதியாய் நிற்பவன் 
பொறையன் - பொறுமை உடையவன் 
முரசக் கொடியோன் - முரசு எழுதிய கொடியை உடையவன் 
அறத்தின் சேய் - அறத்தின் மகன் 
பாண்டுமைந்தன் - பாண்டுவின் மகன் 
விரதம் - நோன்பு 
குந்தி புதல்வன் - குந்தி மகன் 


ஒப்பீடு 


சூடாமணி -115 


பிங்கலம் - 739 


கயாதரம் 


தாமதீபம்- 143 


தருமன் 1-8 


தருமன் 1-4 


தருமன் 8 
குவளை 

பூண்டோன் 
உதிட்டிரன் 
பொறையன் 


- 


முரசுயர்த்தோன் 


குவளைத்தாரான் 
யுதிட்டிரன் உதிட்டிரன் 
பொறையன் பொறையாளன் 
முரசக் 

முரசக் 
கொடியோன் சொடியோன் 
அறத்தின் சேய் 

தருமமைந்தன் 
பாண்டுமைந்தன் 
குந்திபுதல்வன் 
மெய்ம்மை 
விரதமாக் 
கொள்வோன் 


பாண்டுசேய் 
குந்தி சேய் 


பட்டன் 


1 


பொய் சொல்லான் 


மிகை பிங் : 


| 


- 


* 


நாம் : 


- 


216 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள்- 115 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 115 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


தருமன் - பரி 3-8 


பொறையன் - நற் 8-9 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


குவளைத்தாரான் , 


முரசக்கொடியோன் , 


அறத்தின் சேய் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


பொறையன் 


வட சொற்கள் : 


தருமன் , 


யு திட்டிரன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


பாண்டுமைந்தன் , 
கொண்டோன் 


குந்திபுதல்வன் , 


மெய்ம்மைவிரதமாக் 


துரியோதனன் 


மருவுகாத்தாரிமைந்தனந்தியாவர்த்தத்தாமன் 
அரவுயர்த்தவன்வணங்காமுடியினனரசர்மன்னன் 
உரைகெழுசுயோதனன்கண்ணொன்றுமில்லாதோனான 
திருதராட்டிரன்றன் செல்வன்சீர்த்துரியோதனன்பேர் 


116 மருவுகாந் தாரி மைந்தன் 

நந்தியா வர்த்தத் தாமன் 
அரவுயர்த் தவன் ,வணங்கா 

முடியினன் , அரசர் மன்னன் 


277 


சூடாமணி 


தேவப்பெயர்த் 


செய்யுள் -116 


உரைகெழு சுயோதனன் , கண் 

ஒன்றுமில் லாதோன் ஆன 
திருதராட் டிரன் தன் செல்வன் 

சீர்த்துரி யோதனன் பேர் 


பெ , பொ . விளக்கம் : 


துரியோதனன் - துக்கத்தோடு தாக்கப்படுவோன் 
காந்தரிமைந்தன் - காந்தாரி மகன் 
நந்தியாவர்த்தத்தாமன் - நந்தியாவட்டை மாலையை அணிந்தவன் 
அரவுயர்த்தவன்- பாம்பு எழுதிய கொடியை உயர்த்தியவன் 
வணங்காமுடியினன் - எவரையும் வணங்காத தலைமுடியை உடையவன் 
அரசர்மன்னன் - அரசர்க்கெல்லாம் அரசன் 
சுயோதனன் -இன்பத்தோடு பொருபவன் 
திருதராட்டிரன் தன் செல்வன் - திருதராட்டிரன் மகன் 
உரைகெழு -புகழ் மிகுந்த 


ஒப்பீடு 


சூடாமணி - 116 


திங்கலம் -740 


கயாதரம் 


நாமதீபம் -- 142 


துரியோதனன் 7 
காந்தாரிமகன் 


வளம்புரித்தார்சூடி 


துரியோதனன் 1-7 துரியோதனன் 1-4 
காந்தாரிமைந்தன் காந்தாரி செம்மல் 
நந்தியாவர்த்தத் 
தாமன் 

பன்னக 
அரவுயர்த்தவன் முயர்த்தோன் 
வணங்கா 

வணங்கா 
முடியினன் 

முடியோன் 
அரசர் மன்னன் மன்னர்மன்னவன் 
சுயோதனன் 
திருதராட்டிரன் 
தன் செல்வன் 


நாகக்கொடியோன் 
வணங்கா 
முடியான் 


சுயோதனன் 
கண்ணில் 
கோமகன் 


| 


விகை பிங் ; 


நாம . 


208 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 116 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 116 ல் 


உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் ; 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


அரவுயர்த்தவன் , 


வணங்காமுடியினன் , 


அரசர்மன்னன் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை 


ச 


வட சொற்கள் : 


துரியோதனன் , 


சுயோதனன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


நந்தியாவர்த்தத்தாமன் , 


காந்தாரிமைந்தன் , 
தன்செல்வன் 


திருதராட்டிரன் 


கன்னன் , வீமன் 


கடுங்கதிர்மதலைவீசுங்கவசகுண்டலனே கச்சை 
நெடுங்கொடியினன்கானீனனீனங்கர்கோமான்கன்னன் 
மடங்கலின் கொடியோன் வெய்யமாருதிவாயுமைந்தன் 
இடிம்பைதன்கொழுநன்வீமன்கதாயு தனென்றுமேற்கும் 


- 


11. கடுங்கதிர் மதலை , வீசும் 

கவசகுண் டலனே கச்சை 
நெடுங்கொடி யினன் , கா னீனன் 

நீள் அங்கர் கோமான் கன்னன் 


279 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -1 i7 


மடங்கலின் கொடியோன் , வெய்ய 

மாருதி , வாயு மைந்தன் 
இடிம்பைதன் கொழுநன் , வீமன் 

கதாயுதன் என்றும் ஏற்கும் 


* . 


பெ . பொ . விளக்கம் : 


கன்னன் - குண்டலம் பொருந்திய காது உடையவன் 
கதிர்மதலை - கதிரவன் மகன் 
கவசகுண்டலன் - கவசமும் குண்டலமும் உடையவன் 
கச்சைக் கொடியினன்-யானைக்குக் கட்டும் 

கச்சைத்தோல் 
கொடியை உடையவன் 
கானீனன் - கன்னிப்பெண் பெற்ற பிள்ளை 
அங்கர் கோமான் - அங்க நாட்டுக்கு அரசன் 


எழுதிய 


வீமன்- அச்சம் தரும் உருவத்தை உடையவன் 
மடங்கல் கொடியோன் - அரிமா எழுதிய கொடியை உடையவன் 
மாருதி - காற்றின் மகன் 
இடிம்பை கொழுநன்-இடிம்பைக்குக் கணவன் 
கதாயுதன் - கதை என்னும் போர் ஆயுதத்தை உடையவன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 117 


பிங்கலம் - 741-742 


கயாதரம் - 


நாமதீபம் - 143-144 


கன்னன் 1-5 
கதிர்மதலை 
கவசகுண்டலன் 
கச்சைக் 

கொடியினன் 
கானீனன் 
அங்கர்கோமான் 


கன்னன் 7 
கதிர் மதலை 
கவசகுண்டலன் 
கச்சைக் 

கொடியோன் 
கானீனன் 
அங்கர்கோமான் 


கன்னன் 6 
பானுமகன் 
கவசகுண்டலன் 
கச்சை 

யுயர்ப்பான் 
கானீனன் 
அங்கர்வேந்து 


|| 


* 
/ 


வீமன் 1-5 
மடங்கற் 
கொடியோன் 


வீமன் 7 
கோளரிக் 
கொடியோன் 


வீமன் 15 
சீயக் 
கொடியோன் 


280 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 117 


மாருதி 


மாருதி 
வாயுமைந்தன் 
இடிம்பை தன் 

கொழுநன் 
கதாயுதன் 


மாருதி 
வாயுமைந்தன் 
இடுமபி 

கொழுநன் 
கதாயுதன் 


1 


இடும்பிமன் 
கதயன் 


மிகை : பிங் : 1 மிகுகொடையாளன் 

2 விருகோதரன் 


கயா : 1 


2 


--- 


நாம் : 


1 


2 காரி , பிரகோதரன் , கடற்கயனப்பன் பார் 
பிளந்தோன் , 

சல்லியனைக் கொன்றோன் 
சுயதோனனைக்கொன்றோன் 

சந்தனைக் 
கொன்றோன் 

கீசகனைக்கொன்றோன் 
இடும்பனைக்கொன்றோன் 

பகனைக் 
கொன்றோன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 117 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கன்னன் , 
கொடியினன் , 
கொழுநன் 


கதிர்மதலை , 
அங்கர்கோமான் , 


கவசகுண்டலன் , 
மடங்கற்கொடியோன் , 


கச்சைக் 
இடிம்பைதன் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


281 


சூ -36 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -117 


வட சொற்கள் : 


கானீனன் , 


வீமன் , 


மாருதி 


மணிப் பவளச் சொற்கள் : 


வாயுமைந்தன் , 


கதாயு தன் 


அருச்சுனன் 


குற்றமில் கிருட்டிணன்பற்குனன்றனஞ்சயன்காண்டீவன் 
வெற்றிசேர்சவ்வியசாகிவீபற்சுவிசயன்பார்த்தன் 
சொற்ற கேசவர்க்குத்தோழன்சுவேதவாகனன்கிரீடி 
அற்றமிலருச்சுனற்கேயமைந்தபேர்பன் னொன்றாமே 


118 குற்றமில் கிருட்டிணன் ,பற் 

குனன் , தனஞ்சயன் ,காண் டீவன் 
வெற்றிசேர் சவ்விய சாசி 

வீபற்சு , விசயன் , பார்த்தன் 
சொற்றகே சவர்க்குத் தோழன் 

சுவேதவா கனன் ,கிரீடி 
அற்றமில் அருச்சு னற்கே 

அமைந்தபேர் பன்னொன் றாமே ! 


பெ . பொ . விளக்கம் : 


அருச்சுனன் - துய செயல் உடையவன் 
கிருட்டிணன் - கரிய நிறம் உடையவன் 


பாடவேறுபாடு 


1. அபிதானம் ஆகும் என்ப இயன்ற டங்களில் ஆசிரியர் பெயர்களின் 
கூட்டெண்ணிக்கை கூறுவர் . பன்னொன்று என்னும் கூட்டெண் அறிவிக்கும் 
பாடம் தள்ளுதற்குரியது அன்று . 


282 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 118 


பற்குனன் -உத்திர நாளில் பிறந்தவன் 
தனஞ்சயன்-வெற்றியையே செல்வமாக உடையவன் 
காண்டீவன் - காண்டீவம் என்னும் வில்லை உடையவன் 
சவ்விய சாரி- இடக்கையாலும் அம்பு எய்யும் ஆற்றல் உடையவன் 
வீபற்சு -வெற்றி பெறும் எண்ணத்தின் மேலிட்டவன் 
விசயன் - வெற்றியில் சிறப்பானவன் 
பார்த்தன் - பிருதையின் மகன் 
கேசவர்க்குத் தோழன் - கண்ணனுக்கு நண்பன் 
சுவேதவாகனன் - வெள்ளைக் குதிரையை ஊர்தியாக உடையவன் 
கிரீடி -சிறப்பான அரசமுடி அணிந்தவன் 
அற்றம் இல் - குறை இல்லாத 
பன்னொன்று - பதினொன்று 

ஒப்பீடு 


சூடாமணி - 118 


பிங்கலம் - 743 


கயாதரம் 


நாமதீபம்- 145 


அருச்சுனன் 14 
கிருட்டிணன் 
பற்குணன் 
தனஞ்செயன் 


.. 


... 


அருச்சுனன் 1-11 அருச்சுனன் 1-15 
கிருட்டிணன் 

கிருட்டிணன் 
பற்குனன் பாற்குனன் 
தனஞ்சயன் 

தனஞ்சயன் 
காண்டீவன் 

காண்டீபன் 
சவ்வியசாசி 

சவ்வியசாசி 
வீபற்சு 

வீபற்சு 
விசயன் 

விசயன் 
பார்த்தன் 

பார்த்தன் 
கேசவர்க்குத் கிருட்டிண 
தோழன் 

சகாயன் 
சுவேதவாகனன் சுவேதவாகனன் 
கிரீடி 

கிரீடி 


| 


- 


விசயன் 
பார்த்தன் 
கண்ணன் 

மைத்துனன் 
சுவேதன் 


. 


கிரீடி 


- 


மிகை பிங் ; சுரேந்திரன்மைந்தன் , 

வானரக்கொடியோன் , 


மாதவிகொழுநன் 
ஆண் தொழில்மைந்தன் 


கயா : 


விண் நிறை 


நாம : காவெரித்தோன் ,, 

அனுமதுவசன் , 
சேய் , ஈசன்முடிமேல் அடித்தோன் , 


சைவன் 


283 


சூடாமணி 


தேவப்பெயாத 


செய்யுள் -118 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 118 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரிய வை : 


வடசொற்கள் : 


அருச்சுனன் , கிருட்டிணன் , 
காண்டீவன் , சவ்வியசாசி , வீபற்சு , 
சுவேதவாகனன் , கிரீடி 


பற்தனன , 

விசயன் , 


தனஞ்சயன் 
பார்த்தன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


கேசவர்க்குத்தோழன் 


சேரன் 
வில்லவன் கொங்கன்வஞ்சிவேந்தனேபோந்தின்றாரோன் 
கொல்லிவிற்பன் குடக்கோக்குட்டுவன்குடகன் கோதை 
மல்லல் சேருதியன்வானவரம்பனேமலயமானே 
செல்லறீர்பொருநையாற்றோன் சேரலன் சோன்பேரே 


119 வில்லவன் , கொங்கன் , வஞ்சி 

வேந்தனே போந்தின் தாரோன் 
கொல்லிவெற் பன் , கு டக்கோக் 

குட்டுவன் , குடகன் , கோதை 


284 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 119 


மல்லல்சேர் உதியன், வான 

வரம்பனே மலய மானே 
செல்லல் தீர் பொருனை ஆற்றோன் 

சேரலன் சேரன் பேரே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


சேரன் - சேரர் குலத்தவன் 
வில்லவன் -வில்கொடியை உடையவன் 
கொங்கன்- கொங்க நாட்டைக் கொண்டவன் 
வஞ்சி வேந்தன் - வஞ்சி நகரத்தைத் தலைநகராகக் கொண்ட மன்னன் 
போந்தின் தாரோன் - பனம்பூ மாலையை அணிந்தவன் 
கொல்லிவெற்பன் - கொல்லி மலையை உடையவன் 
குடக்கோ - மேற்கு நாட்டுத்தலைவன் 
குட்டுவன் - குட்டநாடு உடையவன் 
குடகன் - குடக நாடு உடை பவன் 
கோதை- குற்றமற்ற சிறப்புடையவன் 
உதியன் -உயர்ந்தெழுந்த தோற்றத்தவன் 
வானவரம்பன் -வான் உயர்ந்த மலை வரை தன் நாட்டு எல்லையை 

விரித்தவன் 
மலயமான் - மலயமா நாட்டை உடையவன் 
பொருனை ஆற்றோன் - ஆன் பொருனை ஆற்றை உடையவன் 
சேரலன் - எவராலும் சேரப்படுபவன் 
மல்லல் சேர்- வலிமை பொருந்திய 
செல்லல் தீர்- துன்பத்தைத்தீர்க்கும் 


ஒப்பீடு 


சூடாமணி -119 


பிங்கலம் -745 


கயாதரம் -92 


நாமதீபம் - 148 


சேரன் 1-14 
வில்லவன் 
கொங்கன் 
வஞ்சிவேந்தன் 
போந்தின் 
தாரோன் 


சேரன் 1-17 
வில்லவன் 
கொங்கன் 
வெஞ்சிவேந்தன் 
போந்தின் 
கண்ணியன் 


சேரன் 16 

சேரன் 13 
வில்லவன் 

வில்லவன் 
சொங்கன் 

கொங்கன் 
வஞ்சிவாய்ந்தபதி வஞ்சிவேந்து 
போந்தடர்க் 
கண்ணியன் போதன் 


பனம் 


285 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 119 


கொல்லி 
வெற்பன் 


கொல்லிச் 
சிலம்பன் 


கொல்லிப் 
பொருனை 
மன்னன் : 


குடக்கோ 
குட்டுவன் 


குடநாடன் 
குட்டுவன் 


குட்டுவன் 


குட்டுவன் 
குடகன் 


குடகன் 


கோதை 


கோதை 


கோதை 


உதியன் 
வானவரம்பன் 


கோதை 
உதியன் 
வானவரம்பன் 
மலயமான் 
பொருனை 
ஆற்றோன் 


உதியன் 
வானவரம்பன் 
மலையமான் 
பொருனைத் 
துறைவன் 


உதியன் 
வானவரம்பன் 
மலையமான் 
பொருனைத்தென் 
குன்றாற்றாதி 
பதி 
சேரலன் 


சேரலன் 


சேரலன் 


பொறையன் , 


வானவன் , 


மிகை பிங் : பூழியன் , 
மலையன் 


கோளன் 


கயா : 


கேரளன் , 


பூழியன் , 


குருநாடன் 


பொன் 


வானவன் 


நாம் ; 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 119 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வில்லவன் - சுலி - 35-14 , குட்டுவன் -சிறுபாண் 49 
உ தியன் - நற் - 113-9 வானவரம்பன் - பதி - 58-12 


கோதை-முருகு 200 


பிற தமிழ்ச் சொற்கள் 


சேரன் , கொங்கன் , 
கொல்லிவெற்பன் . குடக்கோ , 
யாற்றோன் , சேரலன் 


வஞ்சிவேந்தன் , போந்தின் தாரோன் 
குடகன் , மலயமான் பொருனை 


286 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 119 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை .: 


குடக்கோ , 


குடகன் 


வட சொற்கள் : 


அடு 


பணிப்பவளச் சொற்கள் 


-- 


சோழன் 


நேரியன் சென்னிபொன்னித்துறைவனே ேநரிவெற்பன் 
ஆரின்மாலையனே கிள்ளிப்பயனே கோழிவேந்தன் 
சீரியவளவன் மிக்கசெம்பியன்புலியுயர்த்தோன் 
சூரியன் புனனாடன்கோச்சோழன்மாலென்றுஞ்சொல்லும் 


120 நேரியன் , சென்னி , பொன்னித் 

துறைவனே நேரி வெற்பன் 
ஆரின்மா லையனே கிள்ளி 

அபயனே கோழி வேந்தன் 
சீரிய வளவன் மிக்க 

செம்பியன் புலிஉ யர்த்தோன் 
சூரியன் , புனல் நா டன் , கோச் 

சோழன் , மால் என்றும் சொல்லும் 


பெ . பொ . விளக்கம் : 


சோழன் - சோழர் குடியினன் 
நேரியன் - நேரிமலையை உடையவன் 
சென்னி - தலைமைச்சிறப்பு உடையவன் 
பொன்னத்துறைவன் பொன்னி ஆற்றுத்துறையை உடையவன் 
ஆரின் மாலையன் -ஆத்தி மாலையை அணிந்தவன் 
கிள்ளி -உழவுத்தொழில் குடித்தலைவன் 


287 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 120 


அபயன்- அச்சம் இல்லா தவன் 
கோழிவேந்தன் -உறையூரைத் தலை நகராகக் கொண்ட மன்னன் 
வளவன் - வயல் , வளப்பமான நாட்டை உடையவன் 
செம்பியன்- செம்பு போன்ற கோட்டையை உடையவன் 
புலிஉயர்த்தோன் -புலிக்கொடியை உயர்த்தினவன் 
சூரியன் -கதிரவன் போன்ற சிறந்த குடியிற் பிறந்தவன் 
புனல் நாடன் - நீர்வளம் பொருந்திய நாட்டை உடை யவன் 
மால் -பெருமை உடையவன் 


ஒப்பீடு 


சூடாமணி -120 


பிங்கலம் - 747-748 


கயாதரம் - 93 


நாமதீபம் --147 


சோழன் 14 


சோழன் 1-14 
நேரியன் 
சென்னி 
பொன்னித் 

துறைவன் 
நேரிவெற்பன் 


சோழன் 1- 15 

சோழன் 15 
நேரியன் 
சென்னி 

சென்னி 
பொன்னித் 

பொன்னிக் 
துறைவன் 

துறைவன் 
நேர் வெற்பன் நேரிச்சிலம்பன் 
ஆரின்கண்ணியன் 


சென்னி 
பொன்ளித் 

துறைவன் 
நேரிவெற்பன் 
ஆர்த்தாமன் 


ஆரின் 
மாலையன் 


கிள்ளி கிள்ளி 

கிள்ளி 
அபயன் அபயன் அபையன் 

அபயன் 
கோழிவேந்தன் கோழிவேந்தன் கோழிப்பதியோன் கோழிக்கோன் 
வளவன் வளவன் வளவன் 

வளவன் 
செம்பியன் செம்பியன் செம்பியன் 

செம்பியன் 
புலி உயர்த்தோன் புலிக்கொடி போன் புலிக்கொடியோன் புலிக்கொடியோன் 
சூரியன் சூரியன் 

இரவிகுலத்தவன் சூரியன் 
புனல்நாடன் புனல் நாடன் புனல் நாடன் புனல் நாடன் 
மால் மால் 

மால் 


மிகை: பிங் : 


கயா . 


அனகன் , 


ஆரியன் , 


, 


கன்னி , 


நரபதி 


நாம : 


288. 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 120 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 120 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


சோழன் - அகம் - 141-23 

சென்னி - முருகு 85 
வளவன் - புறம் - 34-16 

செம்பியன் -சிறுபாண் 82 


கிள்ளி - முருகு 22 
மால் - முருகு 12 


பிற தமிழ்ச் சொற்கள் 


ஆரின் 


நேரியன் , பொன்னித்துறைவன் , நேரிவெற்பன் 
மாலையன் , கோழிவேந்தன் , புலிஉயர்த்தோன் , 
புனல் நாடன் 


சூரியன் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


வளவன் 


வட சொற்கள் : 


அபயன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


பாண்டியன் 


செழியனேகூடற்கோமான்றென்னவன்வேம்பின்றாரோன் 
வழுதியே குமரிச்சேர்ப்பன்வைகையந்துறைவன்மாறன் 
விழைவுறுபொதியவெற்பன் மீனவன்கை தவன்சொற் 
பழையபஞ்சவனேவெய்யகௌரியன்பாண்டியன் பேர் 


121 செழியனே கூடற் கோமான் 

தென்னவன் , வேம்பின் தாரோன் 
வழுதியே குமரிச் சேர்ப்பன் 

வைகை அம் துறைவன் , மாறன் 


289 


சூ -37 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 121 


விழைவுறு பொதிய வெற்பன் 

மீனவன் , கைத வன் , சொல் 
பழையபஞ் சவனே வெய்ய 

கௌரியன் பாண்டி யன்பேர் 


பெ . பொ . விளக்கம் : 


பாண்டியன் - பண்டைக் குடியாகிய பாண்டிய குடியில் பிறந்தவன் 
செழியன் - செழிப்பான நாட்டை உடையவன் 
கூடல் கோமான்- மதுரைக்கு அரசன் 
தென்னவன்- தென் நாடு உடையவன் 
வேம்பின் தாரோன் - வேப்ப மாலையை அணிந்தவன் 
வழுதி - குற்றமற்ற சிறப்பு உடையவன் 
குமரிச் சேர்ப்பன் - கன்னியாகுமரிக் கடல் கரைவரை ஆள்பவன் 
வைகையம் துறைவன் வைகை ஆற்றுத் துறையினன் 
மாறன் - பகைஞர் மாறுபாட்டில் வல்லவன் 
பொதிய வெற்பன்-பொதிய மலையை உடையவன் 
மீனவன் - மீன் கொடியை உடையவன் 
கைதவன் - ஒழுக்கத்தை மிகுதியாகக் கொண்டவன் 
பஞ்சவன் - புகழ் பரவப் பெற்றவன் 
கௌரியன் - பகைவர்க்குக் கேடு செய்பவன் 


விழைவு உறு -விரும்பத்தக்க 
வெய்ய-கடுமையான 


ஒப்பீடு 


சூடாமணி - 121 


பிங்கலம் - 750 


கயாதரம் - 94 


நாமதீபம் -146 


பாண்டியன் பாண்டியன் 
1-13 1-13 பாண்டியன் 16 

பாண்டியன் 16 
செழியன் செழியன் செழியன் 

செழியன் 
கூடற்கோமான் கூடற்கோமான் கூடற்கொருகோன் மதுரைமன் 
தென்னவன் தென்னவன் தென்னவன் 

தென்னன் 
வேம்பின் 

வேம்பின் 
தாரோன் 

கண்ணியன் நிம்பத்தாரன் வேம்பன் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 121 


வழுதி 


வழுதி 

வழுதி 
குமரித்துறைவன் குமரியன் 


வைகைக்குமன் 
மாறன் 


வைகையான் 
மாறன் 


வழுதி 
குமரிச்சேர்ப்பன் 

குமரிச்சேர்ப்பன் 
வைகையந் 

வைகைத் 
துறைவன் 

துறைவன் 
மாறன் 

மாறன் 
பொதியவெற்பன் மலையப் 

பொருப்பன் 
மீனவன் 

மீனவன் 
கைதவன் 

கைதவன் 
பஞ்சவன் 

பஞ்சவன் 
கெளரியன் 

கௌரியன் 


மலை பன் 
மீனவன் 
கைதவன் 
பஞ்சவன் 
கௌரியன் 


தென்கிரீயான் 
மீனவன் 
கைதவன் 
பஞ்சவன் 
கவுரியன் 


மிகை : பிங் : 


கயா : தமிழ்நாடன் , 


பூழியன் 


நாம : செந்தமிழ் நாட்டான் , 


தாம்பிர தீரன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 121 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பாண்டியன் - அகம் - 201-3 

வழுதி - நற் - 150-4 
பரி - தி - 2-46 


செழியன் -சிறுபாண் 65 
மாறன் - மதுரை 772 


தென்னவன் 
பஞ்சவன் - 


மதுரை 40 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கடற்கோமான் , 
வைகையந்துறைவன் . 


வேம்பின் தாரோன் , குமரிச்சேர்ப்பன் 
பொதியவெற்பன் , மீனவன் , கை தவன் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


தென்னவன் 


291 


தேவப்பெயர்த 


சூடாமணி 


செய்யுள் -121 


வட சொற்கள்: 


பஞ்சவன் . 


கௌரியன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


குறுநில மன்னர் 
அமைச்சர் 


குறும்பரேயரட்டர்வேளிர் குறுநிலமன்னராகும் 
செறிந்திடும்புரோசரும்பேர்தேர்ச்சியிற்றுனைவாரண்ணர் 
உறைந்திடுநூலோர்சூழ்வோருழையர்மந்திரரே நீதி 
அறிந்திடுமுதுவர்முன்னோரமாத்தியரமைச்சர் நாமம் 


122 குறும்பரே அரட்டர் , வேளிர் 

குறுநில மன்னர் ஆகும் 
செறிந்திடும் புரோசரும் பேர் 

தேர்ச்சியில் துணைவர் , எண்ணர் 
உறைந்திடு நூலோர் , சூழ்வோர் 

உழையர் , மந் திரரே நீதி 
அறிந்திடு முதுவர் , முன்னோர் 

அமாத்தியர் அமைச்சர் நாமம் 


பெயார்ப் பொருள் விளக்கம் : 


குறுநில மன்னர் -சிறிதளவே நில ஆட்சிகொண்ட மன்னர் 
குறும்பர் - சிறு சிறு பூசல் செய்பவர் 
அரட்டர் - சிறு சிறு அச்சுறுத்தல் தருபவர் 
வேளிர் - வேளாளர் வழி வந்தவர் 
புரோசர் - மிகத்திறமை உடையவர் 


அமைச்சர் - அரசின் அமைவுகளை நடத்துபவர் 
தேர்ச்சித்துணைவர் - தேர்ந்து முடிவெடுக்கத் துணையானவர் 
எண்ணர் எண்ணித் துணிபவர் 
நூலோர் - ஆட்சி நூலறிவு உடையவர் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -122 


சூழ்வோர் - ஆராய்பவர் 
உழையோர் - மன்னனுக்கு அணுக்கமாயிருப்பவர் 
மந்திரர் - கருத்து கலத்தற்கு உரியவர் 
முதுவர் - முதிர்ந்த அறிவினர் 
முன்னோர் - மன்னனால் ஆட்சி முன்னவராக அமைக்கப்படுபவர் 
அமாத்தியர் - மன்னனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் 


ஒப்பீடு 
சூடாமணி -122 பிங்கலம் -- 753 , 754 , 839 , 840 கயாதரம் -95 நாமதீபம் -137 


குறுநில 


குறு நில 

குருநில 
மன்னர் 1-4 மன்னர் 1-3 மன்னன் 1-4 

குறு நிலக்கோ 5 
குறும்பர் குறும்பர் குறும்பர் 

குறும்பர் 
அரட்டர் 

அட்டர் 

அரட்டர் 
வேளிர் வேளிர் வேளிர் 

வேளிர் 
புரோசர் புரோசர் புரோசர் 

புரோசர் 
அமைச்சர் 1-9 * அமைச்சர் - 11 அமைச்சர் 3 - 4 

அமைச்சர் 9 
தேர்ச்சித் தேர்ச்சித் தேர்ச்சித் 
துணைவர் துணைவர் - துணைவர் 

தே . துணை 
எண்ணர் எண்ணர் 

எண்ணன் 

நுண்ணூல் 
நூலோர் நூலோர் 

வாக்கினர் 

தூலோன் 
சூழ்வோர் சூழ்வோர் 

சூழ்வோன் 
உழையர் உழையோர் 

உழையன் 
மந்திரர் * மந்திரியர் 

மந்திரி 
முதுவர் 

முதுவர் 
முன்னோர் முன்னோர் 

முன்னோன் 
அமாத்தியர் 

அமாத்தியர் அமாத்தியன் 


YN 


** . 


பாடவேறுபாடு 


இப்பெயர்கள் நான்கும் மந்திரியர் பொருட்பெயரிலும் மற்றவை மந்திரித் 
தலைவர் என்ற பொருட்பெயரிலும் உள்ளன் . இரண்டிலும் அமைச்சர் 


உள்ளது 


1 இப்பெயர்கள் மந்திரி தந்திரி எனும் பொருட்பெயரில் உள்ளன . 


293 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 122 


மிகை பிங் : 1 


--- 


2 குரவர் , 


மூத்தோர் , 


நூல்வல்லோர் 


கயா .. 


1 


2 ஏனாதி , 


காவிதி 


மந்திரிதந்திரி 


நம : 


1 


2 . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 122 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வேளிர் 


குறுநிலமன்னன் - மதுரை 776 குறும்பர் - புறம் - 293-2 
மதுரை -55 உழையர் - முல் 66 முன்னோர் -பதி -53-12 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


தேர்ச்சித்துணைவர் , 


எண்ணர் 


அரட்டர் , அமைச்சர் , 
நூலோர் , 

சூழ்வோர் , முதுவர் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


அமைச்சர் , 


தேர்ச்சித்துணைவர் , 


சூழ்வோர் 


உழையர் 


வடசொற்கள் : 


புரோசர் , 


மந்திரர் , 


அமாத்தியர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


294 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 123 


படைத்தலைவர் நிமித்திகன் 

கணக்கர் வழியினர் . பரிவாரம் 
பெருகியபொருநன்சேனாப திபடைத்தலைவன்பேரே 
*வருநிமித்திகன் பேர்சாக்கைவள்ளுவனென்றுமாகும் 
கருதுகாவி தியரென்பகணக்கர் தமவழியினுள்ளார் 
பரவியபரிவாரப்பேர்பரியாளமென்னலாமே 


123 பெருகிய பொருநன் , சேனா 

பதிபடைத் தலைவன் பேரே 
வருநிமித் திகன்பேர் சாக்கை 

வள்ளுவன் என்றும் ஆகும் 
கருதுகா விதியர் என்ப 

கணக்கர் தம் வழியில் உள்ளார் 
பரவிய பரிவா ரப்பேர் 

பரியாளம் என்னல் ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


பொருநன் -ஒத்த வலிமை உடையவருடன் போரிடுபவன் 
சேனாபதி- ( சேனை - பதி ) படைத்தலைவன் 


நிமித்திகன் - வருவது உரைப்போன் 
சாக்கை ( உசா - கை ) - உள்ளார்ந்த கருத்துக்கள் உசாவப்படுபவன் 
வள்ளுவன் -முன்கூட்டிக்கருத்தறிவிக்கும் அறிவு வளம் உடையவன் 


கணக்கர் தம் வழியின் உள்ளோர் - அரசர் ஆணை ஓலை எழுதுபவரின் 

துணையாளர் 
காவிதியர்- காவிதிப்பட்டம் உடையவர் 


பரிவாரம் அரசனை ஆட்சித் துணைக்குச் சுற்றிச் சூழ்ந்திருப்போர் 
பரியாளம் - சூழ்ந்து நிற்கும் குழு 


பாடவேறுபாடு 


உசாக்கை சாக்கை ஆகியது என்பார் சுன்னாகம் அ . குமாரசுவாமிப் புலவர் . 


295 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 123 


ஒப்பீடு 


சூடாமணி : -- 123 பிங்கலம் - 844 , 843 , 845 கயாதரம் - 95 


நாமதீபம் -138 


படைத் 

போர்த் 
தலைவன் 1-2 

தலைவர் 1-1 
பொருநன் பொருநர் 
சேனாபதி 


தலைமை 

பெற்றோர் 2 
பொருநர் 


** 


" 
ச 


நிமித்திகன் 1-2 
சாக்கை 

சாக்கை 
வள்ளுவன் வள்ளுவன் 


நிமித்தன் 3 
சாக்கை 
வள்ளுவன் 


கணக்கர்தம் 
வழியினுள் 
ளோர் 1-1 
காவிதியர் 


கணக்கன் 3 


காவிதி 


பரிவாரம் 1-1 
பரியாளம் 


பரிவாரம் 1-1 
பரியாளம் 


பரிவாரம் 2 
பரியாளம் 


பரிவாரன் 2 
பரியாளன் 


மிகை பிங் ; 1 

3 


2 கருமத்தலைவன் 
4 


|||| 


காயா : 


--- 


1 
3 


2 
4 


-- 


நாம் : 1 

கரணிக்கன் 


2 
4 


|| 


3 . 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 123 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பொருநன் - நற் - 18-4 


295 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 122 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


படைத்தலைவன் , 
கணக்கர் தம்வழியினுள்ளார் , 


நிமித்திகன் , 
காவி தியர் , 


சாக்கை , 
பரிவாரம் , 


வள்ளுவன் 
பரியாளம் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


காவிதியர் , 


பரிவாரம் , 


பரியாளம் 


வடசொற்கள் : 


சேனாபதி 


மணிப்பவளச் சொற்கள் : 


முதல் , இடை , கடை 
வள்ளல் எழுவர் 


முதல் -இடை எழுவர் 


மிக்கசெம்பியனேகாரிவிராடனே நிருதிதானும் 
தக்கதுந்துமாரிதானுஞ்சகரனு நளனுந்தாமுன் 
அக்குரன் சந்திமானோடந்திமான்சிசுபாலன்னே 
வக்கிரன்கன்னன் சந்தனிடைவள்ளல்வகுத்தவாறே 


124 மிக்கசெம் பியனே காரி 

விராடடனே நிருதி தானும் 
தக்கதுந் துமாரி தானும் 

சகரனும் நளனும் தாம்முன் 
அக்குரன் , சந்தி மானோ 

டந்திமான் சிசுபா லன்னே 
வக்கிரன் , கன்னன் , சந்தன் 
இடைவள்ளல் வகுத்த 

297 


தவாறே 


சூ -28 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -124 


G ) . பொ . விளக்கம் : 


செம்பியன்- சோழமன்னன் சிபி 
காரி - சகாரி எனப்படுவான் (சகனுக்குப் பகைவன் ) 
விராடன் - புகழ்பெற்றவன் ( மச்ச நாட்டரசன் ) 
நிருதி - தென்மேற்குத் திசைக்கு உரியவன் 
துந்துமான் - இனிமையும் அழகும் உடையவன் ( சூரியகுலத்துக் குவலயாச் 

சுவன் மகன் ) 
சகரன் -நஞ்சுடன் பிறந்தவன் என்பர் ( சூரிய குலத்து வாகுவன் மகன் 
அசிதன் மகன் என்றும் குறிப்பர் ) 
நளன் - ஒளி உடையவன் ( நிடதநாட்டு மன்னன் 


இவ்வெழுவரை வரையறையின்றிக் கொடுப்பவர் என்றார் 


அக்குரன் - கொடுமை அற்றவன் (கண்ணனின் சிறிய தந்தை ) 
சந்திமான் - காலையிலும் மாலையிலும் ஈகைப்பெருமகன் ( ஒரு வேடர் 

தலைவன் ) 
அந்திமான் -காலையிலும் மாலையிலும் ஈகைப்பெருமகன் 
சிசுபாலன் - குழந்தைகளைப் பாதுகாப்பவன் ( கண்ணனின் மைத்துனன் ) 
வக்கிரன் - மாறுபாடுள்ளவன் ( தந்தவக்கிரன் என்பர் ) 
கனனன் - கன்னி பெற்ற பிள்ளை ( குந்தி மகன் ) 
சந்தன் - இனிமையானவன் ( அரிச்சந்திரன் என்பர் ) 


இவ்வெழுவரை இல்லையென்று இரப்போர்க்குக் கொடுப்பவர் என்றார் 


கடை எழுவர் 

பாரியாயெழிலிநள்ளிபசுந்தொடைமல பன் பேகன் 
ஓரியேகடையிலுற்றோருறுபொருடண்டாதீந்தும் 
வாரியிலிரந்தோர்க்கிட்டுவளர்புகழ்து திக்கவீந்தும் 
பேரியல்வையமெண்ணப்பெற்றனர்முப்பாலாரும் 


125 பாரி , ஆய் , எழிலி , நள்ளி 

பசுந்தொடை மலயன் , பேகன் 
ஓரியே கடையில் உற்றோர் 

உறுபொருள் தண்டா தீந்தும் 


298 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 


125 


வாரியில் இரந்தோர்க் கிட்டு 

வளர் புகழ் துதிக்க ஈந்தும் 
பேரியல் வையம் எண்ணப் 

பெற்றனர் முப்பா லாரும் 


பெ . பொ . விளக்கம் : 


பாரி- நிலம் உடையவன் ( பறம்புமலைத் தலைவன் ) 
ஆய் - தாய் போன்றவள் ( ஆய் அண்டிரன் ) 
எழிலி- எழில் உடையவன் ( குதிரைமலைத் தலைவன் எழினி அதியமான் ) 
நள்ளி- நட்டப்டெருமை உடையவன் (கண்டீரக்கோப்பெருநள்ளி ) 
மலயன் - மலை நாட்டவன் ( மலையமான் திருமுடிக்காரி ) 
பேகன் - ( பே -பெருமை கல் - மலை ) பெருங்கல் நாடன் ( ஆவியர் 

பெருமகன் ) 
ஓரி - நீல நிறத்து ஓரி என்னும் குதிரையை உடையவன் ( கொல்லிமலை 
வல்வில் ஓரி ) 


இவ்வெழுவரைப் புகழ்வோர்க்குக் கொடுப்பவர் என்றார் 
பசுமை தொடை - அழகிய தொடையலை அணிந்த 
கடை- கடை . எழுவர் 
தண்டாது- தடையின்றி 
வாரி இல்- ( வாரி- தடை ) தடை... இல்லாமல் 
பெருமை இயல் வையம் - பெருமையுடன் இயங்கும் உலகத்தாரால் 
மூன்று பாலார் - முன் , இடை , கடை என்னும் மூன்று பகுப்புற்ற வள்ளலரர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 124 , 125 


பிங்கலம் 


கயாதரம் 


நாமதம்-149 , 150 


முன்வள்ளல் 1-7 
செம்பியன் 
காரி 
விராடன் 

இல்விரு பனுவல்களிலும் மூவகை 
நிருதி 

வள்ளல்களின் பெயர்கள் இல்லை 
துந்துமாரி 


ஆதிவள்ளல் 1 ... 7 
சென்னி 
காரி 
வீராடன் 
நிருதி 
துந்துமாரி 


299 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 125 


சகரன் 
நலன் 


சகரன் 
நளன் 


இடை 

வள்ளல் 1-7 
அக்குரன் 
சந்திமான் 
அந்திமான் 
சிசுபாலன் 
வக்கிரன் 
கன்னன் 
சந்தன் 


இடை 

வள்ளல் 1-7 
அக்குரன் 
சந்திமான் 
அந்திமான் 
சிசுபாலன் 
வக்கிரன் 
கன்னன் 
சந்தன் 


பின் 

வள்ளலோர் 
பாரி 


கடையில் 

உற்றோர் 1-7 
பாரி 
ஆய் 
எழிலி 
நள்ளி 
மலயள் 
பேகன் 
ஓரி 


5 


எழிலி 
நள்ளி 
மலையன் 
பேகன் 
ஓரி 


2 


மிகை : பிங் : 1 - 


2 


3 


-- 


| 


கயா . 


1 


2 


3 


* 


நாம் : 


1 


2 


3 பசுந்தொடை 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 124 , 125 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


செம்பியன் -சிறுபாண் 82 காரி -சிறுபாண் 95 

அக்குரன் - 
பதி - 14-7 

பாரி - சிறுபாண் 91 ஆய் - பொருந 14 எழிலி - முல் 5 
நள்ளி -சிறுபாண் 107 பேகன் -சிறுபாண் 87 

ஓரி - பொருந 164 . 


300 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 125 


பிற தமிழ்ச் சொற்கள் 


கன்னன் , 


கடையில் உற்றோர் 


முன்வள்ளல் ., இடைவள்ளல் , 
மலயன் , அந்திமான் , சந்திமான் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


வட சொற்கள் : 


சகரன் , 


விராடன் , நிருதி . துந்துமாரி , 
அக்குரன் ., சிசுபாலன் , 

வக்கிரன் , 

சந்தன் 


நளன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


வணிகர் 


இளங்கோக்கள் மன்னர் பின்னரிப்பரெட்டியரே நாய்கர் 
வளம்பெறுவணிகர் தல்லான்காவலருழவர்மற்றும் 
விளங்கியபரதர்மேயவினைஞர் செட்டியர்பன்னொன்றும் 
உளங்கெழுவைசியர் பேராமுறுசிரேட்டிகளுமாகும் 


1:26 1 இளங்கோக்கள் , மன்னர் பின்னர் 

இப்பர் , எட் டியரே நாய்கர் 
வளம்பெறு வணிகர் , நல்லான் 

காவலர் , உழவர் மற்றும் 
விளங்கிய பாதர் , மேய 

வினைஞர் , செட் டியார் , பன் னொன்றும் 
உளம்கெழு வைசியர் பேராம் 

உறுசிரேட் டிகளும் ஆகும் 


-- 


பாடவேறுபாடு 


1 , 2 126 இன் மாற்றுருவப் பாடலும் , 127 இற்கு வேற்றுப் பாடலும் இரண்டு 

ஏடுகளில் உள்ளன . ஆய்வுரையில் இவை பற்றிய விளக்கம் உள்ளது . 


301 


கன் 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 126 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


வைசியர்- தொழிலில் ( பிரவேசிப்பவர் ) புகுபவர் 
இளங்கோக்கள்- இளவரசர் போன்றே தலைமையேற்க, உரியவர் 
இப்பர்- மன்னர்க்கு அடுத்தவர் 
எட்டியர் - மன்னர் வழங்கும் எட்டிப்பட்டம் பெறுதற்கு உரியவர் 
நாய்கர் - தலைமை உடையவர் 
வணிகர் -வளப்பந்தரும் தொழில் செய்பவர் 
ஆன் காவலர் -ஆக்களைக் காப்பவர் 
உழவர் - உழுதொழிலுக்கு உரியவர் 
பரதர்- கடலிற்சென்று தொழில் செய்தற்கு உரியவர் 
செட்டியார் - செட்டாக வாழ்பவர் 
சிரேட்டியர்- சிறப்புள்ளவர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 120 


நீங்கலம் - 773 , 776,777 


கயாதரம் - 96 


நாமதார் - 151 


வயிச்சியர் 11 


வைசியர் 1-14 
இளங்கோக்கள் 


வைசியன் 18 
இளங்கோ 


இளங்கோ 


வைசியர் 1- 12 
இளங்கோக்கள் 
மன்னர் பின்னர் 
இப்பர் 
எட்டியர் 


இப்பர் 
* எட்டியர் 
நாய்கர் 
* வணிகர் 


இப்பர் 
எட்டியர் 
நாய்கர் 
வணிகர் 


இப்பன் 
எட்டி 
நாய்கன் 
வணிகன் 


நாய்கர் 


கோவலன் 


வணிகர் 
ஆன்காவலர் 
உழவர் 
பரதர் 


உழவர் 
பரதர் 


ஏர்த்தொழிலோர் உழவோன் 
பாதர் 

பரதன் 


பாடவேறுபாடு 


இப்பெயர்கள் நான்கும் தனவைசியர் என்னும் பொருட்பெயரிலும் 


இப்பெயர் ஒன்று பூவைசியர் என்னும் பொருட்பெயரிலும் உள்ளன 


302 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -126 


வினைஞர் 
செட்டியர் 
சிரேட்டிகள் 


செட்டிகள் 
செலேட்டிகள் 


செட்டி 
சிலேட்டை 


காராளர் 


மிகை பிங் : தாளாளர்., 

இளங்கோ, 


தருயக்கிழவர் , மேழியர் , 
பூபாலர் , 

வேளாளர் 


கயா கவிப்பர் 


நாம : தனதன் ., 

இச்சியன் , 


கவிப்பன் , 
சீரகத்தாமன் . 


தேசிகன் , ஒட்டியன் 
பொன்னீட்டன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 126 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 





பரதர் 


வணிகர்- பரி - தி - 1-25 

உழவர் -சிறுபாண் 190 
பெரும்பாண் 323 வினைஞர் -சிறுபாண் 257 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


இப்பர் , 


எட்டியர் 


இளங்கோக்கள் , 
நாய்கர் , ஆன்காவலர் , 


மன்னர்பின்னர் , 
செட்டியர் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


வினைஞர் 


வட சொற்கள் : 


வைசியர் , 


சிரேட்டிகள் 


மணிப்பவளச் சொற்கள் : 


303 


தேவப் பெயர்த் 


உடாமணி 


செய்யுள் - 127 


வேளாளர் 


மண்மகள் 

புதல்வர்வாய்ந்தவளமையர்களமெரென்றும் 
உண்மைசால்சதுர்த்தர்மாறாவுழவர்மேழியர்வேளாளர் 
திண்மைகொளேரின்வாழ் நர்காராளர்வினைஞர் செம்மை 
நண்ணுபின்னவர்பன்னொன்று நவின்றசூத்திரர் தம்பேரே 


127 மண்மகள் புதல்வர், வாய்ந்த , 

வளமையர் , களமர் என்றும் 
உண்மைசால் சதுர்த்தர் மாறா 

உழவர் ,மேழியர் ,வேளாளர் 
திண்மை கொள் ஏரின் வாழ்நர் 

காராளர் , வினைஞர் செம்மை 
நண்ணுபின் னவர்பன் னொன்று 

நவின்றசூத் திரர் தம் யேரே 


பெ . பொ . விளக்கம் : 
சூத்திரர்- ( சூத்திரம் இயக்கும் இலக்கணக் கயிறு.) உயிர்களை இயக்கும் 

தொழில் புரிபவன் 
வளமையர் - நிலவளம் உடையவர் 
களமர் - உழவுக்களத்தில் உழைப்போர் 
சதுர்த்தர்- நான்காம் வருணத்தர் 
மேழியர் - ஏர் பிடிப்பவர் 
வேளாளர்-( வேள் - நண் ) மண்ணை வளிப்படுத்தி ஆள் பவர் 
ஏரின் வாழ்நர் - ஏர்த்தொழிலால் வாழ்பவர் 
காராளர் - மழையால் பயன் விளைப்போர் 
வினைஞர் - தொழில் புரிவோர் 
பின்னவர் - பின் குலத்தவர் 
செம்மை நண்ணு பின்னவர்- செம்மையான வாழ்வு : பொருந்திய பின்னவர் 


ஒப்பீடு 


நீ மதியம் -152 


கடமணி -1 ரீங்கலம் -780 கியாதரம் -97 
சூத்திரர் 1-11 சூத்திரர் 1-13 

சூத்திரர் 9 
மண்மகள்புதல்வர் மண்மகள் புதல்வர் மண்புதல்வர் 


சூத்திரன் 14 
பூபாலன் 


30 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 127 


வளமையர் 


வளமையர் 
களமர் 


வெண்களமர் 
சதுரத்தர் 
உழவர் 


களமன் 
சதுர்த்தன் 
உழவன் 
மேழியன் 
வேளாளன் 


வேளாளர் 


சதுர்த்தர் 
உழவர் 
மேழியர் 
வேளாளர் 
ஏரின்வாழ்நர் 
காராளர் 
வினைஞர் 
பின்னவர் 


சதுர்த்தர் 
உழ்வர் 
மேழியர் 
வேளாளர் 
ஏரினர் 
காராளர் 
வினைஞர் 
பின்னவர் 


.. 


காராளர் 


காராளன் 


பினோர் 


. 


மிகை : பிங் : பெருக்காளர் , 


முத்தொழிலர் , 


வாணர் 


கயா : 


வார்த்தையர் 


நாம : வெள்ளைவட்டன் , காவித்தாமன் , 

தாள்வந்தோன் , குடித்தலைவன் , 


பிள்ளைபங்கயன் 
கங்கைகுலவன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 127 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வேளாளர்- பரி 20-63 


களமர் - பொருந 194 
ஏரின்வாழ்நர் - புறம 375-6 


உழவர் -சிறுபாண் 190 
வினைஞர் -சிறுபாண் 257 


பிற தமிழ்ச் சொற்கள் 


வளமையர் , 


மேழியர் . 


காராளர் , 


பின்னவர் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


களமர் , 


காராளர் 


வட சொற்கள் : 


சூத்திரர் , 


சதுர்த்தர் 


365 


சூ .39 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -127 


மணிப் பவளச் சொற்கள் : 


மண்மகள் புதல்வர் 


மருத்துவர், குயவன் 


வெம்பியபிடகராயுளவேதியர்மருத்துவர்க்காம் 
அம்புவி மற்றுமாமாத்திரரென்றுமவர்க்கேகூறும 
கும்பகாரன்குலாலன்குறித்தவேட்கோவன் சக்கிரி 
நம்புமட்பகைவனைந்து நாட்டியகுயவனாமம் 


128 வெம்பிய பிடகர் , ஆயுள் 

வேதியர் . மருத்து வர்க்காம் 
அம்புவி மற்றும் ஆமாத் 

திரர்என்றும் அவர்க்கே கூறும் 
கும்பகா ரன் , கு லாலன் 

குறித்தவேட் கோவன் சக்கிரி 
நம்பும்மண் பகைவன் ஐந்து 

நாட்டிய குயவன் நாமம் 


பெ . பொ . விளக்கம் : 


மருத்துவர் - மருந்து கொடுக்கும் தொழிலினர் 
பிடகர்- மருந்தால் காப்பவர் 
ஆயுள் வேதியர் - வாழ்நரள் காக்கும் நூல் தெரிந்தவர் 
மாமாத்திரர் - மேன்மை உடையவர் 


குயவன் - குலாலன் என்பதன் மரூஉச்சொல் 
கும்பகாரன் - குடம் செய்பவன் 
குலாலன்-மண்ணைக் கோலிக் குழைப்பவன் 
வேட்கோவன் - மண்ணை ஆளும் தொழிலன் 
சக்கிரி - சுற்றும் சக்கரம் உடையவன் 
மட்பகைவன் - மண்ணுக்குப் பகைவன் 


306, 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -128 


ஒப்பீடு 


சூடாமணி -128 பிங்கலம் -784 , 785 கயாதரம் -97 , 98 நாமதீபம் -177 , 164 


மருத்துவர் 3 
பிடகர் 


மருத்துவர் 1-3 மருத்துவர் 1-3 
பிடகர் 

பிடகர் 
ஆயுள்வேதியர் ஆயுள்வே தியர் 
மாமாத்திரர் மாமாத்திரர் 


மருத்துவன் 6 
பிடகன் 
ஆயுள்வே தன் 
மாமாத்தியன் 


மாமாத்தியர் 


குயவன் 1-2 
கும்பகாரன் 
குலாலன் 
வேட்கோவன் 
சக்கிரி 
மட்பகைவன் 


குயவர் 1-3 
கும்பகாரர் 1-3 
குலாலர் 
வேட்கோவர் 


சயவர் 6 
கும்பகாரர் 
குலாலர் 
வேட்கோவர் 


குயவன் 6 
கும்பகாரன் 
குலாலன் 
வேட்கோவன் 
சக்திரி 
மட்பகை 


மட்பகைவர் 


மிகை: பிங் : 


1 


--- 


2 


கயா : 


1 


2 வேள்பகைவர் 


2 


| 


நாம : 1 பரிகாரன் , 


வைத்தியன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 128 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மருத்துவர் - கலி 137-25 


குயவன் - நற் 293-2 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


குலாலன் , 


வேட்கோவன் 


சக்கிரி 


கும்பகாரன் , 
மட்பகைவன் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை ! 


சக்கிரி 


3071 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 127 


வடசொற்கள் : 


மடகர் , 


ஆயுள் வேதியர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


மாமாத்திரர் 


ஓவியர் , சிலை செய்வோர் 


சிற்பரோவியரேமோகர்சித்திரகாரர் நாமம் 
சிற்பியர் துவட்டர்ஓவர் தபதியர்சிறப்பின் மிக்க 
அற்புதர்யவனர்கொல்லாக்கசாலையர் புனைந்தோர் 
கற்பில் கம்மியரேகண்ணுள்வினைஞர்கண்ணாளர் நாமம் 


129 சிற்பர் , ஓ வியரே மோகர் 

சித்திர காரர் . நாமம் 
சிற்பியர் , துவட்டர் ஓவர் 

தபதியர் , சிறப்பின் மிக்க 
அற்புதர் , யவனர் , கொல்லர் 

அக்கசாலையர் ,புனைந்தோர் 
கற்பில்கம் மியரே கண்ணுள் 

வினைஞர் , கண் ணாளர் நாமம் 


பெ . பொ . விளக்கம் : 


சிற்பர் -சிற்பக் கலைஞர் 
மோகர் - ஓவியக் கலையால் மயங்கச் செய்பவர் 


கண்ணாளர்-காண்போர் கண்களைத்தம் கலையால் ஆள்பவர் 
துவட்டர் - மரத்தைச்சீவி உரு அமைப்போர் 
தபதியர் - நிலைநிறுத்துபவர் 
அற்புதர் - வியக்கத்தகும் தொழில் புரியவர் 
கொல்லர் - கொல்லத்தொழிலினர் 
அக்கசாலையர் -உலோகத்தால் தொழில் நடக்கும் இடத்தவர் 


308 ) 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 129 


புனைந்தோர் -உருவம் புனைபவர் 
கம்மியர் - கம்மத்தொழிலினர் 
கண்ணுள் வினைஞர் காண்போர் கண்ணுள்ளே தம் தொழிலை நிறுத்து 


சூடாமணி -129 


பிங்கலர் - 799 


கயாதரர் -98 


மதீ -55 


சித்திரகாரர் 1-3 சித்திரகாரர் 1 
சிற்பர் 
ஓவியர் 

ஓவியர் 
மோகர் 


சித்திரன் 4 
சிற்பியன் 
ஓவன் 
மோகன் 


கண்ணாளர் 8 
சிற்பர் 


கண்ணாளன் 15 
சிற்பி 
துவட்டன் 
ஓவன் 


ஓவியர் 
தபதியர் 


தபதியர் 


தபதி 


கண்ணாளர் 1-11 -கண்ணாளர் 6 
சிற்பியர் 
துவட்டர் 
ஓவர் 

ஓவர் 
தபதியர் 
அற்புதர் 
யவனர் 

யவனர் 
கொல்லர் 
அக்கசாலையர் 
புனைந்தோர் 
கம்மியர் 

கம்மியர் 
கண்ணள் 


யவனர் 
தொல்லர் 
அக்கசாலையர் 
புனைவித்தகர் 
கம்மாளர் 


ய்வனன் 
கொல்லன் 
அக்கசாலையன் 
புனைவன் 
கம்மியன் 
கண்ணுள் 
வினைஞன் 


வினைஞர் 


en 


மிகை பிங் ; 1 


2 கம்மாளர் , 


வித்தகர் 


கயாம் 


1 


2 தட்டான் 


கன்ண்ரன் 


மனுவன் 


நாம : 1 

தச்சன் 


300 


தேவப்பெயாத 


சூடாமணி 


செய்யுள் - 12g 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 129 ல் உள்ள சொற்களும் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கம்மியர் 


ஓவியர் -சிறுபாண் 122 யவனர் - பெரும்பாண் 316 

கண்னுள்வினைஞர் -மதுரை. 5.18 , 


மதுரை 521 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சிற்பியர் , 


ஓவர் 


சித்திரகாரர் , சிற்பர் .. கண்ணாளர் , 
கொல்லர் , 

அக்கசாலையர் , புனைந்தோர் . 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


ஓவர் , 


அக்கசாலையர் , 


கண்ணுள்வினைஞர் 


வட சொற்கள் : 


மோகர் . 


துவட்டர் , 


தபதியர் , 


அற்புதர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


கொல்லர் , தச்சன் 

தட்டார் 


கருமரேமனுவர் கொல்லர்காட்டிய நாமமாகும் 
மரவினையாளன் மற்றையனொடு தபதிதச்சன் 
புரியும்பொன் செய்யும் கொல்லர்பொன்வினை மாக்கடட்டார் 
உரைகெழுசொன்னகாரரக்கசாலையருமோதும் 


140 கருமரே மனுவர் , கொல்லர் 

காட்டிய நாமம் ஆகும் 
மரவினை யாளன் மற்றை 

மயனொடு தபதி, தச்சன் 


310 


தொகுதி 


சூடாமணி 


- செய்யுள் -130 


புரியும் 
பொன் செய்யும் கொல்லர் 

பொன்வினை மாக்கள் , தட்டார் 
உரைகெழு . சொன்ன காரர் 

அக்கசா லையரும் ஆமே . 


பெ . பொ : விளக்கம் : 


கொல்லர் - இரும்பை உருக்கிக்கொன்று தொழில் செய்பவர் 
கருமம் - கரும்பொன் தொழிலினர் 
மனுவர்- நிலைத்த உறுதியான பொருளை உருவாக்குபவர் 
மயன் - வியப்பான தொழில் உடையவன் 
தபதி - நிலைபெறுத்துவோன் 
தச்சன் - மரம் சீவுவோன் 


தட்டார் - தட்டித் தொழில் செய்பவர் 
பொன் கொல்லர் , பொன் வினைஞர் - பொன் கொண்டு தொழில் செய்பவர் 
சொன்னகாரர் - (சொன்னம் - சொர்னம் - பொன் ) பொன் கொண்டு தொழில் 
-உடையவர் 


ஒப்பீடு 


சூடாமணி -130 


பிங்கலம் 789-792 


கயாதரம் - 154 


நாமதியம் -154 


கொல்லர் 1 


1 . 


கொல்லர் 1-2 
கருமர் 
மனுவர் 


கொல்லர் 1-3 
கருமர் 
மனுவர் 


* மரத்தச்சர் 1 


தச்சர் 1-2 
மரவினையாளர் 


கா 


தச்சன் 1-3 
மரவினையாளன் 
மயன் 
தபதி 


தபதி 


பாடவேறுபாடு 


கண்ணாளர் ஐவர் என்னும் பொருட் பெயரில் உள்ளலை , 


311 


சூடாமல் 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -130 
தட்டார் 1-4 
பொன்வினை 
செய்வோர் 


தட்டார் 1 


தட்டார் 1-4 
பொன் செய்யுங் 

கொல்லர் 
பொன்வினை 

மாக்கள் 
சொன்னகாரர் 
அக்கசாலையர் 


சொன்னகாரர் 
அக்கசாலையர் 


- 


மிகை பிங் : 1 கம்மியர் . 


2 : 


2 


- 


3. செங்கொல்லர் 


2 


கயா: 1 


3 . 


--- 


2 


3 


-- 


நாம: 1 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 130 ல் உள்ள சொற்களுல் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


தச்சன் - குறு 61-1 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

கொல்லா , கருமீர் , 
பொன் செய்யுங்கொல்லர் , 
சொன்னகாரர் 


மனுவர் , மீர்வினையாளன் , திட்டார் 
பொன்வினை மாக்கள் , 

அக்கசாலையர் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


கருமர் , 


மனுவர் 


வீட் சொற்கள் : 


தபதி 


மயன் , 
மணிப்பவளச் சொற்கள் : 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 131 

சிற்பாசிரியர் 
உருக்குத்தட்டார் , பணித்தட்டார் 

முத்தங்கோப்பார் 
தருமுறைதெரிந்த சிற்பாசிரியர்மண்ணீட்டாளர் 
பொருளினையுருக்குந்தட்டார் பொன்செய்யும்புலவரென்ப 
பெருகியபண்த்தட்டார் தம்பேர்கலந்தருநர் தாமே 
வருமுறைமுத்தங்கோப்பார் மணி குயிற்று நரென்றாமே 


131 தருமுறை தெரிந்த சிற்பா 

சிரியர் மண்ணீட்டாளர் 
பொருளினை உருக்கும் தட்டார் 

பொன் செய்யும் புலவர் என்ப 
பெருகிய பணித்தட் டார்தம் 

பேர்கலம் தருநர் தாமே 
வருமுறை முத்தம் கோப்பார் 

மணிகுயிற் றுநர்என் றாமே . 


பெ . பொ . விளக்கம் : 


மண்ணீட்டாளர்-மண்ணால் பாவை செய்பவர் 
பொன் செய்யும் புலவர் - பொன்னை அரித்தெடுக்கும் அறிவு உடையவர் 


பணித்தட்டார்- கல்பதிக்கும் பணி செய்வோர் 
மணிக்குயிற்றுநர் - மணியைப் பதிப்பவர் 


ஒப்பீடு 


சூடாமணி -131 பீங்கலம் - 794 , 800 


கயாதரம் 


நாமதீயம் - 


சிற்பாசிரியர் 1-1 சிற்பாசாரியர் 
மண்ணீட்டாளர் 


உருக்கும் 

தட்டார் 1-1 
பொன்செய்யும் 
புலவர் 


இவ்விரு உரிப்பனுவல்களிலும் 
இவ்விரு பொருட்பெயர்கள் இல்லை 


313 


சூ -40 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -131 


பணித் 


தட்டார் 1-1 
கலந்தருநர் 


முத்தங் 

முத்தங் 
கோப்பார் 1-1 கோப்பார் 
மணிகுயிற்றுநர் மணிகுயிற்றுநர் 


கற்றொழிலார் 


மிகை : பிங் : 
பிங் : 1 கல்வினைஞர் 
2 

3 
4 


- 


கயா : 


1 
3 


2 
4 ) 


|| 


|||| 


நாம் : 1 


2 
4 


- 


3 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 131 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் : 
சிற்பாசிரியர் , மண்ணீட்டாளர் , 

உருக்கும் தட்டார் 
பொன்செய்யும் புலவர் , பணித்தட்டார் கலந்தருநர் 
கோப்பார் , மணிக்குயிற்றுநர் 


முத்தங் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


மண்ணீட்டாளர் , 


குயிற்றுநர் 


314 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 131 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


கன்னார் , நாகரிகம் அற்றவர் 
யவனர் , உப்புவாணிகர் 


கலத்தைச்செய்கஞ்சகாரர்கன்னுவர்கன்னாராகும் 
மிலைச்சரேய நாரியர்க்காமிலேச்சரும்விதித்தபேரே 
துலைப்படும்யவனரென்பசோகைருவச்சரும்பேர் 
மலைப்பிலாஉமணருப்புவாணிகர்காணுங்காலே 


132 கலத்தைச்செய் கஞ்ச காரர் 

கன்னுவர் கன்னார் ஆகும் 
மிலைச்சரே அநாரி யர்க்காம் 

மிலேச்சரும் விதித்த பேரே 
துலைப்படும் யவனர் என்ப 

சோனகர் உவச்ச ரும்பேர் 
மலைப்பிலா உ.மணர் உப்பு 

வாணிகர் காணுங் காலே 


பெ . பொ . விளக்கம் : 


கன்னார் , கன்னுவர் - கன் எனும் தொழில் செய்வோர் 
கஞ்சகாரர் -வெண்கலத்தில் தொழில் செய்பவர் 


அநாரியர் - போற்றப்படாதவர் 
மிலைச்சர் , மிலேச்சர்- திருந்தாத பேச்சு உடையவர் 
யவனர்- யவன நாட்டினர் 
சோனகர்- சோனகம் என்னும் நாட்டினர் 
உவச்சர் - பூசாரிக்கா தியான் என்பர் மயிலைநாதர் ( நன் . 144 உரை ) 


உமணர் - உப்பை ஆக்கும் உமண்குடியினர் 


315 


சூடாமணி 


தேவப்பெயர்த் 


செய்யுள் - 132 


ஒப்பீடு 


சூடாமணி - 132 


கயாதரம் - 99 , 97 நாமதீபம் - 154 , 163 


பீங்கலம் 793,797 

798. 786 


கன்னார் 1 


கன்னார் 1-2 
கஞ்சகாரர் 
கன்னுவர் 


கன்னார் 1-2 
கஞ்சகாரர் 
கன்னுவர் 


கன்னார் 3 
கஞ்சகாரர் 
கன்னுவர் 


அநாரியர் 2 


அநாரியர் 1-2 
மிலைச்சர் 
மிலேச்சர் 


அநாரியர் 3 
மிலைச்சர் 
மிலேச்சர் 


மிலேச்சர் 


சோனகன் 3 


.. 


சோனகர் 1-2 
பவனர் 
உவச்சர் 


சோனகர் 2 
யவனர் 


யவனன் 


. 


... 


உப்பு 

வணிகர் 1- 1 
உமணர் 


உப்ப 

மைப்போர் 4 
உமணர் 


உப்பமைப்பர் 3 
உமணர் 


உப்பு விலை( ச் ) 

செய்வோர் 2 
உமணர் 


மிகை : பிங் : 1 

3 


2 ஆரியர் 
4 அளவர் , உப்பர் 


... 


கயா : 


1 
3 


2 
4 அளவர் 


நாம : 1 

3 துலைப்பன் 


2 ஆரியர் 
4 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 132 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மிலேச்சர் -முல் 60 
சிறுபாண் 56 


யவனர் - பெரும்பாணா 316 


உமணர் . 


ஜா 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 132 


பிற தமிழ்ச் சொற்கள் 


கன்னுவர் , 


மிலைச்சர் , 


சோன்கர் 


கன்னார் . கஞ்சகாரர் , 
உவச்சர் , உப்புவாணிகர் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


கஞ்சகாரர் , 


உவச்சர் , 


உ.மணர் 


வட சொற்கள் : 


அநாரியர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


வண்ணார் , நாவிதர் 
வேதகாரர் , நெய்வார் 


இருந்தகாழியரே தூசரீரங்கோலியரேவண்ணார் 
வரும் பெருமஞ்சிகன் சீமங்கலிமாசு தீர்த்துத் 
திருத்துமேனாதிமூன் றுஞ்சிறந்தநாவிதன்பேராகும் 
பொருந்தரேவே தகாரர்போற்றுங்காருகர்நெய்வார்பேர் 


133 இருந்தகா ழியரே தூசர் 

ஈரங்கோ லியரே * வண்ணார் 
வரும்பெரு மஞ்சி கன் , சீ 

மங்கலி , மாசு தீர்த்துத் 
திருந்தும் ஏ னாதி மூன்றும் 

சிறந்தநா விதன்பேர் ஆகும் 
பொருந்தரே வேத காரர் 

போற்றும்கா ருகர் , நெய் வார்பேர் 
பெயர்ப் பொருள் விளக்கம் : 

வண்ணார் ஆடை களை நல்ல நிறமாக்குபவர் 
காழியர் - ஆடைகளைத் தூய்மையாக்குபவர் 


31 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -133 
தூசர்- துணிகளைத் தூய்மையாக்குபவர் 
ஈரங்கோலியர் - ஈரத்தில் துணிகளைக் கோலி அவித்து வெளுப்பவர் 


நாவிதன்- ( நாவி - கொப்பூழ் ) மருத்துவனாகக் கொப்பூழ்க்கொடி 

அறுப்வவன் 
மஞ்சிகன் -கத்திக்கூடு உடையவன் 
சீமங்கலி- மயிர்களைப் பிரித்துக் களை தல் உடையவன் 
ஏனாதி - அறுவை மருத்துவத்திறத்தால் பட்டம் பெறுதற்கு உரியவர் 

(சாணாருள் ஒரு வகுப்பு என்பர் ) 
வேதகாரர்- பிரம்புக்கூடை பின்னுவோர் 
பொருந்தர்- பொருந்துதலைச்செய்வோர் 


காருகர் , நெய்வார் - நெய்தல் தொழில் செய்வோர் 


ஒப்பீடு 
சூடாமணி - 133 பிங்கலம் - 801-804 கயாதரம் - 99-101 நாமதீபம் - 162. 164 


வண்ணான் 4 . 


வண்ணார் 1-3 வண்ணார் 1-4 
காழியர் 

காழியர் 


வண்ணார் 2 
காழியர் 


தூரசர் 


தூசர் 


தூசன் 


ஈரங்கோலியர் 


ஈரம்கொல்லியர் 


ஈரங்கோலி 


மயிர்வினை 

நாவிதன் 2 
பெருமஞ்சிகர் 


நாவிதன் 1-3 
பெருமஞ்சிகன் 
சீமங்கலி 
ஏனாதி 


நாவிதன் 1-5 
பெருமஞ்சிகன் 
மங்கலியன் 
ஏனாதி 


நாவிதன் 7 
பெருமஞ்சிகன் 
சீமங்கலி 
ஏனாதி 


வேதகாரர் 1-1 
பொருந்தர் 


பாடவேறுபாடு 


1 ஈரங்கொல்லியர் - ஈரத்தைக் கொல்பவன் கதிரவன் வண்ணாரின் தொழில் 
நுட்பத்தை விளக்கும் பொருள் கொண்டது ஈரம்கோலியர் . எனவே ஈரர் 
கோலியர் கொள்ளப்பெற்றது . 


318 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள்- 133 


நெய்வார் 1-1 
காருகர் 


நெய்வோர் 
காருகர் 


ܕܕܙ 


மிகை பிங் ; 1 ஏகாலியர் 

3 


2 சிளாயன் , மயிர் வினைஞன் 


கயா : 


1 


- 


2 


3 


4 


நாம : 1 


காருகன் 


2 மஞ்சிகன் , குடிச்சேய் , சவுரகன் 
4 


3 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 133 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் 


: 


காழியர் - அகம் 89-7 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


வண்ணார் , 
சீமங்கலி , ஏனாதி , 


தூசர் 
பொருந்தர் , 


ஈரங்கோலியர் , பெருமஞ்சிகன் 
நெய்வார் , காருகர் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை 


ஏனாதி, 


பொருந்தர் 


வட சொற்கள் : 


நாவிதர் 


- 


மணிப் பவளச் சொற்கள் : 


வேதகாரர் 


19 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


சொர்யுள் -134 


தையற்காரர் , தோல்தைப்பவர் 
கிணற்று நூலவர் , சங்கு அறுப்போர் 
இறைச்சி விற்பவர் , தோலில் தொழில் செய்பவர் 


பொல்லரே துன்னரென்பபுகன்றதோற்றுன்னர்செம்மார் . 
உல்லியர்கூவனூலோரொளிவளைபோழ் நர் தாமே 
மெல்லியசங்கறுப்போர் ஆனரூன்விற்போரென்ப 
சொல்லியபறம்பர்தாமேதோல்வினைமாக்கணாமம் 


134 பொல்லரே துன்னர் என்ப 

புகன்றதோல் துன்னர் செம்மார் 
உல்லியர் கூவல் நூலோர் 

ஒளிவளை போழ்நர் தாமே 
மெல்லிய சங்க றுப்போர் 

சூனர்ஊன் விற்போர் என்ப 
சொல்லிய பறம்பர் தாமே 

தோல்வினை மாக்கள் . நாமம் 


பெ . பொ . விளக்கம் 


துன்னர் - னதக்கும் தொழில் செய்பவர் 
பொல்லர் - துணியைப் பொருத்தித் தைப்பவர் 


தோல் துன்னர் - தோலில் தைப்பவர் 
செம்மார் - தோலைச் செம்மைப்படுத்தித் தொழில் செய்பவர் 


கூவனூலோர் - கிணறு பற்றிய நூலறிவு உடையவர் 
உல்லியர் -கிணறு குறிப்போர் 


சங்கறுப்போர் , வளை போழ் நர் - சங்கை அறுத்துப் பிளப்பவர் 


ஊன் - இறைச்சி 
சூனர் - கொலைத்தொழில் உடையவர் 


தோல்வினைமாக்கள் - தோலைப்பதப்படுத்துவோர் 
பறம்பர் - தோல் பிசிர் நீக்கிப் பதம் செய்வோர் 


320 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -134 


ஒப்பீடு 


சூடாமணி - 134 


கயாதரம் -118 , 99 நாமதீயம் - 162-164 


பிங்கலம் 812, 806 

809. 810 


துன்னர் 1-1 
பொல்லர் 


துன்னர் 2 
பொல்லர் 


துன்னர் 3 
பொல்லர் 


தோற்றுன்னர் 1-1 
செம்மார் 


தோற்றுன்னன் 2 
செம்மார் 


கூவனூலோர் 

1-1 
உல்லியர் 


கூவனூல் 

வல்லவர் 2 
சல்லியர் 


கூவ நூலோர் 
உல்லியோர் 


சங்கறுப்பார் 3 


சங்கறுப்போர் 

1- 1 
வளைபோழ்நர் 


சங்கறுப்போர் 

1-1 
வளைபோழ்நர் 


-- 


வளைபோழ்நர் 


ஊன் 


விற்போர் 


சூனர் 


சூனர் 


ஊன் ஊன் 

ஊன் 
விற்போர் 1-1 வினைஞர் 1-1 வினைஞர் 
சூனர் 

சூனர் 
தோல்வினை தோல்வினைஞர் 
மாக்கள் 1-1 1-1 

தோல்விற்போர் 
பறம்பர் பறம்பர் 

பறம்பர் 


தோல்வினைஞர் 
பறம்பர் 


2 


-- 


மிகை பிங் : 1 குயினர் 

4 


3 
6 .... 


5 


கயா : 


3 


2 


1 


4 


5 


6 


2 


3 


நாம : 1 தைப்போர் 

4 சங்கீர்வார் 


6 


: 


321 


சூ -41 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -134 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 134 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


துன்னர் , 
கூவநூலார் , 
ஊன்விற்போர் , 


பொல்லர் , தோற்றுன்னர் , 

செம்மார் 
உல்லியர் , 

சங்கறுப்போர் வளைபோழ்நர் 
சூனர் , பறம்பர் , தோல்வினைமாக்கள் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


துன்னர் , 


பொல்லர் , 


செம்மார் , 


உல்லியர் 


பறம்பர் 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


- 


கொலை செய்வோர் , பாணர் 


கொலைஞரேகளைஞர்வங்கர்குணுங்கர்மாதங்கரோடு 
புலைஞரேயிழிஞரேழ்பேர்பொருந்துசண்டாளர் நாமம் 
உலவுசென்னியரேபண்டரோவர்வந்தித்து நிற்போர் 
பலர்புகழ்மதங்கர்சூதர் பண்ணவர்பாணராமே 


135 கொலைஞரே களைஞர் , வங்கர் 

குணுங்கர் , மா தங்க ரோடு 
புலைஞரே இழிஞர் ஏழ்பேர் 

பொருந்துசண் டாளர் நாமம் 


322 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -135 


உலவுசென் னியரே பண்டர் 

ஓவர் ,வந்தித்து நிற்போர் 
பலர்புகழ் மதங்கர் , சூதர் 

பண்ணவர் , பாணர் ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


சண்டாளர் - மிக்க சினம் உடையவர் 
களைஞர் -உயிரை உடலினின்றும் களைபவர் 
வங்கர் கொடுமை செய்பவர் 
குணங்கர் - குணங்கெட்டவர் 
மாதங்கர் - பெரும் துன்பம் செய்பவர் 
புலைஞர் - புன்மையான தொழில் உடையவர் 
இழிஞர் - இழிந்த தன்மை கொண்டவர் 


பாணர்- பண் இசைப்போர் 
சென்னியர் - தலையோடு போன்ற பண்டம் உடையவர் 
வண்டர் - இனிய ஒலி எழுப்புவோர் 
ஓவர் - ஓவியம் போன்று நின்று பாடுவோர் 
வந்தித்து நிற்போர் - வணங்கி நிற்பவர் 
மதங்கர் - மகிழ்விப்பவர் 
சூதர் - புகழைப் பாடுபவர் 
பண்ணவர் - பண் உடையவர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 135 பிங்கலம் - 814-815 கயாதரம் -100 , 101 நாமதீபம் - 166. 165 


சண்டாளர் 8 


சச 


சண்டாளர் 1-7 சண்டாளர் 1- 5 
கொலைஞர் 
களைஞர் 
வங்கர் 
குணுங்கர் 

குணுங்கர் 
மாதங்கர் 
புலைஞர் 

புலைஞர் 
இழிஞர் 

இழிஞர் 


வங்கர் 
குணுங்கர் 


சண்டாளன் 10 
கொலைஞன் 
களைஞன் 
வங்கன் 
குணுங்கன் 
மாதங்கன் 
புலையன் 
இழிஞோன் 


புலைஞர் 


இழிஞர் 


323 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் - 135 


பாணர் 1-5-2 
சென்னியர் 
* பண்டர் 


பாணன் 6 
சென்னி 


பாணர் 8- 2 
சென்னியர் 
* பண்டர் 
ஓவர் 


ஓவர் 


ஓவன் 


பாணர் 1-7 
சென்னியர் 
பண்டர் 
ஓவர் 
வந்தித்து 

நிற்போர் 
மதங்கர் 
சூதர் 
பண்ணவர் 


மதங்கர் 


மதங்கர் 
சூதர் 


மதங்கன் 
சூதன் 
பண்ணவன் 


மிகை : பிங் : 1 கீழோர் , 

2 வைரியர் , 


அணங்கு 
செயிரியர் 


இன்னிசைகாரர் 


கயா : 


1 கவுண்டர் , 
2 வயிரியர் , 


புல்லர் , 
மாகதர் , 


கனகதர் 
இசைகாரர் 


பாடல்வல்லோர் 


நாம : 1 ஈனன் , 


நீசன் 


2 


சொற்பாகுபாடு 


சூடா மணிச் செய்யுள் 135 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பாணர் -சிறுபாண் 248 


சென்னியர் 


களைஞர் - பெரும்பாண் 213 
நற் 189-2 

சூதர் - மதுரை 670 


பிற தமிழ்ச் சொற்கள் 


சண்டாளர் , கொலைஞர் , 
புலைஞர் , இழிஞர் , பண்டர் , 


வங்கர் , 
ஓவர் , 


குணுங்கர் , மாதங்கர் 
மதங்கர் பண்ணவர் 


பாடவேறுபாடு 


இரு பனுவல்களிலும் பாண்டொழில் கீழ்மக்கள் பெயர்களாக உள்ளன 


- 


324 


சூடாமணி 


தொகுதி 

செய்யுள் - 135 
கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


மாதங்கர் , 


பண்டர் , 


ஓவர் 


மதங்கர் 


குணுங்கர் , 
பண்ணவர் 


வட சொற்கள் :: 


மணிப் பவளச் சொற்கள் : 


வந்தித்து நிற்போர் 


செக்கான் . கள்விற்பவர் 

மீகாமன் 


சக்கிரிநந்திசெக்கான்றன் பெயராகுமென்ப 
தொக்ககள்விற்போர் நாமஞ்சௌண்டிகர் துவசரோடு 
தக்கதோர் பிழியர்மற்றும்படுவருஞ்சாற்றுமன்றே 
மிக்க மீகாமனாக மீகான்மாலுமி நீகானாம் 


136 சக்கிரி , நந்தி , செக்கான் 

தன்பெயர் ஆகும் என்ப 
தொக்ககள் விற்போர் நாமம் 

சௌண்டிகர் , துவச ரோடு 
தக்கதோர் பிழியர் மற்றும் 

படுவரும் சாற்றும் அன்றே 
மிக்கமீ காமன் நாமம் 

மீகான் ,மாலுமி , நீ கானாம் 


பெ . பொ . விளக்கம் : 


செக்கான் - செக்கு ஆட்டுபவன் 
சக்கிரி , சக்கரம் போலச் சுற்றும் செக்கு உடையவன் 
நந்தி - சுற்றாக வளரும் செக்கு உடையவன் 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -136 


சௌண்டிகர்- ( சுண்டி - கள் ) கள் விற்பவர் 
துவசர் - விளம்பரக் கொடி கட்டியிருப்போர் 
பிமியர்- கசடுகளைப்பிழிந்து கள் சமைப்பவர் 
படுவர் மயக்கம் ஏற்படுத்துபவர் 


மீகாமன் , மீகான் - தோணியின்மேல் செல்லுடவன் 
மாலுமி - கப்பல் ஓட்டி என்னும் பொருள் தரும் உருதுச்சொல் 
நீகான் - மீகானின் மரூஉ 


ஒப்பீடு 


சூடாமணி -136 பிங்கலம் -805 , 813 , 807 கயாதரம் -99 நாமதீபம் -163 , 166 , 172 


செக்கான் 1 ... 2 
சக்கிரி 
நந்தி 


செக்கான் 1-2 
சக்கிரி 
நந்தி 


செக்கான் 3 
சக்கிரி 
நந்தி 


கள்விலைஞர் 4 


கள் விற்போர் 1-4 கள்விலைஞர் 
சௌண்டிகர் 
துவசர் 
பிழியர் 
படுவர் 

படுவர் 


துவசர் 


துவசர் 


கள் விலைஞர் 7 
சவுண்டிகன் 
துவட்டன் 
பிழிஞன் 
படுவன் 


படுவர் 


மீகாமன் - 3 


மீகாமன் 1-3 
மீகான் 
மாலுமி 
நீகான் 


மீகாமன் 4 
மீகான் 
மாலுமி 


மாலுமி 
நீகான் 


மிகை : பிங் : 1 

2 பழையர் 
3 மரக்கலன் 


கயா : 


2 பழையர் , 


* வாணியர் 


1 
3 


நாம ; I 


2 கள்விலைஞன் 
3 மீவான் 


ஈழன் , 


சான்றான் 


பாடவேறுபாடு 


செக்கருக்குரிய இப்பெயர்கள் விற்போர்க்கு உள்ளது பினழயாகலாம் 


316 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -136 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 136 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


நந்தி - குறி 91 


நீகான் - பரி 10-55 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கள்விற்போர் , 


பிழியர் , 


படுவர் 


செக்கான் , சக்கிரி , 
மீகாமன் , மீகான் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


பாழியர் , 


நீகான் , 


மீகான் , 


மீகாமன் 


வட சொற்கள் : 


சௌண்டிகர் , 


துவசர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


பண்ணுவார் , யானைப்பாகக் 
மெய்க்காப்பாளர் , உறைகாரர் 


மாவலர்வதுவரோடுவா துவர்பண்ணுவார்பேர் 
சோர்விலாப்பாகரோடாதோரணர்யானைப்பாகர் 
காவலர்மெய்காப்பாளர்கஞ்சுகியென்றுங்காட்டும் 
மேவுகாரோடரென்பவுறைகாரர்விதித்தபேரே 


137 மாவலர் , வதுவ ரோடு 

வாதுவர் , பண்ணு வார்பேர் 
சோர்விலாப் பாக ரோடா 

தோரணர் யானைப் பாகர் 


327 


தேவப் பெயர்த் 


சூடாமண் 


செய்யுள் - 137 
காவலர் , மெய்காப்பாளர் 

கஞ்சுகி என்றும் காட்டும் 
மேவுகா ரோடர் என்ப 

உறைகாரர் விதித்த பேரே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


பண்ணுவார் - குதிரைக்கு அணிகள் அணிவிப்பவர் 
மாவலர் - குதிரையைச் செலுத்துவதில் வல்லவர் 
வதுவர் , வாதுவர் - குதிரைப்போரில் வல்லவர் 


யானைப்பாகர்- யானையைக் காப்பவர் 
ஆதோரணர் பானையை நிலைக்கேற்றபடி நடத்துபவர் 


மெய்காப்பாளர் - தலைவனின் உடலைக் காப்பவர் 
காவல் - காவல் காப்பதில் வல்லவர் 
கஞ்சுகி - சட்டை அணிந்தவர் ( மெய்ப்பை அணிந்தவர் என்பர் ) 


உறைகாரர் - படை க்கலன்களுக்குரிய உறைகள் செய்பவர் 
காரோடர் - கருமை நிறத்தில் மேலுறை செய்பவர் 


ஒப்பீடு 


சூடாமணி -137 பீங்கலம் -820 , 819 , 811 கயாதரம் -111 நாமதீபம் -167, 169 


பண்ணுவார் 2 


பண்ணுவார் 1-3 பண்ணுவார் 2 
மாவலர் 
வதுவர் 
வா துவர் 

வாதுவர் 


பண்ணுவர் 5 
மாவலர் 
வதுவர் 
வாதுவர் 


வாதுவர் 


யானைப்பாகர் 3 


யானைப்பாகர் 3 


யானைப்பாகர் 2 


யானைப் 

பாகர் 1-2 
பாகர் 
ஆதோரணர் 


ஆதோரணர் 


ஆதோரணர் 


தோரணர் 


மெய் 

காப்பாளர். 1-2 
காவலர் 
கஞ்சுகி 


M 


328 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 137 


உறைகாரர் 1-1 உறைகாரர் 2 
காரோடர் 

காரோடர் 


உறைகாரர் 2 
காரோடர் 


மிகை : பிங் : 1 பரிமாவடிப்போர் 
3 

4 


2 வாதுவர் 


கயா : 


1 பரிமாவடிப்போர் 
3 

4 


2 வாதுவர் 


2 


நாம் : 


1 பரிச்சாணி 
3 


- 


A 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 137 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பாகர் -சிறுபாண் 258 


காவலர் -சிறுபாண் 47 


பிற தமிழ்ச் சொற்கள் 


பண்ணுவார் , 
யானைப்பாகர் , 
காரோடர் 


மாவலர் , 
மெய்காப்பாளர் 


வதுவர் , 
கஞ்சுகி 


வாதுவர் 
உறைகாரர் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


பண்ணுவர் ,, 


வதுவர் . 


காரோடர் 


கஞ்சுகி : 


வட சொற்கள் : 


ஆதோரணர் 


மணிப் பவளச் சொற்கள் 


329 


சூ - 42 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -138 


தேர்ப்பாகன் , ஒற்றர் 

மடையர் 


தூயதேர்ப்பாகன்சூ தன்வலவன்சார தியுஞ்சொல்லும் 
வேயர்சாரணரேயொற்றர்விதித்தபேர்மடையர் நாமம் 
ரெயவாலுவரேமிக்ககூவியரென்று நூலை 
ஆயும்பான சிகரென்றும் பாசகரென்றுமாமே 


138 தூயதேர்ப் பாகன் , சூதன் 

வலவன் ,சாரதியும் சொல்லும் 
வேயர்சா ரணரே ஒற்றர் 

விதித்தபேர் , மடையர் நாமம் 
ஏயவா லுவரே மிக்க 

கூவியர் என்று நூலை 
ஆயும்பா னசிகர் என்றும் 

பாசகர் என்றும் ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


சூதன் - குதிரைகளைச் செலுத்துவோன் 
வலவன் - செலுத்துபவன் 
சாரதி - குதிரை ஊர்தி ஓட்டுபவன் 


ஒற்றர் - மறைந்து ஒற்றி நின்று ஆய்பவர் 
வேயர் - வேய்வு செய்து ஆய்பவர் 
சாரணர் - மறைவாகத் திரிவோர் 
மடையர் - மடைத்தொழிலாம் சோறு சமைப்போர் 
வாலுவர் - வல்லவர் 
கூவியர் - உண்பவரைக் கூவி அழைப்பவர் 
பானசிகர் , பாசகர் -உணவுப் பாகம் செய்பவர் 


ஒப்பீடு 
சூடாமணி -138 பிங்கலம் -818 , 823 கயாதரம் -111 , 102 நாமதியம் -167, 171 
தேர்ப்பாகன் 1-3 தேர்ப்பாகன் 1-3 தேர்ப்பாகர் 3 தேர்ப்பாகன் 4 
சூதன் சூதன் 

சூதர் 


சூதன் 


330 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 138 


வலவர் 


வலவன் 
சாரதி 


வலவன் 
சாரதி 


வலவன் 
சாரதி 


ஒற்றர் 1-2 
வேயர் 
சாரணர் 


ஒற்றர் 1-3 
வேயர் 
சாரணர் 


ஒற்றர் 4 
வேய்ப்பர் 
சாரணர் 


ஒற்றர் 3 
வேயர் 
சாரணர் 


மடையன் 6 
வாலுவன் 


: 


மடையர் 1-4 
வாலுவர் 
கூவியர் 
பானசிகர் 
பாசகர் 


மடையர் 1-4 
வாலுவர் 
கூவியர் 
பானசிகர் 
பாசகர் 


கூவியர் 


பாசீகன் 
பாசகன் 


2 சாரர் 


மிகை பிங் : 1 

3 


|| 


கயா : 


2 


2 தூதர் 


1 
3 பாகி , 


தவசியார் , 


அட்டர் 


நாம் : 1 


2 
கூவியன் . 


3 பாகி , 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 138 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் 


மடையர் - பரி- தி 1-44 


கூவியர் 


வலவன் சிறுபாண் 260 
பெரும்பாண் 377 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சூதன் , 


ஒற்றர் . 


வேயர் 


தேர்ப்பாகன் , 
பாலுவர் 


சாரணர் 


331 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -134 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


வலவன் , 


வேயர் , 


கூவியர் , 


சாரணர் , 


ஒற்றர் 


வட சொற்கள் : 


சாரதி , 


பான சிகர் , 


பாசகர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


கூத்தர் , தமிழ்க்கூத்தர் 

கழாயர் 


நாடடகர்கண்ணுளாளர் நடர்வயிரியர் நிருத்தர் 
கோடியர்பொருநர்கூத்தரவி நயரென்றுங்கூறும் 
நீடிய வாயிலோரேநெடுந்தமிழ்க்கூத்தரென்பர் 
ஆடும்வேழம்பெரென்பகழாயருக்கடைத்த நாமம் 


139 நாடகர் , கண்ணு ளாளர் 

நடர் , வயி ரியர் ,நிருத்தர் 
கோடிய பொருநர் கூத்தர் 

அவிநயர் என்றும் கூறும் 
நீடிய வாயி லோரே 

தெடுந்தமிழ்க் கூத்தர் என்பர் 
ஆடும்வே ழம்பர் என்ப 

கழாயருக் கடைத்த நாமம் 


பெ . பொ . விளக்கம் : 


கூத்தர் - கூத்தாடுபவர் 
நாடகர் , நடர்- நாட்டத்தை உறுப்பசைவால் காட்டுபவர் 
சண்ணுளாளர் - கருத்தைக் கண்ணில் காட்டுபவர் 
வயிரியர் -ஊதுகொம்பு உடையவர் 


332 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 139 


நிருத்தர் - கூத்தர் 
கோடியர் - ஒப்பனையால் தம்மை அழகுசெய்து கொள்பவர் 
பொருநர் -வேறு ஒருவர் போன்று ஒப்பனையால் ஒத்துக் காட்டுவோர் 
அவிநயர் - கை முதலிய உறுப்புகளின் குறிகளால் பாட்டின் பொருளைக் 

காட்டுவோர் 
வாயிலோர் - கருத்துகளைச் சொல் இன்றி உறுப்பு அசைவு வாயிலாகக் 
காட்டுபவர் 


கழாயர் , வேழம்பர் - கழை , வேழம் - மூங்கில் ) மூங்கிலின்மேல் நின்று ஆடுபவர் . 


ஒப்பீடு 


சூடாமணி - 139 


பீங்கலம் 824 , 826 , 827 


கயாதரம் -101 , 


நாமதீபம் -165 


கூத்தர் 2 


கூத்தன் 3 


கூத்தர் 1-8 
நாடகர் 


கண்ணுளாளர் 


ܙܫ 
ܟ 


நடர் 


கூத்தர் 1-7 
நாடகர் 
கண்ணுளர் 
தடர் 
வயிரியர் 
நிருத்தர் 
கோடியர் 
பொருநர் 


வயிரி 


வயிரியர் 
நிருத்தர் 
கோடியர் 
பொருநர் 
அவிநயர் 


கோடி 


சச 


தமிழ்க் 

கூத்தர் 1-1 
வாயிலோர் 


தமிழ்க் 

கூத்தர் 1-1 
வாயிலோர் 


கழாயர் 1-1 
வேழம்பர் 


கழைக்கூத்தர் 1-1 
வேழம்பர் வேழம்பர் 


கழைக்கூத்தன் 3 
வேழம்பன் 3 


Ars 


மிகை பிங் ; 1 


2 


3 


கயா : 


1 வாயிலர் . 


3 கழாயர் 


2 


3. கழாயன் 


நாம : 1 


333 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 139 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 139 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வயிரியர் - மதுரை 628 


கோடியர்- பொருந 57 


கூத்தர் - புறம் 28-13 
பொருநர் - முருகு 69 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


நாடகர் , 


நடர் , 


தமிழ்க்கூத்தர் 


கண்ணுளாளர் , 
கழாயர் , வேழம்பர் 


வாயிலோர் , 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


நாடகர் , 


நடர் , 


கழாயர் , 


வேழம்பர் 


வட சொற்கள் : 


நிருத்தர் , 


அலி நயர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


நரம்பு , தோல்கருவியாளர் 
வெறியாட்டாளன் , தேவராட்டி 

அயலவர் 


குயிலுவர் நரம்பினாயகருவியைக்கொளித்துமாக்கள் 
இஇயலுந்தோற்கருவியாளரியவராம்வெறியாட்டாளன் 
சயமுறுதேவராளன்சாலினிதேவராட்டி 
அயலவர்நொதுமலாளர்வம் பலரென்றுமாமே 
140 குயிலுவர் நரம்பின் ஆய் 

கருவியைக் கொளுத்தும் மாக்கள் 
இயலும்தோல் கருவி யாளர் 

இயவராம் வெறியட் டாளன் 


334 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -149 


சயமுறு தேவ ராளன் 

சாலினி தேவ ராட்டி 
அயலவர் நொதும் லாளர் 

வம்பலர் என்றும் ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


நரம்பின் ஆய கருவியர்- நரம்பு கட்டப்பெற்ற யாழ் மீட்டுபவர் 
கொளுத்தும் - மீட்டும் 
குயிலுவர் - இன்னிசையை கருவியில் குயிற்றிக் ( ஒலித்து ) காட்டுவோர் 
இயவர் - இயம்பும் கருவியை இசைக்கச் செய்பவர் 


வெறியாட்டாளன் - வெறிபிடித்தாடச் செய்பவன் 
தேவராளன் - தெய்வம் தன்மேல் வருமாறு ஆள்பவன் 


தேவராட்டி - தேவராளன் பெண்பால் 
சாலினி- பெண் தெய்வத்திற்கு வழிபாடு இயற்றுபவள் 


அயலவர் - பக்கத்திலுள்ள மற்றவா 
நொதுமலாளர்- நட்பும் பகையும் அற்றவர் 
வம்பலர்- (வம்பு -புதுமை ) புதியவர் 


ஒப்பீடு 


. 


கயாதரம் - 101 , 102 


சூடாமணி -140 பிங்கலம் -795 , 796 

829-856 


நாமதீபம் -176 , 175 

177 


நரப்புக் 

கருவியாளர் 1-1 ந , கருவியர் 1-1 
குயிலுவர் 

குயிலுவர் 


ந . கருவி 

வல்லோன் 1.1 
குயிலுவர் 


ந இசைப் 

போர் 2 
சயிலுவர் 


தோ . கருவி 
யோர் 2 


தோற் 

தோற்கை 
கருவியாளர் 1-1 தோ . கருவியர் 1-1 வினைஞர் 1-1 
இயவர் இயவர் 

இயவர் 


வெறியாட் 


வெறியாட் 

டாளன் 1-1 
தேவராளன் 


டாளன் 1-4 
தேவராளன் 


வெறியன் 4 
தேவராளன் 


தேவராளன் 


335 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -140 
தேவராட்டி 1-1 தேவராட் 1-3 
சாலினி 

சாலினி 


தேவராட்டி 2 
சாலினி 


அயலவர் 1-2 
நொதுமலாளர் 
வம்பலர் 


அயலோர் 1-2 
நொதுமலர் 
வம்பலர் 


அயலோர் 2 
நொதுமலர் 


அயலோர் 4 
நொதுமலர் 
வம்பலர் 


மிகை : பிங் : 1 

3 வேலன் , 
4 முதியாள் , 


2 
முருகன் , படிமத்தவன் 
படிமத்தவள் 


கயா : 


1 
படிமத்தன் , 


2 
வேள் 


3 . வேலன் , 
4 


முருகன் , 
5 வாலுவர் 


நாம : 1 


2 யவனர் 
3 வேலன் , கோமரத்தான் 
4 

5 ஏதிலர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 140 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


இயவர் - மதுரை 304 சாலினி -ம் துரை 610 , நொதுமலாளர் 
ஐங் 187-1 

வம்பலர் - பெரும்பாண் 76 
பிற தமிழ்ச் சொற்கள் : 
நரம்புக்கருவியாளர் , 

குயிலுவர் , 

தோற்கருவியாளர் 
வெறியாட்டாளன் , தேவராளன் , தேவராட்டி அயலவர் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை: 

குயிலுவர் , இயவர் , சாலினி 


நொதுமலர் 


வம்பலர் 


வடசொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


33 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 141 
புதியவர் , வழிச்செல்வோன் 
ஏவுவான் , மூதுணர்ந்தோர் 
உரியோர் , குறிக்கொள்வோர் 


புதியவர் விருந்தோரென்பவ திதிவம்பலரும்போற்றும் 
பதிகனேவழிச்செல்வோனாம்வியவனேயேவுவான் பேர் 
முதுவர் மூதுணர்ந்தோர் நாமங்கிழவரேயுரியோர்பேராம் 
அதிகமர்ங்குறிக்கொள்வோர்பாராயணரென்பதாமே 


141 புதியவர் விருந்தோர் என்ப * 

அதிதி , வம் பலரும் போற்றும் 
பதிகனே வழிச்செல் வோனாம் 

வியவனே ஏவு வான் பேர் 
முதுவர்மூ துணர்ந்தோர் நாமம் 

கிழவரே உரியோர் பேராம் 
அதிகமாம் குறிக்கொள் வோர் , பா 

ராயணர் என்ப தாமே 


பெ . பொ . விளக்கம் : 


விருந்தோர் - புதுமை யர் 
அதிதி - செல்பவன் 
வம்பலர் - நிலையின்றிச் செல்லும் புதியவர் 


பதிகன் -ஊர் ஊராய்ச் செல்வோன் 


ஏவுவான் - ஏவுகின்றவன் 
வியவன் - அன்புடன் ஏவுகின்றவன் 


மூதுணர்ந்தோர் -பழமையை உணர்ந்தவர் 
கிழவர் - உரிமை உடையவர் 
பாராயணர் பற்றிப் போகின்றவர் 


பாடவேறுபாடு 


புதியவ 1 நாமந்தானே விருந்தோர் என்னும் மிகுவழக்கும் பெயர் 
விடுபட்ட பாடம் விடுபட்டது . 


337 


சூ - 43 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -141 


ஒப்பீடு 


சூடாமணி -141 பிங்கலம் -857 , 881-883 கயாதரம் -102 , 108 நாமதீபம் -165 

893 , 859 

107 


171 , 169 


புதியோர் 1-2 


புதியோர் 3 


புதியோன் 4 


புதியவர் 1-3 
விருந்தோர் 
அதிதி 
வம்பலர் 


அதிதியர் 
வம்பலர் 


அதிதி 
வம்பர் 


அதிதி 
வம்பலன் 


வழிச் செல் 

வோன் 1 --- 1 
பதிகன் 


வழிச் 

வழி 
செல்வான் 1-3 

நடப்போர் 2 
பதிகன் 

பதிகர் 


வழிச் 

செல்வோன் 2 
பதிகன் 


ஏவுவான் 1-1 


ஏவுவான் 1 + 1 
வியகன் 


ஏஷவன் 2 
வியவன் 


ஏவுவான் 2 
வியவன் 


வியவன் 


மூதுணர்ந் 

தோர் 1-1 
முதுவர் 


மூதறிவாளர் 1 + 1 மூதறிவாளர் 2 
முதுவர் 

முதுவோர் 


மூதறிவாளர் 3 
முதியோர் 


உரியோர் 1- 1 
கிழவர் 


உரியோன் 1-1 
கிழவன் 


உரியவர் 2 
கிழவர் 


உரியோன் 2 
கிழவன் 


குறிக் 

குறிக் 
கொள்வோர் 1-1 கொள்வோர் 1-1 
பாராயணர் 

பாராயணர் 


குறிக் 

கொள்வோன் 2 
பாராயணன் 


மிகை : 


- 


பிங் : 1 

3 
5 


-Ao 


2 பாந்தன் , வியவன் 
4 
6 


- 


கயா : 1 

2 
4 அறிவோர் 5 


6 ) 


நாம : 1 துனிகன் 2 . 

4 முதியோர் , பிராசீனர் 


3 
5 


6 


- 
. 


- .. 


338 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -141 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 141 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


வம்பலர் - பெரும்பாண் 76 


உரியோர் - புறம் 62-12 


கிழவர் 


நற் 291-9 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


புதியவர் , விருந்தோர் , 
வியவன் , மூதுணர்ந்தோர் , 
பாராயணர் 


வழிச்செல்வோன் , ஏவுவான் 
முதுவர் , 

குறிக்கொள்வோர் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


வம்பலர் , 


வியவன் , 


முதுவர் 


வடசொற்கள் : 


அதிதி , 


பதிகன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


தூதர் , அடிமை 


வித்தகர்வினையுரைப்போர்வி தியுளிவழியுரைப்போர் 
உத்தமமான பண்புற்றுரைப்பவர் தூதராகும் 
தொத்தொடுகிணகர் தாசர்தொழும்பொடுதொறுவிருத்தி 
அத்தகு தொண்டு சேடராளிவையடிமையாமே 


142 வித்தகர் , வினைஉ ரைப்போர் 

விதியுளி வழிஉ ரைப்போர் 
உத்தம மான பண்புற் 

றுரைப்பவர் தூதர் ஆகும் 


339 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செங்யுள் - 142 


தொத்தொடு கிணகர் , தாசர் 
தொழும்பொடு தொறு , 

விருத்தி 
அத்தகு தொண்டு , சேடர் 

ஆள் இவை அடிமை ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


தூதர் - தூதாக அனுப்பப்படுபவர் 
வித்தகர் - சொல் திறமை உடையவர் 
வழி உரைப்போர் - மன்னன் சொன்னவற்றை அவ்வழியே சொல்லுபவர் 
பண்பு உரைப்போர் - பண்புடன் சொல்லுபவர் 


அடிமை - அடித்தொண்டு செய்யும் தன்மையர் 
கிணகர்- சொன்னபடி செய்பவன் 
தர்சர் - தாதர் என்பதன் மரூஉ தலைவனை அடியொற்றும் ஏவலர் 
தெர்ழும்பு- மாடுபோல் உழைப்பவர் 
தொறு - தொழுவ மாடாய் அடிமைப்பட்டவன் 
விருத்தி - கூலி பெறுபவர் 
தொண்டு- பழமை தொடர்பில் வந்தவர் 
சேடர் - தலைவனால் அனுப்பப்பட்டவர் 
ஆள் - ஆளப்படுபவர் 


ஒப்பீடு 


சூடாமணி -142 


பிங்கலம் 830,874 , 875 


கயாதரம் -102 


நாமதீயம் -186 


தூதர் 1-4 


.. 


வித்தகர் 
வினையுரைப் வினையுரைப் 
போர் 

போர் 
வழியுரைப்போர் வழியுரைப்போர் 
பண்புரைப்போர் பண்புரைப்போர் 


--- 


os 


* 
. 


அடிமை 1-8 


அடிமை 2 


அடிமை 10 


அடிமை 1+ 9 
தொத்து 
கிணகர் 


தொத்து 
கிணகர் 


தொத்து 


கிணகர் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 142 


தாதர் 


தாசர் 


தொழும்பு 


தொழும்பு 
தொறு 


தாசர் 
தொழும்பு 
தொறு 
விருத்தி 
தொண்டு 
சேடர் 
ஆள் 


தொழும்பு 
தொறு 
விருத்தி 
தொண்டு 
சேடர் 


தொண்டு 


தொண்டு 
சேடர் 
ஆள் 


2 


மிகை : பிங் : 1 

பிங் : 1 உறுதியோர் 


கயா : 


1 


2 


. 


2 படு 


தாம் : 1 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 142 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


தொத்து - குறி 65 


வித்தகர் - பரி 10-24 

தொறு - நற் 114-3 
தொண்டு - மலை 21 ஆள் - மதுரை 690 


பிற தமிழ்ச் சொற்கள் 


வழியுரைப்போர் , 


பண்புரைப்போர் 


தூதர் , 

வினையுரைப்போர் . 
அடிமைகிணகர் , தொழும்பு 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


தொத்து , 


தொறு ,, 


தொழும்பு 


வட சொற்கள் : 

தாசர் , விருத்தி , 


சேடர் 


மணிப் பவளச் சொற்கள் : 


341 


சூடாமணி 


தேவப் பெயர்த் 


செய்யுள் -143 


தோழன் , தோழி 
இருபால் முன்னிலை 


சில தனே நண்பன் பாங்கன் சேடனே துணைவன்தோழன் 
எலுவனுமாமிவன் முன்னிலைப்பெயரேடாவென்ப 
சிலதியேசகியேபாங்கிசேடியே இகுளைதோழி 
நலமுறுமுன்னிலைப்பேர் நாடின்மற்றேடியெல்லா 


143 சிலதனே நண்பன் , பாங்கன் 

சேடனே துணைவன் , தோழன் 
எலுவனும் , ஆம்இ வன் முன் 

னிலைப்பெயர் ஏடா என்ப 
சிலதியே சகியே பாங்கி 

சேடியே இகுளை , தோழி 
நலமுறு முன்னிலைப்பேர் 

நாடின்மற் றேடி , எல்லா 


பெ . பொ . விளக்கம் : 


தோழன் - துணையானவன் 
சிலதன் - சிற்றுதவிகள் செய்பவன் 
பாங்கன் - பக்கத்தவன் 
சேடன் - அனுப்பப்படுபவன் 
எலுவன் - தோழமை உடையவன் 


தோழி - தோழன் பெண்பால் 
சகி - கூட நிற்பவள் 
இகுளை - நெருக்கமானவள் 


முன்னிலை - தன்முன்னே விளித்து நிலைப்படுத்துவது 
ஏடா - அன்பை ஏற்பவனே 
ஏடி - ஏடா பெண்பால் 
எல்லா- அன்பொளியானவள் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 143 


ஒப்பீடு 


சூடாமணி - 143 


பிங்கலம் - 927 , 928 

933 , 934 


கயாதரம் - 179 


நாமதீபம் -128 


தோழன் 7 


தோழன் 7 
சில தன் 


தோழன் 7 
சில தன் 


நண்பன் 


நண்பன் 


நண்பன் 


தோழன் 1-6 
சில தன் 
நண்பன் 
பாங்கன் 
சேடன் 
துணைவன் 
எலுவன் 


பாங்கன் 


பாங்கன் 
சேடன் 


பாங்கன் 
சேடன் 
துணைவன் 
எலுவன் 


துணைவன் 
எலுவன் 


எலுவன் 


தோழன் 

தோ , 
முன்னிலை 1-1 முன்னிலை 1-1 தோ . முன் 1-1 

ஏடா 


ஏடா 


ஏடா 


தோழி 6 


தோழி 1-7 
சிலதி 


தோழி 1-5 
சிலதி 
சகி 
பாங்கி 
சேடி 
இகுளை 


சகி 
பாங்கி 
சேடி 
குளை 


தோழி 6 
சிலதி 
சகி 
பாங்கி 
சேடி 
இகுளை 


பாங்கி 
சேடி 
இகுளை 


தோழி 

தோ . 
முன்னிலை 1-2 முன்னிலை 1-2 தோ . முன் 1-2 
ஏடி ஏடி 

ஏடி 
எல்லா எல்லா 

எல்லாள் 


தோ , முன் 2 
எடி 
எல்லா 


மிகை பிங் : 1 சகாயன் 

2 
3 இணங்கி , துணைவி 4 


: 


கயா: 


1 சகாயன் 
3 பொய்தல் , ஆயம் 


2 
4 


நாம் : 1 

3 


2 
4 


343 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -143 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 143 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


தோழன் - கலி 71-18 
அகம் 385-15 

ஏடா - கலி 87-5 . 
எல்லா- நற் 270-6 


பாங்கன் - புறம் 283-9 

தோழி - குறி 2 


துணைவன் 
இகுளை - நற் 64-9 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


எலுவன் , 


தோழன் முன்னிலை 


சிலதன் , 
தோழி முன்னிலை , 


நண்பன் , 
சிலதி , 


பாங்கி , 


ஏடி 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


சிலதி , 


எலுவன் , 


சிலதி , 


இகுளை , 


எல்லா 


வட சொற்கள் : 


சேடன் , 


சகி , 


சேடி 


மணிப்பவளச் சொற்கள் : 


குருடன் , கூனன் , குட்டையன் 
செவிடு, முடம் . ஊமை, 


அலி 


அந்தகன்சிதட னென்பகுருடனாங்கோணல் கூன் பேர் 
சிந்துவாமணமேகுஞ்சங்குறள்வதிர்செவிடென்றாகும் 
முந்தியமுடமேபங்குகுணிபூமைமூகைமூங்கை 
தந்தபெண்டகனேபேடி நபுஞ்சகனலியேசண்டன் 


144 அந்தகன் , சிதடன் என்ப 

குருடனாம் , கோணல் கூன் பேர் 
சிந்து , வா மனமே குஞ்சம் 

குறள் வதிர் செவிடென் றாகும் 


344 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள்- 144 


முந்திய முடமே பங்கு 

குணி ,ஊமை, மூகை , மூங்கை 
தந்தபெண் டகனே பேடி 

நபுஞ்சகன் , அலியே சண்டன் 


பெ . பொ . விளக்கம் : 


குருடன் - தோன்றும் தோற்றங்களைக் காண இயலாதவன் 
அந்தகன் - இருளாகவே காண்பவன் 
கூன்-முதுகு கூனியவன் 
கோணல் - வளைவுடையவன் 


குறள் , சிந்து . குறிய வடிவுடையவன் 
வாமனம் - பகுதி அழகுடையவன் 
குஞ்சம் - குறள் வடிவு உடையவன் 
செவிடு - செவியில் குற்றமுடையவன் 
வதிர் -கேட்கும் திறன் அடைபட்டவன் 
முடம் -உறுப்பு முடங்கியவன் 
பங்கு -உடம்பில் ஒரு பங்கு பங்கமானவன் 
குணி- உறுப்புக்குற்றத்தான் 
ஊமை - ஊம் என்னும் ஒலி மட்டும் தருபவன் 
மூகை , மூங்கை - பேச்சுத்தடை உடையவன் 
அலி - ஆண் , பெண் அல்லாதது 
பெண்டகன் - பெண் தன்மையான நாணத்தினால் வேற்றிடம் போவான் 
பேடி - ஆண் தன்மையற்ற பெண்ணுருவத்தவன் 
நபுஞ்சகன் - ஆண் , பெண் இரண்டும் அல்லாதவன் 
சண்டன் - பால் உணர்வற்ற அமைதி உடையவன் 

ஒப்பீடு 
சூடாமணி -144 பிங்கலர் -956 , 963 கயாதரம் -103 , 104 நாமதீபம் -174 , 175 , 119 
குருடன் 1- 2 

குருடன் 4 
அந்தகன் அந்தகன் 

அந்தகன் 
சிதடன் சிதடன் 

சிதடன் 


குருடன் 1-2 


தேவப்பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 143 


கூன் 2 


கூன் 1-1 
கோணல் 


கூனன் 1-1 
சோணன் 


கூன் 2 
கோணல் 


கோணல் 


குறள் 1-3 


குறளன் 1-3 
சிந்தன் 
வாமனன் 
குஞ்சன் 


குறள் 3 
சிந்து 
வாமனம் 


சிந்து 


குறள் 4 
சிந்து 
வாமனம் 
குஞ்சம் 


வாமனம் 
குஞ்சம் 


செவிடன் 2 


செவிடு 1-1 
வதிர் 


செவிடன் 1-1 
வதிரன் 


செவிடு 2 
வெதிர் 


வெதிர் 


முடவன் 1-2 


முடம் 2 


முடம் 1-2 
பங்கு 
குணி 


பங்கு 


பங்கு 


முடம் 4 
பங்கு 
குணில் 


மூமை 3 


ஊமை 1-2 
மூகை 
மூங்கை 


ஊமை 1 2 
மூகை 
மூங்கை 


மூகை 
மூங்கை 


ஊமை 3 
முகை 
மூங்கை 


அலி 1-4 
பெண்டகன் 
பேடி 
நபுஞ்சகன் 
சண்டன் 


அலி 7 
பெண்டகம் 


அலி 1-5 
பெண்டகன் 
பேடன் 
நபுஞ்சகன் 
சண்டன் 


அலி 7 
பெண்டகர் 
பேடியர் 


நபுஞ்சகம் 
சண்டம் 


சண்டன் 


--- 


மிகை: பிங் : 1 

4 
7 பேதை 


2 
5 சூனியன் 


3 
6 


-- 


... 


கயா : 1 

2 குஞ்சம் 

3 
4 5 

6 
7 பேடுகள் , பேடர்கள் . கிலியம் 


நாம : 1 அந்தன் 2 

3 
4 

5 மொண்டி 6 
7 பேடு , நஞ்சகம் , கிலீபம் 


346 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -144 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 144 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 
சிதடன் - புறம் 73-7 

கூன் - குறு 51-1 குறள் - பெரும்பாண் 193 
செவிடு - பரி 2-38 முடம் - ஐங் 31-3 

பங்கு - பரி 11-7 
பேடி- அகம் 206-2 


ஊமை 


மலை 501 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


குணி 


குருடன் , 
மூகை , 


கோணல் , 
மூங்கை , அலி , 


சிந்து , குஞ்சம் , வதிர் , 
பெண்டகன் , 

சண்டன் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


குஞ்சம் , 


வதிர் , 


குணி , 


மூகை , மூங்கை , 


பெண்டகன் 


வட சொற்கள் : 


அந்தகன் , 


வாமனம் , 


நபுஞ்சகன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


கொலையாளி , துன்பம் செய்பவன் 
அச்சம் கொண்டவன் , வேகி , வஞ்சகன் 
காதகன்சாருகன்றான்கடுங்கொலையாளி நாமம் 
வேதனைசெய்வோன்பேரேயருந்துதன்விளம்பலாகும் 
பீதனேசகிதனோடுபீருவுமச்சமுள்ளோன் 
ஓதியசவனன் வேகியுற்றவஞ்சகனிசாதன் 


145 காதகன் , சாரு கன் தான் 

கடுங்கொலை யாளி நாமம் 
வேதனை செய்வோன் பேரே 

அருந்துதன் விளம்பல் ஆகும் 


347 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -145 


பீதனே சகித னோடு 

பீருவும் அச்சம் உள்ளோன் 
ஓதிய சவனன் வேகி 

உற்றவஞ் சகன் , நி சாதன் 


பெ . பொ . விளக்கம் : 


காதகன் - கொல்லும் தொழிலுடையவன் 
பாருகன்- பீழை செய்பவன் 


சா 


வேதனை செய்வோன் -பிறருக்குத் துன்பம் செய்பவன 
அருந்துதன் - புண்படுமாறு குடைபவன் 
பீதன் , பீரு - அச்சம் உள்ளவன் 
சகிதன் - பொறுத்துக்கொள்பவன் 


வேகி -வினாவு உடையவன் 
சவனன் - மிக்க கதி உடையவன் 


வஞ்சகன் - கவடு கொண்டவன் 
நிசாதன் - தீய செயல் உடையவன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 145 பிங்கலம் - 831 , 832,877 கயாதரம் - 

878 , 879 


நாமதீபம் - 169 , 111 

170 


கொலையாளி 1-2 கொலையாளன் 1-2 
காதகன் 

காதகன் 
சாருகன் 

சாருகள் 


கொலையன் 3 
காதகன் 
சர்ருகன் 


வேதனை 


வேதனை 
செய்வோன் 1-1 செய்வோன் 1-1 
அருந்து தன் அருந்துதன் 


.. 


அச்ச 

அச்ச 
முள்ளோன் 1-3 முடையோன் 15 


அச்ச 
முற்றோன் 4 


பீதன் 


பீதன் 


பீதன் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -145 


சிதன் 


சகிதன் 
பீரு 


பீரு 


சகிதன் 
பீரு 


வேகி 1-1 


வேக 


முடையோன் 1-2 
சவனன் 


சவனன் 


வஞ்சகன் 1-1 


வஞ்சகன் 4 


வஞ்சனை 

யாளன் 1-2 
நிகாதன் 


நிசாதன் 


நிசாதன் 


- 


மிகை பிங் ; 1 

4 


2 
கவனன் 


3 கரிதன் , காதரன் 
5 மாயன் 


3 


கயா : 


1 
4 


2 
5 


| 


-- 


நாம் : 


1 
4 


2 

3 
5 சவனன் , வேகி 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 145 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் : 
கொலையாளி, அருந்துதன் , அச்சமுள்ளோன் , 

, 
கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


வஞ்சகன் 


அருந்து தன் 


வடசொற்கள் : 


பீதன் , 


சகிதன் , 


பீரு, 


வேகி 


காதகன் , 

சாருகன் , 
சவனன் , 

நிசாதன் 


தேவப் பெயர்க் 


சூடாமண 


செய்யுள் -145 


மணிப்பவளச் சொற்கள் : 


வேதனை செய்வோன் 


காமுகர் , நாகரிகர் 
சிற்றூர்க்காரன் 


படிறர்பல்லவர்பரத்தர்பகரிடங்கழியரோடு 
விடருங்காமுகருந்தூர்த்தர்மிக்க நாகரிகரென்ப 
கடி நகர்ப்பதிவாழ்கின்றச துரர்காமுகரென் றும்பேர் 
அடைவுளகிராமமுற்றோன் கிராமியனாகுமன்றே 


146 படிறர் . பல்லவர் , பரத்தர் 

பகர் இடங் கழிய ரோடு 
விடரும்கா முகரும் தூர்த்தர் 

மிக்கநாகரிகர் என்ப 
கடி நகர்ப் பதிவாழ் கின்ற 

சதுரர்கா முகர்என் றும்பேர் 
அடைவுள கிராமம் உற்றோன் 

கிராமியன் ஆகும் அன்றே 


பெ . பொ . விளக்கம் : 


தூர்த்தர் - பிறர் மனைவியை வஞ்சித்துக் கவர்பவர் 
படிறர் -வஞ்சகமுடையவர் 
பல்லவர் உறுதியில்லா தவர் 
பாத்தர் - பிறர் மனை விபைப் புணர்வோர் 
இடங்கழியர்- நல்லிடத்தினின்று கழிக்கப்படுபவர் 
விடர் - ஏமாற்றுபவர் 
காமுகர்- காமவெறி உள்ளவர் 


நாகரிகர் - பாங்கான தன்மை உடையவர் 
சதுரர்- திறமை உள்ளவர் 
காமுகர் - பிறரால் விரும்பப்படுபவர் 
கிராமியன் - அளவறிந்து வாழும் சிற்றூரினன் 


350 . 


+ 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 146 


ஒப்பீடு 


சூடாமணி -146 பிங்கலம் -867 , 896 கயாதரம் -108 நாமதீபம் -173, 171 , 177 


தூர்த்தர் 


தூர்த்தர் 4 


தூர்த்தர் 6 
படிறர் 
பல்லவர் 


தூர்த்தர் 1-6 
படிறர் 
பல்லவர் 
பரத்தர் 
இடங்கழியர் 
விடர் 
காமுகர் 


* 

" 
. 


இடங்கழியர் 
விடர் 


விடர் 
காமுகர் 


விடர் 
காமம் 
மிக்கவர் 


நாகரிகர் 1-2 
சதுரர் 
காமுகர் 


நாகரிகர் 1-2 
சதுரர் 
காமுகர் 


நாகரிகர் 4 
சதுரர் 
காமுகர் 


நாகரிகர் 3 
சதுரர் 
காமுகர் 


கிராம 

முற்றோன் - 
கிராமியன் 


கிராம் 

முற்றோர் 
கிராமியர் 


மிகை பிங் : 1 


2 


-- 


3 


2 நல்லோர் 


கயா 


1 ஒழுக்கம் இல்லோர் 
3 


2 


3 


நாம் : 1 பரத்தர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 146 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பல்லவர்-- கலி 104-29 


விடர் - முருகு 314 


நாகரிகர் - நற் 355-7 


பிற தமிழ்ச் சொற்கள் 


படிறர் , 


பரத்தர் , 


இடங்கழியர் , 


சதுரர் , 


காமுகா 


1351 


தேவப் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -146 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


படிறர் , 


இடங்கழியர் 


வட சொற்கள் : 


தூர்த்தர் , 


கிராமியன் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


கிராமமுற்றோன் 


வல்லவன் , வலிமையற்றவர் , 
குலமுளோன் , கள்வன் , நோயுற்று ஒழிந்தோன் 

காலாள் , ஆயத்தமானோன் 


வலவைவல்லுநனேவல்லோன்மாட்டார் பேர்வல்லாரென்பு? 
குலமுளோன்குலீனனாகுங்கரியவன்குறித்தகள்வன் 
வலவுநோயுற்றொழிந்தோனுல்லாகன்பதாதிகாலாள் 
அலைவில்சந்நத்தனென்பதாயத்தமானோன் பேரே 


147 வலவை , வல்லுநனே வல்லோன் ; 

மாட்டார்பேர் வல்லார் என்ப 
குலம் உளோன் குலீனன் ஆகும் 

கரியவன் குறித்த கள்வன் 
வலவுநோய் உற்றொ ழிந்தோன் 

உல்லாகன் : பதாதி காலாள் 
அலைவில்சந் நத்தன் என்ப 

தாயத்த மானோன் பேரே 


பே . பொ . விளக்கம் 


வலவை - வன்மை உடையவன் 
வல்லுநன் - வல்லமை உடையவன் 


மாட்டார் - ஆற்றமாட்டாதவர் 
வல்லார் வன்மை உடையவர் ஆகார் 


சி 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 141 


குலம் உளோன் - நல்ல குலத்தவன் 
குலீனன் - குலம் + ஈனன் குலச்சிறப்பை ஈனுகின்றவன் ( தருபவன் ) 


கரியவன் -கரிய உடலினன் 
கள்வன் - கருமையன் 


நோய் உற்று ஒழிந்தோன் - நோய்பெற்று அது நீங்கினவன் 
உல்லாகன் - நோய் நீங்கி வன்மை பெற்றவன் 


காலாள் , பதாதி - காலால் செல்லும் ஆள் 


ஆயத்தமானோன் - போருக்கு முன் வந்தவன் 
சந்நந்தன் - சட்டை அணிந்து நிற்போன் 


ஒப்பீடு 
சூடாமணி -147 பிங்கலம் -860 , 861 , 954 கயாதரம் -113 நாமதீபம் -168 , 169 

889 , 


வல்லோன் 1-2 வல்லவன் 3 


வல்லவன் 


வல்லோன் 3 


வலவை 


வலவை 


வலவை 


வலவை 


வல்லுநன் 


வல்லுநன் 


வல்லுநர் 


வல்லுநன் 


மாட்டார் 1-1 
வல்லார் 


மாட்டார் 1-1 
வல்லார் 


மாட்டாதார் 3 
வல்லார் 


மாட்டார் 2 
வல்லார் 


2 . 


குலமுளோன் 
குலீனன் 


குலமுளேர்ன் 1.1 
குலீனன் 


குலீனன் 


கரியவன் 1--1 


கரியோன் 2 
கள்வன் 


கள்வன் 


பாடவேறுபாடு : 


கயாதரம் 113 குலீனன் எனும் பெயரை குலம் இல்லவனுக்குத் தந்துள்ளது . 
குலம் -ஹினன் எனக் கொள்ளப்பட்டது போலும் , வடமொழி சந்தி 
குலம் ஹீனன் குலீனன் என்றாகாது 


சூ - 45 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -147 
நோயுற்றொழிந் நோயுற்றொழிந் 

தோன் 1-1 தோன் 
உல்லாகன் 

உல்லாபன் 


நோய் 

தீர்ந்தான் 2 
உல்லாபன் 


காலாள் 1-1 
பதாதி 


காலாள் 2 
பதாதி 






ஆயத்த 

மானோன் 1-1 
சந்நத்தன் 


ஆயத்த 
மானோர் 2 


சன்னத்தர் 


- 


மிகை : பிங் : 1 

4 
7 


2 
5 


|| 


3 
6 


|| 


கயா : 


3 


1 
4 
7 


2 வல்லுநர் அல்லார் 
5 

6 


நாம : 1 


2 


குலக்கேடன் 


3 
6 


4 


5 


7 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 147 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வல்லோன் - பெரும்பாண் 472 


வல்லார் - மலை 78 


கள்வன் . 


நற் 40-10 


பிற தமிழ்ச் சொற்கள் 


வலவை , 
கரியவன் . 
பதாதி 


வல்லுநன் , மாட்டார் , 
நோயுற்றொழிந்தோன் , 


குலமுளோன் , 
உல்லாகன் , 


குலீனன் 
காலாள் 


354 


பதி 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -141 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


வலவை , 


வல்லு நன் 


வட சொற்கள் : 


சந்நத்தன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


ஆயத்தமானோன் 


நுண்ணறிவு இல்லாதவன் 
உடை உடுத்தாதவன் , மிக்க புகழாளன் 

அருளாளன் , மங்கலப் பாடகர் 


மந்தனே கூர்மையில்லோனக்கனிர்வாணி நாமம் 
வெந்திறலியவுளென் பமிகுபுகழாளன்பேரே 
உந்தியவருளோனே காருண்ணியனென்பரெட்டர் 
வந்திகள் கவிகள்கற்றோர்வண்டரே கடிகைமாககள் 


148 மந்தனே கூர்மை இல்லோன் 

நக்கன் , நிர் வாணி நாமம் 
வெந்திறல் இயவுள் என்ப 

மிகுபுக ழாளன் பேரே 
உந்திய அருளோ னேகா 

ருண்ணியன் என்பர் எட்டர் 
வந்திகள் , கவிகள் . கற்றோர் 

வண்டரே கடிகை மாக்கள் 


பெ . பொ . விளக்கம் : 


கூர்மை இல்லோன் - அறிவு நுணுக்கம் இல்லாதவன் 
மந்தன் - அறிவுக் குறைவானவன் 


நிர்வாணி - ஆடை கட்டாதவன் 
நக்கன் - நகுதற்கு உரியவன் 


355 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -148 


இயவுள் - செல்வாக்குள்ளவன் 
காருண்ணியன் - ( கருணை ) அருள் உடையவன் 


கடிகை மாக்கள் - நாழிகை அறிவிப்போர் 
எட்டர்- விருப்பம் கொடுப்பவர் 
வந்திகள் - போற்றி சொல்வோர் 
கவிகள்- புகழ்ந்து நயம்படச் செய்யுள் புனைவோர் 
வண்டர் - இனிய ஓசை எழுப்புவோர் 


ஒப்பீடு 
சூடாமணி -148 பிங்கலம் -895 , 894 , 891 கயாதரம் -109 நாமதீபம் -165 , 168 , 169 

897 : 787 


கூர்ப்பிலி 2 


கூர்மையில் 

லோன் 1-1 
மந்தன் 


கூர்மையில் 

லோன் 1- 1 
மந்தன் 


மந்தன் 


||||| 


நிர்வாணி 
நக்கன் 


நிருவாணி 1-1 
நக்கன் 


நிருவாணி 2 
நக்கன் 


மிதபுக 


புகழாளன் 1-1 


புகழோன் 2 


ழாளன் 1-1 
இயவுள் 


இயவுள் 


-- 


இயவுள் 


-- 


அருளுள்ளோன் 2 


அருளோன் 1-1 கருணையுள் 

ளோன் 1-1 
காருண்ணியன் 

காருண்ணியன் 


-- 


காருண்ணியன் 


கடிகையர் 7 


கடிகையர் 2 


கடிகை 

மாக்கள் 1-3 
எட்டர் 


எட்டர் 


கடிகை 

மாக்கள் 1-5 
எட்டர் 
வந்திகள் 
கவிகள் 
கற்றோர் 
வண்டர் 


III 


கவிகள் 
மெய்கற்றோர் 


வண்டர் 


356 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 148 


மிகை பிங் : 1 

4 


- 


3 
5 மங்கலப்பாடகர் . பெருநம்பிகள் 


கயா : 


1 


4 
பாவலர் , 


2 

3 
5 நாவலர் , 

மங்கலப் பாடகர் 
பல்கலை வல்லோர் 


. 


2 


நாம் : 


சச 


1 
4 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 148 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


கற்றோர் - முருகு 133 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


அருளோன் 


கூர்மையில்லோன் , 
கடிகைமாக்கள் , எட்டர் , 


கவிகள் , 


மிகுபுகழோன் , இயவுள் , 

வண்டர் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


இயவுள் , 


எட்டர் , 


வண்டர் 


வட சொற்கள் : 


நிர்வாணி , 


நக்கன் , 


மந்தன் , 


காருண்ணியன் 


வந்திகன் 


மணிப் பவளச் சொற்கள் 


357 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 149 


கொடையாளன் 
எல்லையின்றிக் கொடுப்பவன் 

ஏற்போன் 


புரவலனீகையாளன்போற்றும் வேளாளன்றியாகி 
உரைகெழுவேள்வியாளனுபகாரிகொடையுளோனாம் 
வரைவறக்கொடுத்தளிப்போன்வள்ளியோனென்றுங்கூறும் 
இரவலன் பரிசிலாளன் யாசகன்றீனனேற்போன் 


149 புரவலன் ஈகை யாளன் 

போற்றும்வே ளாளன் . தியாகி 
உரைகெழு வேள்வி யாளன் 

உபகாரி கொடையுளோனாம் 
வரை வறக் கொடுத்த ளிப்போன் 

வள்ளியோன் என்றும் கூறும் 
இரவலன் பரீசி லாளன் 

யாசகன் , தீனன் ஏற்போன் 


பெ . பொ . விளக்கம் : 


கொடை உளோன் - கொடுக்கும் மனம் உள்ளவன் 
புரவலன் - புரத்துயில் வல்லவன் ( நச்சர் ) 
ஈரையாளன் - இல்லார்க்கு ஈயும் ஆண்மையுடையவன் 
வேளாளன் -உழைத்து வழங்குபவன் 
தியாகி- ( பொருளைப் பிறரிடம் ) விடுதல் உடையவன் 
வேள்வியாளன் - கொடையை விருப்பமாகக் கொண்டவன் 
உபகாரி - பிறர்க்குத் துணை நிற்பவன் 


வரைவறக்கொடுத்தளிப்போன் -எல்லையின்றிக் கொடுத்துக் காப்பவன் 
வள்ளியோன் - வள்ளல் 


ஏற்போன் - கொடுப்பவரிடமிருந்து ஏற்றுக்கொள்வதில் வல்லவன் 
இரவலன்- தாழ்நது பெறுவதில் வல்லவன் ( நச்சர் ) 
பரிசிலாளன் - பெற்ற பரியப்பொருளைக் கையாள்பவன் 
யாசகன்- பணிந்து நின்று பொருள் கேட்பவன் 
தீனன்- பொருள் கேட்பதில் தாழ்ந்து நிற்பவன் 


-- 


358 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 149 


ஒப்பீடு 


சூடாமணி -149 பிங்கலம் -863 , 865 கயாதரம் -108 நாமதியம் -173 , 173 , 172 


8 


கொடை 

தொடை 
யுளோன் 1-6 

யுளோன் 1-5 
புரவலன் 

புரவலன் 
ஈகையாளன் 

ஈகையாளன் 
வேளாளன் 

வேளாளன் 
தியாகி 

தியாகி 
வேள்வியாளன் 
உபகாரி 

உபகாரி 


புரவலன் 
ஈவோன் 
வேளாளன் 
தியாகி 


உபகாரி 


சா 


வரைவறக் 
கொடுத்தளிப் 
போன் 1-1 
வள்ளியோன் 


வள்ளியோன் 


3 


. 


ஏற்போன் 1-4 
இரவலன் 
பரிசிலாளன் 
யாசகன் 
தீனன் 


இரவலர் 
பரிசிலாளர் 
யாசகர் 


ஏற்போன் 5 
இரப்போன் 
பரிசிலாளன் 
யாசகன் 
தீனன் 


2 


வள்ளல் - கொடையோன் 


மிகை பிங் ; 1 

3 


கயா : 


1 


2 


3 


- 


நாம : 1 வள்ளியோன் 

தாதா , 

வள்ளல் 
2 

3 


- 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 149 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வள்ளியோன் - புறம் 119-7 


புரவலன் - சிறுபாண் 125 
இரவலன் - முருகு 284 


359 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -149 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


வேள்வியாளன் 


கொடையுளோன் , ஈகையாளன் , வேளாளன் 
வரைவறக்கொடுத்தளிப்போன் , ஏற்போன் , பரிசிலாளன் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


புரவலன் , 


இரவலன் 


வடசொற்கள் : 


தியாகி , 


உபகாரி , 


யாசகன் , 


தீனன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


திருடர் 
வறுமையாளன் 


கரவடர்சோரர்தேனர்பட்டிகர்புரையோர்கள்வர் 
திருடராந்தரித்திரன் போகிஞ்சனன்றீனன் பேதை 
மருவு நல்கூர்ந்தோனில்லோன்வறியனா துலனேயேழை 
விரவியவுறுகணாளனிலம்பாட்டோன் மிடியனாமே 


150 கரவடர் , சோரர் , தேனர் 

பட்டிகர் , புரையோர் , கள்வர் 
திருடராம் தரித்திரன் பேர் 

அகிஞ்சகன் , தீன்ன , பேதை 
மருவுநல் கூர்ந்தோன் , இல்லோன் 

வறியன் ஆ துலனே . ஏழை 
விரவிய உறுக ணாளன் 

இலம்பாட்டோன் , மீடியன் , ஆமே 


பெ . பொ . விளக்கம் 


2 


திருடர் - பிறர் பொருளைத் தம்பால் திரித்துக்கொள்பவர் 
கரவடர் - மனக்கவருள்ளவர் 


366 


சூடாமணி 


தொகுதி 


P 


செய்யுள் - 150 


சோரர் - பிறரைச் சோர்வடையச் செய்பவர் 
தேனர் - பிறர் பொருளை எடுப்பதில் வண்டு போல்பவர் 
பட்டிகர் -ஊரில் திரிவோர் 
புரையோர் குற்றம் உடையவர் 
கள்வர்- களவு செய்பவர் 


தரித்திரன் - நன்மையில் தரிக்காமல் கேடுடையவன் 
அகிஞ்சனன் -சிறிதும் பொருள் இல்லாதவன் 
பேதை - பொருளின்றிப் பேதுறுபவன் 
நல்கூர்ந்தோன் - நல்குரவு உடையவன் 
வறியன் - செல்வம் வற்றியவன் 
ஆதுலன் - நோய் உடையவன் 
உறுகணாளன் -உற்ற துன்பத்தவன் 
இலம்பாட்டோன் பொருள் இல்லாத நிலைகொண்டவன் 
மிடியன் -வறுமை உடையவன் 


ஒப்பீடு 


சூடாமணி !-150 பிங்கலம் -876 , 885 , 886 கயாதரம் -107 நாரதீயம் -167 , 170 


3 


திருடர் 3 


திருடர் - 
கரவடர் 
சோரர் 


கரவடர் 
சோரர் 


சோரர் 


திருடர் 1-6 
கரவடர் 
சோரர் 
தேனர் 
பட்டிகர் 
புரையோர் 


பட்டிகர் 
புரையோர் 


கள்வர் 


கள்வர் 


கள்ளர் 


தரித்திரன் 3 


பேதை 


தரித்திரன் 1-11 தரித்திரர் 1-26 
அகிஞ்சனன் அகிஞ்சனர் 
தீனன் 

பேதையர் 
நல்கூர்ந்தோன் நல்கூர்ந்தோர் 
இல்லோன் இல்லோர் 
வறியன் 

வறியோர் 
ஆதுலன் 

ஆதுலர் 


- 


ஆதுலன் 


: 


361 


சூ - 46 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -150 


ஏழையர் 


ஏழை 


ஏழை 
உறுகணாளன் 
இலம்பாட்டோன் 
மிடியன் 


" 
.. 


. 


மிகை பிங் ; 1 கட்டோர் , கரவர் 

2 


- 


2 


கயா : 1 - 


| 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 150 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கள்வர் - நற் 28-4 


புரையோர் - மதுரை 737 
இல்லோன்- குறு 120-1 


பேதை - நற் 51-10 
ஏழை- கலி 55-22 


பிற தமிழ்ச் சொற்கள் 


திருடர் , 
நல்கூர்ந்தோன் , 
மிடியன் 


கரவடர் , 
வறியன் , 


சோரர் , தேனர் , 

பட்டிகர் தரித்திரன் 
உறுகணாளன் , இலம்பாட்டோன் 


. 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


கரவலர் , 


பட்டிகர் , 


மிடியன் 


வடசொற்கள் : 


அகிஞ்சனன் , 


தீனன் , 


ஆதுலன் 


மணிப்பவளச் சொற்கள் : .. 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 151 


திண்ணியன் 
தானைத்தலைவர் 


வயவனே திறலோன்மற்றைவண்டனேமிண்டன்மள்ளன் 
வியவனேவிறலோன் மீளிவீரனே திண்ணியன் பேர் 
நயமில்கூளியரே றாளர் நாட்டும்வாளுழவர்மள்ளர் 
சயமிகுமறவர் தானைத்தலைவராம்படருமாமே 


151 வயவனே திறலோன் மற்றை 

லண்டனே மிண்டன் , மள்ளன் 
வியவனே விறலோன் , மீளி 

வீரனே திண்ணி யன்பேர் 
நயம்இல்கூ ளியர் ஏறாளர் 

நாட்டும்வாள் உழவர் , மள்ளர் 
சயமிகு மறவர் தானைத் 

தலைவராம் படரும் ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


திண்ணியன் -உறுதி உடையவன் 
வயவன் -வலிமை உடையவன் 
வண்டன் - உடலால் திறமையுள்ளவன் 
மிண்டன் -மிண்டுதல் உடையவன் 
மள்ளன்-மண்டும் வலியவன் 
வியவன் - ஏவல் உடையவன் 
விறலோன் - வெற்றிபெறும் வலிமையன் 
மீளி - எந்த இடரினின்றும் மீளும் வல்லமை உடையவன் 


தானைத்தலைவர் - தார் தாங்கிச் செல்வோரின் தலைவர் 
கூளியர் - அஞ்சாது தாக்குபவர் 
ஏறாளர் -காளை போன்ற வலிமையை ஆள்பவர் 
வாள் உழவர் - வாட்படையை ஏராகக்கொண்டு களப்போரில் உழுபவர் 
மறவர் - போர் வலிமை உடையவர் 
படர் - போரில் கொல்லும் தொழிலினர் 


363 


மக்கட் பேயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 151 


ஒப்பீடு 


சூடமணி -151 பிங்கலம் -870 , 871 , 


கயாதரம் -113 


நாமதீபம் - 139 


12 


-- 


கா 


திண்ணியன் 1-9 திண்ணி 

யோன் 1-10 
வயவன் 
திறலோன் திறலோன் 
வண்டன் 

வண்டன் 
மிண்டன் 

மிண்டன் 
மள்ளன் 

மள்ளன் 
வியவன் 

வியவன் 
விறலோன் விறலோன் 
மீளி 
வீரன் 

வீரன் 


வயவர் 
திறலோர் 
வண்டர் 
மிண்டர் 
மள்ளர் 
வியவர் 


. 


- 


-- 


வீரர் 


சேனைத் 


ச 


தலைவர் 6 
கூளியர் 
ஏறாளர் 


தானைத் 

படையாளர் 1-10 
தலைவர் 1-6 
கூளியர் 

கூளியர் 
ஏறாளர் 
வாளூழவர் வாளுழவர் 
மள்ளர் 

மள்ளர் 
மறவர் 

மறவர் 
படர் 

படர் 


விடலை . 


பண்ணவன் 


மிகை பிங் : 1 பொருநன் , 

2 பொருநர் , 

வீரர் 


இகலர் , 


செருநர் 


வாளாளர் 


கயா : 1 


2 


பேடர் , 


வாளுழ்வர் 


தெவ்வர் 


நாம் : 1 மறவர் , 

சூரர் 
2 பொருநர் , 


திணணியர் , 


மீளியர் 


364 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -151 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 151 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


வயவன் - நற்றிணை 260-6 வண்டன் 

- பதி 31-22 

மள்ளன் 
விறலோன் - நற் 304-10 மீளி - பொருந 140 

கூளியர் 
மள்ளர் - பெரும்பாண் 455 மறவர் - பெரும்பாண் 455 
மறவர் - பெரும்பாண் 455 படர் - மதுரை 431 


ஐங் 283-4 
- முருகு 282 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

திண்ணியன் , திறலோன் ., 
வாளுழவர் , தானைத்தலைவர் 


மிண்டன் , 


வியவன் , 


ஏறாளர் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


வயவர் , 


திறலோன் , 


வியவன் 


வட சொற்கள் : 


வீரன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


- 


பகைவர் 


அரிகளேசெறுநர்சேராரமராருள்ளாரே நள்ளார் 
மருவலர்தெவ்வர்மாணார்மாற்றலர் மன்னாரொன்னார் 
தரியலரொட்டார்வட்கார்சார்பிலார்பற்றார்செற்றார் 
பரரொடுகேளாரெல்லார்பகைவர்பேரெழுமூன்றாமே 


152 அரிகளே செறுநர் , சேரார் 

அமரர்உள் ளாரே நள்ளார் 
மருவலர் , தெவ்வர் , மாணார் 

மாற்றலர் , மன்னார் . ஒன்னார் 


365 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -152 


தரியலர் , ஒட்டஈர் , வட்கார் 

சார்பிலர் , பற்றார், செற்றார் 
பரரொடு கேளார் , ஒல்லார் 

பகைவர் பேர் எழுமூன் றாமே 


பெ . பொ . விளக்கம் : 

பகைவர் தொடர்பு பிளந்து பீரிவுடையவர் 
அரிகள் - போருக்கு வருவோர் 
செறுநர் - செறுதல் உடையவர் 
சேரார் - ஒன்றுபடாதவர் 
அமரர் - விருப்பம் இல்லாது நீங்கியவர் 
உள்ளார்-நினையாதவர் 
நள்ளார் - நட்பு கொள்ளாதவர் 
மருவலர் - பொருந்தாதவர் 
தெவ்வர்- பகை உடையவர் 
மாணார் - மாண்புகொள்ளாதவர் 
மாற்றலர் - மாறுபாடு கொண்டவர் 
மன்னார்- பொருந்தாதவர் 
ஒன்னார் - ஒன்றாதவர் 
தரியலர் - அன்பு தரிக்காதவர் 
ஒட்டார் -ஒட்டிச் சேராதவர் 
வட்கார் - சினம் குறையாதவர் 
சார்பிலார் - சாராமல் நீங்கியவர் 
பற்றார் - அன்பு கொண்டு பற்றாதவர் 
செற்றார் -செறுதல் கொண்டவர் 
பரர் - கொல்லத் திரிவோர் 
கேளார் -உடன்பாட்டைக் கேளாதவர் 
ஒல்லார் - பொருந்தாதவர் 
எழுமூன்று - இருபத்தொன்று 


ஒப்பீடு 


டமணி -152 


பிங்கலம் - 947 , 


கயாதரம் - 114 


நாமதீபம் - 187 


பகை 23 


பகைவர் 1-21 
அரிகள் 


பகைஞர் 24 
அரிக்க 


பகைவோர் 21 
அரிகள் 


) 


- 


ந way 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -152 


செறுநர் 


செறுநர் 


செறுநர் 
சேரார் 


அமரர் 





நள்ளார் 


நள்ளார் 
புல்லார் 
தெவ்வர் 


தெவ்வர் 


செறுநர் 
சேரார் 
அமரர் 
உள்ளார் 
நள்ளார் 
மருவலர் 
தெவ்வர் 
மாணார் 
மாற்றலர் 
மன்னார் 
ஒன்னார் 
தரியலர் 
ஒட்டார் 
வட்கார் 
சார்பிலார் 
பற்றார் 
செற்றார் 
பரர் 
கேளார் 
ஒல்லார் 


அமரர் 
உள்ளார் 
நள்ளார் 
மருவார் 
தெவ்வர் 
மாணார் 
மாற்றார் 
மன்னார் 
ஒன்னார் 
தரியார் 


மாற்றலர் 
பொருந்தலர் 
ஒன்றலர் 
தரியலர் 
ஓட்டார் 


ஒன்னார் 
தரியலர் 
ஒட்டார் 


சாரலர் 


ச 


பற்றலர் 
செற்றார் 


பற்றார் 
செற்றார் 
பரர் 


பரர் 


ஒல்லார் 


ஒல்லார் 


மிகை : பிங் : 1 நோனார் , 

இன்னார் . 
தெறுநர் 


நண்ணலர் . 

திருந்தலர் , மேவலர் 
கருதலர் , எண்ணலர் , 

அடையலர் 


கயா : 


மடங்கார் , அமித்திரர் , 
மறுவார் , 

கறுத்தார் , 
நிகரார் , 

முனைந்தார் . 


கருதலர் 
அடர்வோர் , 
எதிர்ந்தவர் 


நவ்வார் 
நோவார் 


சேயர் 


வேண்டார் , 


இன்னார் , 


நாம ; இகலார் , 

சத்துரு 


367 


மக்கட் பெயர்த் 


சூடாமணர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 152 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் ; 


பகைவர் - பெரும்பாண் 450 செறுநர் - முருகு 5 சேரார் -- 
பரி 2-48 உள்ளார் - நற் 92-1 தெவ்வர்- பொருந . 120 மாற்றலர் 
பரி 1-43 ஒன்னார் - சிறுபாண் 47 வட்கார் ( வட்கர் ) - புறம் 100-3 
செற்றார் - ஐங் 429-2 கேளார் - நற் 214-9 ஒல்லார் - பதி 54-16 


பிற தமிழ்ச் சொற்கள் ; 


அரிகள் , 
மன்னர்ர் , 
பரர் 


அமரர் , 
தரியலர் , 


நள்ளார் , 
வட்கார் , 


மருவலர் 
சார்பிலார் 


மாணார் 
பற்றார் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


மாணார் 


மன்னார் 


செறுநர் , 

நள்ளார் , 
தரியலர் , ஒட்டார் , வட்கார் , 


மருவலர் , 
ஒல்லார் . 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


மேவினவர் 
ஒல்லுநர்தொடர்ந்தார்சேர்ந்தாரொட்டு நர்பெட்டார்வேட்டார் 
புல்லுநர்பசைந்தார்மித்திரர்புரிந்தாரார்வலர்விழைந்தார் 
நல்லவர்காதலித்தார் நள்ளுநர் நயந்தார்கூட்டம் 
மெல்லவொன்று நர்மூவாறுமேவினர் நாமமாமே 
153 ஒல்லுநர் , தொடர்ந்தார் , சேர்ந்தார் 

ஒட்டு நர் , பெட்டார் , வேட்டார் 
புலலு நர் , பசைந்தார் , மித்திரர் 

புரிந்தார் , ஆர் வலர் , வி ழைந்தார் 


368 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -153 


நல்லவர் , காதலித்தார் 

நள்ளுநர் , நயந்தார் , கூட்டம் 
மெல்ல ஒன் றுநர்மூ வாறு 

மேவினர் நாமம் ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


மேவினர் விரும்பினவர் 
ஒல்லுநர் - பொருந்துதல் உடையவர் 
தொடர்ந்தார் - தொடர்தல் உடையவர் 
சேர்ந்தார் - அன்பால் சேர்ந்தவர் 
ஒட்டுநர் - கூடி ஓட்டியவர் 
பெட்டார் - விருப்பம் உடையவர் 
வேட்டார் - வேட்கை உடையவர் 
புல்லு நர் - பொருந்தித் தழுவியவர் 
பசைந்தார் - அன்பு கொண்டவர் 
மித்திரர் - நட்பு கொண்டவர் 
புரிந்தார் ஆர்வலர் -விருப்பம் கொண்டவர் 
விழைந்தார் - விரும்பிச் சேர்ந்தவர் 
நள்ளுநர் - நட்புக் கொண்டவர் 
காதலித்தார்- அன்பு காட்டியவர் 
நயந்தார் - அன்புகொண்டு விரும்பியவர் 
கூட்டம் - கூடியவர் 
ஒன்றுநர் - பொருந்துதல் உடையவர் 


மூவாறு - பதினெட்டு 


ஒப்பீடு 


சூடாமணி -153 


பிங்கலம் - 946 , 


கயாதரம் -115 


மேவினர் 1-18 
ஓல்லுநர் 
தொடர்ந்தார் 


மேவினர் 10 
ஒல்லுநர் 


மேவினர் 1-9 
ஒல்லுநர் 
தொடர்ந்தோர் 


- 


சேர்ந்தார் 


சேர்ந்தோர் 


1 


ஓட்டுநர் 


சூ - 47 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -153 


ச 


. 


. 


. 


சச 


-- 


சசச 


சாக 


சவச 


... 


.. 


கா 


.. 


பெட்டார் 
வேட்டார் 
புல்லுநர் 
பசைந்தார் 
மித்திரர் 
புரிந்தார் 
ஆர்வலர் 
விழைந்தார் 
நல்லவர் 
காதலித்தார் 
நள்ளுநர் 
நயந்தார் 
கூட்டம் 
ஒன்றுநர் 


. 


** 


--- 


-- 


--- 


நள்ளுநர் 


-- 


நள்ளுநர் 
நயந்தோர் 


... 


பா 


கூடினர் 
ஓன்றினர் 


ஒன்றுநர் 


* .. 


மிகை பிங் : துன்னுநர் , 


நேர்ந்தார் , 


நண்ணு நர் , 


மித்திரர் 


கயா : தக்கவர் , 


துன்னி நர் , 


அன்பு தெ.ாக்கவர் 


நாம் : 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 153 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


ஆர்வலர் - முருகு 93 சேர்ந்தார் - கலி 10-2 வேட்டார் - 
கலி 62-10 நல்லவர்- பரி 7-1 

நயந்தார்- கலி 32-13 
கூட்டம் 41-10 


பிற தமிழ்ச் சொற்கள் 


மேவினர் , ஒல்லுநர் , தொடர்ந்தார் , ஒட்டுநர் , 
புல்லுநர் , பசைந்தார் , புரிந்தார் , விழைந்தார் , 
நள்ளுநர் ஒன்றுநர் 


பெட்டார் 
காதலித்தார் 


1370 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -153 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை: 


ஒல்லுநர் , 


வேட்டார் , 


பசைந்தார் , 


நள்ளுநர் , 


ஒன்று நர் 


வடசொற்கள் : 


மித்திரர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


சுற்றம் 


உற்றவரிகுளை நட்டோருறவொக்கல்கிளையே சார்ந்தோர் 
பற்றினர்சிறந்தோர் நட்புப்பந்தமேபரிசனங்கேள் 
குற்றமினன்புகூளிகுடும்பமேகடும்பு நள்ளி 
சுற்ற மூவாறுபேருஞ்சூழ்ந்தபாசனமுஞ்சொல்லும் 


154 உற்றவர். இருளை , நட்டோர் 

உறவி , ஒக்கல் , கிளையே சார்ந்தோர் 
பற்றினர் , சிறந்தோர் , நட்புப் 

பந்தமே பரிச னம் , கேள் 
குற்றம் இல் நண்பு , கூளி 

குடும்பமே கடும்பு , நள்ளி 
சுற்றம்மூ வாறு பேரும் 

சூழ்ந்தபா சனமும் சொல்லும் 


பே . பொ . விளக்கம் : 


சுற்றம் – சுற்றி வாழ்வோர் 
உற்றவர் - உறவு சேர்ந்தவர் 
இகுளை - நெருங்கியவர் , நட்டோர் , நட்பு 
நண்பு - நட்பு உடையவர் 
ஒக்கல் - ஒத்து நடப்பவர் 
கிளை - கிளை - போல்பவீர் 
சார்ந்தோர் - சார்ந்தவர் " 


371 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 154 


பற்றினர் -பற்றி அன்புடையவர் 
சிறந்தோர் - மிக்கவர் 
பந்தம் - சுற்றிச் சுற்றி அன்பு காட்டுபவர் 
பரிசனம் - சூழ இருக்கும் மக்கள் 
கேள் -- உ 

உரிமை உடையவர் 
கூளி , குடும்பம் - தாங்குவோர் 
கடும்பு - காப்பாற்றப்படுபவர் 
நள்ளி - ( நள் - நட்பு ) நட்புடையவர் 
பாசனம் - உறவு என்னும் பசுமையான உணர்வுடையவர் 


ஒப்பீடு 
பங்கலம் - 900 

கயாதரம் -115 


சூடாமணி -154 


நாமதியம் - 188 


சுற்றம் 15 


சுற்றம் 13 


சுற்றம் 20 
உற்றவர் 


சுற்றம் 1-19 
உற்றவர் 
இகுளை 
நட்டோர் 


நட்டோர் 


நட்டோர் 


உறவு 


உறவு 


ஒக்கல் 
கிளை 


உறவு 
ஒக்கல் 
கிளை 


ஒக்கல் 
கிளை 


பற்றினர் 


பற்றர் 


ஒக்கல் 
கிளை 
சார்ந்தோர் 
பற்றினர் 
சிறந்தோர் 
நட்பு 
பந்தம் 
பரிசனம் 
கேள் 
நண்பு 


... 


நட்பு 
பந்தம் 


நட்பு 
பந்தம் 


பந்தம் 
பரிசனம் 
கேள் 


கேள் 


கேள் 
நண்பு 


கூளி 


கூளி . 


கூளி 


கூளி 
குடும்பம் 


குடும்பம் 
கடும்பு 


குடும்பு 
கடும்பு 


கடும்பு 
நள்ளி 
பாசனம் 


குடும்பம் 
கடும்பு 
நள்ளி 
பாசனம் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -154 


மிகை : பிங் : தமர் , 


உரியர் 


கயா ; 


துணை , 


தமர் , 


விருந்தம் 


நாம ; விருத்தம் , 


தொடர் , 
உறவின் முறை 


தமர் . 


மித்திரர் 


பெந்து , 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 154 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் 


நற் 64-9 


சுற்றம் - பெரும்பாண் 21 உற்றவர் - பரி - தி 2-22 இகுளை - 
நட்டோர் - சிறுபாண் 104 

உறவு- புறம் 395-24 
ஒக்கல்- பொருந 61 

கிளை - முருகு 29 

சிறந்தோர் - பரி 14-26 
நட்பு- பெரும்பாண் 425 

கேள் - பொருந 74 

நண்பு - நற் 160-1 
கூளி - பட் 259 கடும்பு- பெரும்பாண் 105 நள்ளி - சிறுபாண் 107 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சார்ந்தோர் , 


பற்றினர் , 


பந்தம் , 


குடும்பம் , 


பாசனம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


இகுளை . 


ஓக்கல் , 


கடும்பு , 


பாசனம் 


நள்ளி , 


வட சொற்கள் : 


மணிப் பவளச் சொற்கள் : 


பரிசனம் 

கீழேகர் 
பொறியிலார்கயவர் நீசர்புள்ளுவர்புல்லர் தீயோர் 
சிறியசிந்தையர்கனிட்டர் தீக்குணர்தீம்பர்தேரார் 
முறையிலார்முசுண்டர்மூர்க்கர்முசுடர்மல்லவரேகையர் 
மறைவிலாக்கலர்மூவாறுமன்னுபூரியருங்கீழோர் 


373 


மக்கட் பெயர்தி 


சூடாமணி 


செய்யுள் - 155 


155 பொறியிலார் , கயவர் , நீசர் 

புள்ளுவர் , புல்லர் , தீயோர் 
சிறியசிந் தையர் , க னிட்டர் 

தீக்குணர் , தீம்பர் , தேரார் 
முறையிலார் , முசுண்டர் , மூர்க்கர் 

முசுடர் ,பல் லவரே கையர் 
மறைவிலாக் கலர் மூவாறு 

மன்னுபூ ரியரும் கீழோர் 


பெ . பொ . விளக்கம் 


கீழோர் - கீழான தன்மை உள்ளவர் 
பொறியிலார் - அறிவிற்குரிய குறி இல்லாதவர் 
கயவர் -- ஒழுக்கம் தவறியவர் 
நீசர் - இழிந்த ஒழுக்கமுள்ளவர் 
புள்ளுவர் - கவடு உடையவர் 
புல்லர் - புன்மைத் தன்மை உடையவர் 
சிறிய சிந்தையர் - தாழ்வான எண்ணம் உடையவர் 
கனிட்டர் - சிறுமை உடையவர் 
தீக்குணர் -- தீய குணம் உடையவர் 
தீம்பர் - குற்றம் உடையவர் 
தேரார் - எதையும் தேர்ந்துகொள்ள இயலாதவர் 
முறையிலார் - ஒழுங்கு இல்லாதவர் 
முசுண்டர் , மூர்க்கர் , முசுடர் - முரட்டுக் குணத்துடன் வெறுப்புள்ளவர் 
பல்லவர்- நிலையற்றவர் 
கையர் --- ஒழுக்கமில்லாதவர் 
கலர்- அறவழியிலிருந்து விலகியவர் 
பூரியர் -- தாழ்ந்தவ 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 155 . 


ஓப்யீடு 


சூடாமணி -155 


பிங்கலம் - 872. 


சுயாதரம் -105 நாமதீபம் - 178 


கீழ் 21 


கீழ்மக்கள் 
பொறியற்றவர் 
கயவர் 


பொறியில்லார் 
கயவோர் 


நீசர் 


_f 


புள்ளுவர் 
புல்லர் 


தீயோர் 


தீயோர் 
சிறுமை 


. 


கனிட்டர் 


| 


** 


கீழோர் 1-19 

கீழோர் 19 
பொறியிலார் 
கயவர் 

கயவர் 
நீசர் 

நீசர் 
புள்ளுவர் புள்ளுவர் 
- புல்லர் 

புல்லர் 
தீயோர் 

தீயோர் 
சிறியசிந்தையர் 
கனிட்டர் 
தீக்குணர் 
தீம்பர் 
தேரார் 
முறையிலார் 
முசுண்டர் 

மூசுண்டர் 
மூர்க்கர் 
முசுடர் 
பல்லவர் 

பல்லவர் 
கையர் 

கையர் 
கலர் 
பூரியர் 


தீம்பர் 


தீம்பர் 
தேரார் 
முறையிலார் 


ஈ 


150 


முசுண்டர் 


முசுண்டர் 
மூர்க்கர் 
மூசுடர் 


மூர்க்கர் 


கையர் 
கலர் 


கலர் 


கையர் 
கலர் 
பரியர் 


பூரியர் 


அசடர் , 


அதன்மர் 


மிகை : பிங் : பதகர் , 


கண்டகர் , 
வெளிறர் , 


மூட்ர் , 
அற்பர் 


சுமடர் , 


* 


கயா : புல்லார் , 

சீத்தை , 


பேதையர் , திருகியவாக்கர் பொல்லார் 
கல்லார் . அருளிலர் , 

சுமடர் 


மூடர் 


நாம : கிஞ்சகர் , 

பயல்கள் , 


பதிதர் ; வல்லுவர் , 
அற்பா, சிறியோர் 


325 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 155 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 155 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் ; 


கயவர் - பரி- தி 2-24 


பல்லவர் - கலி 104-29 


கீழோர் - பரி 17-40 
கையர் - முல் 56 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

பொறியிலார் , புள்ளுவர் , 
தீம்பர் , தேரார் , முறையிலார் , 


புல்லா , 
முசுண்டர் , 


தீயோர் , தீக்குணர் 
மூர்க்கர் , முசுடர் 


கலர் , 


பூரியர் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 

பொறியிலார் , புள்ளுவர் , தீம்பர் , 


கையர் 


வட சொற்கள் : 


நீசர் , 


கனிட்டர் 


ணிப்பவளச் சொற்கள் : 


சிறிய சிந்தையர் 


அறிவில்லாதவன் 
தொழில் செய்வோர் , வாயில் காவலர் 


முழுமகன் சிதடன் பேதைமூடனே மண்ணையஞ்ஞை 
இழுதையே மடனேயாதனேழையேயறிவிலான் பேர் 
தொழுவர்கம்மியரே மற்றைத்தொழில் செய்வோர் நாமமாகும் 
வழுவிலாவாயிலாளர்வாயில் காப்போர் தம்பேரே 


156 முழுமகன் , சிதடன் , பேதை 

மூடனே , மண்ணை . அஞ்ஞை 
இழுதையே மடனே . ஆதன் 

ஏழையே அறிவி லான்பேர் 


சூடாமணி 


செய்யுள் -156 - 


தொழுவர் , கம் மியரே மற்றைத் 

தொழில் செய்வோர் நாமம் ஆகும் 
வழு இலா வாயி லாளர் 

வாயில்காப் போர் தம் பேரே 


பெ . பொ . விளக்கம் : 


அறிவிலான் - நன்மை தீமை அறிய முடியாதவன் 
முழு மகன் - அறிவு நுழைதற்கு ஏற்ற புரை இல்லாத மகன் 
சிதடன் - அறிவுக்குருடன் 
பேதை - அறிவுத் தெளிவில்லாமல் மயங்குகின்றவன் 
மூடன் - தடுமாறுபவன் 
மண்ணை - பேய் போன்றவன் 
அஞ்ஞை - அறிவு இழந்தவன் 
இழுதை - இழுக்கு உடையவன் 
மடன் - பெற்றது கொண்டு கொண்டதை விடாதவன் 
ஆதன் - முன்சினம் உள்ளவன் 


ஏழை - இகழப்படுபவன் 


தொழுவர்- உழைப்பவர் 
கம்மியர் - கம்மத் தொழிலினர் 


ஒப்பீடு 


சூடாமணி -156 பிங்கலம் -873 , 884 , 887 கயாதரம் -106 தாமதியம் -170 , 185 


அறிவிலான் 1-10 அறிவிலான் 1.10 அற்றவன் 13 
முழுமகன் முழுமகன் 

முழுமகன் 
சிதடன் 

சிதடன் 


அறிவிலான் 11 
முழுமகன் 
சிதடன் 


சிதடன் 


பேதை 


பேதை 


பேதை 


பேதை 


மூடன் 


மூடன் 


மண்ணை 
அஞ்ஞை 
இழுதை 


மூடன் 
அண்ணை 
அஞ்ஞை 


மூடன் 
அண்ணை 
அஞ்ஞை 
இழுதை 


அஞ்ஞை 
இழுதை 


இழுதை 


377 


சூ - 48 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -156 


மடன் 
ஆதன் 
ஏழை 


ஆதன் 


ஆதன் 


மடன் 
ஆதன் 
ஏழை 


ஏழை 


தொழில் 

தொழில் 
செய்வோர் 1-2 செய்வோர் 1-2 
தொழுவர் தொழுவர் 
கம்மியர் 

கம்மியர் 


கைத்தொழில் 

செய்வோன் 1-2 
தொழுவர் 
கம்மியர் 


.. 


வாயில் 

வாயில் 
காப்போர் 1-1 காப்போர் 2 
வாயிலாளர் 


மிகை : பிங் : 11 மடமகன் , 

2 


குதலை 
3 கடைகாவலர் 


கயா : 


1 போதம் , 
2 


அஞ்சி 


சளன் , 
3 


மடங்குதலை , 


2 


நாம : 1 


3 


-- 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 156 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 
* சிதடன் --புறம் 73-7 பேதை - நற் 51-10 

மண்ணை 
அகம் 24-12 அஞ்ஞை- அகம் 15-19 

ஆதன் - ஐங் 1-1 ஏழை 
கலி 55-22 தொழுவர் - மதுரை 89 கம்மியர் - மதுரை 521 
குறி 19 


மடன் - 


பிற தமிழ்ச் சொற்கள் 


அறிவிலான் , முழுமகன் . 
செய்வோர் , 

வாயிற் காப்போர் , 


இழுதை , 


தொழில் 


மூடன் , 
வாயிலோர் 


378 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -156 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


முழுமகன் , 


அஞ்ஞை, 


இழுதை , 


தொழுவர் , 


வாயிலாளர் 


வடசொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


பெண் 


அரிவையங்கனை மடந்தையாடவளாட்டிமாயோள் 
சுரிகுழன்மகடூஉக்காந்தைசுந்தரிவனிதைமாது 
தெரிவைமானினியே நல்லாள்சிறுமியேதையனாரி 
பிரியைகாரிகையணங்குபிணாப்பெண்டுபேதைபெண்பேர் 


157 அரிவை , அங் கனை ,மடந்தை 

ஆடவள் , ஆட்டி , மாயோள் 
சுரிகுழல் , மகடூஉக் காந்தை 

சுந்தரி , வனிதை , மாது 
தெரிவை , மா னினியே நல்லாள் 

சிறுமியே தையல் , நாரி 
பிரியை , கா ரிகை ,அணங்கு 

பிணா , பெண்டு , பேதை , பெண் பேர் 


பெ . பொ . விளக்கம் : 


பெண் ... பெட்பு உடையவள் 
அரிவை- நிறம் பொருந்தியவள் 
அங்கனை - நல்ல உறுப்பை உடையவள் 
மடந்தை- கொழுத்தக்கொண்டு கொண்டது விடாதவள் 
ஆடவள் - ஆடவனுக்கு உரியவள் 
ஆட்டி - ஆளுந்தன்மை உடையவள் 


379 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -157 


மாயோள் - மயக்கந் தருபவள் 
சுரிகுழல் - கடை சுருண்ட கூந்தலை உடையவள் 
மகடுஉ - இளமையுடைய மகள் 
காந்தை - கவர்ச்சி உள்ளவள் 
சுந்தரி - நன்மையைத் தரித்தவள் 
வனிதை - கணவனை உடையவள் 
மாது - விரும்பப்படுபவள் 
தெரிவை - தேர்ந்து கொள்ளப்படுபவள் 
மானினி - மானம் உடையவள் 
தையல் - தன்னை அழகு செய்துகொள்பவள் 
நாரி - நரனின் பெண்பால் 
பிரியை - அன்பை உடையவள் 
காரிகை - அழகு உடையவள் 
அணங்கு - அழகால் அண்டி வருத்துபவள் 
பிணா - விரும்பப்படுபவள் 
பெண்டு - பெட்பை அணிகலனாகக் கொண்டவள் 
பேதை - காம உணர்வைக் கொள்ளாது பேதுருகின்றவள் 


ஒப்பீடு 


சூடாமணி -157 


பிங்கலம் -945 


கயாதரம் -117 


நாமதீபம் - 117 


பெண் 1-24 
அரிவை 
அங்கனை 
மடந்தை 
ஆடவள் 


பெண் 22 
அரிவை 
அங்கனை 
மடந்தை 


பெண் 1-24 
அரிவை 
அங்கனை 
மடந்தை 
ஆடவள் 
ஆட்டி 
மாயோள் 
சுரிகுழல் 
மகடுஉ 


பெண் 22 
அரிவை 
அங்கனை 
மடந்தை 


ஆட்டி 
மாயாள் 


மாயோள் 


மாயோள் 
சுரிகுழல் 
மகடூஉ 
எந்தை 


மகடூஉ 


மகடுஉ 
காந்தை 


கா 


காந்தை 
சுந்தரி 
வனிதை 


வனிதை 


வனிதை 


வனிதை 
மாது 


மாது 


மாது 


மாது 


380 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -157 


தெரிவை 


தெரிவை 


மானி 


தெரிவை 
மானினி 
நல்லாள் 
சிறுமி 


தெரிவை 
மானினி 
நல்லாள் 
சிறுமி 
தையல் 


மானினி 
நல்லாள் 


- 


தையல் 


தையல் 
நாரி 


நாரி 


நாரி 


பிரியை 
காரிகை 
அணங்கு 


காரிகை 


காரிகை 
அணங்கு 
பிணா 


காரிகை 
அணங்கு 
பிணர் 
பெண்டு 


பிணா 


பிணா 
பெண் 
பேதை 


சா 


பேதை 


பேதை 


பேதை 


மிகை : பிங் : 

பிங் : இளம்பிடி , 


தளிரியல் , 


பெதும்பை , 


மங்கை 


பாவை 


கயா : மகள் , 

பெதும்பை , 


மங்கை , 
மடவரல் , 


வஞ்சனி , 
ஏழை 


தளிரியல் 


நாம : பெதும்பை , 


மடவாள் , 


மங்கை 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 157 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


பெண் - மதுரை 555 அரிவை - நெடு 166 மடந்தை - மூருகு 175 
ஆட்டி - பட் 101 

மாயோள் - பொருந 14 மகடூஉ - சிறுபாண் 195 
மாது - நற் 178-10 தெரிவை - குறு 256-8 நல்லாள் - பரி 6-87 
சிறுமி - கலி 65-16 

தையல் - ஐங் 489-3 காரிகை - பரி 7-65 
அணங்கு - முருகு 289 பிணா- பரி 19-95 பெண்டு நற் 14 
பேதை - நற் 51-10 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


அங்கனை , 


ஆடவள் , 


சுரிகுழல் , 


மானிணி 


மக்கட பெயர்க் 


சூடாமணி 


செய்ர்யுள் -157 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


அங்கனை , 


ஆடவள் , 


மானினி , 


சுரிகுழல் , 


அணங்கு 


பிணா 


வட சொற்கள் : 


காந்தை , 


பிரியை 


சுந்தரி , 


வனிதை , 


நாரி , 


மணிப் பவளச் சொற்கள் : 


ஆடவன் 


ஆண் , பெண் சிறப்புப்பெயர் 


ஆடவன்மைந்தன்காளையாடூஉவேமகன் புமானே 
நீடியகுமரனேழு நிருமித்தபுருடனாமம் 
நாடிய நம்பியோடு நங்கையென்றிரண்டாண்பெண்ணைத் 
தேடியகவிகளெல்லாஞ்சிறப்பிக்கு நாமமாமே 


F5 & ஆடவன் , மைந்தன் , காளை 

ஆடூஉவே மகன் , பு மானே 
நீடிய குமரன் , ஏழு 

நிருமித்த புருடன் நாமம் 
நாடிய நம்பி யோடு 

நங்கைஎன் றிரண்டாண் பெண்ணைத் 
தேடிய கவிகள் எல்லாம் 

சிறப்பிக்கும் நாமம் ஆமே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


புருடன் உயிரினங்களைக் காப்பவன் 
ஆடவன் - வெற்றிக்கு உரியவன் 
மைந்தன் - வலிமை உடையவன் 
காளை -காளை போல்பவன் 


382 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -158 


ஆடூஉ - வெற்றிக்கு உரியவன் 
மகன் - இளமை கொண்ட ஆண் பிள்ளை 
புமான் - மற்றவரைக் காப்பவன் 
குமரன் - கும்மென்று செழித்தவன் 


நம்பி-நமக்கு இன்ன தன்மையன் என்று வியக்கப்படுபவன் 
நங்கை - நம்பியின் பெண் பால் 


ஒப்பீடு 


சூடாமணி -158 பிங்கலம் 833 , 834 , 931 கயாதரம் -116 நாமதீபம் -119 , 116 


7 


5 


புருடன் 1-7 
ஆடவன் 


புருடன் 11 
ஆடவன் 


ஆடவன் 


ஆடவர் 


மைந்தன் 


மைந்தன் 


மைந்தன் 


மைந்தன் 


காளை 


காளை 


காளை 


ஆடூஉ 


ஆடூஉ 


ஆடூஉ 
மகன் 


மகன் 


மகன் 


ஆடூஉ 
மகன் 
புமான் 
குமரன் 


புமான் 


புமான் 


புமான் 
குமரன் 


ஆண் 


சிறப்பு 1-1 
நம்பி 


ஆண்பாற் 

சிறப்பு 
நம்பி 


ஆணிற் 

சிறந்தான் 1-1 
தம்பி 


பெண் 


பெண்பாற் 
சிறப்பு 


சிறப்பு 1-1 
நங்கை 


பெண்ணிற் 
சிறந்தாள் 
நங்கை 


நங்கை 


. 


3 


| 


மிகை பிங் ; 1 


மானவன் 


ஐ 


கயா : 


1 


விடலை 


நாம : 1. ஆண் , 


பூமான் , 


2383 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 158 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 158 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் ; 


மைந்தன் - பரி 19-73 காளை - பெரும்பாண் 138 ஆடூஉ - பதி 86-4 
மகன் -முருகு 257 

நம்பி - நற் 175-7 நங்கை - பரி 12-49 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


புமான் , 


ஆடவன் , 


ஆண்சிறப்பு , 


குமரன் , 


பெண் 


சிறப்பு 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


புமான் , 


நம்பி , 


நங்கை 


வட சொற்கள் : 


புருடன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


1 


பெண் பருவம் - அகவை 


பேதையேபெதும்பைமங்கைபெருகியமடந்தையோடு 
தீதிலாவரிவைமற்னறத்தெரிவைபேரிளம்பெண்ணென்ப 
ஏதமில்பருவமாண்டேழெய்துபன்னொன்றுபன் மூன் 
றோது பத்தொன்பானையைந்துடன் முப்பத்தொன்றெண்ணைந்தே 


- - 47 


159 பேதையே பெதும்பை மங்கை 

பெருகிய மடந்தை யோடு 
தீதிலா அரிவை மற்றைத் 
தெரிவை யே விளம் பெண் என்ப 


284 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 159 


ஏதம் இல் பருவம் ஆண் டேழ் 

எய்துபன் னொன்று , பன்மூன் 
றோதுபத் தொன்பான் , ஐயைந் 

துடன் முப்பத் தொன்றெண் ஐந்தே 


பெ . பொ . விளக்கம் : 


பேதை - காம உணர்வறியாது பேதுறுகின்ற சிறுமி 
பெதும்பை - அஞ்சும் இயல்புள்ள இளமையள் 
மங்கை -புணர்ச்சிக்குப் பொருந்தியவள் 
மடந்தை - மடப்பத்தன்மை உடையவள் 
அரிவை- நிறம் பொருந்தியவள் 
தெரிவை - தேர்ந்துகொள்ளப்படுபவள் 
பேரிளம்பெண் - பெருமையுள்ள இளமைப்பெண் 


பன்னொன்று -பதினொன்று 
பன்மூன்று-பதின்மூன்று 
பத்தொன்பான் - பத்தொன்பது 
ஐயைந்து - இருபத்தைந்து 
எண் (எட்டு ) ஐந்து- நாற்பது 


ஏதம் இல் - துன்பம் இல்லாத 


ஒப்பீடு 


பிங்கலம் - 941 கயாதரம் - 


சூடாமணி -159 


நாமதம் -118 


| 


-- 


பருவம் 1-7 ஆண்டு 
பேதை ஏழ் 
பெதும்பை பன்னொன்று 
மங்கை 

பன்மூன்று 
மடந்தை பத்தொன்பான் ஆண்டெண்களுமே 

உள்ளன 
அரிவை ஐயைந்து 
தெரிவை 

மூப்பத்தொன்று 
பேரிளம்பெண் எண்ணைந்து 


இப்பெயர்களும் 


இப்பெயர்களும் 
ஆண்டெண்களுமே 


1 


உள்ளன 


385 


சூ - 49 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -159 


மிகை : பிங் : 


- 


கயா : 


நாம : 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 159 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பருவம் - பட் 128 
மடந்தை - முருகு 175 


பேதை - நற் 51-10 
அரிவை - நெடு 166 


பெதும்பை- நற் 339-8 
தெரிவை - குறு 256-8 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


மங்கை , 


பேரிளம்பெண் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


அரிவை , 


தெரிவை 


வடசொற்கள் : 


- 


மணிப்பவளச் சொற்கள் : 


கைம்பெண் பெற்ற பிள்ளை 
வேற்றானுக்குப் பிறந்த பிள்ளை , கன்னி பெற்ற பிள்ளை 


முன்னியகைம்மைபெற்றோன்மொழிந்தகோளகனேயாகும் 
பின்னைவேற்றார்க்குப் பெற்றபிள்ளைகுண்டகனேயென்ப 
பன்னிவாழ்க்கைப்படாமுன் படர்ந்தொருகளவினாலே 
கன்னியேபெற்றபிள்ளைகானீனனென்றேயோதும் 


386 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 160 


160 முன்னிய கைம்மை பெற்றோன் 

மொழிந்தகோ ளகனே ஆகும் 
பின்னைவேற் றார்க்குப் பெற்ற 

பிள்ளைகுண் டகனே என்ப 
பன்னிவாழ்க் கைப்ப டாமுன் 

படர்ந்தொரு களவி னாலே 
கன்னியே பெற்ற பிள்ளை 

கானீனன் என்றே ஓதும் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


கோளகன்- மறைவாகக் காக்கப்படுபவன் 


குண்டகன் - பெண்குலப் பெருமையை அழிப்பவன் 


கானீனன் - கன்னியால் பெறப்பட்டவன் 


கைம்மை - கணவனை இழந்து தனித்து வாழும் ஒழுக்கத்தன்மை 
கொண்டவள் ( கை -சிறுமை கணவனை இழந்ததால் சிறுமை 
அடைந்தவள் ) 
வேற்றார் - கணவன் வேற்று ஆடவர் 
பன்னி - மனைவியாக 
படர்ந்து - இல்லை விட்டு வெளியே போய் 
களவு - பிறர் அறியாக் கள்ளம் 
கன்னி - பெண்ணுறுப்பு ( கன்னல் ) பழுத்துப் பூப்படைந்தவள் 


ஒப்பீடு 


சூடாமணி- 160 


பிங்கலம் 965 , 964 , 966 


கயாதரம் - 113 


தாமதிபம் -181 


கைம்மையின் 
பிள்ளை 1-1 
கோளகன் 
வேற்றாற்குப் 
பெற்ற 
பிள்ளை 1_1 
குண்டகன் 


இப்பெயர்களே இம்மூன்று உரிப்பனுவல்களிலும் 

உள்ளன 


* 


387 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 158 


கன்னி பெற்ற 
பிள்ளை 1-1 
கானீனன் 


மிகை : பிங் : 


- 


1 


கயா : 


நாம் : 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 160 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் 


வேற்றார்க்குப் பெற்ற பிள்ளை 


கைம்மையின் பிள்ளை , கோளகன் , 
குண்டகன் , கன்னி பெற்ற பிள்ளை 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


கோளகன் , 


குண்டகன் 


வட சொற்கள் : 


கானீனன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


- 


குலம்மாறிப் பிறந்தோர் 
உயர்ந்தநாற்குலத்திலாண்பெண்ணுயர் பிழிபிரண்டும் கூடி 
இயங்கியபிள்ளைப்பேரேய நுலோமனென்றுசொல்லும் 
நயந்தவப்பெண்ணுமாணும் நண்ணியவுயர்வுதாழ்வால் 
வியந் திடும்பிள்ளைப்பேரேவிறற்பிர திலோமனாமே 


388 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -161 


161 உயர்ந்தநால் குலத்தில் ஆண்பெண் 

உயர்பிழி பிரண்டும் கூடி 
இயங்கிய பிள்ளைப் பேரே 

அநுலோமன் என்று சொல்லும் 
நயந்த அப் பெண்ணும் ஆணும் 

நண்ணிய உயர்வு தாழ்வில் 
வியந்திடும் பிள்ளைப் பேரே 

விறல் பிரதி லோமன் ஆமே 


பெ . பொ . விளக்கம் : 


அநுலோமன் - எதிர்க்குலப் பிறப்பினன் 


பிர திலோமன் - படிக்குலப் ( ஒன்றிற்கெடுத்த படிபோல ) பிறப்பினன் 


உயர்பு இழிவு - மேற்குல ஆண் , தாழ்ந்த குலப்பெண் 
இயங்கிய - பிறந்த 
அப்பெண்ணும் ஆணும் - அந்த மேற்குலப் பெண்ணும் தாழந்த குல 

ஆணும் 
வியந்திடும் பிள்ளை - வியக்கத்தக்க அறிவுடைய பிள்ளை 
விறல் - வலிமை 


ஒப்பீடு 


சூடாமணி - 161 


பிங்கலம் - 967 , 968 


கயாதரம் 


நாமதீபம் -180 


உயர்குல ஆண் 
இழிகுலப் பெண் 
கூடிப்பெற்ற 


பிள்ளை 


அநுலோமன் 


இப்பெயர்களே 


இப்பெயர்களே 


உள்ளன 


உள்ளன 


உயர்குலப்பெண் 
இழிகுல ஆண் 
கூடிப்பெற்ற 
பிள்ளை 
பிரதிலோமன் 


S8D 


மக்கட் பெயாத் 


சூடாமணி 


செய்யுள் - 161 


மிகை பிங் ; 


கயா : 


நாம : 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 161 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


வட சொற்கள் : 


அநுலோமன் , 


பிரதிலோமன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


கலப்பிலும் கலப்பு 


பெருத்தவவ்வநுலோமன்னே பிரதிலோமனென்ற பேரில் 
உரைத்தவாண்பெண்ணில்வந்தேயுற்றவனந்தராளன் 
நிரைத்தவர்மாறிக்கூடிப் பிறந்தவனீண்டபேரே 
விரித்தது வினவிக்கேட்கில்விராத்தியனென்னுனூலே 


390 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 162 


1.62 பெருத்த அவ் அநுலோ மன்னே 

பிரதிலோமன் என்ற பேரில் 
உரைத்த ஆண் பெண்ணின் வந்தே 

உற்றவன் அந்த ராளன் 
நிரைத்தவர் மாறிக் கூடிப் 

பிறந்தவன் ஈண்ட பேரே 
விரித்தது வினவக் கேட்கில் 

விராத்தியன் என்னும் நூலே 


பெ . பொ . விளக்கம் : 


அந்தராளன் - இரண்டுங்கெட்டவன் 
விராத்தியன் - விலக்கப்படுவோன் 
உற்றவன் - பிறந்தவன் 
நிரைத்த - முன்வரிசைப்படுத்தப் பெற்றவர் 


ஒப்பீடு 


பீங்கலம் - 969 , 970 


சூடாமணி - 162 


கயாதரம் - 


நாமதீயம் - 180 


அநுலோம் ஆண் 
பிர திலோமப் 
பெண் கூடிப் 
பெற்ற 
பிள்ளை 1-1 
அந்தராளன் 


சோர்வாய்க் 
கூடிப் பெற்ற 
பிள்ளை 
அந்தராளன் 


இப்பெயர்களே 
உள்ளன 


அநுப்பெண் பிரதி 
ஆண் கூடிப் 
பெற்ற பிள்ளை 
விராத்தியன் 


அநு , பிரதி 
அந்தரா அன்றிப் 
பிறந்த பிள்ளை 
விராத்தியன் 


வா 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 162 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


391 


மக்கட் பெயர் 


சூடாமணி 


செய்யுள் -162 


பிற தமிழ்ச்சொற்கள் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


வட சொற்கள் : 


அந்தராளன் , 


விராத்தியன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


தலைவி 
நோற்பாள் 


முந்திய குரத்தியத்தைமுதல்விகோ மாட்டியாசாள் 
தந்திடுமிறைவியைசாமியே தலைவி நாமம் 
நந்தியபிண்டிவாமனன்னெறிவழாதுநோற்பாள் 
கந்தியேயவ்வையம்மைகன்னியேகௌந்தியென்ப 


163 முந்திய குரத்தி , அத்தை 

முதல்வி , கோ மாட்டி , ஆசாள் 
தந்திடும் இறைவி , ஐயை 

சாமியே தலைவி நாமம் 
நந்திய பிண்டி வாமன் 

நன்னெறி வழாது நோற்பாள் 
கந்தியே அவ்வை , அம்மை 

கன்னியே கௌந்தி என்ப 


பெ . பொ . விளக்கம் 


தலைவி - தலைமைத் தன்மை உடையவள் 
குரத்தி - குரவனின் பெண்பால் 
அத்தை - அப்பனுடன் பிறந்தவள் 


392 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 163 


முதல்வி - முதன்மை உடையவள் 
கோமாட்டி - கோமானின் பெண்பால் 
ஆசாள் - பற்றுக்கோடு ஆகுபவள் 
இறைவி -ஆளுகைத்திறம் உடையவள் 
ஐயை - தலைமைக்குரிய பெண் 
சாமி- செல்வம் உடையவள் 


நோற்பாள் - நோன்பை மேற்கொண்டவள் 
கந்தி , கௌந்தி ( கந்தன் - அருகன் ) அருக சமயத் துறவுப்பெண் 
நந்திய பிண்டி வாமன் -புகழ் நிலைத்த அசோகின் கீழமர்ந்த அருக்க 

கடவுளுடைய 
வழாது- தவறில்லாது 


ஒப்பீடு 


சூடாமணி - 163 


பிங்கலம் -930 


கயாதரம் - 118 நாமதம் - 184 , 182 


தலைவி 8 


தலைவி 11 
குரத்தி 


in 


தலைவி 1-8 
குரத்தி 
அத்தை 
முதல்வி 
கோமாட்டி 


தலைவி 10 - 1 
குரத்தி 
அத்தை 


அத்தை 


முதல்வி 
கோமாட்டி 


ஆசாள் 


கோமகள் 
ஆசாள் 
இறைவி 
ஐயை 


கோமாட்டி 
ஆசாள் 
இறைவி 
ஐயை 
சாமி 


இறைவி 
ஐயை 
சாமி 


இறைவி 


சாமி 


சாமி 


நோற்பாள் 5 


நோற்பாள் 1-5 


ஆருக 
-தவப்பெண் 3 


கந்தி 
அவ்வை 
அம்மை 
கன்னி 


அவவை 
அமின் 


கௌந்தி 


கவுந்தி 


கவுந்தி 


393 


சூ - 50 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 163 


அடிகள் , 


தலைமைப்பெண் 


மிகை : பிங் : 1 பெருமாட்டி , 

2 பம்மை 


கயா : 


அடிகள் , 


பெருமாட்டி 


1 கோமாள் , 
2 பைம்மை 


பெருமாட்டி , 


அரசி 


நாம ; 1 கோதாரம் , 

2 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 163 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


அத்தை - குறு 129-2 


ஐயை - அகம் 6-3 


கன்னி - ஐங் 68-1 


பிற தமிழ்ச்சொற்கள் 
தலைவி , குறத்தி , 

முதல்வி , 
இறைவி , 

நோற்பாள் , 


கோமாட்டி , 

ஆசாள் 
அவ்வை , அம்மை 


சாமி , 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


கோமாட்டி , 


ஆசாள் , 


ஐபை 


வட சொற்கள் : 


கொந்தி 
மணிப்பவளச் சொற்கள் : 


கைம்பெண் , மலடி 

ஒப்பனை செய்பவள் 
கைம்மையேகைனிபூண்டகலன்கழிமடந்தையேங்கி 
வம்மியவிதவை நான் கேயமங்கலைவிளங்குநாமம் 
மைம்மையேவந்தியென்பமலடிக்குவகுத்தபேராம் 
செம்மையாங்கோலஞ்செய்வாடிகழ்வண்ணமகளேயென்ப 


394 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 164 


164 கைம்மையே கைனி பூண்ட 

கலன்கழி மடந்தை ஏங்கி 
விம்மிய விதவை நான்கே 

அமங்கலை விளங்கு நாமம் 
மைம்மையே வந்தி என்ப 

மலடிக்கு வகுத்த பேராம் 
செம்மையாம் கோலம் செய்வாள் 

திகழ்வண்ண மகளே என்ப 


பெ . பொ . விளக்கம் : 


அமங்கலை- மங்கலம் இல்லாதவள் 
கைம்மை - புணர்ச்சி ஒழுக்கம் இழந்த குற்றமுடையவள் 
கைனி- தனிமையே ஒழுக்கமாகக் கொண்டவள் (சிறுமை அடைந்தவள் ) 
கலன்கழி மடந்தை - மங்கல அணி கழித்த பெண் 
விதவை - கணவனை இழந்தவள் 


மலடி- கருத்தரியாத மலட்டுத்தன்மை உடையவள் 
மைம்மை - பிள்ளையில்லாத குற்றமுடையவள் 
வந்தி- கருப்பத்தடை உடையவள் 


கோலம் செய்பவள் - அழகு செய்பவள் 
வண்ண மகள் - வண்ணங்களால் ஒப்பனை செய்யும் பெண் 


ஒப்பீடு 


சூடாமணி - 164 பிங்கலம் - 943 , 942 , 938 கயாதரம் - 118 நாமதியம் - 182. 183 


கைமை 


அமங்கலை 1-4 அமங்கலி 6 
கைம்மை 

கைம்மை 
கைனி 

கைனி 
கலன்கழி மடந்தை கலன்கழிமகளிர் 


3 அமங்கலி 7 
கைம்மை 
கயினி 

கயினி 
கலன்கழிசேயிழை கலனிழி 

விதவை 


விதவை 


விதவை 


395 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 164 


மலடி 1-2 


மலடி 3 


மலடி 4 


மைம்மை 
வந்தி 


மலடி 

3 
மைம்மை 
வந்தி 


மைம்மை 
வந்தை 


மைம்மை 
வந்தி 


கோலம் 

கோலம் 
செய்வாள் 1-1 புனைபெண் 1-1 
வண்ணமகள் வண்ண மகள் 


கோலம் 
செய்வாள் 2 
வண்ண மகள் 


2 


மிகை : பிங் : 1 கைம்பெண் 

3 


--- 


கயா : 


I 


2 


- 


3 


நாம் : 


1 முண்டை , 
2 


அறுதாலி 
3 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 164 ல் உள்ள சொற்களுநள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கைம்மை - குறு 69-2 


விதவை -புறம் 326-10 


பிற தமிழ்ச் சொற்கள் : 
கைனி , 

கலன்கழி மடந்தை, 
செய்பவள் , 

வண்ணமகள் 


மலடி , 


மைம்மை , 


கோலம் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


கைனி , 


மைம்மை , 


வண்ணமகள் 


வடசொற்கள் : 


விதவை , 


வந்தி 


மணிப்பவளச் சொற்கள் : 


அமங்கலை 


396 


தொகுதி 


சூடாமணி 


+2 


செய்யுள் - 165 


விலைமகள் , மூத்தாள் 
குமரி , நாடகக்கணிகை 


பரத்தையேகணிகைசூளை பயனிலாள் வரைவின்மாது 
பொருட்பெண்டுபெறுவதொள்வாள்விலைமகள் போற்றும் வேசை 
விருத்தையே மூத்தாளென்பமின்னிடைக்குமரிகன்னி 
நிருத்தம் செய்மாது கூத்திநாடகக்கணிகைநீள்பேர் 


165 பரத்தையே கணிகை,, சூளை 

பயனிலாள் , வரைவில் மாது 
பொருட்பெண்டு , பெறுவ கொள்வாள் 

விலைமகள் போற்றும் வேசை 
விருத்தையே மூத்தாள் என்ப 

மின்னிடைக் குமரி கன்னி 
நிருத்தம் செய் மாது , கூத்தி 

நாடகக் கணிகை நீள்பேர் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


வேசை - ஒழுக்கமற்றுப் பிறரை விரும்புபவள் 
பரத்நை - பிறரைப் புணர்பவள் 
கணிகை - வரும் பொருளை உடலால் கணிப்பவள் 
சூளை - வஞ்சிசம் உடையவள் 
வரைவு இல்மாது - வதுவை மணம் கொள்ளாத பெண் 
பொருள்பெண்டூ - பொருளுக்குத் தன் பெண்மையை ஆள்பவள் 
பெறுவ கொள்வாள் - காமஉணர்வினர் பெற்றுள்ளவற்றைப் பெற்றுக் 

கொள்பவள் 
விலைமகள் - தன் உடலால் வரும் இன்பத்தைப் பணத்திற்கு விற்கும் 
பெண் 


மூத்தாள் - இளழை கழிந்த முதுமை கொண்டவள் 
விருத்தை - அகவை வளர்ந்தவள் 
குமரி - திரண்டவள் 
கன்னி - பருவ உறுப்பு பழுத்துப் பூப்படைந்தவன் 


397 


மக்கட் பெயர்த 


சூடாமணி 


செய்யுள் - 165 


நாடகக்கணிகை - கூத்தாடும் விலைமாது 
நிருத்தமாது கூத்தி - கூத்தாடும் பெண் 

ஒப்பீடு 


சூடாமணி - 165 பிங்கலம் - 944 , 940 கயாதரம் - 119 நாமதீபம் - 185 , 182 

937 , 825 
வேசை 1-8 வேசி 6 

வேசியர் 7 

வேசை 9 
பரத்தை பரத்தை பரத்தை 

பரத்தை 
கணிகை கணிகை . கணிகை 

கணிகை 
சூளை சூளை சூளையர் 

சூளை 
பயனிலாள் 
வரைவின் மாது 

வரைவில்லி 
பொருட்பெண்டு 

பொருட்பெண் 


பெறுவ 


TE . 


கொள்வாள் 
விலைமகள் 


விலைமகள் 


விலைமான் 


மூத்தாள் 1-2 


மூத்தாள் 1-1 
விருத்தை 


விருத்தை 


குமரி 1- 1 
கன்னி 


குமரி 2 
கன்னி 


குமரி 2 


கன்னி 


- 


நாடகக் 

நாடகக் 
கணிகை 1-2 கணிகை 1-2 
நிருத்தமாது 
கூத்தி 

கூத்தி 


| 5 . 


பாச 


மிகை பிங் ; 1 பொதுமகளிர் 
2 மூத்தாள் 

3 
4 

நடி 
கயா : 1 

1 கூத்தியர் , நடிப்போர் 
2 

3 


பொதுப் பெண்டிர் 


4 


நாம ! 1 வேசி , 

2 


தாசி 


3 


4 


- 


398 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 15 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 165 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் ; 


சூளை - புறம் 228-3 


பரத்தை- நற் 230-6 

கணிகை- பரி 20-19 
குமரி -பெரும்பாண் 247 

கன்னி - ஐங் 68-1 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


பயனிலாள் , வரைவின் மாது , 
கொள்வாள் , விலைமகள் . மூத்தாள் , 


பொருட் பெண்டு , 
நாடகக்கணிகை, 


பெறுவ 
கூத்தி 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை ; 


சூளை 


வட சொற்கள் : 


வேசை , 


விருத்தை 


மணிப்பவளச் சொற்கள் : 


நிருத்தமாது 


குடும்பக்கேடி , பருவப்பெண் 
பாடுவிச்சி , மணமக்கள் , இல்லறத்தார் 


குட்டினிதொழுத்தைகூளிகுறளியேப்படுவிகுண்டம் 
துட்டையேயசதியாகுஞ்சூழ்ந்திடும்யுவதியேயீ 
ரெட்டாண்டிற்பெண்மதங்கியெய்தியவிறலியென்ப 
திட்ட மாம்பாடுவிச்சி தம்பதி இரட்டையாண்பெண் 


166 குட்டினி, தொழுத்தை , கூளி 

குறளியே படுவி . குண்டம் 
துட்டையே அசதி ஆகும் 

சூழ்ந்திடும் யுவதி யோ 


399 


மேக்கட் பெயாத் 


சூடாமணி 


செய்யுள் - 165 


ரெட்டாண்டின் பெண் , ம தங்கி 

எய்திய விறலி என்ப 
திட்டமாம் பாடு விச்சி 

தம்பதி இரட்டை ஆண் பெண் 


பெ . பொ . விளக்கம் : 


அசதி- பிறருடன் நகைத்தாடுபவள் 
குட்டினி- குடும்பத்தைக் குட்டமாக்குபவள் 
தொழுத்தை - கீழாகப் பணியும் செயலினள் 
கூளி - பேய்க்குணம் உடையவள் 
குறளி - கோள் சொல்லுபவள் 
படுவி - அழிப்பவள் 
குண்டம் - சிறுமை கொண்டவள் 
துட்டை - துண்ணென்று துன்பம் தருபவள் 


யுவதி - யுவனின் பெண்பால் , 


மதங்கி - பொங்கும் மகிழ்ச்சி தருபவள் 
விறலி - விறல்படப் பாடுபவள் 


தம்பதி - உரிமை இல்லறத்தார் 
இரட்டை- இணை பிரியாதவர் 


* 


ஒப்பீடு 


ஆடமணி- 166 


நீங்கலம் - 817 


கயாதரம் 


நாமதிப்ம் -186 , 176 


அசதி 9 
குட்டனி 


அசதி 1-7 
குட்டினி 
தொழுத்தை 
கூனி 
குறளி 
படுவி 
குண்டம் 
துட்டை 


தொழுத்தை 
கூளி 
குறள் 


சன் 


.. 


16 


என்க 


குண்டம் 
துட்டை 


பக்க 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -166 


ஈரெட்டாண்டின் 

பெண் 1--1 
யுவதி 


- 


பாடுவிச்சி 1-2 
மதங்கி 
விறலி 


பாடன் மகடூஉ 
மதங்கி 
விறலி 


பாடுவிச்சி 5 
மதங்கி 
விறலி 


தம்பதி 1-2 
இரட்டை 
ஆண்பெண் 


தங்பதி 3 
இரட்டை 


பெண் ஆண் 


: 


மிகை: பிங் : 


--- 


1 
3 பாடினி, 
4 


பாட்டி , 


பாண்மகள் 


கயா : 


I 


| 


நாம : 


2 


புழுக்கை 


1 துருத்தி 
3 பாடினி 


பாடகி 


4 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 166 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


கூளி - பதி 259 


விறலி- நற் 328-11 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


படுவி 
இரட்டை 


அசதி , குட்டினி , தாழுத்தை, 
குண்டம் , 

ஈரெட்டாண்டின்பெண் , * பாடுவிச்சி , 
ஆண்பெண் 


குறளி , 
மதங்கி 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


தொழுத்தை , 


மதங்கி 


401 


சூ - 51 


சூடாமணி 


மக்கட் பெயர்த் 


செய்யுள் -166 


வடசொற்கள் : 


துட்டை . , 


யுவதி , 


தம்பதி 


மலைநாட்டவர் 


குறவர்கானவரேமள்ளர் குன்றவர்புனவரோடும் 
இறவுளர்குறிஞ்சி தன்னிலின்புறுமாக்கள்பேரே 
குறியறிகுறத்திமற்றைக்கொடிச்சிபெண்ணிறைவன்றானே 
திறன்மிகுமலையன்வெற்பன்சிலம்பன்கானக நாடன்பேர் 


167 குறவர்கா னவரே மள்ளர் 

குன்றவர் புனவ ரோடும் 
இறவுளர் குறிஞ்சி தன்னில் 

இன்புறும் மாக்கள் பேரே 
குறியறி குறத்தி மற்றைக் 

கொடிச்சிபெண் இறைவன் தானே 
திறன்மிகு மலையன் வெற்பன் 

சிலம்பன்கா னகநா டன்பேர் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


குறிஞ்சிமாக்கள் - மலையும் மலை சார்ந்த இடத்திலும் வாழ்பவர் 
குறவர் - குறும்பு செய்பவர் 
கானவர் - மலைக்காட்டில் வாழ்பவர் 
மள்ளர் - உடல் வலிமை உடையவர் 
குன்றவர்- மலையில் வாழ்பவர் 
புனவர் - தினை முதலிய மலைப்பயிர்கள் விளையும் புனங்களில் 

வாழ்பவர் 
இறவுளர்- குறிஞ்சி நிலத்தவர் 


ஒப்பீடு 
சூடாமணி -167 பிங்கலம் - 523-525 கயாதரம் -120 , 121 நாமதியம் -156 , 157 


கு . மக்கள் 6 


கு . நிலத்தோர் 13 


குறிஞ்சி 

மாக்கள் 1-6 
குறவர் 


குறிஞ்சி நில 

மாக்கள் 
குறவர் 


குறவர் 


குறவர் 


402 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 167 


கானவர் 


கானவர் 


கானவர் 


கானவர் 
மள்ளர் 
குன்றவர் 
புனவர் 


குன்றுவர் 


குன்றவர் 


.. 


புனவர் 


இறவுளர் 


இறவுளர் 


இறவுளர் 


குறிஞ்சிப் 

பெண் 1-2 
குறத்தி 
கொடிச்சி 


குறிஞ்சி நிலப் 

பெண் 1-3 
குறத்தியர் 
கொடிச்சியர் 


குறிஞ்சி 

தலைமகள் 3 
குறத்தி 
கொடிச்சி 


குறிஞ்சிப் 

பெண் 3 
குறத்தி 
கொடிச்சி 


குறிஞ்சி 
அரசன் 2 


குறிஞ்சி குறிஞ்சி 

குறிஞ்சி 
இறைவன் 1-4 

தலைமகன் 1-3 தலைமகன் 6 
மலையன் 
வெற்பன் வெற்பன் 

வெற்பன் 
சிலம்பன் சிலம்பன் 

சிலம்பன் 
கானக நாடன் 

கானக நாடன் 


வெற்பன் 


ச 


2 மறத்தியர் 


மிகை பிங் ; 1 

3 பொருநன் 


நாம : 1 கிராதர் 

புளி நர் 
2 


சவரர் 
வேட்டுவர் 

3 


வேடர் 

வனசரர் 
மாகுலர் 

குழுவர் 


கயா : 


1 
3 பொருப்பன் 


2 
பொருநன் 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 167 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


குறவர் - முருகு 101 கானவர் - முருகு 194 , 
குன்றவர் - பரி 9-67 

புனவர் - ஐங் 246-3 
கொடிச்சி - நற் 22-1 மலையன் - நற் 77-1 
வெற்பன் - நற் 17-12 கானக நாடன் - நற் 47-6 


மள்ளர் - பெரும்பாண் -455 

குறத்தி - புறம் 108-1 
சிலம்பன் - குறு 362-6 


403 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -167 


பிற தமிழ்ச்சொற்கள் 


இறவுளர் , 


குறிஞ்சிப்பெண் 


குறிஞ்சி 


குறிஞ்சிமாக்கள் 
இறைவன் 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


மள்ளர் 


இறவுளர் , 


சிலம்பன் 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


பாலை நிலத்தவர் 


கோளுறு மறவரோடுமெயினரே குறித்த பாலை 
யாளர்புள்ளுவரிறுக்கரனைத்துமாமவரோடாடும் 
வாள்விழியெயிற்றிவன்கட்பிணாவொடுமறத்திபெண்பேர் 
மீளியே காளையென்பவிடலையுந்தலைவனாமம் 


168 கோளுறு மறவ ரோடும் 

எயினரே குறித்த பாலை 
யாளர்புள் ளுவர்கு றுக்கர் 

அனைத்தும் ஆம் அவரோ டாகும் 
வாள்விழி எயிற்றி வன்கண் 

பிணாவொடு மறத்தி பெண்பேர் 
மீளியே காளை என்ப 

விடலையும் தலைவன் நாமம் 


பெ . பொ . விளக்கம் : 


பாலையாளர் - வெப்ப நிலத்தவர் 
மறவர் - அறம் அல்லாத கடுந்தொழிலினர் உடல்மிகு வலிமை உடையவர் 
எயினர்- அம்பு எய்யும் எயின் குடியினர் 


404 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 168 


புள்ளுவர் - புள்ளின் ஒலியைத் தம்மிடம் கொண்டவர் 

( நச்சினார்க்கினியர் உரை ) 
இறுக்கர் - கொலை செய்யும் கடுமையானவர் 


பாலைப்பெண் - வெப்ப நிலப்பெண் 
எயிற்றி - எயினனின் பெண்பால் 
வன்கண்பிணா கடும் பார்வையுடைய பெண் 
மறத்தி- மறவன் பெண்பால் 


-- 


பாலைத்தலைவன்--பாலை மக்களுக்குத் தலைவன் 
மீள் - கொடிய விலங்கிடமிருந்து மீளும் வலியவன் 
காளை - அரியேறு போன் றவன் 
விடலை - மணமாகாத கபடிளைஞன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 168 பிங்கலம் - 532-534 


கயாதரம் -120 


நாமதியம் 


8 


பாலையாளர் 1- 4 
மறவர் 

மறவர் 
எயினர் 

எயினர் 
புள்ளுவர் 
இறுக்கர் 


பாலையர் 6 
மறவோர் 
எயினர் 
புள்ளுவர் 
இறுக்கர் 


பா , பெண் 3 


பா , பெண் 1-3 


பாலைப் 

பெண் 1-3 
எயிற்றி 
வண்கண் பிணா 
மறத்தி 


எயிற்றியர் 


எயிற்றி 


" 


- 


மறத்தி 


மறத்தியர் 


பாலைத் 


பா . தலைவன் 1-3 பா . காவலன் 1-4 பா , அரசன் 4 
தலைவன் 1-3 
மீளி மீளி 

மீளி 


மீளி 


காளை 


காளை 


காளை 


காள்ை 


விடலை 


வீட 


விடலை 


விடலை 


டலை 


405 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 168 


கானவர் , 


குறவர் 


மிகை : பிங் : 1 சவரர் 

புளினர் 


கிராதர் , 
வேடர் 


2 பேதையா 


3 


2 


- 


-- 


கயா . 

1 
3 வேலன் 


--- 


--- 


நாம : 1 விராதர் 

2 

3 
சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 168 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

மறவர் - பெரும்பாண் 455 எயினர் - பதி 266 எயிற்றி- ஐங் 364-2 
மறத்தி - குறு 306-3 மீளி- பொருந 140 

காளை - பெரும்பாண் 138 
விடலை - நற் 305-9 


பிற தமிழ்ச் சொற்கள் 


இறுக்கர் 


பாலைப்பெண் 


பாலையாளர் 

புள்ளுவர் 
வன்கண்பிணா பாலைத்தலைவன் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


புள்ளுவர் 


இறுக்கர் 


மறத்தி 


மீளி 


விடலை 


வட சொற்கள் : 


1 


மணிப் பவளச் சொற்கள் : 


வேடர் ( பொது ) 


குறவர்மாகுலவர் வெய்யகுன்றவர்கிராதர் மற்றை 
மறவர்கானவரே தீயவனசரர்சவார்சொல்லும் 
முறையழிகொலைஞர்பாவமூர்த்திகண் முருடர்சற்றும் 
பொதையிலாயெயினர்வேடர்புளிஞரீரேழ்பொதுப்பேர் 


A06 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -169 


169 குறவர்மா குலவர் வெய்ய 

குன்றவர் கிராதர் மற்றை 
மறவர்கா னவரே தீய 

வனசரர் சவரர் சொல்லும் 
முறை அழி கொலைஞர் பாவ 

மூர்த்திகள் முருடர் சற்றும் 
பொறையிலார் எயினர் வேடர் 

புளிஞர் ஈரேழ்பொ துப்பேர் 


பெ . பொ . விளக்கம் : 


புளிஞர் - பறவைகளின் ஒலிகளை அறிந்தவர் 
மாகுலர் - பெருங்குடியாக வாழ்பவர் 
கிராதர் - கி என்னும் ஒலியால் பறவைகளை விளிப்பவர் 
சவரர் - காட்டில் வாழ்பவர் 
பாவமூர்த்திகள் - தீயன செய்யும் உடல் உடைவர் 
முருடர் - நேர்மை இல்லா தவர் 
பொறை இலார் -பொறுமை இல்லாதவர் 
எயினர்- அம்பு எய்பவர் 
வேடுவர் - விரும்பிச்செய்யும் வேட்டைத்தொழில் உடையவர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 169 


பிங்கலம் - 


கயாதரம் - 131 


நாமதீபம் 


புளிஞர் 1-14 
குறவர் 
மாகுலர் 


*| 


புளிஞர் 
குறவர் 
மாகுலர் 


குறிப்பு : 

* குறியிடப்பெற்ற பெயர்கள் ( பிங் , 533 ] பாலை நில மக்கள் பெயர் 

களாக உள்ளன . 
* இப்பெயர்கள் காஎவர் பொருட்பெயரில் உள்ளவை 
க குறியிடப்பெற்ற பெயர்கள் ( நாம . 156 ] குறிஞ்சி மக்கள் பெயர் 

களாக உள்ளன 


407 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -169 


கிராதர் 
மறவர் 
கானவர் 


வன்சர் 


குன்றவர் 
கிராதர் 
மறவர் 
கானவர் 
வனசரர் 
சவரர் 
கொலைஞர் 
பாவமூர்த்திகள் 
முருடர் 
பொறையிலார் 
எயினர் 


சவரர் 


**|II|*|***| 


|| 


எயினர் 


வேடர் 


வேடர் 


* 


மிகை பிங் : 


கயா : 


சில்லர் 


கலர் 


ஆறலைப்போர் 


இறவுளர் 


நாம : வியாதர் 


கரு நிலத்தோர் 


சாற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 169 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மறவர் - பெரும்பாண் 455 


குறவர் - முருகு 101 குன்றவர் - பரி 9-67 
கானவர் - முருகு 194 எயினர் - பதி 266 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


மாகுலர் 


கொலைஞர் 


புளி நர் 
வேடர் 


முருடர் 


பொறையிலார் 


கலைச்சொற்கள் ஆக்கத்திற்குரியவை : 


மறவர் 


408 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 169 


வடசொற்கள் : 


கிராதர் , 


வனசரர் , 


சவரர் , 


பாவமூர்த்திகள் 


மணிப்பவளச் சொற்கள் : 


முல்லை நிலத்தவர் 


முல்லையர் பொதுவரண்டர்முந்துகோவிந்தரேயான் 
வல்லவர்குடவர்பாலர் மதித்தகோவலர்கோபாலர் 
சொல்லியவமுதராயர்தொறுவரேயிடையரென்ப 
முல்லையின்மாக்கள் பேர் தாமுந்நான்குமொன்றுமாமே 


170 முல்லையர் , பொதுவர் , அண்டர் 

முந்துகோ விந்த ரே ஆன் 
வல்லவர் , குடவர் , பாலர் 

மதித்தகோ வலர்கோ பாலர் 
சொல்லிய அமுத ராயர் 

தொறுவரே இடையர் என்ப 
முல்லையின் மாக்கள் பேர் தாம் 

முந்நான்கும் ஒன்றும் ஆமே . 


பெ . பொ . விளக்கம் : 


மூல்லையர் - காடு காடுசார்ந்த முல்லை நிலத்தவர் 
பொதுவர்- நானிலத்திற்கும் பொதுவானவர் 
அண்டர் - அணுக்கமாக வாழ்பவர் 
கோவிந்தர் , ஆன்வல்லவர்.ஆ இனங்களைக் காப்பவர் 
குடவர் - ஆன் நிரைகளை உடையவர் (மேற்கு மலையடிவாரத்தவர் ) 
கோபாலர் , பாலர் - ஆவினங்களைப் பாதுகாப்பவர் 
அமுதர் - பால் ( அம்மம் ) என்னும் அமுதத்தை உடையவர் 
ஆயர் - ஆநிரைகளின் உரிமையானவர் 
தொறுவர் -ஆக்களின் இடமாம் தொழுவைக் கொண்டவர் 
இடையர்- இடை நிலத்தவர் 


409 


சூ - 52 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -170 


ஒப்பீடு 


சூடாமணி - 170 


பிங்கலம் - 545 


கயாதரம் - 121 


நாமதீபம் - 158 


10 


... 9 


முல்லையின் முல்லையின் 

மாக்கள் 1-13 மாக்கள் 11 
முல்லையர் 

பொதுவர் 
அண்டர் 

அண்டர் 


பொதுவர் 


பொதுவர் 


முல்லையர் 
பொதுவர் 
அண்டர் 


அண்டர் 


கோவிந்தர் 


ச 


ஆன்வல்லவர் 
குடவர் 


குடவர் 


ஆன்வல்லவர் 
குடவர் 
பாலர் 
கோவலர் 
கோபாலர் 
அமுதர் 
ஆயர் 
தொறுவர் 
இடையர் 


கோவலர் 
கோபாலர் 
அமுதர் 


கோவலர் 
கோபாலர் 
அமுதர் 
ஆயர் 
தொறுவர் 
இடையர் 


கோபாலர் 
அமுதர் 
ஆயர் 
தொறுவோர் 
டையர் 


தொறுவர் 
இடையர் 


மிகை : பிங் : விந்தர் 


கயா : விந்தர் 


நாம : விந்தர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 170 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


பொதுவர் - பட் 281 அண்டர் -குறு 11 : -3 
பாலர் - புறம் 218-6 கோவலர் - பெரும்பாண் 166 
இடையர் - அகம் 183-4 


குடவர் - பட் 276 
ஆயர் - கலி 101-34 


410 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -170 


பிற தமிழ்ச் சொற்கள் 


முல்லையின்மாக்கள் , 


முல்லையர் 


ஆன்வல்லவர் 


அமுதர் 


தொறுவர் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


பொதுவர் 


தொறுவர் 


வட சொற்கள் : 


கோவிந்தர் 


கோபாலர் 


மணிப் பவளச் சொற்கள் : 


முல்லை நிலப் பெண் 

முல்லைத் தலைவன் 
தொறுவியே பொதுவியாய்ச்சிசூழ்ந்திடூங்குடத்திமற்றை 
நிறைபுணரிடைச்சிமுல்லை நிலத்திற்பெண்ணாமமைந்தாம் 
குறைவறுகான நாடன் குறும்பொறை நாடனோடு 
முறைசெயுமண்ணறோன்றன் முல்லையிற்றலைவனாமம் 


171 தொறுவியே பொதுவி ஆய்ச்சி 

சூழ்ந்திடும் குடத்தி மற்றை 
நிறைபுணர் இடைச்சி முல்லை 

நிலத்தின் பெண் நாமம் ஐந்தாம் 
குறைவறு கான நாடன் 

குறும்பொறை நாட னோடு 
முறைசெயும் அண்ணல் தோன்றல் 

முல்லையின் தலைவன் நாமம் 


பெ . பொ . விளக்கம் 


தொறுவி -தொறுவனின் பெண்பால் 
பொதுவி - பொதுவன் பெண்பால் 


411 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 171 


ஆய்ச்சி - ஆயர்குலப்பெண் 
குட்த்தி - மேற்குமலைக் காட்டினள் 
இடைச்சி - இடைநிலமாகிய முல்லை நிலப் பெண் 
கானநாடன் - முல்லை நிலத்தவன் 
குறும்பொறை நாடன் - சிறிய மலை நாட்டவன் 
அண்ணல் - மேம்பட்டவன் 
தோன்றல் - புகழ்தோன்றச் செய்பவன் 
சூழ்ந்திடும் - சூழ்ந்துள்ள 
நிறைபுணர் - கற்புள்ள 
முறைசெயும் - வழக்கில் நன்னெறி காட்டும் 


ஒப்பீடு 


சூடாமணி -171 பிங்கலம் -546 , 547 கயாதரம் - 122 நாமதீபம் -158 , 159 


... 5 


முல்லைப் 
பெண் 3 


முல்லை நிலத்திற் 

4 
பெண் 1-5 
தொறுவி 

தொறுத்தியர் 
பொதுவி 

பொதுவியர் 
ஆய்ச்சி 
குடத்தி 

குடத்தியர் 
டைச்சி 

இடைச்சியர் 


தொறுச்சியர் 
பொதுவியர் 
ஆய்ச்சியர் 
குடத்தியர் 
இடைச்சியர் 


ஆய்ச்சி 


இடைச்சி 


முல்லையின் முல்லைத் முல்லைத் 
தலைவன் 1-4 தலைவன் 1-4 

தலைவன் 
கான நாடன் கானகநாடன் கானக நாடன் 
குறும்பொறை குறும்பொறை குறும்பொறை 

நாடன் 
அண்ணல் அண்ணல் 

அண்ணல் 
தோன்றல் தோன்றல் 

தோன்றல் 


முல்லை 

வேந்தன் 4 
கான நாடன் 
குறும்பொறை 

நாடன் 
அண்ணல் 
தோன்றல் 


நாடன் 


நாடன் 


மிகை பிங் : 1 


2 


-- 


கயா : 


1 


2 


- 


நாம : 


1 


2 


412 


தொகுதி 

சூடாமணி 
செய்யுள் -171 

சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 171 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 
பொதுவி - பரி 20-58 

தோன்றல் - பெரும்பாண் 420 
அண்ணல் - சிறுபாண் 200 

கானக நாடன்- நற் 47-6 
பிற தமிழ்ச்சொற்கள் 


குடத்தி 


முல்லை நிலத்திற்பெண் , தொறுவி , 

ஆய்ச்சி , 
இடைச்சி , 

முல்லையின் தலைவன் , குறும்பொறை நாடன் 
கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


அண்ணல் 


தோன்றல் , 
வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் 


மருதநில மக்கள் 
மருதத் தலைவன் 


களமரேதொழுவர்மள்ளர்கம்பளருழவரோடு 
விளைஞரேகடைஞரேழ்பேர்விளைவுறுமருதமாக்கள் 
அளவறுகடைச்சிமற்றையாற்றுக்காலாட்டிபெண்பேர் 

மகிழ்மகிழ்நனூரன் கிழவனுந்தலைவனாமே . 


172 


களமரே தொழுவர் மள்ளர் 

கம்பளர் உழவ ரோடு 
விளைஞ்ரே கடைஞர் ஏழ்பேர் 

விளைவுறு மருத மாக்கள் 
அளவறு கடைச்சி மற்றை 

ஆற்றுக்கா லாட்டி பெண்பேர் 
உளமகிழ் மகிழ்நன் ஊரன் 

கிழவனும் தலைவன் ஆமே 


413 . 


சூடாமணி 


மக்கட் பெயாத 


செய்யுள் -171 


பெ . பொ . விளக்கம் : 


களமர் - களத்தில் தொழில் புரிவோர் 
தொழுவர் - அடித்தளமான தொழில் செய்பவர் 
மள்ளர் - வலிமையுடையவர் 
கம்பளர் - ஆரவாரிப்போர் 
உழவர் - உழுதொழில் செய்வோர் 
விளைஞர் - நெல் விளைப்போர் 
கடைஞர் -ஊரின் கடைப்பகுதியில் வாழ்பவர் 


கடைச்சி -ஊரின் கடைப்பகுதியில் வாழ்பவள் 
ஆற்றுக்காலாட்டி - ஆற்றிலிருந்து பிரியும் வாய்க்கால் தலைவி 


மகிழ்நன் - மகிழ்பவன் 
ஊரன் - மருதநில ஊரினன் 
கிழவன் - மருத நிலத்திற்கு உரியவன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 172 பிங்கலம் - 579-581 கயாதரர் -124 


நாமதீபம்- 159 , 160 


களமர் 


களமர் 


களமர் 


மருதமாக்கள் 1-7 மருதமாக்கள் 1-6 ... 9 

மருதத்தர் 9 

களமர் 
தொழுவர் 

தொழுவர் 
மள்ளர் மள்ளர் மள்ளர் 

மள்ளர் 
கம்பளர் 

கம்பளர் 

கம்பளர் 
உழவர் உழவர் உழவர் 

உழவர் 
விளைஞர் 

விளைஞர் விளைஞோர் 
கடைஞர் கடைஞர் கடையர் 

கடைஞர் 
மருதப்பெண் 1-2 மருதப் 

3 

மருதப்பெண் 5 
பெண்டிர் 1-2 
கடைச்சி கடைசியர் கடைசியர் 

கடைச்சி 
ஆற்றுக்காலாட்டி 

ஆற்றுக்காலாட்டி ஆற்றுக்காலாட்டி 
மருதக் மருதத் மருதத் 

மருதத்தரசன் 4 
கிழவன் 1-3 

தலைவன் 1-3 துரியவள் 1-3 


414 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -172 


மகிழ்நள் 
ஊரன் 
கிழவன் 


மகிழ்நன் 
ஊரன் 
கிழவன் 


மகுணன் 
ஊரன் 
கிழ்வன் 


மகிழ்நன் 
ஊரன் 
கிழவன் 


மிகை : பிங் : 


1 சிலதர் , 
3 


மேழியர் 


2 உழத்தியர் 


கயா ; 


I 


செறுவர் , 


களைஞர் 


2 


2 உழத்தி 


3 


நாம் : 


பள்ளர் , 


களைஞர் 


2 மள்ளி , 


1 
3 


பள்ளி 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 172 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


களமர் - பெரும்பாண் 194 தொழுவர் - மதுரை 89 மள்ளர் - 
பெரும்பாண் 45 உழவர் - சிறுபாண் 190 

மகிழ்நன் - நற் 20-2 
ஊரன் - நற் 40-11 கிழவன் - நற் 365-8 


பிற தமிழ்ச் சொற்கள் : 

மருதமாக்கள் , கம்பளர் , விளைஞர் , கடைஞர் , மருதப்பெண் 
கடைச்சி , ஆற்றுக்காலாட்டி , மருதக்கிழவன் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


களமர் , 


விளைஞர் , 


ஊான் , 


மகிழ்நன் 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


415 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 173 


நெய்தல் மாக்கள் 
நெய்தல் பெண் 


பரதவர் நுளையரோடுபஃறியர் திமிலர் சாலர் 
கருதியகடலர்கோலக்கழியரேநெய்தன்மாக்கள் 
விரவியபரத்திமேவுநுளைச்சியேயளத்தி நீண்டு 
பெருகியகடற்பிணாவேநெய்தலிற்பெண்ணினாமம் . 


173 பரதவர் , நுளைய ரோடு 

பஃறியர் , திமிலர் , சாலர் 
கருதிய கடலர் , கோலக் 

கழியரே நெய்தல் மாக்கள் 
விரவிய பரத்தி , மேவு 

நுளைச்சியே அளத்தி , நீண்டு 
பெருகிய கடற்பிணாவே 

நெய்தலின் பெண்ணின் நாமம் , 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


பரதவர் - பரவிக்கிடக்கும் கடற்பகுதியினர் 
நுளையர் - கடற்கழிமுகப்பகுதியில் வாழ்வோர் 
பஃறியர் , திமிலர் - தோணியில் தொழில் செய்பவர் 
சாலர் - வலை வீசுபவர் 
கடலர் - கடலில் தொழில் செய்து வாழ்பவர் 
கழியர் - கழி நிலத்தில் திரிவோர் 


பரத்தி - பர தவப் பெண் 
நுளைச்சி - பரதவப்பெண் 
அளத்தி - அளமான நிலத்தில் உப்பமைப்பவள் 
கடல்பிணா - கடற்கரையில் வாழும் பெண் 


கருதிய - தொழில் செய்யக் கருதும் 
கோலம் - அழகிய 
நீண்டு , பெருகிய (கடல் என ) - கடலுக்கு அடைமொழிகள் 


தொகுதி 


சூடாமணி -173 


சூடாமணி 
செய்யுள் - 173 

ஒப்பீடு 
பிங்கலம் -600 , 601 கயாதரம் - 122. 123 நாமதியம் - 161 
நெய்தல் நில 

6 

நெய்தலர் 10 
மாக்கள் 1-6 
பரதர் பரதவர் 

பரதவர் 
நுளையர் நுளையர் 

நுளையர் 


நெய்தல் 

மாக்கள் 1-7 
பரதவர் 
நுளையர் 
பஃறியர் 
திமிலர் 

திமிலர் 
சாலர் 
கடலர் 

கடலர் 
கழியர் 


திமிலர் 


திமிலர் 


.. 


உததியர் 


நெய்தல் 
பெண் 1-4 


நெய்தற் 

நெய்தல் 
பெண்டிர் 1-2 

மாதர் 3 
பரத்தியர் 

பரத்தியர் 
நுளைச்சியர் 

நுளைச்சியர் 


நெய்தற் 

பெண் 5 
பரத்தி 
நுளைச்சி 


நுளைச்சி 


அளத்தி 
கடற்பிணா 


வலையர் 


மிகை பிங் : 1 சலவர் ,, 

2 


கயா : 


கலவர் 


1 வலைஞர் , 
2 


களியர் , 


பரவர், 


நாம : 1 பரதர் , 

வலையர் , 
2 குழைச்சி , 


கலவர் , 
கடலர் 
குரத்தி 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 173 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 

பரதவர்- பெரும்பாண் 218 ; 
திமிலர் - மதுரை 319 


நுளைஞர் - அகம் 366-11 


417 


சூ - 53 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 173 


பிற தமிழ்ச்சொற்கள் 


நெய்தல் மாக்கள் , 
நெய்தல் பெண் , பரத்தி , 


பஃறியர் , 
நுளைச்சி , 


சாலர் , 

கடலர் , கழியர் , 
அளத்தி , கடற்பிணா 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


பஃறியர் , 


திமிலர் , 


சாலர் , 


கழியர் , 


கழியர் , 


அளத்தி 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


நெய்தல் தலைவன் 
உப்பனமப்போர் 


கொண்கனே துறைவனோடு குறித்தமெல்லம்புலம்பன் 
தண்கடற்சேர்ப்பனெய்தற்றலைவனைச்சாற்றுநாமம் 
பண்படுமளவர்தாமே பகர்ந்திடுமந் நிலத்தில் 
உண்படுமுப்பமைப்போருமணரும்விதித்தபேரே 


174 கொண்கனே துறைவ னோடு 

குறித்தமெல் லம்பு லம்பன் 
தண்கடற் சேர்ப்பன் , நெய்தல் 

தலைவனைச் சாற்று நாமம் 
பண்படும் அளவர் தர்மே 

பகர்ந்திடும் அந்நிலத்தில் 
உண்படும் உப்ப மைப்போர் 

உமணரும் விதித்த பேரே 


418 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -174 


பெ . பொ . விளக்கம் : 


* கொண்கன் - ( கொண்டக்காரன் ) மீன்வலைஞர் .. தலைவன் 
துறைவன் - கடல் துறையில் உள்ளோன் 
மெல்லம்புலம்பன் - மென்மையான கழிநிலத்தவன் 
கடல்சேர்ப்பன் கடற்கரையில் சேர்ந்து வாழ்பவன் 
அளவர் - உப்பளத்தில் தொழில் செய்வோர் 
உமணர் - உமண் என்னும் கடல் வாழ் இனத்தவர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 174 


பிங்கலம் - 602 


கயாதரம் -123 


நாமதியர் -160 


நெய்தல் நெய்தல் 

நெய்தற் 
தலைவன் 1-4 தலைவன் 6 

கோன் 5 
கொண் கன் சொண்கன் கொண்கன் 

கொண்கன் 
துறைவன் துறைவன் துறைவன் துறைவன் 
மெல்லம்புலம்பன் மெல்லன் புலம்பன் மெல்லம்புலம்பன் மெல்லம் புலம்பன் 
கடற்சேர்ப்பன் --ற்சேர்ப்பன் கடற்சேர்ப்பன் சேர்ப்பன் 


கட . 


. 


உப்பமைப் 

போர் 1-2 
அளவர் 
உமணர் 


உப்பமைப் 

போர் 4 
அளவர் 
உமணர் 


மிகை பிங் : 1 

2 உப்பர் 


கயா : 


த 


1 
2 


நாம் : 1 


|| 


2 


பாடவேறுபாடு 

கொண்டல் - (கிழக்குக் காற்று ) காரன் , கொண்டக்காரன் என்றாகிக் கொண்கன் 
ஆயிற்றுபோலும் . 


419 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 171 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 174 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


துறைவன் - நற் 4-4 


கொண்கன் - நற் 72-5 ; 
உமணர் - சிறுபாண் 55 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


மெல்லம் புலம்பன் . 


கடற்சேர்ப்பன் , 


நெய்தல் தலைவன் , 
உப்பமைப்போர் , அளவர் . 


க . சொ . ஆக்கத்திற்குரியவை : 


துறைவன் 


அளவர் 


உமணர் . 


வட சொற்கள் : 


மணிப்பவளச் சொற்கள் : 


சொன்னவையும் 
சொல்பவையும் 


அணியினிற்பண்பினுற்றவுவமையின் மகடூஉவாடூஉத் 
தணிவின் முன்னிலைப்பேர்வேறு சாற்றிய தோற்றமாக 
உணருமைந்திணைப்பாற்பட்ட கருப்பொருளுரைத்தாமிப்பாற் 
கணிதமின்முறைப்பேர்காட்டிக்காயத்தின் பேருஞ்சொல்வாம் 


175 அணியினின் பண்பின் உற்ற 

உவமையின் மகடூஉ ஆடூஉத் 
தணிவில் முன் னிலைப்பேர் வேறு 

சாற்றிய தோற்ற மாக 


420 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 175 


உணரும் ஐந்திணைப்பாற் பட்ட 

கருப்பொருள் உரைத்தாம் இப்பால 
கணிதமின் முறைப்பேர் காட்டிக் 

காயத்தின் பேரும் சொல்வாம் 


பெ . பொ . விளக்கம் : 


அணியினிற் பண்பின் உற்ற உவமையின்- அழகினாலும் குணத்தினாலும் 

பொருந்திய உவமையினாலும் 
மகடூஉ . ஆடுஉ தணிவுஇல் முன்னிலைப்பேர் - பெண்பால் , ஆண்பால் 

குறைவு இல்லாத முன்னிலைப் பெயர்கள் 
வேறு சாற்றிய தோற்றமாக - மற்றும் வேறு வகையில் சொல்லிய 

தொடக்கமாக 
ஐந்து திணை பால் பட்ட - குறிஞ்சி , பாலை , முல்லை , மருதம் , நெய்தல் 

என்னும் ஐந்து திணைகளில் அடங்கும் 
கருப்பொருள் உரைத்தாம் - கருப்பொருள்களின் பெயர்களையெல்லாம் 

"சொன்னோம் 
இப்பால் - இதற்குமேல் 
கணி தம்மின் - மக்களது பிறப்புத்தொடர்பால் கணிக்கப்பட்டவற்றில் 
முறைப்பேர்காட்டி - உறவு முறைப் பெயர்களைச் சொல்லி 
காயத்தின் பேரும் சொல்வாம் -- உடல் உறுப்புப் பெயர்களைச் 
சொல்வோம் 


பாட்டன் , ஈன்றவன் 


தாதைதன் தாதையே மூதாதையேபாட்டனாமம் 
பேதமென்றில்லாமற்றும்பிதாமகனென்றுமாகும் 
தாதையேயப்பனையன்றந்தையேயம்மானத்தன் 
ஏதமில்பிதாவென்றேழுமீன்றவனாமமாமே 


176 தாதைன் தாதை யேமூ 

தாதையே பாட்டன் நாமம் 
பேதமொன் றில்லா மற்றும் 

பிதாமகன் என்றும் அகும் 


421 


சூடாமணி 


மக்கட் பெயர்த் 


செய்யுள் - 176 


தாதையே அப்பன் , ஐயன் 

தந்தையே அம்மான் அத்தன் 
ஏதம் இல் பிதாஎன் றேழும் 

ஈன்றவன் நாமம் ஆமே 


பெ . பொ . விளக்கம் 


பாட்டன் - பண்புடைய தலைவன் 
தாதை - குடியைப் பெருக்குபவன் 
மூதாதை - முந்தையத்தந்தை 
பிதாமகன் - தன்னைக் காப்பாற்றும் தந்தையைப் பெற்ற ஆண்மகன் 


ஈன்றவன் - பெற்றெடுத்த தாயின் கணவன் 
அப்பன் - குழந்தையின் இயல்புக் குரலில் சற்று வன்மை கொண்டு 

பெற்றவனைக் குறித்து மொழியப்பட்டது 
ஐயன் - குடும்பத் தலைவன் 
தந்தை - மக்கள் தம் தலைவன் 
அம்மான் - சுட்டத்தக்க பற்றுக்கோடானவன் 
பிதா- காப்பாற்றுபவன் 


ஒப்பீடு 


சூடாமணி- 17 


பிங்கலம் - 905-907 


கயாதரம் -125 


நாமதீபம்- 189 


பாட்டன் 4 


பாட்டள் 1-3 பாட்டன் 1- 3 
தரதைதன் தாதை தாதை தன் தாதை 
மூதாதை 

மூதாதை 
பிதாமகன் 

பிதாமகன் 


மூதாதை 
பிதாமகன் 


ஈன்றவன் 1-7 

ஈன்றோன் 1-5 பயந்தோன் 9 
தாதை தாதை 

தாதை 
அப்பன் 

அப்பன் 
ஐயன் ஐயன் 

ஐயன் 
தந்தை தந்தை 

தந்தை 
அம்மான் 

எம்மான் 
அத்தன் அத்தன் 

அத்தன் 
பிதா 

பிதா 


ஈன்றோன் 10 
தாதை 
அப்பன் 
அய்யன் 
தந்தை 
அம்மான் 
அத்தன் 


... 


பிதா 


பிதா 


422 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 176 


மிகை : பிங் : 1 


2 


கயா : 1 


2 


எந்தை 


நாம : 1 போற்றன் 

2 தகப்பன் , 


அச்சன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 176 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


- 


ஐயன் - கலி 43-5 ; 


தந்தை - சிறுபாண் 127 ; 


தாதை - பரி 1-31 ; 
அத்தன் - குறு 93-3 . 


பிற தமிழ்ச் சொற்கள் 

பாட்டன் , தந்தை தன் தாதை , 
அம்மான் . 


மூதாதை , 


ஈன்றவன் , 


அப்பன் , 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


மூதாதை , 


அத்தன் 


வட சொற்கள் : 


பிதா 


மணிப் பவளச் சொற்கள் : 


பிதாமகன் 


ஈன்றவள் , செவிலித்தாய் 

அக்கை , தங்கை 


அவ்வையம்மனை பயந்தாளம்மையேயாயேயன்னை 
எவ்வமிலாயிமோய்தாய் ஈன்றவணாமமொன்பான் 
செவ்வி தின்வளர்த்ததா திசெவிலிகோடாய்கைத்தாயாம் 
தவ்வைமுன்பிறந்தாள்சேட்டை தங்கையேபிள்ளை தானே 


423 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 177 


177 அவ்வை , அம் மனை ,பயந்தாள் 

அம்மையே யாயே அன்னை 
எவ்வம் , இல் ஆயி , மோய் , தாய் 

ஈன்றவள் நாமம் ஒன்பான் 
செவ்வி தின் வளர்த்த தாதி 

செவிலி , கோ டாய் , கைத் தாயாம் 
தவவை , முன் பிறந்தாள் , சேட்டை 

தங்கையே பின்னை தானே 


பெ . பொ . விளக்கம் : 


ஈன்றவள்- பெற்றெடுத்தவள் 
அவ்வை - குழந்தை சுட்டிக்கூறத்தக்க தாய்ப் பெண் அம்மனை சுட்டிக் 

கூறத்தக்க இல்லத்தாய் 
பயந்தாள்- இல்லறப் பயனைத் தந்தவள் 
அம்மை , அன்னை - குழந்தை முதற்குரலாக மென்மை தழுவிப் பலுக்கிய 

முதற்சொல் , அதன் தொடர்ச்சொல் 
ஆயி - தாய்மைத் தகவுடையவள் 
மோய் - பாலூட்டிய தாய் 
தாய்- தம் ஆய் 


தாதி - பேணிக் காப்பாற்றியர் ள் 
செவிலி - குழந்தையை செவ்விதக்கும் இல்லத்தாள் 
கோடாய் - வளர்க்கக்கொள்ளும் தாய் 
கைத்தாய் - தாங்கும் தாய் 


தவ்லை- தன் முன்னவளாகத் தாய்போன்றவள் 
சேட்டை - ( சேடு - ஐ ) முன்னே தோன்றியவள் 


தங்கை- தனக்குப்பின்னவள் 
பின்னை - பின்னே பிறந்தவள் 


ஒப்பீடு 
சூடாமணி -177 பிங்கலம் -912, 936 , 913 , 914 கயாதரம்- நாமதீபம் -190, 191 


ஈன்றவள் 1-9 
அவ்வை 


ஈன்றாள் 1-8 
அவ்வை 


பெற்றாள் 13 
அவ்வை 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -177 


தம்மனை 


அம்மனை 


அம்மனை 
பயந்தாள் 
அம்மை 
யாய் 
அன்னை 


அம்மை 


அம்மை 


அன்னை 
ஆய் 
மோய் 
தாய் 


அன்னை 
ஆயி 
மோய் 
தாய் 


மோய் 
தாய் 


-- 


வளர்த்த தாய் 2 
செவிலி 


வளர்த்ததாதி 1-3 தாதி 5 
செவிலி 

செவிலி 
கோடாய் 

கோடாய் 
கைத்தாய் 

கைத்தாய் 


i 


1 


மூத்தாள் 8 


* 


முன் 

முன் 
பிறந்தாள் 1-2 

பிறந்தாள் 1-6 
தவ்வை 

தௌவை 
சேட்டை 

சேட்டை 


தவ்வை 
சேட்டை 


| 


பின்னை 1-1 
தங்கை 


பின்னை 3 
தங்கை 


பின்னை 8 
தங்கை 


மிகை : பிங் : 


1 தள்ளை 


2 பின்னனை 


3 அன்னை 


செவிலி , 


முன்னவள் , 


மூத்தாள் 


4 


கையை 


கயா : (1 , 2 , 3 , 4 ) 


தல்லி 


மாதா 


தவ்வை 


அண்ணி 


முன்னை 


. 


நாம : 1 ஆய் 

தள்ளை 
2 

3 . தமக்கை 
தத்தை அக்காள் 
4. கை அனிச்சை 

கனிட்டை 


இளையாள் 


4254 


சூ - 54 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 177 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 177 ல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


ஈன்றவள் - கலி 29-2 : யாய் - நற் 55-7 ; 

அன்னை 

குறி 1 ; 
தாய் - பெரும்பாண் 132 ; 

செவிலி - பெரும்பாண் 251 ; 
கோடாய்- நற் 251-10 ; பின்னை - புறம் 379-4 ; தங்கை - சிறுபாண் 190 


பிற தமிழ்ச் சொற்கள் : 
அவ்வை , அம்மனை , பயந்தாள் , 

அம்மை , 
வளர்த்த தாதி , கைத்தாய் , முன் பிறந்தாள் , தவ்வை . 


ஆயி , 


மோய் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


கோடாய் 


வடசொற்கள் : 


சேட்டை 


மணிப்பவளச் சொற்கள் : 


தம்குடியில் சுற்றம் . மாமன் 
ஓர்குடியிற் கொண்டோன் 
அண்ணன் , தன்பின் 


ஞாதியர் தாயத்தாரே நாட்டுந்தங்குடியிற்சுற்றம் 
மாதுலனம்மான்மாமன் சகலனோர்குடியிற்கொண்டோன் 
மூதுணர்சேட்டன்றம் முன் முன்னவனண்ணன் மூத்தோன் 
பேதமிலிளவல்பின்னேயனுசனேகனிட்டன்பின்னோன் 


178 ஞா தியர் , தாயத் தாரே 

நாட்டுந்தம் குடியில் சுற்றம் 
மாதுலன் , அம்மான் , மாமன் 

சக்லன்ஓர் குடியில் கொண்டோன் 


426 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 178 


மூதுணர் சேட்டன் , தம்முன் 

முன்னவன் , அண்ணன் , மூத்தோன் 
பேதம் இல் இளவல் , பின்னே 

அனுசனே கனிட்டன் , பின்னோன் 


பெ . பெ . விளக்கம் : 


தம் குடியிற்சுற்றம் - குடும்ப உறவுத் தொடர்பால் தம்மைச் சுற்றி 

வாழ்பவர் 
ஞா தியர்-- நம்மவர் என்றிருப்பவர் 
தாயத்தார் - தாய் வழி உரிமையுடையவர் 


மாமன் - பெருமைக்குரிய உரிமை கொண்டவன் 
மாதுளன் - தாயுடன் பிறந்தவன் 
அம்மான் - அம்மையொடு பிறந்தவன் 
சேட்டன் - மூன் பிறந்தவன் 
தம்மூன் - தமக்கு மூன்னே பிறந்தவன் 
அண்ணன் - மேன்மையுடையவன் 


மூத்தோன் - பின் பிறந்தார்க்கு மூத்தவன் 


பின்னோன் பின் பிடந்தவன் . இளவல் இளமை உடையவன் 
கனிட்டன் - ஆண்டில் குறைந்தவன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 178 


பிங்கலம் - 902 908 , 

899 , 910 , 911 


கயாதரம் -125 நாமதீபம் -189 , 192 

191 


குடிச்சுற்றத் 


தம் குடியில் 

சுற்றம் 1-2 
ஞா தியர் 
தாயத்தார் 


தம்குடித் 

தமர் 1-2 
ஞாதியர் 
தாயத்தார் 


தோர் 3 
ஞாதியர் 
தாயத்தர் 


மாமன் 2 


மாமன் 1-2 
மாதுலன் 
அம்மான் 


மாமன் 1-2 
மாதுலன் 
அம்மான் 


மாதுலன் 


மாமன் 3 
மாதுலன் 
- அம்மான் 


497 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 178 


ஓர்குடியிற் 
கொண்டோன் 3 


ஓர்குடியிற் ஓர்குடியிற் 
கொண்டோன் கொண்டோன் 
1-1 

1-1 
சகலன் 

சகலன் 


சகலன் 


மூத்தோன் 1-4 மூத்தோன் 1-6 
சேட்டன் 

சேட்டன் 
தம்முன் 

தம்முன் 
முன்னவன் 

முன்னவன் 
அண்ணன் 

அண்ணல் 


மூத்தோன் 7 
சேட்டன் 
தம்முன் 
முன்னோன் 
அண்ணன் 


-- 


பின்னோன் 6 
இளவல் 


இளவல் 


பின்னோன் 1-4 பின்னவன் 1-6 

இளவல் 
பின் 

பின்தோன்றல் 
அநுசன் 
கனிட்டன் 

கனிட்டன் 


அனுசன் 


அனிச்சன் 
கனிட்டன் 


- 


3 


| 


மிகை : பிங் : 1 

2 
4 தமையன் , தோன்றல் 
5 இளையோன் , எம்பி 


கயா : 


1 


2 


3 


|| 


4 


5 


நாம : 1 


2 


--- 


3 சட்டகன் 


4 ஐயன் , 
5 தம்பி , 


தமையன் 
இளையோன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 178 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மூத்தோன் -புறந் 183-6 , 


பின் - பொருந 166 


428 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -178 


பிற தமிழ்ச் சொற்கள் 


தம்குடியில் சுற்றம் , ஞா தியர் , தாயத்தார் , மாமன் , மாதுலன் 
அம்மான் , ஓர்குடியிற்கொண்டோன் , தம்முன் , முன்னவன் 
அண்ணன் , பின்னோன் , 

இளவல் , 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


ஞா தியர் , 


தாயத்தார் 


வட சொற்கள் : 


சகலன் , 


சேட்டன் ., 


அநுசன் , 


கனிட்டன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


- 


-- 


காதலன் 


கணவனேகொழுநன்வேட்டோன் கண்டன்வல்லவனே பத்தாத் 
துணைவனே கணவன் கொண்கன் சூழ்ந்திடுந்தவனேகாந்தன் 
மணமகனுரியோனன் பன்மணவாளன்பதியேகேள்வன் 
அணையுங்கா தலன் பேர்பன்னேழன்றி நாயகனுமாமே 


179 


கணவனே கொழுநன் , வேட்டோன் 

கண்டன் , வல் லவனே பத்தாத் 
துணைவனே கணவன் , கொண்கன் 

சூழ்ந்திடும் தவனே காத்தன் 
மணமகன் , உரியோன் , அன்பன் 

மணவாளன் , பதியே கேள்வன் 
அணையும்கா தலன்பேர் பன்னேழ் 

அன்றி நா யகனும் ஆமே 


பெ . பொ . விளக்கம் 


காதலன் - அன்பால் விரும்பப்படுபவன் 
கொழுநன்- ( கொள் + நன் . ) கொண்டவன் 


429 


மக்கட பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 179 


வேட்டோன்- மணம் புரிந்து கொண்டவர் 
கண்டன் - கழுத்தில் தாலியணிவித்தவன் 
வல்லவன் - வலிமையுடையவன் 
பத்தா- குடும்பத்தைக் காப்பவன் 
கொண்கன் - ( கொள் ) மனைவிபைக் கொண் .. வன் 
தவன் - மனைவிக்கு மேம்பட்டவன் 
காந்தன்- கவர்ச்சி உடையவன் 
மணமகன் - திருமண -ஆண் மகன் 
உரியோன் 

- காதலிக்கு உரியவன் 
மணவாளன் மணம் புரிந்து கொண்டு ஆள்பவன் 
பதி- காக்கும் தலைவன் 
கேள்வன் -உற்ற உறவுடையவன் 
நாயகன் - குடும்பத் தலைவன் 


சூழ்ந்திடும்- காதலியைச் சூழ்ந்துள்ள 
அணையும் - தழுவும் 
பன்னேழ் - பதினேழு 


சூடாமணி - 179 


பிங்கலம் -9) -918 


கயாதரம் -129 


நாமதீபர்- 183 


காதலன் 4 
கணவன் 


காதலன் 18 
கணவன் 
கொழுநன் 
வேட்டோன் 


1 . 


பல்லவன் 


காதலன் - 18 
கணவன் 
கொழுநன் 
வேட்டோன் 
கண்டன் 
வல்லவன் 
பத்தா 
துணைவன் 
தலைவன் 
கொண்கன் 
தவன் 
காந்தன் 
மணமகன் 


காதலன் 19 
கணவன் 
கொழுநன் 
வேட்டோன் 
கண்டன் 
வல்லவன் 
பத்தா 
துணைவன் 
தலைவன் 
கொண்கன் 
தவன் 
காந்தன் 
மணமகன் 


பத்தா 


தோழன் 


துணைவன் 
தலைவன் 
காண்கன் 


தவன் 


காந்தன் 


430. 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 179 


உரியோன் 


உரியோன் 


உரியோன் 
அன்பன் 
மணவாளன் 
பதி 
கேள்வன் 
நாயகன் 


புதி 


மணவாளன் 
பதி 
--கேள்வன் 
நாயகன் 


மணவாளன் 
பதி 
கேள்வன் 
நாயகன் 


; 


மிகை பிங் : 


தலைமகன் 


கர்: 


சுகியன் . , 


நண்பன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 179 ல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


காதலன் - நற் 66-6 , 

கணவன் - முருகு 6 , 
வல்லவன் - கலி 56-7 துணைவன் - அகம் 385-15 
கொண்கன் - நற் 2-5 

அன்பன் - பரி 7-73 
கேள்வன் - பரி 21-22 


கொழுநன் 110-10 
தலைவன் - மதுரை 48 

பதி - பொருந 121 


. 


பிற தமிழ்ச்சொற்கள் 


மணமகன் , 


உரியோன் , 


மண்வாளன் 


வேட்டோன் , 
நாயகன் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


வல்லவன் , 


கேள்வன் 


வட சொற்கள் : 


கண்டன் , 


பத்தா , 


காந்தன் . 


பதி 


மணிப்பவளச் சொற்கள் 


H 


4311 


சூடாமணி 


மக்கட் பெயர்த் 


செய்யுள் - 180 


வாழ்க்கைத் துணை 


இல்லவளுரிமைபன்னிகுடும்பினியில்லேயில்லாள் 
வல்லவைகள் மேதார மனை பாட்டி மனைவிருந்தம் 
சொல்லியபாரி வாழ்க்கைத் துணை களத்திரமேகாந்தை 
நல்லகாதலிவிரும்பு நாயகிதேவி நாமம் 


180 இல்லவள் , உரிமை , பன்னி 

குடும்பினி , இல்லே இல்லாள் 
வல்லவை , களமே தாரம் 

மனையாட்டி , மனை ,விருந்தம் 
சொல்லிய பாரி , வாழ்க்கைத் 

துணைகளத் திரமே காந்தை 
நல்லகா தலி , வி ரும்பும் 

நாயகி தேவி நாமம் 


பெ . பொ , விளக்கம் : 


தேவி -- இன்பத்திற்கு உரியவள் 
இல்லவள் - இல்லத்திற்கு உரியவள் 
உரிமை - குடும்ப உரிமை உடையவள் 
பன்னி ---கணவனை உடையவள் 
குடும்பினி - குடும்பத்தை உடையவள் 
இல் - இல்லத்திற்கு உரியவள் 
இல்லாள் - இல்லத்தை ஆள்பவள் 
வல்லவை - குடும்பத்திற்குரிய வல்லமை உடையவள் 
களம் - தாலி அணிந்த கழுத்தினள் 
தாரம் - கணவனை அணிகலனாகத் தரிப்பவள் 
மனையாட்டி - மனையை ஆளும் பெண் 
மனை - மனைக்குரியவள் 
விருந்தம் - புதுமையான இன்பமூடையவள் 
பாரி - குடும்பத்தைத் தாங்குபவள் 
வாழ்க்கைத்துணை - வாழ்விற்குத் துணை நிற்பவள் 
களத்திரம் - கழுத்தில் தாலியணிந்த உரிமையள் 
காந்தை - கவர்ச்சி உடையவள் 


432 , 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 180 


காதலி - அன்பால் விரும்பப்படுபவள் 
நாயகி - குடும்பத் தலைவி 


ஒப்பீடு 


சூடாமணி- 180 


பிங்கலம் - 919 , 


கயாதரம் - 126 


நாம்தயம் -194 


1- 17 


19 


உரிமை 


தேவி 1- 18 
இல்லவள் 
உரிமை 
பன்னி 
குடும்பினி 
இல் 
இல்லாள் 
வல்லவை 
களம் 


இல்லவள் 
உரிமை 
பன்னி 
குடும்பினி 


19 
இல்லவள் 
உரிமை 
பன்னி 
குடும்பினி 
இல் 
இல்லாள் 
வல்லவி 
களம் 
தாரம் 


இல் 


இல்லாள் 
வல்லபி 


... 


வல்லபி 
களம் 
தாரம் 
மனையாள் 


தாரம் 


தாரம் 
மனைவி 


மனையாட்டி 


14 


மனை 


மனை 


மனை 


மனை 


விருந்தம் 
பாரி 
வாழ்க்கைத் 


விருந்தனை 
பாரி 
வாழ்க்கைத் 
துணை 


விருந்தம் 
பாரியை 
துணைவி 


விருந்து 
பாரி 
வாழ்க்கைத் 
துணை 


துணை 


-- 


களத்திரம் 
காந்தை 
காதலி 


காந்தை 


காந்தை 


காந்தை 
காதலி 


காதலி 


காதலி 
நாயகி 


நாயகி 


நாயகி 


நாயகி 


மணமகள் 


மிகை : பிங் : 1 துணைவி , 


மணவாட்டி , 


கற்பினான் , 


கிழத்தி 


மணமகள் , 


எல்லை , 


கயா : 


தடை 


மணவாட்டி , 


விரும்பி 


நாம : தலைவி . 


433 


சூ - 55 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 180 


சாற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 180 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


உரிமை - குறு 351-5 இல் - முருகு 6 
களம் - முருகு 55 தாரம் - பெரும்பாண் 361 
காதலி- நற் 250-8 


இல்லாள் - கலி 131-27 
மனை -பொருந 185 


பிற தமிழ்ச் சொற்கள் 


மனையாட்டி , 


தேவி , இல்லவள் , குடும்பினி , 

வல்லவை , 
விருந்தம் , வாழ்க்கைத்துணை , களத்திரம் , 


நாயகி 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


வல்லவை , 


விருந்தம் 


வட சொற்கள் : 


பன்னி , 


தாரம் , 


பாரி , 


காந்தை 


மணிப் பவளச் சொற்கள் : 


மகன் 


சந்ததிமதலைசூனுத்தனயன்காதலனேமெய்யன் 
நந்தனன்சிறுவன்றோன்றல்குட்டனே நாட்டுஞ்செம்மல் 
முந்தியபெருமான் பிள்ளைமுளைசுதன் புதல்வன் புத்திரன் 
மைந்தன்கால்பொருள்சேயெச்சம்வழிபிறங்கடைமகன்பேர் 


181 சந்ததி , மதலை , சூனு 

தனயன், கா தலனே மெய்யன் 
நந்தனன் , சிறுவன் , தோன்றல் 

குட்டனே நாட்டும் செம்மல் 


434 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -181 


முந்திய பெருமான் , பிள்ளை 

முளை , சுதன் , புதல்வன் , புத்திரன் 
மைந்தன் , கால் , பொருள் ,சேய் , எச்சம் 

வழிபிறங் கடைமகன் பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


மகன் - இளமை உடையவன் 
சந்ததி - குலத்தை வளர்ப்பவன் 
மதலை - குடும்பமதர்ப்பளிப்பவன் 
சூனு - பிறப்பிக்கப்பெற்றவன் 
தனயன் - தந்தைக்கடுத்தவன் 
மெய்யன் - உடல் தொடர்பால் பிறந்தவன் 
நந்தனன் - பெற்றோரை மகிழ்விப்பவன் 
தோன்றல் - குடும்பப் பெருமைக்குத் தோன்றியவன் 
குட்டன் - சிறியவன் 
செம்மல் - குடும்பச் செம்மையைக் காப்பவன் 
மருமான் - பெற்றோர் தழுவுதற்குரிய அருமையானவன் 
பிள்ளை - உயிரின் இளமைக் குறியானவன் 
முளை - குடும்பப் பயனுக்கு முளைத்த தோன்றல் 
சு தன்- பிறப்பிக்கப் பெற்றவன் 
புதல்வன்- (புதல்வு - தோன்றுதல் ) தோன்றிய ஆண் மகன் 
புத்திரன் - புத் என்னும் நரகில் தள்ளாமல் காப்பவன் 
மைந்தன் - வலிமையுடையவன் 
கால்- குடும்பத்திற்கு ஊன்றுகால் போன்றவன் 
பொருள்- குடும்பச் செல்வம் 
சேய் - செம்மை உடையவன் 
எச்சம் - பெற்றோர்க்குப்பின் எஞ்சி நிற்பவன் 
வழி- குடி பெருக வழியாக இருப்பவன் 
பிறங்கடை - ( பிறங்கு - கடை ) குடி விளங்குதற்குப் பிறந்தவன் 


ஒப்பீடு 


சூடாமணி - 181 


பிங்கலம் -920 


கயாதரம் - 127 


நாமதீபம் -195 


19 


மகன் 1-24 
சந்ததி 


மகன் 21 
சந்ததி 


மகன் 21 
சந்ததி 


சந்ததி 


435 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 181 


மதலை 


மதலை 


மதலை 


மதலை 
சூனு 


தனயன் 


தனையன் 


தனையன் 


காதலன் 


தநையன் 
காதலன் 
மெய்யன் 
நந்தனன் 
சிறுவன் 
தோன்றல் 


சிறுவன் 
வழித்தோன்றல் 
குட்டன் 
செம்மல் 


நந்தனன் 
சிறுவன் 
தோன்றல் 
குட்டன் 
செம்மல் 
மருமான் 


செம்மல் 


பிள்ளை 


காதலன் 
மெய்யன் 
நந்தனன் 
சிறுவன் 
தோன்றல் 
குட்டன் 
செம்மல் 
மருமான் 
பிள்ளை 
முளை 
சுதன் 
புதல்வன் 
புத்திரன் 
மைந்தன் 
கால் 
பொருள் 
சேய் 
எச்சம் 
வழி 
பிறங்கடை 


முளை 
சுதன் 
புதல்வன் 
புத்திரன் 
மைந்தன் 
கால் 
பொருள் 
சேய் 
எச்சம் 


சு தன் 
புதல்வன் 
புத்திரன் 
மைந்தன் 
கால் 


சுதன் 
புதல்வன் 
புத்திரன் 
மைந்தன் 


* 


செல்வன் 
சேய் 


சேய் 
எச்சம் 


- 


பிறங்கடை 


பிறங்கடை 


மிகை : பிங் : 


கயா : 


பின் , 


மகவு , 


குழவி , 


குருளை 


நாம : ஏயன் , 


பாலன் , 


குமாரன் 


ஆண்மகன் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 181 இல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


மகன் - முருகு 257 
சிறுவன் - பொருந 130 


மதலை - பெரும்பாண் 346 
தோன்றல் - பெரும்பாண் 420 


காதலன் - நற் 66-6 
செம்மல் - முருகு 62 


436 . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 181 


மருமான் -சிறுபாண் 47 

பிள்ளை - பெரும்பாண் 204 
முளை - பெரும்பாண் 53 

புதல்வன் - நற் 40-6 

மைந்தன் - பரி 19-73 
கால் - முருகு 14 பொருள் -முருகு 97 சேய் -சிறுபாண் 9 

எச்சம் 
வழி - பொருந் 2 பிறங்கடை -பெரும்பாண் 30 


பதி 74-25 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


தனயன் , 


மெய்யன் , 


நந்தனன் , 


குட்டன் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


குட்டன் , 


எச்சம் , 


பிறங்கடை 


வடசொற்கள் : 


சந்ததி , 


சூனு , 


சுதன் , 


புத்திரன் 


மணிப்பவளச் சொற்கள் : 


மகள் , எச்சம் , மகார் 


சிறுவிபுத்திரியினோடுசிறந்திடு தனயையையை 
மறுவில்பந்தனைமதிப்பாமகள் சுதைபு தல்வியேழ்போ 
இறையாகுமெச்சந்தானிவ்விரூபாற்குமேற்கு மென்ப 
குறுமக்கள் மகார்சிறாரைக்கூறுடவிவர் தம்பன்மை 


182 சிறுவி , புத் திரியி னோடு 

சிறந்திடு தனயை , ஐயை 
மறு இல் பந்தனை , மதிப்பா 

மகள் ,சுதை , புதல்வி ஏழ்பேர் 
இறையாகும் எச்சம் தான் இவ் 

இருபாற்கும் ஏற்கும் என்ப 
குறுமக்கள் , மகார் , சி றாரைக் 

கூறுப இவர் தம் பன்மை 


437 


மக்கட் பெயாத் 


சூடாமணி 


செய்யுள் - 182 


பெ . பொ . விளக்கம் 


புதல்வி - புதல்வன் பெண்பால் 
சிறுவி - சிறிய பெண் மகள் 
புத்திரி - புதல்வனின் பெண்பால் 
தனயை - தனயனின் பெண்பால் 
ஐயை - அழகுடைய இள 
பந்தனை - உறவை வளர்க்கும் இயல்புடையவள் 
மகள் - இளமையுடையவள் 
சுதை - பிறப்பிக்கப் பெற்றவள் 


இருபாற்பொதுப்பெயர் - மகன் மகள் என்னும் இருபாலார்க்கும் 

பொதுவான பெயர் 
எச்சம் - எஞ்சி நிற்பவர் 


இருபாற்பன்மை - மகன் மகள் இருபாலார்க்கும் பன்மை 
குறுமக்கள் - சிறிய பருவ மகனும் மகளும் 
மகார்- இளமையர் 
சிறார் - ஆண்டிற் சிறியவர் 


ஒப்பீடு 


சூடாமணி - 182 பிங்கலம் - 921 , 923 , 924 கயாதரம் - 42,539 நாமதீபம் - 196 


புதல்வி 5 
சிறுவி 


புதல்வி - 
சிறுவி 
புத்திரி 
தனயை 
ஐயை 


புதல்வி 8 
சிறுமி 
புத்திரி 
தநையை 
ஐயை 
பந்தனை 
மகள் 


தனையை 


புதல்வி 16 
சிறுவி 
புத்திரி 
தனையை 
ஐயை 
பந்தனை 
மகள் 


. 


பந்தனை 
மகள் 


மகள் 


சுதை 


சுதை 


சுதை 


மகன்மகள் 1-1 


2 


| 


இருபால் 

மக்கள் 1-1 
எச்சம் 


மக்கள் பொதுப் 
பெயர் 1-10 


எச்சம் 


எச்சம் 


எச்சம் 


438 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -182 


பாலர் 1- 3 


பன்மை 3 


இரு பிள்ளைப் 

பன்மை 1-3 
குறுமக்கள் 
மகார் 
சிறார் 


குறுமாக்கள் 
மகார் 
சிறார் 


மக்கள் பன்மைப் 

பெயர் 1-3 
மக்கள் 
மகார் 
சிறார் 


மகார் 
சிறார் 


மிகை பிங் ; 1 


2 


3 


கயா : 


1 வல்லி 


2 மகவு 


சுதர் 


நார் : 1 குமாரி , ஏயி , சட்டி , செல்வி , 

காதலி 
பாலி , பெண்மகள் , நந்தனை 
2. சந்தானம் , மகவு , குழவி , வழிபொருள் 
குழந்தை, கான் முளை , 

பிள்ளை 


சிசு , 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 182 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


ஐயை- அகம் 6-3 
எச்சம் - பதி 74-25 
சிறார்- அகம் 104-11 


மகள் - முருகு 101 
குறுமக்கள் - கலி 83-10 


சுதை - நெடு 110 
மகார்- மலை 217 


பிற தமிழ்ச்சொற்கள் 


சிறுவி , 


பந்தனை , 


தனயை, 


பிள்ளைப்பன்மை 


புதல்வி , 
இரும்பல்மக்கள் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


குறுமக்கள் 


வட சொற்கள் : 

புத்திரி 


சுதை , 


மணிப்பவளச் சொற்கள் : 


439 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -183 


படை 


தானையேபதாதிவெய்ய தந்திரந்தளமேதண்டம் 
வானியேக்கனம்யூகம்வாகினியனீகம்பாடி 
சேனையே கவனங்கூடிச்செறிபலம்பரிகலந்தான் 
ஊனமில் படை மூவைந்தாமுறுபதாகினியுமப்பேர் 


183 தானையே பதாதி , வெய்ய 

தந்திரம் , தளமே தண்டம் 
வானியே ககனம் , யூகம் 

வாகினி . அனீகம் , பாடி 
சேனையே கவனம் , கூடிச் 

செறி பலம் , பரிக லம் தான் 
ஊனம் இல் படை மூவைந்தாம் 

உறுபதா கினியும் அப்பேர் . 


பெ . பொ . விளக்கம் : 


படை - அழித்தலைச் செய்வது 
தானை - போர்க்கருவிகளையுடையது 
பதாதி - காலால் படையை முதற்படையாகக் கொண்டது 
தந்திரம் - போர்த்தொழிலில் வல்லது 
தளம் - போரிடும் தளத்திற்குரியது 
தண்டம் - தண்டு என்னும் போர்க்கருவி கொண்டது 
வானி - வானிற்பறக்கும் துகிற்கொடிகளை உடையது 
பலம் - வலிமை கொண்டது 
பரிகலம் - குதிரைப்படைக்கலத்தை உடையது . 
பதாகினி -- காலாட்படை கொண்டது 


ஒப்பீடு 


சூடாமணி - 183 


பிங்கலம் - 1501 


கயாதரம் -129 , 130 


நாமதீபம் -140 


படை 15 


படை 21 


படை 1-16 
தானை 
பதாதி 


படை 1- 15 
தானை 
பதாதி 


பதாதி 


தானை 
பதாதி 


440 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 183 


தந்திரம் 


தந்திரம் 
தளம் 
தண்டம் 


தந்திரம் 
தளம் 
தண்டம் 
வானி 


தண்டம் 
வானி 


வானி 


ககனம் 


ககனம் 


யூகம் 
வாகினி 


தந்திரம் 
தளம் 
தண்டு 
வானி 
ககனம் 
யூபம் 
வாகினி 
அனிகம் 
LIIL 
சேனை 
தவனம் 
பலம் 


வாகினி 
அ நிகம் 


யூகம் 
வாகினி 
அதிகம் 
LAL 
சேனை 


அனீகம் 


பாடி 
சேனை 


UIT49 
சேனை 


பலம் 


கவனம் 
பலம் 
பரிகலம் 
பதாகினி 


ச 
. 


பதாகினி 


பதாகினி 


பதாகினி 


மிகை பிங் : நிதானம் , 


பகுதி 


கயா : வரூதினி, 


கடகம் , 


சாதுரங்கம் , 


வரூதம் 


நாம : கடகம் , 


தார் , 


பரிகாரம் 


கூடி , 


பாளையம் 


சொற்பாகுபாடு 
சூடா மணிச் செய்யுள் 183 இல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


தண்டம் - பரி 10-60 
சேனை -கலி 108-1 


படை- பொருந் 21 தானை -முருகு 260 
வானி - குறி 69 யூகம் - முருகு 302 

பாடி - முருகு 40 
பலம் - மலை 411 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


பதாதி , 


தளம் , 


கவனம் , 


பரிகலம் , 


பதாகினி 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


பாடி , 


பரிகலம் , 


பதாதி , 


பதாகினி 


441 


சூ - 56 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -183 


வட சொற்கள் : 


தந்திரம் , 


ககனம் , 


போகினி , 


அனிகம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


--- 


படை வகுப்பு , படை உறுப்பு 
பின்னணிப்படை . கொடிப்படை 

படை அறை போதல் 


அணியுண்டையொட்டேயூகமாயவைபடைவதுப்பாம் 
அணிநெற்றிகையே தூசியடுபடையுறுப்பின்பேராம் 
அணிபின்னிற்கூழையாந்தார்கொடிப்படையாகுமென்ப 
பணியக்கீழறுதலோடேயறைபோ தல்படையறற்பேர் 


184 


அணி ,உண்டை, ஒட்டே , யூகம் 

ஆயவை படைவ குப்பாம் 
அணி , நெற்றி , கையே தூசி 

அடுபடை 2.றுப்பின் பேராம் 
அணி பின்னில் கூழையாம் ; தார் 

கொடிப்படை ஆகும் என்ப : 
பணியக்கீழ் அறுத லோடு 

அறைபோதல் படை அறல்பேர் 


பெ . பொ . விளக்கம் : 


படைவகுப்பு - படையின் அணிவரிசை 
உண்டை - படைத்தொகுப்பு 
உட்டு- வகை பிரித்து இணைக்கப் பெற்றது 
யூகம் - படை வரி 
நெற்றி- தலைக்கூட்டுப்படை 
கை - கை வாள் , வேல் கொண்டது 
தூசி - கொடி தூக்கிச் செல்வது 
கூழை - வால் போலப் பின் செல்வது 


442 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 184 


கொடிப்படை 
தார்- அடுத்தடுத்து வரிசையாக அமைந்தது 
படை அடல் - தம்மரசனுக்கு உள்பகையாக அறுதல் 
கீழறுதல் - பகையரசன் பாற்பட்டு வஞ்சித்தல் 
அறைபோதல் - பகையரசனால் கீழறுக்கப்படுதல் 


ஒப்பீடு 


சூடாமணி -184 


பிங்கலம் - 1503-1507 


கயாதரம் - 130 


நாமதீபம் -141 


படைவகுப்பு 1-4 படைவகுப்பு 1-4 


படைவகுப்பு 6 


படைக்கை 

வகுத்தல் 5 
கையணி 


உணடை 


உண்டை 


அணி 

அணி 
உண்டை 

ஒட்டு 

யூகம் 
படை உறுப்பு 1-4 படைஉறுப் 1-5 
அணி 
நெற்றி 

நெற்றி 


ஒட்டு 
யூகம் 


ஒட்டு 
யூகம் 


அணி 
உண்டை 
ஒட்டு 
யூபம் 
முன்செல்படை 3 


2 


.. 


அணி 


நெற்றி 


கை 


கை 


தூசி 


தூசி 


தூசி 


கடை 2 


கூழை 


கூழை 


பின்னணி 1-1 

1--1 

பின் செல்படை 2 
கூழை 

கூழை 
கொடிப்படை 1-1 கொடிப்படை 1-1 கொடிப்படை 4 கொடிப்படை 1 
தார் தார் 

தார் 
படை அறல் 1-2 படைமறுத்தல் 1-2 

படையறை 3 
கீழறுதல் கீழறுத்தல் 

கீழறுத்தல் 
அறைபோதல் அறைபோதல் 

அறைபோகு 
மிகை : பிங் : 1 

3 பேரணி 
4 

5 


.. 


2 கூழை 


-- 


1 


கயா : 1 

2 
4 தூசி , பகுதி 
நாம : 1 கை 

2 
4 

5 


3 

5 . 
3 


| 


2 


- 


443 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 184 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 184 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


நெற்றி - மதுரை 595 


அணி - முருகு 151 யூகம் -முருகு 302 
கை -முருகு 5 கூழை- நற் 23-2 

தார் - முருகு 11 


பிற தமிழ்ச் சொற்கள் 


படை வகுப்பு , உணடை ,, 

ஒட்டு , 
பின்னணி , கொடிப்படை , படையறல் , 


படை உறுப்பு , 
கிழறுதல் , அறைபோதல் 


தூசி 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


கூழை , 


கீழறுதல் , 


அறைபோதல் 


வட சொற்கள் : 


யூகம் 


மணிப் பவளச் சொற்கள் : 


மாந்தர் , மக்கட்பரப்பு 


மக்களேசுரரேமாக்கண்மானவர்மாந்தர் மண்ணோர் 
தக்கவாண்டையரேமைந்தர் சாற்றியமனுடரின்பம் 
தொக்கமானுடரீரைந்துஞ்சொல்லியமனிதர்பேராம் 
மக்கடம்பரப்பிற்குப்பேர்மன்பதைபைஞ்ரீலென்ப 


185 


மக்களே சுரரே மாக்கள் 

மானவர் , மாந்தர் , மண்ணோர் 
தக்க ஆண் டையரே மைந்தர் 

சாற்றிய மனுடர் , இன்பம் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 185 


தொக்கமா னுடர்ஈ ரைந்தும் 

சொல்லிய மனிதர் பேராம் 
மக்கள் தம் பரப்பிற் குப்பேர் 

மன்பதை , பைஞ்ஜீல் என்ப . 


பெயர்ப் பொருள் விளக்கப் : 


மனிதர் - கருதும் உயிரினர் 
மக்கள் - இளமை குன்றாத இருபாலார் கூட்டம் 
தரர் - யாவற்றையும் வயப்படுத்துபவர் 
மாக்கள் - மக்கள் உருவத்தில் விலங்குக் குணமுடையோர் 
மாந்தர் - படைப்பில் பெரியவர் 
மண்ணோர்- மண் பொதிந்த நிலவுலகில் வாழ்பவர் 
ஆண்டையர் - ஆளுந்தன்மை கொண்டவர் 
மைந்தர் - வலிமை உடையவர் 
மனுடர் , மானுடர்- மனிதர் 


மன்பதை - உயிர்ப்பன்மை 
பைஞ்சீல் - பசுமையான நிலத்தவர் 
தக்க - ஆட்சிக்குத் தகுதி வாய்ந்த 
தொக்க - தொகையான 
ஈரைந்து - பத்து 


ஒப்பீடு 


சூடாமணி -185 


பிங்கலம் - 952 , 951 


கயாதரம் -116 நாமதீபம் -116 


மனிதர் 6 


மனிதர் 9 


நரர் 


நரர் 


மனிதர் 1-10 
மக்கள் 
நரர் 
மாக்கள் 
மானவர் 
மாந்தர் 
மண்ணோர் 
ஆண்டையர் 
மைந்தர் 


மானவர் 
மாந்தர் 
மண்ணவர் 


மாக்கள் 
மானவர் 
மாந்தர் 


மனிதர் 13 
மக்கள் 
நரர் 
மாக்கள் 
மானவர் 
மாந்தர் 
மண்ணோர் 
ஆண்டோர் 
மைந்தர் 


445 


சூடாமணி 


மக்கட் பெயர்த் 


செய்யுள் - 185 


மனுடர் 


மனுடர் 
மானுடர் 


மானிடர் 


மானிடர் 


மானிடர் 


மக்கட் 


மக்கட் 
பரப்பு 1-2 


செறிவு 3 


மக்கட் 

பரப்பு 1-2 
மன்பதை 
பைஞ்ரீல் 


மக்கட் 

பரப்பு 3 
மன்பதை 
பஞ்ஸில் 


மன்பதை 


மன்பதை 


பைஞ்ரீல் 


பைஞ்ஞிலம் 


மிகை : 


பிங் : 


1 


2 


, 


கயா : 


1 புருடர் , 


ஆளன் , 


மன 


2 


-- 


நாம : 


1 
2 


மனு , 


மானுவர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 185 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மக்கள் - குறு 


மாந்தர் - மதுரை 20 


41-4 மாக்கள் - பொருந 91 
மைந்தர் - முருகு 264 மன்பதை - பதி 40-11 


பிற தமிழ்ச்சொற்கள் 


மண்ணோர் , 


ஆண்டையர் , 


மக்கட்பரப்பு 


மானவர் , 
பைஞ்ஜீல் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


வை : 


ஆண்டையர் , 


மன்பதை , 


பைஞ்ஸ்ரீல் 


வட சொற்கள் : 

மனிதர் , 


நரர் , 


மனுடர் , 


மானுடர் 


மணிப்பவளச் சொற்கள் : 


446 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 186 


உடம்பு 
உடலுறுப்பங்கம்யாக்கையுயிர் நிலைதேகங்காயம் 
சடலமேமூர்த்தமெய்யே தாவரந்தனுவாதாரம் 
கடமொடுபுதைபுணர்ப்புக்காத்திரம்பூட்சியாகம் 
புடைகொள்பூதிகஞ்சரீரம்புற்கல முடம்பின் பேரே 


185 


உடல் , உறுப் பங்கம் , யாக்கை 

உயிர்நிலை , தேகம் , காயம் 
சடலமே மூர்த்தம் , மெய்யே 

தாவரம் . தனு , ஆ தாரம் 
கடமொடு புதை , 

புணர்ப்புக் 
காத்திரம் , பூட்சி , யாகம் 
புடைகொள் பூதிகம் , சரீரம் 

புற்கலம் உடம்பின் பேரே . 


பெ . பொ . விளக்கம் : 


. 


உடம்பு - உயிருக்கு உடன்பட்டது 
உடல் - ( உயிர் ) உடன் இருப்பது 
உறுப்பு - மேன்மையுடையது 
அங்கம் - போதல் உடையது 
யாக்கைக எ 

- என்பு , தோல் , நரம்பு முதலிய எழு வகைத் தாதுக்களால் 
கட்டப்பெற்றது 
உயிர் நிலை- உயிர் நிற்றற்குரியது 
தேகம் - உணவு முதலியவற்றால் வளர்தல் உடையது 
காயம் - உறுப்புகளால் சேர்க்கப்பெற்றது 
சடலம்- அறிவில்லாதது 
மூர்த்தம் - மயக்கம் செய்விப்பது 
மெய் - உயிரை மேலாகப் பொதிந்திருப்பது 


பாட வேறுபாடு : 

1. " சடலமே மூர்த்தி .. என்னும் பெயர் உடம்பு உடையவரைக் குறிக்கும் . 

உருவம் என்னும் உடம்புப் பொருள் கொண்டது மூர்த்தம் , 
மூர்த்தம் விடுபடாமல் கொள்ளப்பட்டது . 


எனவே 


மக்கட் பெயாத் 


சூடாமணி 


செய்யுள் -186 


தாவரம் - உயிரின்றி இயங்காதது 
தனு- உணவினால் விரிவது 
ஆதாரம்- உயிருக்கு ஆதாரமானது 
கடம் - துணியால் மூடப்பெறுவது 
புதை - உள்ளுறுப்புகள் புதையப்பெற்றது 
புணர்ப்பு - அக புற உறுப்புகளால் சேர்க்கப்பெற்றது 
காத்திரம் - போதல் உடையது 
பூட்சி- பூணுதல் உடையது 
ஆகம் - வளர்தல் உடையது 
பூதிகம் - மண் முதலிய ஐந்துபூதங்களால் ஆகியது 
சரீரம் - அழியும் தன்மை உடையது 
புற்கலம் - உணவின் கொள்கலமரவது 
புடைகொள் - 

- உள்ளும் புறம்புமாக 


ஒப்பீடு 


பிங்கலம் - 994 


உடம்பு 1 - .27 
உடல் 


நாமதீயம் - 565 
உடம்பு 27 
உடல் 


சூடாமணி -186 
உடம்பு 1-22 
உடல் 
உறுப்பு 
அங்கம் 
யாக்கை 
உயிர்நிலை 
தேகம் 
காயம் 


கயாதரம் - 132 
உடம்பு 2 . 
உடல் 
உறுப்பு 
அங்கம் 
ஆக்கை 


அங்கம் 
யாக்கை 


யாக்கை 
உயிர் நிலை 
தேகம் 


தேகம் 
காயம் 


தேகம் 
காயம் 


காயம் 


சடலம் 


மூர்த்தம் 
மெய் 
தாபரம் 
தனு 


மூர்த்தம் 
மெய் 
தாவரம் 
தனு 
ஆதாரம் 
கடம் 
புதை 
புணர்ப்பு 
காத்திரம் 
பூட்சி 


மூாத்தம் 
மெய் 
தாபரம் 
தனு 
ஆதாரம் 
கடம் 


கடம் 


மெய் 
தாபரம் 
தனு 
ஆதாரம் 
கடம் 
புதை 
புணர்ப்பு 
காத்திரம் 


புணர்வு 
காத்திரம் 
பூட்சி 


காத்திரம் 
பூட்சி 


பூட்சி 


448 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 186 


ஆகம் 


ஆகம் 


ஆகம் 
பூதியம் 


பூதிகம் 


ஆகம் 
பூதியம் 
சரீரம் 
புட்கலம் 


சரீரம் 
புற்கலம் 


சரீரம் 
புற்கலம் 


சடம் 


கூடு , 


மிகை : பிங் : பகல் , வியம் , வீம்மிதம் , விக்கிரகம் 
பிண்டம் , மேனி , 

தொக்கு , குசம்பை , 
புரம் 
கயா : புரம் , சட்டகம் , 

குரம்பை , 

உருவம் 
பரம் , களேபரம் , 

படிவம் , 

பிண்டம் 
வடிவம் , மேனி 

சடலம் , 
நாம : புரம் , 

குரம்பை , 

கனம் , 
விக்கிரம் , விம்பம் , களேபரம் 


சடம் 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 186 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


உறுப்பு - பதி $ 5-15 

மெய் - பொருந 20 
புணர்ப்பு தெடு 84 


உடம்பு - பொருந 91 , உடல் - குறி 159 
யாக்கை - முருகு 57 

காயம் - மலை 126 
கடம் - மலை 415 

புதை -பெரும்பாண் .69 
ஆகம் - முருகு 32 
பிற தமிழ்ச் சொற்கள் : 


உயிர் நிலை , 


சடலம் , 


தாவரம் , 


பூட்சி , 


ஆகம் , புற்கலம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


புணர்ப்பு , 


பூட்சி , 


புற்கலம் 


வட சொற்கள் : 


மூர்த்தம் , 


தனு , 


ஆதாரம் 


அங்கம் , தேகம் , 
காத்திரம் , பூதிகம் , சரீரம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


149 


சூ - 57 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -187 


வடிவு , பிணம் 


உடற்தறைவு 


வடிவமோடுருவமேனிசட்டகம்வடிவின் பேராம் 
கடியுநீள்பிரேதம்வேறுகாட்டியசவம்பிணப்பேர் 
அடையும்மற்றப்பேர் தானேகளேவரமழனமென்றாம் 
உடலினிற்குறைகவந்தமட்டையூபமுமுரைக்கும் 


187 வடிவமோ டுருவம் , மேனி 

சட்டகம் , வடிவின் பேராம் 
கடியு நீள் பிரேதம் வேறு 
காட்டிய சவம் , 

பிணப்பேர் 
அடையும்மற் றப்பேர் தானே 

களேவரம் , அழனம் என்றாம் 
உடலினில் குறை,க வந்தம் 

மட்டை , யூ பமும்உரைக்கும் 


பெ . பொ . விளக்கம் : 


வடிவு - உருவாக வடிக்கப்பெற்றது 
மேனி- மேல் மெருகுடையது 
சட்டகம் - எலும்புக்கூட்டை உள்ளே கொண்டது 


பிணம் - உயிர் பிரிந்த பிண்டம் 
பிரேதம் - முடிவடைந்தது 
சவம்- ( சீவன் ) உயிர் நீங்கியது 
களேவரம் - கவனங்கொள்ளப்படவேண்டியது 
அழனம் - அழலினால் சுடப்படுவது 


உடற்குறை - உடலினின்றும் துண்டாகிக்குறைந்த உறுப்பு 
கவந்தம் - தலை இல்லாதது 
மட்டை - உயிரற்ற மட்டை போன்றது 
யூபம்- வேள்வித்தூண் போன்றது 


450 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -187 


ஒப்பீடு 


சூடாமணி - 187 பிங்கலம் - 995 , 1086 கயாதரம் - 133 நாமதியம் - 557 


வடிவு 6 


வடிவு 8 


வடிவு 

1-4 
வடிவம் 
உருவம் 
மேனி 
சட்டகம் 


உருவம் 
மேனி 
சட்டகம் 


குரு 
மேனி 
சட்டகம் 


பிணம் 6 


பிணம் 1- 4 
பிரே தம் 
சவம் 
களேவரம் 
அழனம் 


பிணம் 6 
பிரேதம் 
சவம் 
களேபரம் 
அழனம் 


சவம் 
களேபரம் 
அழன் 


பிணம் 7 
பிரே தம் 
சவம் 
களேபரம் 
அழனம் 


உடற்குறை 1-3 உடற்குறை 1-3 உடற்குறை 4 
கவந்தம் கவந்தம் 

கவந்தம் 
மட்டை 

அட்டை 
யூபம் யூபம் 

யூபம் 


மெய்க்குறை 
கவந்தம் 
மட்டை 
யூபம் 


மட்டை 


வண்ணம் 


மிகை பிங் : 1 படிவம் , 

2 குணபம் 


3 


கயா : 


1 
2 குணுங்கு , 


3 


குணபம் 


வேடம் , 


சொரூபம் 


நாம் : 


1 படிவம் , 
2 குணபம் , 


மூர்த்தம் , 

3 


குணங்கு 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 187 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


வடிவு - பொருந 11 - - வடிவம் - கலி 15-15 

-ருவம் - பரி 4-31 
மேனி - முருகு 19 பிணம் -பெரும்பாண் 414 யூபம்-மதுரை 27 


451 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 187 


பிற தமிழ்ச்சொற்கள் 


சட்டகம் 


சவம் , 


களேவரம் , 


உடற்குறை , 


மட்டை 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


சட்டகம் , 


அழனம் 


வட சொற்கள் : 


பிரேதம் , 


கவந்தம் , 


யூபம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


பரடு 
கால் , கணைக்கால் , 

முழந்தாள் 


சரணமேபதமேமற்றைத்தாளொடங்கிரியேபாதம் 
கரு தியசலனமற்றைக்கழலுடனடியுங்காலாம் 
பரடென்பகரட்டினாமம்பற்றியகணைக்கால்சங்கம் 
தருமுழந்தான் முழந்துசானுவும் தன் பேர்தானே 


188 சரணமே பதமே மற்றைத் 

தாளொடங் கிரியே பாதம் , 
கருதிய சலனம் மற்றைக் 

கழலுடன் அடியும் காலாம் ; 
கரடென்ப பாட்டின் நாமம் 

பற்றிய கணைக்கால் சங்கம் , 
தருமுழந்தாள் , முழந்து 

சானுவும் அதன்பேர் தானே . 


பெ . பொ . விளக்கம் : 


கால் - உடலின் கால் பங்கான உறுப்பு 
சரணம் , மதம் , பாதம் - கோதிற்குத் கரணியமானது 
நிலத்தில் பதிவது ; 


452 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -188 


தாள் - முயற்சிக்குக் கரணியமானது 
அங்கி - போதற்குக் கரணியமானது 
சலனம் - அசைந்து அடிவைப்பது 
கழல் - கழல் அணியப்பெறுவது 
அசி - நிலத்திதை அடுத்தல் உடையது 


கரடு - முட்டாக உள்ளது 
பாடு - பாக்கு போன்றது 
கணைக்கால் - திரட்சியான கால் 
சங்கம் - பிறத்தல் உடையது 
முழந்தாள் - மூட்டு உடைய கால் 
முழந்து - முழங்கால் என்பதன் மரூஉச்சொல் 
சானு - தொடைக்கும் கணுக்காலிற்கும் இடையில் உள்ளது 


ஒப்பீடு 


சூடாமணி -188 பிங்கலர் - 996-1000 

பிங்கலம் - 996-1000 கயாதரம் - 133 , 134 


நாமதீ- 578 


கால் 1-8 


கால் 9 


கால் 1- 8 
சரணம் 
பதம் 


சரணம் 


கால் 7 
சரண் 
பதம் 
தாள் 


சரணம் 
பதம் 


பதம் 


தாள் 


தாள் 


தாள் 


அங்கிளி 
பாதம் 


பாதம் 


அங்கிரி 
பாதம் 
சலன் 
கழல் 
அடி 


அங்கிரி 
பாதம் 
சலனம் 
கழல் 


சலனம் 


கழல் 


கழல் 
அடி 


அடி 


கரடு 1- 1 ) 


கரடு 


கரடு 2 


கரடு 1-3 
பாடு 


பரகு 


பர 


பாடு 


கணைக்கால் 1-1 கணைக்கால் 1-1 
சங்கம் 

சங்கம் 


கணைக்கால் 2 
சங்கம் 


முழந்தாள் 1-2 முழந்தாள் 1-1 முழந்தாள் 2 
முழந்து 


முழங்கால் 4 
முழந்து 


சானு 


சானு 


சானு 


சானு 


453 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 188 


மிகை : பிங் : 1 


2 மிசைத் திறள் , 


காலடி 


|| 


31 


4 


1 


2 


- 


3 


4 


|||| 


நாம : 1 


2 தரண்டை 


3 


4 முட்டு 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 188 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கால் - முருகு 14 
கழல் - முருகு 69 
சங்கம் - பரி 2-13 


பதம் - பொருந 111 
அடி - முருகு 13 


தாள் - முருகு 4 
பரடு - பதி 52-10 


பிற தமிழ்ச் சொற்கள் 


பாதம் , 


கரடு , 


கணைக்கால் , 


முழந்தாள் , 


முழந்து 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


முழந்து 


வட சொற்கள் : 


சரணம் , 


சலனம் , 


அங்கிரி , 


சானு 


மணிப் பவளச் சொற்கள் : 


454 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -189 


தொடை . அல்குல் , 
இடை , மருங்கின் பக்கம் 


நெடியவூருக்குறங்கு நீள்வாமங்கவான்றொடைப்பேர் 
கடிதட நிதம்பமென்பகவின் றிகழல் குலின்பேர் 
நடுநுசுப்பொடுமருங்கு நாட்டுமத்திமமேயுக்கம் 
இடையின்பேர்மருங்கின்பக்கம் மொக்கலையென்பதாமே 


189 நெடிய ஊருக்கு றங்கு 

நீள்வாமம் , கவான் ,தொடைப்பேர் ; 
கடி தடம் , நிதம்பம் என்ப 

கவின் திகழ் அல்கு லின்பேர் , 
நடுநுசுப் பொடும ருங்கு , 

நாட்டுமத் திமமே உக்கம் 
இடையின்பேர் , மருங்கின் பக்கம் 

ஒக்கலை என்ப தாமே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


தொடை- இடை யையும் காலையும் தொடுப்பது 
ஊரு- ஆடையால் முடப்படுவது 
குறங்கு - கீழ்ப்பக்கமாக குறுகுவதை உடையது 
வாமம் -- அழகுடையது 
கவான் - கவையாகி நீண்டது 


அல்குல் - அல்கி கூராகக் குறைந்து மடிப்பானது 
கடி தடம் - அழகிய தாய் அகலமானது 
நிதம்பம் - மெலிதலை உடையது 


இடை - நடு , மத்திமம் - உடலின் இடையில் உள்ளது 
நுசுப்பு- மெலிந்து வளைவது 
மருங்கு - மருவுதற்கு இருபுறமானது 
உக்கம் .- உ என்னும் சுட்டடியாக இடைப்பகுதியானது 


ஒக்கலை - அனைத்துத் தழுவலை கொள்வது 


455 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 189 


ஒப்பீடு 


சூடாமணி -189 பிங்கலம் -1001 , 1002 கயாதரம் -134 நாமதீபம் -578 , 580 

1008 , 1009 


தொடை 


தொடை 1-4 


துடை & 


துடை 4 


ஊரு 


ஊரு 


ஊரு 


ஊரு 


குறங்கு 


குறங்கு 
வாமம் 
கவான் 


குறங்கு 
வாமம் 


குறங்கு 
வாமம் 
கலவான 


கவான் 


கவான் 


அல்குல் 6 


அல்குல் 1-2 
கடிதடம் 
நிதம்பம் 


கடிதடம் 


அல்குல் 3 
கடிதடம் 
நிதம்பம் 


அல்குல் 3 
கடிதடம் 
நிதம்பம் 


நிதம்பம் 


இடை 4 


இடை 


நடு 


இடை 1-5 
நடு 
நுசுப்பு 
மருங்கு 
மத்திமம் 
உக்கம் 


நுசுப்பு 
மருங்கு 
மத்திமம் 


நுசுப்பு 
மருங்குல் 


இடை 
நடு 
நுசுப்பு 
மருங்கு 
மத்திமம் 
உக்கம் 


2 


மருங்கின் 

பக்கம் 1-1 
ஒக்கலை 


மருங்கின் 

பக்கம் 1-1 
ஒக்கலை 


ஒக்கரை 


அகல் , 


உபத்தம் 


மினக பிங் : 1 

3 


|| 


2 வடிவு , 
4 


கயா 


1 


உக்கம் , 


உரு . 


சோகம் 


2 


3 


நாம : 1 


2 


3 அரை 


விலா 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -189 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 189 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


தொடை- பெரும்பாண் 16 , 

குரங்கு முருகு 109 அல்குல் - 
டை - முருகு 21 நடு - பொருந 38 நுசுப்பு - முருகு 14 
மருங்கு -முருகு 80 உக்கம்- முருகு 108 


முருகு 16 


பிற தமிழ்ச் சொற்கள் 


ஊரு , 


கவான் , 


கடிதடம் , 


மருங்கின்பக்கம் , 


ஒக்கலை 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


ஊரு , 


கவான் , 


உக்கம் , 


ஒக்கலை 


வட சொற்கள் : 


வாமம் , 


நிதம்பம் , 


மத்திமம் 


மணிப் பவளச் சொற்கள் : 


வயிறு , தேமல் , கொப்பூழ் 
ஆண்குறி , பெண் சின்னம் 


உதரமோட.கடுகுக்கியுடன் பண்டிவயிற்றின் பேராம் 
திதலையேபொறியேதுத்திதேமலாஞ்சுணங்குமாமே 
இதலையேயுந்தி நாபியிலஞ்சியேபோகில் கொப்பூழ் 
புதியவாண் குறியேகோசம்பூப்பகம்பெண்ணின்சின்னம் 


190 உதரமோ டகடு , குக்கி 

யுடன் பண்டி வயிற்றின் பேராம் , 
திதலையே பொறியே துத்தி 

தேமல் ஆம் , சுணங்கும் ஆமே , 


457 


க - 58 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -190 


இதலையே உந்தி , நாபி 

இலஞ்சியே போகில் , கொப்பூழ் 
புதிய ஆண் குறியே கோசம் 

பூப்பகம் பெண்ணின் சின்னம் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


வயிறு - உணவைக் கொள்வது 
உதரம் - கரு உருக்கொள்வதை உடையது 
மோடு - பெருமை உடையது 
அகடு - உட்பக்கம் குழிவானது 
குக்கி - மலத்தை வெளியிடுவது 
பண்டி- பண்டங்களைக் கொள்வது 


தேமல் - இனிய அழகைத் தருவது 
திதலை - புள்ளியாகப் படர்ந்தது 
பொறி , துத்தி - சிறு பூப்போன்ற புள்ளியானது 
சுணங்கு - மனமெலிவின் சின்னமாகப் படர்வது 


கொப்பூழ் - குமிழியாக ஊழ்த்தது ( மலர்ந்தது ) 
உந்தி- நீர்ச்சுழி போன்றது 
நாபி - கட்டப்பெறுவது 
இலஞ்சி - மகிழம்பூ போன்றது 
போகில் - மொட்டு போன்று அமைந்தது 


ஆண்குறி - ஆண்பாலின் அறிகுறியான சின்னம் 
கோசம் - உறையமைந்த முட்டை வடிவைக்கொண்டது 
பெண் சின்னம் - பெண்பால் சின்னம் 
பூப்பகம் - பருவ உறுப்பு பூக்கும் உள்ளிடம் கொண்டது 


ஒப்பீடு 
சூடாமணி -190 பிங்கலம் -1013 , 1083 , கயாதரம் -135 , 136 நாமதீயம் -580 

1010 

585 , 581 , 579 
வயிறு 1-5 வயிறு 1-8 வயறு 7 

வயிறு 9 
உதரம் உதரம் உதரம் 

உதரம் 
மோடு மோடு 

மோடு 


458 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -190 


அகடு 
குக்கி 


அகடு 
குக்கி 


குக்கி 


அகடு 
குக்கி 


பண்டி 


தேமல் 1-4 


தேமல் 1-6 
திதலை 


தேமல் 9 
திதலை 
பொறி 
துத்தி 
சுணங்கு 


தேமல் 8 
திதலை 
பொறி 


திதலை 
பொறி 
துத்தி 
சுணங்கு 


துத்தி 
சுணங்கு 


சுணங்கு 


கொப்பூழ் 6 


கொப்பூழ் 6 
இதலை 


உ 


கொப்பூழ் 1-5 
இதலை 
உந்தி 
நாபி 
இலஞ்சி 
போகில் 


கொப்பூழ் 1-5 
இதலை 
உந்தி 
நாபி 
இலைஞ்சி 
போகில் 


நாபி 


இலஞ்சி 
பொகில் 


நாபி 
இலஞ்சி 
போகில் 


2 


ஆண்குறி 1-1 
கோசம் 


ஆண்குறி 1-2 
கோசம் 


கோசம் 


பெண்குறி 1- 5 


-4 


பெண்ணின் 

சின்னம் 1-1 
பூப்பகம் 


பூப்பகம் 


பகம் , பூ 


வயின் , 


மிகை பிங் : 1 துத்தம் , மடி 

சடரம் 
2 வசந்திகை , உத்தி , திதனி 
3 

4 இலிங்கம் 
5 யோனி , பகம் , பொன் , சின்னம் 


கயா : 


1 சடரம் , 
2 உத்தி , 
3 மிதலை 


வயின் . 
வந்திகை , 

4 


மடி , 

வரி , 


துத்தம் 
தித்தி 


... 


5 ... 


.. 


வயின் , 


கும்மி 


பசலை 


நாம் : 1 கோடணம் , 

LDL93 
2 நெரிசல் , வரி . 
3 

4 இலிங்கம் 
5 குய்யம் . 

யோனி 


1 ) 


459 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 190 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 190 இல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


மோடு - முருகு 50 , 
பொறி - முருகு 105 , 
கொப்பூழ் - பொருந 37 
போகில் - ஐங் 303-2 


அகடு - மலை 33 , 
துத்தி - பொருந 69 
உந்தி - பொருந 23 


திதலை - நற் 6-4 
சுணங்கு - பொருந 36 
இலஞ்சி - மதுரை 248 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


பண்டி , 


இதலை , 


ஆண் : குறி 


குக்கி , 
பெண்ணின் சின்னம் , 


தேமல் , 
பூப்பகம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


அகடு , 


துத்தி . 


போகில் , 


பூப்பகம் 


வட சொற்கள் : 


உதரம் . 


நாபி , 


கோசம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


மார்பு 
முலை , முலைக்காம்பு 


அகலமே மருமநெஞ்சேயாகமேயுரமேமார்பாம் 
நகிலமே கொம்மைகொங்கை நறுங்குயந்தனங்குருக்கண் 
பகர்பயோதரஞ்சுவர்க்கம்பறம்பிவைமுலையின்பல்பேர் 
திகழ்முலைக்கண்ணினாமஞ்சிலீமுகஞ்சூசுகங்கள் 


191 அகலமே மருமம் , நெஞ்சே 

ஆகமே உரமே மார்பு ஆம் 
நகிலமே கொம்மை , கொங்கை 

நறுங்குயம் , தனம் , கு ருக்கண் 


460 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 191 


பகர்பயோ தரம் , சு வர்க்கம் 

பறம்பிவை முலையின் பல்பேர் 
திகழ்முலைக் கண்ணின் நாமம் 

சிலீமுகம் , சூசு கங்கள் . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


மார்பு - விரிந்து அகலமானது 
அகலம் - அகன்றிருப்பது 
மருமம்- மருவு தற்குரியது 
நெஞ்சு- மனத்திடத்திற்கு அடித்தளமானது 
ஆகம் - அகத்தை உள்ளே கொண்டது 
உரம் - வலிமையானது ( முன்னே செல்வது ) 
முலை - முகிழ்த்தது 
நகிலம் - மெர்க்குள் போன்றது 
கொம்மை - திரட்சி உடையது 
கொங்கை - மணமும் சுவையும் தருவது 
குயம் - மறைத்தற்கு உரியது 
தனம் - குழந்தைகளால் பால் உண்ணப்படுவது 
குருக்கண் - கொப்புளம் போன்றதில் துளை உடையது 
பயோ தரம் - பாலைத் தரித்திருப்பது 
சுவர்க்கம் --மிக் இன்பமாக விரும்பப்படுவது 
பறம்பு - மலை போன்றது 


முலைக்கண் - முலையின் துளை கொண்ட நுனி 
சிலீமுகம் - கூரிய நுனி உடையது 
சூசுகம் - குழந்தைகள் மகிழ்ந்து பால் பருகுதலை உடையது 


ஒப்பீடு 
சூடாமணி -191 பிங்கலம் - 1013-1018 கயாதரம் -135 தாமதியம் - 581 , 582 


மார்பு 6 
அகலம் 


மார்பு 1-5 
அகலம் - 
மருமம் 
நெஞ்சு 


மார்பு 6 
அகலம் 
மருமம் 
நெஞ்சு 


மார்பு 7 
அகலம் 
மருமம் 


நெஞ்சு 


461 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 191 


அகம் 
உரம் 


ஆகம் 
உரம் 


ஆகம் 
உரம் 


ஆகம் 
உரம் 


மூலை 1-1 
நகிலம் 


முலை 9 
நகில் 


மூலை 12 . 
நகில் 


கொம்மை 
கொங்கை. 
குயம் 


முலை 1-9 
நகிலம் 
கொம்மை 
கொங்கை . 
குயம் 
தனம் 
குருக்கண் 
பயோதரம் 
சுவர்க்கம் 
பறம்பு 


கொம்மை 
கெ.ரங்கை 
குயம் 
தனம் 
குருக்கண் 
பயோதரம் 
சுவர்க்கம் 
பறம்பு 


கொங்கை 
குயம் 
தனம் 
குரூஉக்கண் 
பயோ தரம் 


தனம் 


குரூஉக்கண் 


சொற்கம் 


பயோ தரம் 
சுவர்க்கம் 
பறம்பு 


முலைக்கண் 1-2 முலைக்கண் 1-2 
சிலீ முகம் 

சிலீ முகம் 


முலைக்கண் 4 
சிலீ முகம் 
சூசு 


சூசுகம் 


சூசுகம் 


மிகை : பிங் : 1 


2 அம்மம் , 


சேக்கை 


3 


கயா : 1 நவிர் , மருங்கு , 


2 அம்மம் 


3 . 


| 


நாம் : 


அம்மம் 


1 இருத்து , 

2 சேக்கை , 
3 முலைக்காம்பு 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 191 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மார்பு - முருகு 104 , அகலம் - முருகு 272 , நெஞ்சு - முருகு 65 
ஆகம் - முருகு 32 உரம் - முருகு 121 முலை - முருகு 35 கொம்மை - 
நெடு 69 கொங்கை - பரி - 8-115 குயம்- பொருந 242 

- 
அகம் 152-7 

பறம்பு - சிறுபாண் 91 


தனம் - 


462 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 191 


பிற தமிழ்ச்சொற்கள் 


மருமம் , 


குருக்கண் , 


மூலைக்கண் , 


சிலீ முகம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


அகலம் , 


கொம்மை 


வட சொற்கள் : 


நகிலம் , 


தனம் . 


பயோதரம் , 


சுவர்க்கம் , 


சூசுகம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


கை , முழங்கை , மணிக்கட்டு 
உள்ளங்கை , விரல் , நகம் 


கரமத்தம்பாணிதோளேகைத்தல நாற்பேராங்கூர்ப் 
பர முழங்கைகிலுத்தம்பணித்திடுமணிக்கட்டென்ப 
உரவியவகங்கையங்கைகுடங்கையேயுள்ளங்கைப்பேர் 
விரல்களங்குலியென்றாகுமிகுமுகிர் நகமதாமே : 


192 கரம் , அத்தம் , பாணி , தோனே 

கைத்தலம் நாற்பேர் ஆம் ; கூர்ப் 
பரம் , முழங் கை :கிலுத்தம் 

பணித்திடும் மணிக்கட் டென்ப 
உரவிய அகங்கை , அங்கை 

குடங்கையே உள்ளங் கைப்பேர் 
விரல்கள் , அங் குலிஎன் றாகும் 

மிகும் உகிர் நகம் அதாமே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


கை - செயற்பாடு உடையது 
கரம் - தொழில் செய்தல் உடையது 


463. 


மக்கட் டொபாத் 


சூடாமணி 


செய்யுள் -192 


அத்தம் - முழமிடுதல் உடையது 
பாணி -- உள்முகமாக மடங்குவது . 


முழங்கை - மூட்டு உடைய கை 
கூர்ப்பரம்- பொருளை இழுக்கும்போது சற்றே ஒலிப்பது 


மணிக்கட்டு - மணிபோன்று கணுக்கொண்டது 
கிலுத்தம் - செயற்பட இணைக்கப்பெற்றது 


உள்ளங்கை , அகங்கை - உள்புறமான அகக்கை . 
குடங்கை-உட்புறம் குவியும் ( வளையும் ) கை 


விரல் - ஒன்றோடு ஒன்று விரவுதல் உடையது . 
அங்குலி -உள் புறம் பொருந்துதல் உடையது. 


நகம் - உணர்ச்சி அறியாதது . 
உகிர் - விழுதல் உடையது . 


ஒப்பீடு 


சூடாமணி -192 


பிங்கலம் - 1019-1024 


கயாதரம் -137 


நாமதீபம் -582 


கை 5 


கை 1-4 
கரம் 
அத்தம் 
பாணி 


கை 1-5 
கரம் 
அத்தம் 
பாணி 
தோள் 


4 
கரம் 
அத்தம் 
பாணி 


கரம் 
அத்தம் 


பாணி 


தோள் 


தோள் 


முழங்கை 1-1 
கூர்ப்பரம் 


முழங்கை 1-1 
கூர்ப்பரம் 


முழங்கை 
கூர்ப்பரம் 


மணிக்கட்டு 1-1 மணிக்கட்டு 1- 1 
கிலுத்தம் கிலுத்தம் 


மணிக்கட்டு 3 
கிலுத்தம் 


உள்ளங்கை 1-3 உள்ளங்கை 1-3 
அகங்கை அகங்கை 

அகங்கை 
அங்கை அங்கை 

அங்கை 
குடங்கை குடங்கை 

குடங்கை 


உள்ளங்கை 4 . 
அகங்கை 
அங்கை 
குடங்கை 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -192 


விரல் 1-1 
அங்குலி 


விரல் 1-1 
அங்குலி 


விரல் 2 
அங்குலி 


விரல் 2 
அங்குலி 


நகம் 1-1 


நகம் 1-1 
உகிர் 


நகம் 2 
உகிர் 


நகம் 2 
உகிர் 


உகிர் 


மிகை : 


பிங் : 1 கைத்தலம் 

4 


2 
5 


3 
6 


|| 


கயா : 


1 கைத்தலம் 
4 


2 
5 


3 
6 


நாம் : 


3 மொழி 


--- 


1 
4 


2 
5 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 192 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கை - முருகு 108 , கரம் - புறம் 152-30 
பாணி ... பொருந 48 தோள் - முருகு 14 , 
விரல் - முருகு 52 

உகிர் - முருகு 52 


அத்தம்- பெரும்பாண் 39 

அங்கை - முருகு 254 


பிற தமிழ்ச்சொற்கள் 


முழங்கை , 

கூர்ப்பரம் , 
உள்ளங்கை , அகங்கை , 

குடங்கை , 


மணிக்கட்டு , 

அங்குலி 


கிலுத்தம் 
நகம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


உகிர் 


வட சொற்கள் : 


கரம் , 


பாணி 


மணிப்பவளச் சொற்கள் : 


465 


சூ - 59 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -193 


தோள் , கழுத்து 
முதுகு , பிடரி , தோள்மேல் 


விறன் மிகுபுயமுமொய்ம்புமேவியவா குவுந்தோள் 
கறையில்கந்தரம்கிரீவங்களங்கண்டங்கழுத்தினாமம் 
புறம்வெரிந்பரம்வென்னேபோற்றிய முதுகுநாற்பேர் 
சிறுபுறங்கயிலெருத்தஞ்சுவல்பிடர் நிகலந்தோண்மேல் 


193 விறல்மிகு புயமும் மொய்ம்பும் 

மேவிய வாகு வும்தோள் 
கறை இல் கந்தரம் கிரீவம் 

களம் , கண்டம் கழுத்தின் நாமம் 
புறம் , வெரிந் , அபரம் , வென்னே 

போற்றிய முதுகு நாற்பேர் 
சிறுபுறம் , கயில் , எ ருத்தம் 

சுவல் , பிடர் ; நிகலம் தோள் மேல் . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


தோள் - துள்ளித் தின வெடுக்கும் வலிமை உடையது 
புறம் - புறத்தே ( பின் ) உள்ள வலிமை கொண்டது 
வாகு - முயற்சி உடையது 


கழுத்து - தலை பொருந்துவதற்குத் திரட்சியானது 
கந்தரம்- தலையைத் தரித்திருப்பது 
கிரீவம் - உணவு செல்வதற்கு வழியாக உள்ளது 
கருவி , கண்டம் - ஒலித்தல் உடையது 


முதுகு- பின்புறம் உள்ளது 
புறம் - புறத்தே (பின்னே ) உள்ளது 
வெரிந் , வென் -- வெற்றி பெறும் மார்பின் புறம் 
அபரம் - பின்னுள்ளது 


பிடர்- தாங்கும் வலிமையுடன் பின்னே உள்ளது 
சிறுபுறம் - சிறியதாகப் பின்னே முதுகின் மேல்பகுதி 
கயில் - மேலே உறுதிகொண்ட தலையைப் பூண்டது 


466 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -193 


எருத்தம்- தலைக்கு அயலிட மாகியது ( தலைபைப் பூண்டது ) 
சுயல் - தோள் கட்டு 
தோள் மேல் - தோளின் மேற்பகுதி 


ஒப்பீடு 


சூடாமணி - 193 பிங்கலம் - 1025 , 

1027 - 1030 


கயாதரம் -137 , 138 தாமதியம்- 583 , 

586 


தோள் 1-3 
புயம் 
மொய்ம்பு 


தோள் 1-3 
புயம் 
மொய்ம்பு 
வாகு 


தோள் 4 
புயம் 
மொய்ம்பு 


தோள் 4 
புயம் 


மொய்ம்பு 


வாகு 


வாகு 


வாகு 


கழுத்து 1-4 
கந்தரம் 
கிரீவம் 
களம் 


கழுத்து 1 
கந்தரம் 
கிரீவம் 


கழுத்து 6 
கந்தரம் 
கிரீபம் 
களம் 


கழுத்து 5 
கந்தரம் 
கிரீவம் 


களம் 


களம் 


கண்டம் 


கண்டம் 


கண்டம் 


கண்டம் 


முதுகு 1-4 


முதுகு 1- 4 


முதுகு 7 


முதுகு 5 
புறம் 


புறம் 


வெரின் 


வெரிந் 


புறம் 
வெரிந் 
அபரம் 
வென் 


புறம் 
வெரிந் 
அபரம் 
வென் 


அபரம் 
வென் 


வென் 


பிடர் 1-4 
சிறுபுறம் 
கயில் 
எருத்தம் 
சுவல் 


பிடர் 1-6 
சிறுபுறம் 
கயில் 
எருத்தம் 
சுவல் 


பிடர் 6 
சிறுபுறம் 
கயில் 
எருத்தம் 


பிடர் 6 
சிறுபுறம் 
கயில் 
எருத்தம் 
சுவல் 


தோள் மேல் 1-1 தோள்மேல் 1-3 தோள் மிசை 4 
நிகலம் நிகலம் 

நிகலம் 


தோள்மேல் 2 
நிவம் 


467 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 193 


மிகை பிங் : 1 

2 கில்லம் , மிட 
3 

4 நீமம் , பிடர்த்தலை 
5 சுவல் , செகில் 


|| 


மிடறு 


கயா : 


1 

2 
4 பிடர்த்தலை , பின் 


3 சுத்தம் 
5 சுவல் , செகில் 


3 கோரை , வீரம் 


நாம் : 1 


-- 


2 
5 


4 காடி 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 193 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


தோள் - முருகு 14 , மொய்ம்பு - முருகு 81 , கழுத்து- பரி 8-55 
கந்தரம் - பரி 4-22 , 

களம் - முருகு 55 , கண்டம் முல் 44 புறம் - 
வெரிந் - பெரும்பாண 86 . 

வென் - பொருந 129 
பிடர் - புறம் 3-11 , சிறுபுறம் -சிறுபாண் 191 , கயில் -ஐங் 72-1 
எருத்தம் - முருகு 159 . சுவல் -சிறுபாண் 80 


முருகு 309 , 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


வாது , 


முதுகு , 


தோள்மேல் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


மொய்ம்பு , 


வெரிந், 


எருத்தம் , 


சுவல் 


வட சொற்கள் : 


புயம் , 


கிரீவம் , 


கண்டம் , 


அபரம் , 


நிகலம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


-- 


468 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 194 


முகம் , உதடு 
மேல் உதடு . கீழ் உதடு , பல் 


. 


வதனமானனமே துண்டம்வத்திரமுகமென்றாகு 
மிதழுதட தரமேபாலிகைமுத்தமென்றும் பேர் மே 
லுதட தேயோட்ட மாங்கீழுதட்டின்பேர தரமென்றாம் 
விதமுறு மெயிறு தந்தமேவிய தசனம்பல்லே 


194 வதனம் , 
வதனம் , ஆ னனமே துண்டம் 

வத்திரம் முகம் என் பாகும் 
இதழ் ,உத டதரமே பாலி 

கை , முத்தம் என்றும் பேர் ; மேல் 
உதடதே ஓட்ட மாம் ; கீழ் 

உதட்டின் பேர் அதரம் என்றாம் 
விதமுறும் எயிறு , தந்தம் 

மேவிய தசனம் பல்லே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


முகம் -முகிழ்த்து மலர்ந்தது 
வதனம் வத்திரம் - பேசுதற்குரிய கருவி 

- உயிர் வாழ்வதற்குக் கரணிபமானது 
- உணவால் தாக்கம் உறுவது 


ஆனனம் 
துண்டம் 


உதடு- ஓட்டும் இதழ் 
இதழ் - (உதழ் ) மலரின் இதழ் போன்றது 
அதரம் - கீழ் உள்ளது 
பாலிகை - முளை போன்று மென்மையானது 
முத்தம்- விடப்படுவது, ( இணைதற்கு உரியது ) 
ஓட்டம் - உள் அனலால் சூடு அடைவது 


பல் - பலவாகக் கூர்மை உடைய 
எயிறு - கூஉர்மையானது (உறுதியானது ) 
தந்தம் - உணவுப் பொருட்களை உண்ண உதவுவது 
தசனம் - கடித்தல் உடையது 


469, 


மேக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 194 


ஒப்பீடு 
சூடாமணி -194 பிங்கலம் - 1034-1037 கயாதரம் -139 நாமதீரம் -590 , 587 


முகம் 1-4 
வதனம் 
ஆனனம் 
துண்டம் 
வத்திரம் 


முகம் 5 
வதனம் 
ஆனனம் 
துண்டம் 
வத்திரம் 


முகம் 3 
வதனம் 
ஆனனம் 


மூகம் 5 
வதனம் 
ஆனனம் 
துண்டம் 
வத்திரம் 


.. 


5 


உதடு 1-3 
இதழ் 


இதழ் 


உதடு 1-4 
இதழ் 
அதரம் 
பாலிகை 
முத்தம் 


உதடு 7 
இதழ் 
அதரம் 


அதரம் 


பாலிகை 


பாலிகை 


பாலிகை 
முத்தம் 


முத்தம் 


முத்தம் 


மேல் உதடு 1-1 
ஓட்டம் 


மேல் இதழ் 1 - I 
ஓட்டம் 


கீழ் உதடு 1-1 
அதரம் 


கீழ் இதழ் 1-1 
அதரம் 


பல் 1-3 


பல் 1-6 


பல் 6 


பல் 7 


எயிறு 


எயிறு 


எயிறு 


எயிறு 


தந்தம் 


தந்தம் 
தசனம் 


தந்தம் 
தசனம் 


தந்தம் 
தசனம் 


மிகை பிங் : 1 

4 


2 

3 
5 முறுவல் , நகை , மூரல் 


கயா : 1 

4 . 


2 ஓட்டம் 

3 
5 தட்டம் , முறுவல் , நகை 


நாம : 1 


2 இதழ் , வாய் 3 
5 நகை , மூரல் , முறுவல் 


470 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -194 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 194 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


முகம் - முருகு 92 

இதழ் - முருகு 21 
பல் - முருகு 16 , எயிறு - முருகு 148 


முத்தம் - பொருந 162 


பிற தமிழ்ச் சொற்கள் 


உதடு , 


பாலிகை , 


மேல் உதடு , 


ஓட்டம் 


துண்டம் , 
கீழ் உதடு 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


பாலிகை , 


ஓட்டம் . 


எயிறு 


வட . சொற்கள் : 


வதனம் , 


ஆனனம் , 


வத்திரம் , 


அதரம் , 


தந்தம் 


தசனம் 


மணிப் பவளச் சொற்கள் : 


பல் , நகை , பொது , மேல்வாய் 

நாக்கு , காது 
பன்னியமுறுவன் மூரல் பல்லுமா நகையுமாகும் 
முன்னிய தாடிகட்டஞ்சுவுகமோவாயின் பேராம் 
மன்னு நாச்சிகுவைதாரைமற்றைத்தாலுவு நாக்காகும் 
கன்னமேயள்ளுக்கேள்விகாதின்பேர்செவியுமாமே 


195 பன்னிய முறுவல் , மூரல் 

பல்லுமாம் நகையும் ஆகும் 
முன்னிய தாடி , கட்டம் 

சுவுகம்மோ வாயின் பேராம் 


471 


மக்கட் யெயாக 


சூடாமணி 


செய்யுள் - 195 


மன்னு நா , சிகுவை , தாரை 

மற்றைதா லுவும் நாக் காகும் 
கன்னமே அள்ளுக் கேள்வி 

காதின் பேர் செவியும் ஆகும் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


முறுவல் , மூரல் - அரும்புபோல் வாய் இதழ் நெகிழ்தல் 
மோவாய்- ( மூகவாய் ) முகத்தின் முன்னிடமானது 
தாடி --- வளைவை உடையது 
கட்டம் - கட்டப்பெற்றது 
கவுகம் - தசையால் ஆனது 
நாக்கு- ( நா - நடு ) மேல்வாய்க்கும் கீழ்காய்க்கும் நடுவிலிருப்பது 
சிகுவை - சுவைப் பொருளை விரும்புவது 
தாரை - தாலம் என்பதன் மரூஉ 
தாலு - அசைதலை உடையது ( பனை ஓலை போன்றது ) 
காது- ஒலி மோதலை ஏற்பது 
கன்னம் - ஒலியைக் கவர்தல் செய்வது. 
அள்- கூர்மை உடையது 
கேள்வி - கேட்டற்கு உரியது 
செவி - செவ்விய மடல் உடையது 


ஒப்பீடு 
சூடாமணி- 195 பீங்கலம் -1032 , 1043 கயாதரம் -140 , 142 நாமதீபம் -590 
1052 

586 


பல் நகை 


நகை 3 


பொது 1-2 
முறுவல் 


முறுவல் 
மூரல் 


மூரல் 


3 


மோவாய் 1-3 
தாடி 
கட்டம் 
சுவுகம் 


மோவாய் 1-4 
தாடி 
கட்டம் 
சுவுகம் 


தாடி 


சிபுகம் 


472 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 195 


நாக்கு 1-4 
நா 


நாக்கு 1-4 
நா 
சிகுவை 
தாரம் 


நாக்கு 5 
நா 


நா 


சிகுவை 


சிகுவை 


: 


தாரை 
தாலு 


தாலு 


தாலு 


தாலு 


காது 1-4 


காது 7 
கன்னம் 


காது 3 
கன்னம் 


காது 5 


சன்னம் 


அள் 


அள் 
கேள்வி 


கன்னம் 
வள்ளு 
கேள்வி 


கேள்வி 


செவி 


செவி 


செவி 


செவி 


மிகை: பிங் : 1 

3 


2 தாழ்வாய் 
4 சுருதி , சோத்திரம் 


- 


கயா : 


1 
3 தாலம் 


2 
4 


நாம் : 

1 
3 தாலம் 


2 தட்டம் 
4 சோத்திரம் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 195 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


முறுவல் - நெடு 37 , மூரல் -பெரும்பாண் 168 , மோவாய் - நற் 211-5 
தாடி - கலி 15-6 நா - முருகு 187 

காது - மூருகு 31 கன்னம் - ஐங் 245-2 
அள் - குறு 219-5கேள்வி - முருகு 186 , செவி - முருகு 140 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


பல் , நகை , பொது , 


கட்டம் , 


நாக்கு , 


சிகுவை , 


தாலு 


473 


க -60 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 195 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


மூரல் , 


முறுவல் , 


தாளு, 


அள் , 


தாரை 


வட சொற்கள் : 


சுவுகம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


மிடறு , உண்ணாக்கு 
மேல்வாய் , கதுப்பு . மூக்கு 


அணன்மிடறாகுமற்றையண்ணமேயுண்ணாக்கின்பேர் 
அணரியேயணலேயண்ணமான மேல்வாய்ப்புறப்பேர் 
குணமுறுகவுள்கபோலங்கொடிறனுகதுப்பின் கூற்றாம் 
துணை செயாக்சிராணங்கோணந்துண்டமே நாசிமூக்காம் 


196 அணல் ,மிட றாகும் ; மற்றை 

அண்ணமே உண்ணாக் கின்பேர் 
அணரியே அணலே அண்ணம் 

ஆனமேல் வாய்ப்பு றப்பேர் 
குணமுறு கவுள் , கபோலம் 

கொடிறனு கதுப்பின் கூற்றாம் 
துணை செய்ஆக் கிராணம் , கோணம் 

துண்டமே தாசி மூக்காம் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


மிடறு - மிடற்றும் ஒலியைத்தரும் இடம் 
உண்ணாக்கு- வாயின் உள்ளே தொங்கும் நாக்கு 
அண்ணம் - மேலே கவிந்துள்ளது 
அணரி - மேல் நோக்கியது 


474 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -196 
கதுப்பு- கன்னம் 
கவுள் - இருபக்கமான வாயுள் 
கபோலம் - உண்ணும்போது அசைதலை உடையது 
கொடிறு - வளர்ந்த கீழிடமானது 
அனு - தாடை 


மூக்கு - மோக்கும் - முகரும் செயலுக்குரியது 
ஆக்கிராணம் - மணம் என்பதற்குக் கரணியமானது 
கோணம் - மணத்தால் மயங்குவது 
துண்டம் - மனத்தைக் கவர்வது 
நாசி - ஒலி செய்வது 


ஒப்பீடு 


சூடாமணி - 196 பிங்கலம் - 1045-1046 கயாதரம் -140 நாமதீபம் -586 , 587 

1047 , 1949 , 1051 , 1031 


மிடறு 1-1 


உண்மிட.று 1-1 


மிடறு 2 
அணல் 


அணல் 


அணல் 


உண்ணாக்கு 1-1 உண்ணாக்கு 3 
அண்ணம் 

அண்ணம் 


உண்ணா 2 
அண்ணம் 


உண்ணாக்கு 2 
அண்ணம் 


4 


4 


மேல்வாய்ப் 
புறம் 1-3 


மேல்வாய்ப் 
புறம் 1-3 


அணரி 
அணல் 


அணரி 
அணல் 


அணரி 
அணல் 
அண்ணம் 


அணரி 
அணல் 
அண்ணம் 


அண்ணம் 


அண்ணம் 


... 


கதுப்பு 1-4 
கவுள் 


கபோலம் 
கொடிறு 
அனு 


கதுப்பு 1-4 
சவுல் 
கபோலம் 
கொடிறு 
அனு 


கவுள் 
கபோலம் 
கொடிறு 


கதுப்பு 6 
கவுள் 
கபோலம் 
கொடிறு 
அனு 


475 . 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -196 


மூக்கு 1-2 


2 


மூக்கு 1-4 
ஆக்கிராணம் 
கோணம் 
துண்டம் 
நாசி 


மூக்கு 5 
ஆக்கிராணம் 
கோணம் 
துண்டம் 


கோணம் 
துண்டம் 
நாசி 


துண்டம் 


நாசி 


நாசி 


மிகை பிங் : 1 

3 


2 சிறுநாக்கு 
4 


5 


சச 


கயா : 


1 

2 
3 கீழ்வாய்ப்புறம் 


4 


5 ... 


2 


நாம : 


3 கீழ்வாய்ப்புறம் 


. 


1 
4 கன்னம் 


5 


சொற்பாகுபாடு 
சூடாமணிச் செய்யுள் 195 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


மிடறு புறம் 1-5 அணல் - பெரும்பாண் 138 , கதுப்பு - முருகு 47 
கவுள் -சிறுபாண் 140 கொடிறு - பெரும்பாண் 207 மூக்கு - பெரும்பாண் 57 
கோணம்- மதுரை 592 


பிற தமிழ்ச் சொற்கள் 


உண்ணாக்கு , 


அண்ணம் , 


மேல் வாய்ப்புறம் , 


அணரி 


துண்டம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


அண்ணம் , 


கவுள் , 


கொடிறு 


வட சொற்கள் : 


கபோலம் , 


அனு , 


ஆக்கிராணம் , 


நாசி 


மணிப் பவளச் சொற்கள் : 


476 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 197 


கண் , கண்மணி 
கண்ணிமை 


நயனநேத்திரமேயக்க நாட்டங்கோ ேநாக்கஞ்சக்கு 
வியனுறும்பார்வைதாரைவிலோசம்விழியேயக்கி 
செயமுறு திருக்குத் திட்டி திருட்டியம்பகமேகண்ணாம் 
மயமுறுதாரைகண்ணின் மணிவிளிம்பிமையினாமம் 


197 நயனம் , நேத் திரமே அக்கம் 

நாட்டம் , கோ , நோக்கம் , சக்கு 
வயனுறும் பார்வை , தாரை 

விலோசனம் , விழியே அக்கி 
செய்முறு திருக்குத் திட்டி 

திருட்டி , அம் பகமே கண் ஆம் 
மயமுறு தாரை கண்ணின் 

மணி ; விளிம் பிமையின் நாமம் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


கண் - காணும் தொழிலை உடையது 
நயனம் , நேத்திரம் --வழியை அடைவித்தல் உடையது 
அக்கம் - எங்கும் போய்ப் பாவுதல் உடையது 
நாட்டம் கோ - நாடு தல் உடையது 
நோக்கம் - பார்த்தற்குரிய கருவியானது 
சக்கு- பொருள்களைக் காட்ட உருள்வது 
பார்வை - பார்த்தற்குரிய கருவி 
தாரை - இருளைக் கடப்பது 
விலோசனம் - பார்க்கும் ஒளியாவது 
விழி- திறந்து நோக்கற்கு உரியது 
அக்கி - எங்கும் போய் பரவுதல் உடையது 
திருக்கு . திட்டி , திருட்டி - பார்த்தற்குரிய கருவி 
அம்பகம் - கூரிய நோக்கிற்கு உடையது 


கண்ணின் மணி- கண்ணின் நடுவில் அமைந்த கருமணி போன்றது 


சூடாமணி 


மக்கட் பெயர்த் 


செய்யுள் -197 


இமை - இம் எனும் நேரத்தில் கொட்டி அசைவது 
விளிம்பு - இணைந்து விரியும் இரு ஓரங்கள் 


ஒப்பீடு 


சூடாமணி -197 


பிங்கலம் - 1053-1055 


கயாதரம் -141 


நாமதீபம் - 588 


கண் 12 


நயனம் 


கண் 1-14 
நயனம் 
நேத்திரம் 
அக்கம் 
நாட்டம் 


நேத்திரம் 


கோ 
நோக்கு 
சக்கு 


கண் 1-16 
நயனம் 
நேத்திரம் 
அக்கம் 
நாட்டம் 
கோ 
நோக்கம் 
சக்கு 
பார்வை 
தாரை 
விலோசனம் 
விழி 
அக்கி 
திருக்கு 
திட்டி 
திருட்டி 
அம்பகம் 


நாட்டம் 
கோ 
நோக்கம் 
சக்கு 
பார்வை 
தாரை 
விலோசனம் 
விழி 


கண் 8 
நயனம் 
நேத்திரம் 
அக்கம் 
நாட்டம் 
கோ 
நோக்கம் 
சக்கு 
பார்வை 
தாரம் 
விலோசனம் 
விழி 


பார்வை 


தாரை 
விலேர்சனம் 
விழி 


. 


... 


திட்டி 
திருட்டி 
அம்பகம் 


திருக்கு 
திட்டி 
திருட்டி 
அம்பகம் 


அம்பகம் 


கண்மணி 1-1 


கண்மணி 2 


கண்ணின் 
மணி 1-1 


தாரை 


தாரை 


தாரை 


இமை 1-1 


இமை 2 


இமை 2 


விளிம்பு 


விளிம்பு 


கண் விளிம்பு 


மிகை : பிங் : 1 


2 


3 


| 


கயா ; 


11 


2 


-- 


Co 


3 


--- 


நாம : 1 ஈக்கணம் , திக்கு 


2 


-- 


3 


- 


478 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 197 


சாற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 197 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


கண் - முருகு 48 நாட்டம் - முருகு 155 
நோக்கம் - பொருந 77 பார்வை பெரும்பாண் 95 
இமை - நற் 40-9 விளிம்பு - குறு 297-1 


கோ - மதுரை 105 
விழி - முருகு 48 


பிற தமிழ்ச்சொற்கள் 


சக்கு , 


தாரை , 


திருக்கு , 


அம்பகம் , 


கண்ணின் மணி 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


நாட்டம் , 


அம்பகம் , 


விளிம்பு 


வட சொற்கள் ; 


நேக்கிரம் , 


அக்கம் , 


வியோசனம் , 


அக்கி 


நயனம் , 
திட்டி , திருட்டி 


மணிப்பவளச் சொற்கள் : 


புருவம் , நெற்றி 


பிருகுடிறுதலே நீண்டபீருவேபுரூரம்பூருப் 
புருவமாம்புகுடியும்பேர்புடைபடு நிடலத்தோடு 
திருறுதல்குளமிலாடஞ்சேர்ந்தமத்தகமேநெற்றி 
மருவியபாலமுண்டமனிகமும்வகுக்கலாமே 


198 பிருகுடி , துதலே நீண்ட 

பீருவே புரூரம் , பூருப் 
புருவமாம் புகுடி யும்பேர் 

புடைபடு நிடலத் தோடு 


479 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 198 


திருநுதல் குலம் , இ லாடம் 

சேர்ந்தமத் தகமே நெற்றி 
மருவிய பாலம் , முண்டம் 

அளிகமும் வகுக்கல் ஆமே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


புருவம் - மேலே வளைவாசல் போதல் உடையது ! 
நுதல்- மண்டையின் முன்பாகம் 
பிருகுடி , புரூரம் , பூரு , பீரு - அசைதல் உடைய . 
புகுடி - (புரு + குடி ) புருவ வளைவு 


நெற்றி - நெறியான அமைப்பு உடையது 
நிடலம் - முன்பக்கத்தில் உள்ளது 
முதல் - கருதுதலுக்கு அண்ணியமான இடம் 
குளம் - வளைவு உள்ளது 
இலாடம் - தலைமயிர் வரப்பெறுவது 
மத்தகம் - கடினம் உடையது 
பாலம் - ஒளி உடையது 
முண்டம் - மயிர் இல்லாதது 
அளிகம் - அணி செய்யப்படுவது 


ஒப்பீடு 


சூடாமணி -198 பிங்கலம் -1065 , 1057 , 1060 கயாதரம் -141 நாமதீபம் -589 


புருவம் 1-6 


புருவம் 1-6 
பிருகுடி 
நுதல் 
பிரு 


புருவம் 4 
பிருகுடி 
நுதல் 


புருவம் 8 
பிரு 


பிருகுடி 
நுதல் 


பீரு 


புரூரம் 


புரூரம் 


புரூரம் 


பீரு 
புரூரம் 
பூரு 


பூரு 
புகுடி 


புகுடி 


நெற்றி 1-7 


நெற்றி 7 


நெற்றி 10 


நெற்றி 1-8 
நிடலம் 
நுதல் 


நுதல் 


நுதல் 


நுதல் 


480 


தொகுதி 


சூடாமணி 


குளம் 


குளம் 
இலாடம் 


இலாடம் 
மத்தகம் 


செய்யுள் - 198 
குளம் 
இலாடம் 
மத்தகம் 

மத்தகம் 
பாலம் 
முண்டகம் 

முண்டம் 
அளிகம் 

அளிகம் 


குளம் 
இலாடம் 
மத்தகம் 
பாலம் 


பாலம் 


முண்டம் 


அளிகம் 


அனிகம் 


மிகை பிங் : 1 புதல் 


2 


கயா : 


1 


2 


நாம் : 


1 புதல் , குடி , புதடி 
2 பனிச்சை , சூறை , 

பண்டம் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 198 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


நுதல் - முருகு 6 


தலை - முருகு 53 

புருவம் - பொருந 26 
நெற்றி -மதுரை 595 குளம் - மதுரை 246 


பிற தமிழ்ச் சொற்கள் 


இலாடம் , 


மத்தகம் , 


பாலம் , 


முண்டம் , 


அளிகம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


அளிகம் 


வட சொற்கள் : 


பிருகுடி , 


பீரு , 


புரூரம் , 


பூரு , 


புகுடி , 


நிடலம் 


மணிப் பவளச் சொற்கள் : 


481 


கூ -61 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -199 


தலை , குடுமி , 

உச்சி 


உரவியதலையேமூர்த்தமுவ்வியோடுத்தமாங்கம் 
சிரமூடிசென்னி. முண்டஞ்சிகரமத்தகமுமாகும் 
திருமுடிசிமிலிசிக்கஞ்சிகையிவைகுடுமி நாற்பேர் 
விரவியசுடிகைசூழிமேவிய நவிரமுச்சி 


199 உரவிய தலையே மூர்த்தம் 

உவ்வியோ டுத்த மாங்கம் 
சிரம் , முடி , சென்னி , முண்டம் 

சிகரம் , மத்தகமும் ஆகும் ; 
திருமுடி , சிமிலி , சிக்கம் 

சிகைஇவை குடுமி நாற்பேர் ; 
விரவிய சுடிகை, சூழி , 

மேவிய நவிரம் உச்சி . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


டது 


தலை- முதலில் தோன்றுவது 
மூர்த்தம் - உருவத்தின் மேம்பட்ட 
உவ்வி - உயர்வான 
உத்தமாங்கம் - சிறந்த உறுப்பு 
சிரம் - நரையால் பீடிக்கப்பெறுவது 
முடி - உடலின் மேலே முடிவாக உள்ளது 
சென்னி - முகில்போல் மேலானது 
முண்டம் - மயிர் களையப்படுவது 
சிகரம் - உடலின் மேல் உச்சி 
மத்தகம் - திரட்சி உடையது 


குடுமி - உயர்ந்த இடமாகிய தலையில் கூட்டப்பெறுவது 
முடி - தலையின் மேல் முடிவாக உள்ளது 
சிமிலி - உச்சி 
சீக்கம் - சிக்கல் ஆவது 
சிகை - சீய்க்கப்படுவது 


482 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -199 


உச்சி - உயரத்திலிருப்பது - 
சுடிகை - சூடற்கு இடமாவது 
சூழி - சூழ்ந்து மூடுவது 
நவிரம் - உச்சியானது 


ஒப்பீடு 
பிங்கலம் - 1061-1063 கயாதரம் -142 , 146 - தாமதியம் -591 , 593 


சூடாமணி -199 


தலை 1-9 


தலை 1-13 


தலை 9 


தலை 12 


மூர்த்தம் 


மூர்த்தி 


உவ்வி 


உத்தமாங்கம் 
சிரம் 


உத்தமாங்கம் 
சிரம் 


உத்தமாங்கம் 
சிரம் 
முடி 
சென்னி 
முண்டம் 
சிகரம் 
மத்தகம் 


மூர்த்தம் 
உவ்வி 
உத்தமாங்கம் 
சிரம் 
( LPlq 
சென்னி 
முண்டம் 
சிகரம் 
மத்தகம் 


முடி 
சென்னி 


சென்னி 
முண்டம் 
சிகரம் 
மத்தகம் 


குடுமி 1-4 


குடுமி 


குடுமி 4 


குடுமி 1-4 
முடி 
சிமிலி 
சிக்கம் 


சிமிலம் 
சிக்கம் 
சிகை 


சிக்கம் 
சிகை 


சிமிலி 
சிக்கம் 
சிகை 


சிகை 


உச்சி 1-3 


உச்சி 1-3 


உச்சி 5 


சுடிகை 


சுடிகை 
சூழி 
நவிரம் 


சுடிகை 
சூழி 
நவிரம் 


முச்சி 8 
சுடிகை 
சூளி 
நவிர் 


நவிரம் 


மிகை : பிங் : 1 கம் , சேகரம் , நவிரம் , உச்சி 

கா 
2 சிமி 

3 


கயா : 


ங்கி , நவிரம் 


பித்தை 


1 சேகரம் , உச்சி , கம் , 
2 நவிர், பங்கி , 

3 சின்மயம் , சிகை, சிமிலி , முடி 
நாம : 1 சேகரம் , 


* 


3 முச்சி 


திட 


483 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -199 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 199 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் ; 


சென்னி - 
சிமிலி - 


தலை - முருகு 9 சிரம் - பரி 1-27 

முடி - முருகு 84 
சீகரம் - அகம் 181-21 குடுமி - பெரும்பாண் 451 
மதுரை 483 

சிகை - பரி 7-70 உச்சி - முருகு 185 சூழி - மலை 228 
நவிரம் - மலை 82 


முருகு 85 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


உவ்வி , 


முண்டம் , 


மத்தகம் , 


சிக்கம் , 


சுடிகை 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


சென்னி , 


மத்தகம் , 


சுடிகை , 


சூழி 


வட சொற்கள் : 


மூர்த்தம் , 


உத்தமாங்கம் , 


சிகரம் 


மணிப்பவள்ச் சொற்கள் : 


ஆண்மயிர் , 
இருபால்மயிர் 


உளை நவிர்குடுமிபித்தையோரியே குழல் கார்குஞ்சி 
தளைசிகைதொங்கல் பங்கி தானீராறாண்மயிர்ப்போ 
வளர்குழல்கதுப்பு கேசமருவியகரியனான்கும் 
இளையமைந்தர்க்குமற்றையிளங்கொடியார்க்கு மேற்கும் 


200 உளை நவிர் , குடுமி , பித்தை 

ஓரியே குழல் கார் , குஞ்சி 
தளை,சிகை , தொங்கல் , பங்கி 

தான் ஈரா றாண்மியிர்ப்பேர் ! 


484 


தொகுதி 


சூடாம். 


செய்யுள் - 200 


வளர்குழல் , கதுப்பு , கேசம் 

மருவிய சுரியல் நான்கும் 
இளையமைந் தர்க்கும் மற்றை 

இளங்கொடி யார்க்கும் ஏற்கும் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


உபைா 


ஆண் மயிர் - ஆடவர்க்குரிய மயிர் 

புரண்டுவிழும் கத்தையானது 
நவிர் - உச்சி மயிர் 
குடுமி - உயர்ந்த தலைமேல்து 
பித்தை - தொகுதியானது 
ஓரி - பிரிக்கமுடிந்தது 
குழல் -சுருங்கக்கூடியது 
கார் - கருமை நிறத்தது 
குஞ்சி - நெரிப்பு உடையது 
தளை - பிணைத்துக் கட்டப்பெறுவது 
சிகை-- தலையில் கிடப்பது 
தொங்கல் - தொங்குவது 
பங்கி- பரவும் பங்குடையது 
குழல் - வளைந்து நெளிவது 
கதுப்பு - கருநிறமான 
கேசம் - கரூமை உடையது 
சுரியல் - சுழிபோல் கடை சுரிவதை உடையது 


ஒப்பீடு 


சூடாமணி - 200 


பிங்கலம் - 1064 , 1966 


கமாதரம் -142 தாமதியம் -592 


மைந்தர் மயிர் 


ஆண்மயிர் 1-12 ஆண்பால் 

மயிர் 1-13 


உளை 


5 . 


நவிர் 
குடுமி 


* 


* 


பித்தை 


பித்தை 


ஓரி 


ஓரி 


ஓரி 


483 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 200 


: 


குழல் 
கார் 
குஞ்சி 
தளை 
சிகை 
தொங்கல் 
பங்கி 


குழல் 
கார் 
குஞ்சி 
தளை 


குஞ்சி 


சிகை 


சசச 


தொங்கல் 


பங்கி 


ச 


ஆண் , பெண் 

மயிர் 1-4 
குழல் 
கதுப்பு 
கேசம் 
சுரியன் 


ஆண் , பெண் 

பொது 1-4 
குழல் 
கதுப்பு 
கேசம் 
சுரியல் 


மயிர்ப் 

பொது 1-7 
குழல் 
கதுப்பு 
கேசம் 


சுரியல் 


மிகை : பிங் : 1 கேசம் , சுரியல் , கதுப்பு , பிச்சம் 

2 


கயா : 


1 மடி 


சுரியல் 


2 


- 


நாம : 1 


2 தொங்கல் , குஞ்சி , ஓரி , கசாளம் 

பித்தை , சிரோந்தம் , மராட்டம் , 
தார் , பங்கி , உரோமம் , தளை , 


உளை 


மயிர் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 200 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


உளை -முருகு 28 குடுமி - பெரும்பாண் 451 பித்தை - பொருந 160 
ஓரி - பொருந் 164 குழல் -சிறுபாண் 162 

கார் - பெரும்பாண் 210 
குஞ்சி - குறி 112 

தளை -சிறுபாண் 161 சிகை - பரி 7-70 கதுப்பு - 
சுரியல் - பதி 27-4 


முருகு 47 


486 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -200 


பிற தமிழ்ச்சொற்கள் 


நவிர் , 


தொங்கல் , 


பங்கி , 


ஆண்மயிர் , 
பெண் மயிர் 


ஆண் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


உளை 


பித்தை 


ஓரி , 


பங்கு , 


கதுப்பு, 


சுரியல் 


வட சொற்கள் : 


கேசம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


பெண்மயிர் , மயிர்முடி 


குருள் குழல்விலோதமோதிகூழைகுந்தள மராட்டம் 
குரலைம்பாலளகம்பத்தும்பெண்மயிர்க்கூந்தலும்பேர் 
பெருகியகொப்புமுச்சி பின்னகம்கொண்டைபந்தம் 
திருமிகுதம்மில்லம்பொற்சிகழிகைமயிர்முடிப்பேர் 


201 குருள், குழல், விலோதம் , ஓதி 

கூழை , குந் தளம் , ம ராட்டம் , 
குரல் , ஐம்பால் , அளகம் பத்தும் 

பெண்மயிர்க் கூந்தலும்பேர் ; 
பெருகிய கொப்பு , முச்சி 

பின்னகம் , கொண்டை , பந்தம் 
திருமிகு தம்மில் லம்பொன் 

சிகழிகை மயிர்முடிப்பேர் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


பெண்மயிர் - பெண்பாலாரின் மயிர் 
குருள்- தலைக்குப் பளு உடையது 


487 


சூடாமணி 


ஊக்கட் பெயர்த் 


செய்யுள்- 201 


H 


விலோதம் - காற்றில் அலைவது : 
ஓதி - செறிவை உடையது 
கூழை - மயில் தோகை போன்றது 
குந்தளம்- (கொந்து + அளம் ) கொத்தான தொகுதி 
மராட்டம் - மணமுள்ளது 
குரல் - தொகுத்தற்கு உரியது 
ஐம்பால் - கொண்டை , குழல் , பனிச்சை , முடி , சுருள் என்னும் ஐந்து 

பகுதியாக முடிக்கப்பெறுவது 
அளகம் - மயில் தோகை போன்றது 
கூந்தல்- கொந்தி முடிக்கப்படுவது 


மயிர்முடி - மயிர்கோதி முடிக்கப்படுவது 
கொப்பு - தலையில் முளைத்தது 
முச்சி- மேலிடத்தில் அமைந்தது 
பின்னகம் - பின்னுவதைக் கொள்வது 
கொண்டை - முடித்துக்கொள்ளப்படுவது 
பந்தம்- சேர்த்துக் கட்டப்படுவது 
சிகழிகை - தலையில் முடிக்கப்படுவது. 


ஒப்பீடு 
சூடாமணி -201 பிங்கலம் -1065 கயாதரம் -143, 144 நாமதீபம் -- 593 , 591 

1067 , 1073 


பெண் 
மயிர் 1-11 


மாதர் 

மயிர் 1-14 


பெண்பால் 

மயிர் 1- 18 
குருள் 
குழல் 
விலோதம் 
ஓதி 


மடவார் 

மயிர் 1-9 
குருள் 


குருள் 


குழல் 
விலோதம் 
ஓதி 


விலோதம் . 


விலோ தம் 


ஓதி 


ஓதி 


கூழை 


கூழை 


கூழை 


கூழை 


கொந்தளம் 


குந்தளம் 
மராட்டம் 
குரல் 
ஐம்பால் 


குந்தளம் 
மராட்டம் 
குரல் 
ஐம்பால் 


கொந்தளம் 
மராட்டம் 
குரல் 
ஐம்பால் 


குரல் 
ஐம்பால் 


488 . 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 201 


அளகம் 


அளகம் 


அளகம் 


அளகம் 
கூந்தல் 


கூந்தல் 


கூந்தல் 


கூந்தல் 


மயிர்முடி 1-7 


மயிர் முடி 7 


முடி 1--8 


கொப்பம் 


கொப்பு 
முச்சி 
பின்னகம் 
கொண்டை 


மயிர்முடி (பெண் மயிர் 

ஆண் ) 1-12 
கொப்பு ( பெ ) 
முச்சி ( பெ , ஆ . ) 

முச்சி 
பின்னகம் ( ஆ ) 

பின்னகம் 
கொண்டை 

கொண்டை 
( பெ . ஆ . ) 
பந்தம் ( ஆ ) பந்தம் 
தம்மிலம் ( பொ ) 
சிகழிகை ( பெ.ஆ.) சிகழிகை 


பின்னகம் 
கொண்டை 


பந்தம் 
தம்மில்லம் 
சிகழிகை 


பந்தம் 
தம்மிலம் 
சிகழிகை 


மிகை பிங் : 1 கதுப்பு . 


சுருள் , 


கேசம் 


பரிசாரம் . 
கூரல் 


சுரியல் . 


கோதை , 


முடி , 


குழல் , 


ஈடிகை 


2 மிஞ்சிகம் ( பெ ) , 

மௌலி ( ஆ ) 


1 கதுப்பு , 


சுரியல் , 


கயா : 


சுருள் 


கோதை , 

கேசம் , 
சுடிகை , குழல் 


2 முடி , 


2 


நாம் : 1 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 201 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


குழல் -சிறுபாண் 162 , விலோதம் - மதுரை 449 , ஓதி - முருகு 20 
கூழை- நற் 23-2 , 

குரல் - முருகு 212 , ஐம்பால் -சிறுபாண் 60 
அளகம் - நற் 377-8 , கூந்தல் - முருகு 200 , 

முச்சி - முருகு 26 
பின்னகம் - அகம் 9-22 , கொண்டை பரி 9443 , சிகழிகை- கலி 54-6 


489 


* -62 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 201 


பிற தமிழ்ச்சொற்கள் 


குருள் , 


சந்தளம் , 


மயிர்முடி , 


கொப்பு 


பெண்மயிர் , 
பந்தம் , தம்மில்லம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


ஐம்பால் , 


ஓதி , 


கொப்பு . 


பின்னகம் , 


சிகழிகை 


வட சொற்கள் : 


விலோதம் , 


மராட்டம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


பிறமயிர் , செறிமயிர் 

மயிர்க்குழற்சி 


ஓரியேகேசம்பங்கியுளையுரோமம்மராட்டம் 
நேருமிப்பேர்களாலும்பிறமயிர் நிகழ்த்து மென் . 
சேருமவ்வுரோமமற்றைச்சிரோந்தமுஞ்செறிமயிர்ப்பேர் 
வாருங்குந்தளம்விலோதம்மயிர்க்குழற்சிப்பேர்வைக்கும் 


உளைஉ 


202 ஓரியே கேசம் , பங்கி 

உரோமம் , ம ராட்டம் 
நேரும் இப் பேர்கள் ஆறும் 

பிறமயிர் நிகழ்த்தும் என்ப 
சேரும் அவ் உரோமம் , மற்றைச் 

சிரோந்தமும் செறிம யிர்ப்பேர் 
வாரும்குந் தளம் , வி லோதம் 

மயிற்குழற் சிப்பேர் வைக்கும் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


உரோமம் - முளைத்தல் உடையது 
மயிர்க்குழற்சி- மயிர்க்கத்தையான சுருள் 
சிரோந்தம்- ( சிர - உந்தம் ) , தலையில் உயர்ந்திருப்பது - 


490 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -202 


ஒப்பீடு 
சூடாமணி -202 பிங்கலம் -1071, 1072 , 1068 கயாதரம் -143 , 144 நாமதியக் -592 


பிறமயிர் 1-6 
ஓரி 
கேசம் 
பங்கி 


பிறமயிர் 1-6 
ஓரி 
கேசம் 
பங்கி 


உளை 


உளை 


உரோமம் 
மராட்டம் 


உரோமம் 
மராட்டம் 


. 


செறிமயிர் 1-2 செறிமயிர் 1-2 செறிமயிர் 1-2 
உரோமம் உரோமம் 

உரோமம் 
சிரோந்தம் சிரோந்தம் சிரோத்தம் 
மயிற்குழற்சி 1-2 மயிர்க்குழற்சி 1-3 மயிர்க்குழற்சி 1-3 மயிர்க்குழற்சி 1-2 
குந்தளம் குந்தளம் 

கொந்தளம் கொந்தளம் 
விலோதம் விலோதம் விலோதம் 

விலோதம் 


2 


மிகை: பிங் : 1 

3 அளகம் 


கயா : 


2 


1 
3 


அளகம் 


நாம : 


1 


2 


... 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 202 இல் உள்ள சொற்களுள் 
சங்க இலக்கியச் சொற்கள் : 


ஓரி - பொருந 164 , 


உளை - முருகு 28 , 


விலோதம் - மதுரை 449 


பிற தமிழ்ச் சொற்கள் 


பிறமயிர் , 


பங்கி , 


செறிமயிர் , 


மயிற்குழற்சி , 


குந்தளம் 


491 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -202 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை ; 


குழற்சி 


வட சொற்கள் : 


கேசம் , 


உரோமம் , 


மராட்டம் , 


சிரோந்தம் , 


விலோ தம் 


மணிப் பவளச் சொற்கள் : 


மயிர்ப்பின்னல் , உறுப்பு 

மூட்டு 


குடிலமேவேணி நீண்டகோடீரம்பின்னலோடு 
சடிலமென்றைந்துபேருஞ்சடையெனவடைவேசாற்றும் 
நெடியகாத்திரமுறுப்புநீளங்கமவயவப்பேர் 
கடியமூட்டுங்கொளுத்துங்கந்துஞ்சந்தாகுமன்றே 


203 குடிலமே வேணி , நீண்ட 

கோடீரம் , பின்ன லோடு 
சடிலம் என் றைந்து பேரும் 

சடைஎன அடைவே சாற்றும் 
நெடியகாத் திரம் , உ றுப்பு 

நீள் அங்கம் அவய வப்பேர் 
கடியமூட் டுங்கொ ளுத்தும் 

கந்தும்சந் தாகும் அன்றே . 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


சடை- ஒன்றோடொன்று நெருங்கியிருப்பது 
குடிலம் - வளைதல் உடையது 
வேணி- கூடியிருப்பது 
கோடீரம் - வளைதல் உடையது 
பின்னல் - பின்னிக்கொண்டிருப்பது 
சடிலம் - நெருங்கியிருப்பது 


492 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 203 


அவயவம்- சேர்ந்திருக்கும் தனித்தனி உருவம் 
. காத்திரம் - போதல் உடையது 
உறுப்பு - உடம்பில் உறுதல் உடையது 
அங்கம் - போ தல் உடையது 


மூட்டு , சத்து , கொளுத்து - பொருத்தப் பெறுவது 
கந்து- இணைக்கப்பட்டுத் தாங்கியிருப்பது 


- 


ஒப்பீடு 


சூடாமணி - 203 பிங்கலம் - 1074 

பிங்கலம் - 1074 கயாதரம் -144 , 146 நாமதீயம் - 594 , 602 

1078-1080 


சடை 1-5 


" சடை 1-5 


சடை 5 


குடிலம் 


குடிலம் 


வேணி 
கோடீரம் 
:பின்னல் 
சடிலம் 


வேணி 
கோடீரம் 
பின்னல் 
சடிலம் 


வேணி 
கோடீரம் 
பின்னல் 
சடிலம் 


சடை 8 
குடிலம் 
வேணி 
கோடீரம் 
பின்னல் 
சடிலம் 





அவயவம் - 


அவயவம் 1-3 
காத்திரம் 
உறுப்பு 
அங்கம் 


அவயவம் 1-5 
காத்திரம் 
உறுப்பு 
அங்கம் 


அவயவம் 5 
காத்திரம் 
உறுப்பு 
அங்கம் 


உறுப்பு 
அங்கம் 


சந்து 1-3 


சந்து 1-3 சந்து 4 

சந்து 6 
மூட்டு மூட்டு மூட்டு 

மூட்டு 
கொளுத்து கொளுத்து 

கொளுத்து 

கொளுத்து 
கத்து கந்து கத்து 

கந்து 
மிகை : பிங் : 1 

2 சினை , 

மூர்த்தம் 
3 கழுத்து 
கயா . 

சினை 
1 

3 கழுத்து 
நாம : 1 கபர்த்தம் 

மயிர்த்திரள் 
2 சினை 

3 கத்து , 

உடற்பொருத்து 


- PP 


493 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 


203 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 203 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


உறுப்பு - பதி 65-15 


சடை - பட் 54 , 
மூட்டு- அகம் 156-2 , 


பின்னல் - கலி 83-9 , 
கந்து - முருகு 226 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


குடிலம் , 


சந்து , 


கொளுத்து 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


மூட்டு , 


கொளுத்து 


வட சொற்கள் : 


கோடீரம் , 


சடிலம் .. 


அவயவம் , 


காத்திரம் 


வேணி , 
அங்கம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


- 


நரம்பு , கழலை , கோழை 
உடல்தழும்பு , பொறி , நரை 


சிரையே சங்கனன நாடி திருந்திய நரம்புமுப்பேர் 
அரலையேகழலைகோழையையொடுகாசமாகும் 
மரூவுமங்கிதமே சேக்கைவசிவடுவுடற்றழும்பாம் 
தருபொறிவரையிறைப்பேர்சரை நரைபலிதமும்பேர் 


204 சிரையேசங் கன்னம் , நாடி , 

திருந்திய நரம்பு முப்பேர் ; 
லையே கழலை ; கோழை , 
ஐயொடு காசம் ஆகும் 


494 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -204 


மருவும் அங் கிதமே சேக்கை , 

வசி , வடு , உடல்தழும்பாம் 
தருபொறி வரைஇறைப்பேர் ; 

சரை , நரை பலித மும்பேர் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


நரம்பு- உள் துளையுள்ள இழை 
சிரை - உள் துளைகொண்டு வளைவது 
சங்கனனம் - உறுப்புடன் சேர்ந்திருப்பது 
நாடி --உள் துளை உள்ளது 


கழலை - கழலும் வழவழப்பு உடையது 
அரலை - கோழை 
ஐ- நுண்மை உடையது 
கோழை - கொழுமை உடையது 
காசம் - சளி கொண்டது 


அங்கிதம்- அடையாளம் ஆக்கப்பட்டது 
சேக்கை - பதிவானது 
வசி - பிளவுபட்ட காயத்தழும்பு 
வடு - வட்டாகப் பதிந்தது 


இறை - வரியாக ( இரேகை ) உள்ளது 
பொறி- பொறிக்கப்பட்டது போன்றது 
வரை --வரைவானது 


நரை - வெண்மை உடையது 
சரை - உடம்பின் முதிர்ச்சியைக் காட்டுவது 
பலிதம் - அழகைக் கெடுப்பது 


சூடாமணி -204 


ஒப்பீடு 
ரிங்கலம்- , 991 1085 , 1084 கயாதரம் -145 பாமதியம்- 602 
1081 , 1082 , 1076 , 1077 

597,598 


நரம்பு 1-3 
சிரை 


நரம்பு 1- 3 


நரம்பு 4 


* நரம்பு 3 
சிறை 


சிரை 


சிரை 


495 . 


மக்கட் பெயர் 


சூடாமணி 


செய்யுள் -204 


சங்கனனம் 


சங்கனனம் 


நாடி 


நாடி 


நாடி 


நாடி 


கழலை 1-1 


கழலை 2 


கழலை 2 


கழலை 1-1 
அரலை 


அரலை 


அரலை 


அரலை 


கோழை 1-2 


கோழை 4 


கோழை 1-2 
ஐ 
காசம் 


ஐ 


காசம் 


காசம் 


தழும்பு 1-7 


தழும்பு 3 


உடல் 
தழும்பு 4 


உடல் 

தழும்பு 1-4 
அங்கிதம் 
சேக்கை 
வசி 
வடு 


அங்கிதம் 
சேக்கை . 
வசி 


அங்கிதம் 
சேக்கை 


அங்கிதம் 
சேக்கை 
வசி 


வடு 


இறை: 1-2 


இறை 1-4: 


இறை 2 


இறை 4 


பொறி 


பொறி 


பொறி 


வரை 


வரை 


வரை 


நரை 1-2 


நரை 1-2 


நரை 


சரை 


சரை 


சரை 
பலிதம் 


பலிதம் 


பலிதம் 


2 


3 . 


லிகை பிங் : 1 மேதை 

4 கச்சை , 
5 பிறங்கு , 


சுவடு , 
வரி 


செதுக்கை 
6 


கயா : 1 


--- 


1 


2 


3 


4 


5 பிறங்கு 


நாம : 1 


3 சேற்பம் 


2 
5. இரேகை 


4 


6 


496 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -204 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 204 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


நரம்பு - முருகு 142 , நாடி - முருகு 97 : 

அரலை - மலை 24 
ஐ - முருகு 83 , சேக்கை - மதுரை 487 , வசி - மலை 303 , 

வடு -முருகு 78 
இறை - பெரும்பாண் 265 , பொறி - முருகு 105 , 

வரை - முருகு 12 
நரை - முருகு 127 


பிற தமிழ்ச் சொற்கள் : 


சிரை , 


கழலை , 


கோழை , 


காசம் , 


உடல் , 


தழும்பு 


சரை 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


சிரை , 


கழலை , 


அரலை , 


கோழை , 


ஐ 


பொறி , 


நாடி , 
வரை , 

சரை 


வட சொற்கள் : 


சங்கனனம் , 


அங்கிதம் , 


பலிதம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


--- 


தலை ஓடு , எலும்பு , 
முழு எலும்பு , பொறி 


அழிதலையோட்டினாமங்கபாலமேயித்தீயென்பு 
கழிவுறுபெலும்பினாமங்களேவரமென்றுங்காட்டும் 
களியுடன் முழுவெலும்புகங்காளமென்பர் நூலோர் 
விழைபொறிகரணங்கந்தமேவுமிந்திரியமுப்பேர் 


497 


க -6 3 





மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் -205 


205 அழிதலை ஒட்டின் நாமம் 

கபாலமே ; அத்தி , என்பு , 
கழிவுறும் எலும்பின் நாமம் 

களேவரம் என்றும் காட்டும் ; 
கழிஉடல் முழுஎ லும்பு 

கங்காளம் என்பர் நூலோர் ; 
விழைபொறி , கரணம் , கந்தம் 

மேவும் இந்திரியம் முப்பேர் 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


கபாலம் - தலையைக் காப்பது 


எலும்பு - ஒளியுடன் உள் துளை உடையது 
அத்தி- உறுதியானது 
என்பு - எலும்பு 
களேவரம் - உடலின் சட்டக உறுப்பாதலின் கவனங்கொள்ளப்பட 


வேண்டியது 
கங்காளம் - நீரைப்போக்குதல் உடையது 


இந்திரியம் - ஆன்மத்தொடர்புடையது 
பொறி - ஐம்புல உணர்வுகளை அகப்படுத்துவது 
கரணம்- செயலுக்குக் கருவியாவது 
கந்தம் - உடலுக்குப் பற்றுக்கோடான தூண் போன்றது 


ஒப்பீடு 


சூடாமணி - 205 பிங்கலம் - 1089 , 992 

993 , 387 


கயாதரம் 


நாமதீபம் -594 , 601 


தலை ஓடு 1-1 
கபாலம் 


தலை ஓடு 1--2 
கபாலம் 


... 2 
கபாலம் 


தலை ஓடு 2 
கபாலம் 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -205 


எலும்பு 5 


எலும்பு 1-3 
அத்தி 


எலும்பு 1-4 
அத்தி 
என்பு 


எலும்பு 3 
அத்தி 
என்பு 


என்பு 


என்பு 
களேவரம் 


களேவரம் 


களேவரம் 


முழுஎன்பு 2 


கழிஉடல் கழிஉடல் வெற்றுடல் 
முழுஎலும்பு 1-1 முழுஎலும்பு 1-1 என்பு 1-4 
சங்காளம் கங்காளம் 

கங்காளம் 


கங்காளம் 


இந்திரியம் 1-3 இந்திரியம் 1-4 
பொறி 

பொறி 


இந்திரியம் 
பொறி 


கரணம் 


கரணம் 


கந்தம் 


கந்தம் 


கந்தம் 


மிகை : பிங் : 1 வெண்டலை --21 அங்கம் 
3 

40 வாயில் 


கயா : 


2 . 


1 , வெண்டலை 
3 

4 . 


-- 


நாம : 


1 Sat 1 YE = T 2 

* = 2 அழனம் 
3 வாயில் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 205 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


என்பு - முருகு 130 . 


பொறி - முருகு 105 


அத்தி - அகம் 44-7 , 
கந்தம் - புறம் 52-12 


499 


மக்கட் பெயர் 


சூடாமணி 


செய்யுள்- 205 


பிற தமிழ்ச் சொற்கள் 


களேவரம் , 


கழியுடல் முழுஎலும் 


தலைாடு , எலும்பு , 
கரணம் , கந்தம் 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை 


பொறி 


வட சொற்கள் : 


கபாலம் , 


கங்காளம் 


மணிப்பவளச் சொற்கள் : 


ஐம்புலன் - ஐம்பொறி 

உயிர் 


தருசுவையொளியூறோசைசாற்றிய நாற்றமோருங் 
கருவி நாக்கண்ணெமெய்யேகாதொடு மூக்குமாகும் 
தெரிதருமுயிரேயாதன்சேதனன் பசுவேசீவன் 
அரிய புற்கலனே கூத்தனனுவியமானனான்மா 


206 தருசுவை , ஒளி , ஊ றோசை , 

சாற்றிய நாற்றம் , ஓரும் 
கருவி நாக் கண்ணே மெய்யே 

காதொடு மூக்கும் ஆகும் ; 
தெரிதரும் உயிரே ஆதன் , 

சேதனன் , பசுவே சீவன் , 
அரியபுற் கலனே கூத்தன் , 

அணு , இய மானன் , ஆன்மா 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் - 206 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


ஒளி - பொருள்களைப் புலப்படுத்துவது 
ஊறு - உடலில் ஊறும் உணர்வு 
நாற்றம் - மூக்கால் உணரப்படும் புலன் அறிவு 
மெய் - உண்மையாய்க் காணப்படுவது 
உயிர் - உடம்பை உய்ப்பது (செலுத்துவது ) 
ஆதன் - மூலமானது 
சேதனன் - அறிவிற்கு மூலமானவன் 

ஆன்மா 
சீவன் - சீவிக்க வைப்ப 
புற்கலன் - உயிர் பொருந்தும் பாண்டம் 
கூத்தன்- துள்ளி இயங்கச் செய்வது 
அணு --கட்புலனுக்குப் புலனாகாதது 
இயமானன் - இயங்க வைப்பவன் 
ஆன்மா - உயிர்க்கரு 


பசு 


ஒப்பீடு 
பிங்கலம் - 386 , 312 தயாதரம் - 520 


காமதியம் - 569 , 556 


சூடாமணி -206 


- 


( ஐம்புலன் 

பொறி ) 5 
சுவை நா 
ஒளி - கண் 
ஊறு - மெய் 


( ஐம்புலன் - 

பொறி ) 5 
சுவை - நாக்கு 
ஒளி - கண் 
ஊறு - மெய் 
ஓசை - காது 
நாற்றம் - மூக்கு 


* 


றம்புலன் 
பொறி ) 5 
சுவை - நாக்கு 
ஒளி - கண் 
ஊறு- உடல் 
ஓசை - செவி 
மணம் - மூக்கு 


ஓசை - செவி 


நாற்றம்- மூக்கு 


உயிர் 14 


உயிர் 3 


உயிர் 1-9 
ஆதன் 
சேதனன் 


உயிர் 14 
ஆதன் 
சேதனன் 


ஆதன் 


. 


சேதனன் 


சூடாமணி 


மக்கட் பெயர்த் 


சொயுள் - 206 


பசு 


சீவன் 


சிவன் 


சீவன் 


புற்கலன் 


புட்கலன் 


புற்கலன் 
கூத்தன் 


கூத்தன் 


அணு 


--- 


அணு 


இயமானன் 


இயமானன் 


இயமான் 


ஆன்மா 


ஆன்மா 


ஆன்மா 


மிகை : பிங் : 1 


2 செந்து , 


ஆவி , 


பூதன் 


உறவி 


கயா : 


1 


2 பிராணன் , 


வாயு 


நாம : 1 


சின் மயன் 


2 ஆவி , 

பிராணன் , 
கிஞ்சிக்கன் , சதசத்து , உள்ளம் 


சொற்பாகுபாடு 


சூடாமணிச் செய்யுள் 206 இல் உள்ள சொற்களுள் 


சங்க இலக்கியச் சொற்கள் : 


சுவை-பெரும்பாண் 196 , ஒளி - பொரு, ந 162 , 
ஒரை - நற் 4-10 , 

நாற்றம் -மதுரை 447 , 
ஆதன் - ஐங் 1-1 


ஊறு - மதுரை 385 , 
உயிர் - முருகு 278 


பிற தமிழ்ச்சொற்கள் 


புற்கலன் , 


கூத்தன் , 


அணு , 


ஆன்மா 


கலைச்சொல் ஆக்கத்திற்குரியவை : 


1 


502 


தொகுதி 


சூடாமணி 


செய்யுள் -207 


வட சொற்கள் : 


சேதனன் , 


பசு, 


சீவன் , 


இயமானன் 


மணிப் பவளச் சொற்கள் : 


மக்கட்பெயர் கனடகாப்பு 


இருபதோடிருபான் முப்பானிருபானீரைந்துமேலும் 
மருவியவாறுசெய்யுண்மக்கடம்பெயர்க்குச் செய்தான் 
குருநறுங்குன்றைவேந்தன் குணபத்திரன்றந்தநோன்மை 
தருநெறிநோற்கும்வீரைதழைந்தமண்டல வன்றானே 


. 


207 இருபதோ டிருபான் , முப்பான் 

இருபான் , ஈ ரைந்து . மேலும் 
மருவிய ஆறு செய்யுள் 

மக்கள் தம் பெயர்க்குச் செய்தான் , 
( குரு , நறும் குன்றை வேந்தன் 

குணபத்திரன் தந்த நோன்மை 
தருநெறி நோற்கும் வீரை 

தழைத்தமண் டலவன் தானே 


பெயர்ப் பொருள் விளக்கம் : 


குரு , நறும் குன்றை வேந்தன் - ஆசானும் நல்ல குன்றையூர்த் 

தலைவனுமாகிய 
குணபத்திரன் - குண்பத்திரன் என்னும் பெயருடையவன் தந்த நோன்மை 
தருநெறி நோற்கும்- அருளிய அறிவு வலிமை தந்த 

நன்னெறியைக் கடைப்பிடிக்கும் 
வீரை தழைத்த - வீரபுரம் என்னும் ஊரில் மேம்பட்டு விளங்கிய 
மண்டலவன்- மண்டலவன் என்னும் பெயருடையவன் ( என்னும் யான் ) 


503 


மக்கட் பெயர்த் 


சூடாமணி 


செய்யுள் - 207 


மக்கள் தம் பெயர்க்கு - மக்கள் தம் பெயர்களுக்காக 
இருப்பதோடு இருபான் - இருபதுடன் இருபது கூடிய நாற்பதும் 
முப்பான் - முப்பதும் 
இருபான் , ஈரைந்து - இருபதும் , பத்தும் 
மேலும் மருவிய- இவற்றின் மேலும் கூடிய 
ஆறு செய்யுள் - ஆறும் ஆகிய [ 40-30-20-10-6-106 ] 

நூற்றாறு அறுசீர்ச் செய்யுட்களை 
செய்தான் - எழுதினான் ( எழுதினேன் எனத் தன்னைப் படர்க்கையாக 

வைத்துக் கூறினார் . யான் என்னும் செருக்கறுத்தவராதலின் ) 
தான் . - கட்டுரைச் சுவைபட வந்தது . 


சூடாமணி 


மக்கட்பெயர்த் தொகுதிச் செய்யுட்கள் : 106 
மூன்தொகுதி 

101 
ஆக 

207 
மக்கட் பொருட் பெயர்கள் : 285 
மக்கட் பெயர்கள் 

1251 
ஆக பெயர்ச் சொற்கள் 

1537 

மக்கட் பெயர்த் தொகுதி நிறைவு 


: 


பிற்சேர்க்கை 


இருதொகுதிப்பெயர்கள் அகர நிரல் 


இருதொகுதிச் செய்யுட்கள் முதற்குறிப்பு அகர நிரல் 


சூ -64 


(தேவப் பெயர்த் தொகுதி , மக்கட் பெயர்த் தொகுதி ) 
இரு தொகுதிகளின் பெயர்கள் 

அகர நிரல் 


பெயர் 


செய்யுள் 


பெயர் 


செய்யுள் 


எண் 


எண் 


அடிகள் 


அக்கசாலையர் 
அக்கம் 
அக்கி 
அக்குரன் 
அகங்கை 
அகடு 
அகலம் 
அகளங்கமூர்த்தி 
அகிஞ்சகன் 
அங்கசன் 
அங்கம் 
அங்கர்கோமான் 
அங்கனை 
அங்காரகன் 
அங்கி 
அங்கிதம் 
அங்கி நாள் 
அங்கிரி 
அங்குசபாசமேந்தி 
அங்குலி 
அங்கை 


அச்சு தன் 

20 
அச்சு தன் முன்னர் வந்தோன் 18 
129 , 130 அசனி 

100 
197 அசுர நாள் 

83 
197 அசுரமந்திரி 

70 
124 அசோகமர்கடவுள் 

12 
192 அஞ்ஞை 

156 
190 அடி 

188 
191 

103 , 110 
26 அடுப்பு 

75 - 
150 அண்டம் 

54 
34 அண்டர் 

50 , 170 
186 , 203 அண்டயோனி 

64 
117 அண்டர் 

170 
157 அண்ணம் 

196 , 196 
57 , 68 அண்ணல் 10 , 26 , 110 , 113 , 171 
57 , 76 அண்ணன் 

178 
204 அணங்கு 

45 , 51 , 157 
80 அணரி 

196 
188 அணல் 

196 , 196 
29 அணி 

184 , 184 
192 அணு 

206 
192 அத்தம் 

192 


506 


40 , 39 

29 
61 
66 

177 
177 , 178 
39 , 163 , 177 
50 , 152 

48 
122 

62 
50 , 170 

94 
70 


88 


62 


அத்தன் 
அத்தி 
அத்தை 
அதரம் 
அதிதி 
அதிதிநாள் 
அதிபன் 
அந்தகன் 
அந்தகாரம் 
அந்தணர் 
அந்தரம் 
அந்தராளன் 
அந்தரி 
அந்திமான் 
அந்திவண்ணன் 
அநகன் 
அநங்கன் 
அநந்தஞானி 
அநந்தம் 
அநந்தன் 
அநாமயன் 
அநுசன் 
அநுலோமன் 
அப்பன் 
அப்பு 
அபயன் 
அபரம் 
அம் 
அம்பகம் 
அம்பணத்தி 
அம்பரம் 
அம்பாலிகை 


11 , 110 , 117 அம்பிகை 

205 அம்பிகை தனயன் 

163 அம்பு 
194 , 194 அம்புலி 

141 அம்மானை 
78 அம்மான் 

111 அம்மை 
38 , 144 அமரர் 

91 அமரி 
103 , 106 அமாத்தியர் 

54 அமுதம் 
162 அமுதர் 
48 

அமை 
124 அமைச்சன் 
16 அமையம் 
9 அயம் 
34 அயவாகனன் 
12 அயன் 
54 அயன் மனைவி 
24 அயனம் 
12 அயிராணி 
178 அரக்கர் 
161 அரசர்மன்னன் 
177 அரசு நீழலிருந்தோன் 
61 அரட்டர் 
120 அரத்தன் 
193 அரம்பை 
62 அரமகள் 
197 

அரலை 
48 அரவணிந்தமூர்த்தி 
54 அரவணைச்செல்வன் 
39 அரவிடத்தவள் 


57 


23 


43 


96 
45 


52 
116 
" 25 
122 


68 


45 


45 


" 204 
14 
22 


40 


507 


அரன் 
அரன்மகன் 


அளகம் 


11 அளகு 


அரிவை 


அரவின் நாள் 78 அவுணர் 

51 
அரவுயர்த்தவன் 116 அவை 

109 , 112 
17 , 111 அழல் 

58 
31 அழலாடி 

16 
அரனது தோழன் 37 அழலோன் 

68 
அரி 28 , 38 , 55 , 57 , 60 , 64 , 73 அழற்கண்வந்தோன் 

30 
அரிகரகுமரன் 36 அழனம் 

187 
அரிகள் 152 அள் 

195 
அரிப்பிரியை 42 அளக்கர் 

76 
அரியமா 64 

62 , 201 
அரியணைச்செல்வன் 

76 
157 , 159 அளத்தி 

173 
அருக்கன் 65 அளவர் 

174 
அருகனைமுடிதரித்தாள் 

39 அளிகம் 

198 
அருட்கொடியோன் 10 அற்புதர் 

129 
அருணன் 63 , 69 அறத்தின் செல்வி 

39 
அருந்தவர் 103 அறத்தின்சேய் 

115 
அருந்துதன் 145 அறத்தைக் காப்போன் 

36 
அல் 90 அறல் 

61 
அல்கல் 90 , 90 அறவர் 

103 
அல்லோன் 67 அறவாழிவேந்தன் 

9 
அலகை 

53 அறிஞர் 

103 , 109.69 
அலகைக்கொடியுயர்த்தாள் 47 அறிதுயிலமர்ந்தமூர்த்தி 

22 
அலகை முலையோடாவி 

அறுதொழிலாளர் 

106 
யருந்தினோன் 21 அறுவாய் 

76 
அலகையாளி 

81 
அலப்படை கொண்டோன் 18 அறைபோதல் 

184 
அலர்மகள் 42 அன்பன் 

179 
அலரி 64 அன்றில் 

83 
அலவன் 

66 , 72 அன்னவூர்தி 
அவ்வை 163 , 167 அன்னை 

177 
அவிநயர் 139. அனந்தன் 

18 


37 அறுவை 


508 


அனந்தசயனம் 
அனல் 


அனலி 


ஆக்கம் 
ஆக்கிராணம் 
ஆகண்டலன் 
ஆகம் 
ஆகுவாகனன் 
ஆசாரம் 
ஆசாள் 
ஆசான் 
ஆசினி 
ஆட்டி 
ஆடவள் 
ஆடவன் 


21 ஆதவன் 

63 
57 ஆதன் 

12 , 156 , 206 
64 ஆதாரம் 

186 
அனலேறு 

100 ஆதி 

11 , 16 , 111 
அனீகம் 183 ஆதித்தர் 

50 
அனு 196 ஆதித்தன் 

63 
அனுவழி 69 ஆதிதேவன் 

25 
ஆதிபன் 

111 
ஆதிவராகன் 

20 
ஆதிவருணார் 

106 
42 ஆதுலன் 

150 
196 ஆதோரணர் 

137 
28 ஆம் 

62 
186,191 ஆய் 

125 
29 ஆய்ச்சி 

171 
97 ஆய்ந்தோர் 

106 , 108 
10. 163 ஆயம் 

112 
31 , 70 , 108 ஆயர் 

170 
54 ஆயனம் 

96 
157 ஆயி 

177 
157 ஆயிரங்கண்ணன் 

28 
158 ஆயிரஞ்சோதியுள்ளோன் 
84 ஆயில் 

78 
ஆடி 
158 

96 
81 ஆயுள்வேதியர் 

128 
ஆடை 
70 

153 

ஆர்வலர் 
ஆண்டளப்பான் 
166 ஆரணி 

46 

57 , 68 , 76 
ஆண்டலைக் கொடியுயர்த்தோன் 31 ஆரல் 
96 ஆரியுன் 

36 
ஆண்டு 

120 
ஆண்டையர் 

185 ஆரின் மாலையன் 

12 ஆலம் 
ஆத்தன் - 

15 
92 ஆலமர்கடவுள் 


63 


ஆயுள் 


ஆடுஉ 


ஆண் பெண் 


61 


15 


ஆதபம் 


509 


TOT 


ஆலி 


45 


ஆலோன் 
ஆவணம் 
ஆவணி 
ஆவி 


42 


44 


67 


ஆழி 


94 


126 


66 


101 


97 , 98 , 58 இந்திர தனு" 

67 இந்திரன் நாள் 
78 இந்திராணி 
85 இந்திரை 
60 இந்திரைக்குமூத்தாள் 
199 இந்து 
34 இந்துவோடிரவிகூட்டம் 
142 இப்பர் 
47 இமகிரணன் 
172 இமம் 
31 இமயவர் 
126 இயக்கர்கோமான் 
206 இயக்கி 
170 இயமானன் 
108 இயவர் 
11 , 16 இயவுள் 

134 இரசனி 

194 இரட்டை 
83 , 84 இரணியகருப்பன் 
90 , 92 இர திகாதலன் 

இரலை 
இரவலன் 


50 
37 


ஆழிமுரசோன் 
ஆள் 
ஆளியூர்தி 
ஆற்றுக்காலாட்டி 
ஆறுமுகன் 
ஆன்காவலர் 
ஆன்மா 
ஆன்வல்லவர் 
ஆன்றவர் 
ஆனந்தன் 
ஆனர் 
ஆனனம் 
ஆனி 
ஆனியம் 


39 


206 


140 


148 


90 
72 , 166 

23 


33 


75 


149 
65 


இரவி 


86 


இகுளை 
இசை மடந்தை 
இடங்கழியர் 
இடிம்பைதன் கொழுந்தன் 
இடைச்சி 
இடையர் 
இடையெழுஞ்சனி 
இதலை 
இதழ் 


143 , 154 இரவி நாள் 

43 இராக்கதிர் 
146 இரித்தை 
117 இருடிகள் 
171 இருது 
170 இருநி திக்கிழவன் 
79 இருபிறப்பாளர் 
190 இருள்வலி 
194 இரேவதிகொண்கன் 


67 
87, 94 

103 
92 


37 


107 
63 


18 


510 


இல் 


இல்லவள் 


89 , 180 ஈசானன் 

180 ஈரம்கோலியர் 
180 


15 
133 


150 


42 
190 உக்கம் 
150 உக்கிரன் 
198 உகிர் 


189 
30 


192 
89 


50 உச்சி 


89 


உசனன் 


70 


135 உடல் 


186 


87 


இல்லாள் 
இல்லோன் 
இலக்குமி 
இலஞ்சி 
இலம்பாட்டோன் 
இலாடம் 
இலேகர் 
இலேசம் 
இழிஞர் 
இழுதை 
இளங்கோக்கள் 
இளவல் 
இளவேனில் 
இளையாள் 
இறவுளர் 
இறால் 
இறுக்கர் 
இறை 
இறையோன் 
இறைவன் 
இறைவி 
இனன் 


-68 
84 
184 


உணடை 


199 
62 
61 
64 
190 


156 
126 உடுவின் வேந்தன் 
178 உடைகுளம் 
95 
42 உத்தமாங்கம் 
167 உ தகம் 
76 உதம் 

1.8 உதயன் 
24 , 89 , 110 உதரம் 

14 

2.தாசனன் 
113 உதியன் 
163 

உதிரன் 
64 உந்தி 

உந்திபூத்தோன் 
உபகாரி 

உபர்த்தியாயன் 
149 உம்பர் 

16 உமணர் 
17 , 110 , 111- உமாபதி 

77 - உமைமகன் 
29 " உயர்ந்தோர் 


57 
58 
68 
190 

20 
149 

108 
50 , 98 
132 , 174 

* 17 


ஈகையாளன 


ஈச்சுரன் 


ஈசன 


ஈசன் தினம் 
ஈசன்மைந்தன் 


108 , 107 


511 


உறவு 


ஊ 


33 


ஊதை 


ஊரன் 


ஊரு 


உயர் நிலத்தவர் 50 உற்றவர் 

154 
186 

154 
உயிர்நிலை 
உயிர்ப்பு 

55 உறுகணாளன் 

150 
உரம் 191 

186. 203 
உறுப்பு 

103 
உரவோள் 

110 உறுவர் 
உரிமை 180 உறுவன் 

9 
179 
உரியோன் 

உறை 

97 
உருத்திரன் 

15 
உரும் 

100 
உருவம் 

187 
உருவிலி 

55 , 56 
உருள் 76 ஊர்கோள் 

101 
உரோணி 76 

172 
உரோமம் 202 , 202 

189 
உல்லாகன் 

147 ஊழி 

96 
உல்லியர் 134 ஊற்றால் 

76 
உலக்கை 

84 ஊறு - மெய் 

206 
உலகம் 

108. 111 
உலகமாதா 

43 
உலகளந்தருள்வோன் 

21 
உலகு 

54 எச்சம் 

181 , 172 
உலகுண்டபெம்மான் 21 எட்டர் 

148 
55 எட்டியர் 

126 
உவ்வி 199 எண்கணன் 

24 
உவச்சர் 132 ண்குணன் 

9 
உவணகேதவன் 19 எண்சிறப்புமுள்ளோன் 

11 
உவா 

94 எண்டோளன் 
உழவர் 126 , 127 , 172 எண்டோளி 

46 , 48 
உழையர் 122 எண்ணர் 

122 
உள்ளார் 152 எண்ணில் கண்ணுடையோன் 

26 
200 , 202 எயிற்றி 

168 
உற்கை 59. 87 எயிறு 

194 


எ 


உலவை 


17 


உளை 


எயினர் 


168,169 ஏனாதி 


133 


எரி 


57 , 83 


எரிவாய் 
எருத்தம் 
எருமையூர்தி 
எல் 


எல்லா 


எல்லி 


எல்லை 


எலி 


எலுவன் 
எழிலி 
எழுவிதநா 
என்பு 
என்றூழ் 


ஒக்கல் 
ஒக்கலை 


ஏ 


76 

ஐ 
193 
38 ஐங்கணைக்கிழவன் 

34 
63 , 90 ஐங்கரன் 

29 
143 ஐப்பசி 

75 
90 ஐம்பால் 

201 
64 , 90 ஐம்முகன் 

15 
79 ஐயர் 

50 , 103 , 106 
143 ஐயன் 

110 , 177 
99 , 125 ஐயை 

46 , 49 , 163 , 182 
58 

205 
63 , 92 

154 

189 
ஒட்டார் 

152 
37 ஒட்டு 

184 
44 ஒல்லார் 

152 
17 ஒல்லுநர் 

153 
143 ஒல்லை 
143 ஒலி 

55 , 100 
110 , 113 ஒளி 

60 , 63 

206 
29 ஒளி- கண் 
127 ஒற்றை மருப்பினன் 

29 
90 ஒன்றுநர் 

163 

152 
65 ஒன்னார் 

88 
150 , 156 

151 
75 ஓசன் 

206 
16 ஓசை - காது 


ஏகபிங்கலன் 
ஏகவேணி 


ஏகன் 


89 


ஏடா 


ஏடி 
ஏந்தல் 
ஏரம்பன் 
ஏரின்வாழ்நர் 
ஏல்வை 
ஏழ்பரியோன் 
ஏழ்வை 


ஏழை 


ஏறாளர் 


108 


ஏறு 


ஏறூர்ந்தோன் 


513 


சு -65 


174 
173 


42 


53 


18 கடிகை 


87 


189 


103 


ஓரை 


14 


ஓவியர் 


154 


84 


க 


172 


172 


86 


59 


80 


193 


ஓட்டம் 

194 கடற்சேர்ப்பன் 
ஓட்டுநர் 

153 கடற்பிணா 
201 

கடற்பிறந்தகோதை 
ஓதிமமுயர்த்தகொடியோன் 23 

கடி 
ஓர் குண்டலன் 
ஓரி 

125 , 200 , 202 கடிதடம் 

89 , 112 கடிந்தோர் 
ஓவர் 

129 , 135 கடுக்கையங்கண்ணிசூடி 
129 கடும்பு 

கடைக்குளம் 
கடைச்சி 

கடைஞர் 
ககனம் 

54 , 183 கடை நாள் 
கங்காளம் 

205 

கடையனல் 
கங்காளன் 

14 கடையெழுஞ்சனி 
கங்காளி 

46 கண்டம் 
கங்குல் 

90 கண்டன் 
கங்கை தனயன் 

114 கண்ணன் 
கங்கைபெற்றோன் 

29 கண்ணுள்வினைஞர் 
கங்கைமைந்தன் 

31 கண்ணுளாளர் 
கங்சைவேணியன் 

14 

கணக்கன் 
கச்சனம் 

91 

கணக்காயர் 
கச்சைக்கொடியினன் 

117 

கணபதி 
கஞ்சகாரர் 

132 

கணம் 
கஞ்சுகி 

137 கணவன் 
கட்டம் 

195 கணிகை 
கடம் 

186 
கடம்பன் 

31 கதாயுதன் 
கடல்வண்ணன் 

36 கதிரவன் 
கடலர் 

173 கதிர்ப்பகை 
கடவுள் 

51 கதிர்மகன் 
கடவுளர் 

50 கதிர்மதலை 


179 
22 


129 


138 


69 


109 


29 


112 


179 


165 


கணை 


79 


117 
64 


71 


71 
117 


514 


கதுப்பு 


131 


155 


கந்தம் 
கந்தர்ப்பன் 
கந்தரம் 
கந்தவாகன் 
கந்தன் 
கந்தி 
கந்து 


164 

66 
74 , 87 

109 


கலை 


26 


கபாலம் 


43 
48 


கபாலி 


கபோலம் 


66 


கம் 


200 கலந்தருநர் 
205 கலம் 

33 கலர் 
99 , 193 கலன்கழிமடந்தை 

55 கலாநிதி 
32 
163 கலைஞர் 
203 கலைகட்கெல்லாம் நாதன் 
205 கலைமகள் 
15 கலையானத்தி 
196 கலையினன் 
54 , 62 கவசகுண்டலன் 
172 கவதி 
129 கவந்தம் 
61 கவனம் 
24 கவான் 

9 கவி 
29 கவிகள் 
155 கவிஞர் 
193 கவுள் 

98 கழல் 

205 கழியர் 
65 , 192 கழுது 

150 கழுதைவாகனி 
22 , 28 , 71 கழை 

74 கள்வர் 


117 

44 
61 , 187 

183 


கம்பளர் 
கம்மியர் 
கமலம் 
கமலயோனி 
கமலவூர்தி 
கயமுகன் 
கயவர் 
கயில் 


189 


70 


148 


109 


196 
188 


கரகம் 


காரணம் 


173 
53 


கரம் 


கரவடர் 


78 


கரியவன் 


150 


35 கள்வன் 


147 


66 


11 களங்கன் 


கரீரம் 
கருங்குதிரையான் 
கருத்தன் 
கருநெறி 
கருப்புவில்லி 
கரும்பு 
கருமர் 


57 களத்திரம் 
33 களம் 


180 
180 , 193 
127 , 172 

80 


78 களமர் 


130 களிறு 


515 


களேவரம் 
களைஞர் 
கற்பம் 
கற்றவர் 
கற்றோர் 
கறுப்பு 
கன்னம் 
கன்னல் 


180 
153 

10 
111 , 179 

52 

116 
157 , 180 

40 


கன்னன் 


18 


கன்னி 


80 


கன்னுவர் 
கனம் 
கனருசி 


187 , 205 காதலி 

135 காதலித்தார் 
96 காதிவென்றோன் 
109 காந்தன் 
148 காந்தருவர் 
71 காந்தாரிமைந்தன் 
195 காந்தை 
87 காமக்கோட்டத்தி 

124 காமபாலன் 
49 , 165 , 163 காமரம் 

132 காமுகர் 
99 காயத்திரி 
100 காயம் 
57 , 64 கார் 

61 கார்த்திகேயன் 
155 
178 காரி 
98 

காரிகை 
காருகர் 
காருண்ணியன் 
காரோடர் 


146 , 145 

43 

54 , 186 
61 , 95 , 99 , 200 


கனலி 


31 


காராளர் 


கனவிரதம் 
கனிட்டர் 
கனிட்டன் 
கனோபலம் 


127 
35 , 36 , 71 , 124 

157 
133 


கா 


148 


137 


44 


கால் 


38 , 55 , 181 


85 காலகாலன் 


15 


காகத்துவச முற்றாள் 
காகப்புள் 
காசூத்தன் 
காங்கேயன் 


20 


காலை 


88 


137 


காசம் 


113 


காண்டம் 


22 


காண்டீவன் 


123 


32 , 114 காவலர் 

204 காவலன் 
61 காவற்கடவுள் 

118 காவி தியர் 
186 , 203 காழியர் 

49 காளாமுகர் 
145 
181 

காற்குளம் 


133 


104 


காத்திரம் 
கார்த்தியாயினி 
காதகன் 
காதலன் 


காளை 


158 , 168 


78 


184 





காற்றின் சகாயன் 
காற்றின் நாள் 
காற்று 
* காற்று நாள் 
கானக நாடன் 
கான நாடன் 
கானவர் 


57 கீழறுதல் 
81 
81 
82 
167 குக்கி 

171 குகன் 
167 , 169 குசன் 
1.17 , 160 குஞ்சம் 


கானீனன் 


190 
31 
68 
144 
200 
181 
166 
119 


குஞ்சி 
குட்டன் 
குட்டினி 


கிணகர் 


119 
119 
74 


192 


171 


கிரணமாலி 
கிராதர் 
கிராமியன் 
கிரீடி 
கிரீவம் 
கிருட்டிணன் 
கிருத்திமம் 
கிலுத்தம் 
கிழக்கு 
கிழவர் 
கிழவன் 
கிள்ளி 


142 குட்டுவன் 
64 குடக்கோ 
169 குடகன் 
146 குடங்கர் 
118 குடங்கை 
193 குடத்தி 
118 குடம் 
53 குடவர் 
192 குடிலம் 
98 குடும்பம் 

141 குடும்பினி 
75 , 172 குடுமி 

120 குண்டகன் 
154 குண்டம் 
52 குண்டலம் 
37 குண்டை 

குணி 
குணுங்கர் 


74 

170 
54 203 

154 
180 
200 
160 
166 


கிளை 
கின்னரர் 
கின்னரர்பிரான் 


54 
72 


144 


குந்தளம் 


135 
201 , 202 

115 


கீரம் 
கீலாலம் 


62 குந்திபுதல்வன் 
61 குபேரன் 


517 


T67 
167 , 169 . 

53 
166 
32 


122 


கும்பகாரன் 
கும்பயோனி 
குமரன் 
குமரி 
குமரிச்சேர்ப்பன் 
குமுத நண்பன் 
குய் 
குயம் 
குயிலுவர் 
குயின் 
குரங்கி 
குரத்தி 
குரல் 
குரவன் 
குரிசில் 


171 
182 


128 குறத்தி 

105 குறவர் 
32 , 35 , 158 குறள் 

48 குறளி 
121 குறிஞ்சிவேந்தன் 
67 குறும்பர் 
59 குறும்பொறை நாடன் 
191 குறுமக்கள் 
140 குறுமுனி 
99 குன்றவர் 
66 குன்றவில்லி 
163 குன்று 

201 
23 , 110 
110 , 113 

93. கூட்டம் 
191 கூடற்கோமான் 

கூத்தன் 
68 கூத்தி 
78 
201 கூந்தல் 
30 கூர்ப்பரம் 
128 கூவியர் 


105 
167,169 

15 
85 


, 


112,153 

121 
206 


கூதிர் 


குருக்கண் 
குருகு 
குருதி 
குருவின் நாள் 
குருள் 
குரோதன் 
குலாலன் 
குலீனன் 
குவளைத்தாரான் 


165 
55 , 56 , 95 

201 


192 


147 கூழை 


138 
184 , 201 
53 , 154. 166 

151 


குழகன் 


115 

கூளி 

31 கூளியர் 
200 , 200 , 201 கூற்று 

112 
112 


குழல் 
குழாம் 


38 


குழு 


கெ 


குளம் 


குற்றங்களில்லான் 
குறங்கு 


198 
12 கெடலணங்கு 
189 கெடவரல் 


44 


112 


518 


கே 


கேட்டை 


73 

74 
174 , 179 
55,56,99 


சுேசம் 
கேசரர் 
கேசவர்க்குத்தோழன் 
கேசவன் 
கேத்திரபாலன் 
கேள் 
கேள்வன் 


201 
199 


2011 
191 


129 


கொடும்புலி 

கொடுமரம் 
44 கொண்கன் 
200 , 202 கொண்டல் 

52 கொண்டல்வண்ணன் 
* 118 கொண்டை 
19 கொண்மூ 
-35 கொப்பு 
154 கொம்மை 
179 கொல்லர் 
195 கொல்லாவே தன் 
152 கொல்லிவெற்பன் 

கொலைஞர் 

கொழுநன் 
184 கொளுத்து 
177 கொற்றவன் 
121 கொற்றவை 
80 கொற்றி 
164 கொறி 
155 கொன் 


கேள்வி 


11 


கேளார் 


119 
135 , 169 
111 , 179 

203 
113 
18 


கைத்தாய் 
கை தவன் 
கைம்மீன் 
கைம்மை 
கையர் 


88 


கைலையாளி 


15 


கைனி 


164 


கோ 


கோ 


கொக்கு 
கொங்கன் 
கொங்கை 
கொடிச்சி 


கோசம் 
83 கோட்டி 
119 கோடாய் 
191 கோடியர் 

167 கோடீரம் 
78 , 196 கோடை 

74 கோணம் 
79. கோணல் 


54,72 , 113 , 197 

190 
112 
177 
139 

208 
55 , 56 

196 


கொடிறு 


கொடுசிலை 
கொடு நுகம் 


1519 


கோதை 


கோபதி 
கோபாலர் 
கோமாட்டி 
கோமான் 
கோல் 
கோவலர் 
கோவிந்தர் 
கோவிந்தன் 
கோழிவேந்தன் 
கோளகன் 
கோன் 


கௌசிகன் 
கௌத்துவம் 
கௌந்தி 
கௌரவர் 
கௌரி 
கௌரியன் 
கௌவை 


55,119 சகி 

143 
27 சகிதன் 

145 . 
170 சங்கம் 

109 , 112 , 188 
163 சங்கமேந்தி 

19 
110 சங்கரன் 

14 
73 சங்கனனம் 

204 
170 சசி 

45 . 
170 சசி திங்கள் 

66 : 
20 சசிமணாளன் 

28 . 
120 சஞ்சலை 

100 
160 சட்டகம் 

187 
111 சடலம் 

186 
சடிலம் 

203 
கௌ சடைமுடி அனந்தன் 

161 
சடையோன் 

30 
28 சண்டன் 

38 , 63 , 85 , 144 
80 சண்டிகை 

46 , 49 
163 சத்தி 

40 
114 சதக்கிருது 

28 
40 , 49 சதாகதி 

55 
121 சதாசிவன் 

14 
78 சதானந்தன் 

24 
சதி 

76 
சதுர்த்தர் 

127 
சதுர்முகன் 

13 
48 சதுரர் 

146 
27 சந்ததி 

181 
113 , 128 , 136 சந்தன் 

124 
197 சந்தனுமுன்பெற்றோன் 

114 
76 சந்தி 

92 
124 சந்திமான் 

124 
178 சந்திரசேகரன் 


சக்கிரபாணி 
சக்கிரன் 
சக்கிரி 
சக்கு 


சகடு 


சகான் 
சகலன் 


16 


520 


- 


சந்திரிகை 
சந்நத்தன் 


92 சவரர் 
147 சவனன் 
100 சவிதா 
62 


169 
145 

63 
112 
72 


சபலை 


சவை 


சம்பரன் 
சம்பராரி 
சம்பு 
சம்பை 
சமரி 
சமவாயம் 
சமன் 


33 சவைமகள் 
14 சன்மினி 
100 


47 


48 


சா 


112 


சமி 


38 சாக்கை 
12 சாக்கியர் 
112 சாக்கியன் 


சமுதாயம் 


96 சாடி 


சமை 


சமூகம் 
சயந்தன் 
சயமகள் 


123 
104 
25 
74 
109 
12 
36 
53 
13 
58 

13 
9 , 26 

74 


சயை 


சரணம் 


சாது 


சரவண பவன் 
சரீரம் 
சருவரி 


112 சாடு 
45 சாத்தன் 
48 சாத்தா 
94 சாதகம் 
188 சாதரூபி 
31 சாதலேதா 
186 
91 சாந்தன் 
204 சாபம் 
74 சாம்பவி 
21 சாமன் 
42 சாமி 
99 சாமுண்டி 
62 சாயம் 
188 சாரங்கபாணி 
55 சார்ந்தோர் 
61 சார்பில்லோர் 


சரை 


சலசரம் 
சலசலோசனன் 


40 

69 
12 , 31 , 163 

46 
92 


சலசை 


சலதரம் 
சலம் 


19 


சலனம் 


15A 


சலனன் 


103 


சலிலம் 


152 


118 சார்பிலார் 


சவ்விய சாசி 
சவம் 


105 , 138 


187 சாரணர் 


521 . 


* -66 


30 
199 


சாரதி 
சாந்தி 
சாரிகை 
சாருகன் 
சாலகடங்கடர் 
சாலர் 


109 

சிம்புளானோன் 
138 சிமிலி 
56 சிரம் 
145 சிரவணம் 
52 சிரேட்டிகள் 
173 சிரோந்தம் 
87 சிரை 
140 சிலதன் 
53 சிலதி 
108 சிலம்பன் 


199 

84 
126 
202 


சாலி 


204 


சாலினி 


143 


143 


32 


சாவு 
சான்றவர் 
சான்றோன் 


63 சிலம்பன் 


167 


சானவி 


191 


83 


சானு 


13 


40 , 46 


129 


சிக்கம் 


129 


44 


சிகண்டிசன் 
சிகரம் 
சிகழிகை 


154 


182 


155 


41 சிலீ முகம் 
188 சிலை 

சிவக திக்கிறை 
சிவை 

சிற்பர் 
199 சிற்பியர் 
70 சிறப்பில்லாதாள் 
199 சிறந்தோர் 

201 சிறார் 
57 , 71 சிறிய சிந்தையர் 

195 சிறுகால் 
199. 200 சிறுபுறம் 

124 சிறுமி 

33 சிறுவரை 
11 , 35 சிறுவன் 

57 சிறுவி 
144 , 156 சிறுவிதி 

98 சினந்தவிர்த்தோன் 
61 , 144 சினன் 

69 சினீவாலி 


57 


சிகுவை 
சிகை 


193 


சிசுபாலன் 


157 


89 


181 


182 


சித்தசன் 
சித்தன் 
சித்திரபானு 
சிதடன் 
சிதர் 
சிந்து 
சிந்தைகூரியன் 


30 


25 


9 , 25 

93 


522 


சினேந்திரன் 


9 சுதை 


சீ 


182 
49 , 157 
12 , 24 

116 
41 


சுந்தரி 
சுயம்பு 

சுயோதனன் 
97 , 98 சுரநதி 
62 , 99 சுரர் 

19 சுரிகுழல் 
42 சுரியல் 


சீகரம் 


50 


12 சுவர்க்கம் 


சீதம் 
சீதரன் 
சீதேவி 
சீபதி 
சீமங்கிலி 
சீமான் 
சீமூதம் 
சீர் 
சீர்கேடி 
சீவகர் 


133 சுவல் 
12 சுவாமி 


157 
200 
191 
193 
110 
59 
60 
195 


99 சுவாலை 
73 சுவாகாதேவி 
44 சுவுகம் 

104 சுவேதவாகனன் 
70 , 206 - நாக்கு 


சீவன் 


சுவை 


118 
206 
82 
74 


61 


சுளகு 


சீவனம் 
சீவனீயம் 


62 சுறா 


சுனாசீரன் 


28 


சூ 


சுக்கிரன் 


70 


சுக்கு 


சுக்கை 
சுங்கன் 


191 
135 

138 
45 , 51 

32 


சுசி 


சுடர் 


85 சூசுகம் 
87 சூதர் 
70 சூதன் 

57 சூர் 
58 , 60 , 63 சூர்ப்பகைவன் 

15 சூர்மகள் 
199 சூரன் 
190 சூரி 
181 சூரியன் 
67 சூலபாணியன் 


47 


சுடலையாடி 


63 


கடிகை 
சுணங்கு 
சுதன் 


41 , 46 , 109 

120 


15 


சுதாகரன் 


523. 


121 


சூலம் 


152 


சூலி 
சூலி 


86 செழியன் 
46 செற்றார் 
49 செறுநர் 
122 சென்னி 
165 சென்னியர் 
56 


152 
75 , 120 , 199 

135 


சூழ்வோர் 


சூளை 


சூறை 


181 


சே 


சூனு 


செ சே 

72 
சேக்கை 

72 , 204 
செக்கர்வானிறத்தான் 30 . சேட்டன் 

178 
செங்கதிர் நாள் 

80 சேட்டை 

44 , 82 , 83 , 177 

142 
செங்கதிரோன் 

63 சேடர் 
செங்கை 77 சேடன் 

143 
செங்கோற்கடவுள் 38 சேடி 

143 
செட்டி 31 சேதனன் 

206 

32 
126 சேந்தன் 
செட்டியார் 
செண்டாயு தன் 

36 சேய் 

31 , 68 , 181 
செந்தீவண்ணன் 68 சேர்ந்தார் 

153 

58 
செந்தீவளர்ப்பவர் 106 சேர்ந்தார்க்கொல்லி 

119 
35 சேரலன் 
செந்தொடைக்குரிய கோமான் 
செம்பியன் 120 , 124 சேரார் 

152 , 
செம்மல் 110 , 111 , 181 சேனாபதி 

123 
செம்மார் 

134 சேனை 

183 
செம்மை 

71 
செய்யாள் 

42 
செய்யோன் 

12 
செல் 99 , 100 சைனன் 

25 
செல்வன் 

25 
செவ்வி 

88 
செவ்வேள் 

32 
செவி 

195 
செவிலி 177. சொன்னகாரர் 

130 


சை 


சொ 


தகனன் 
தகுதியோர் 


57 
108 
177 


சோகு 


81 


சோணை 
சோதி 
சோமன் 
சோரர் 


100 
183 


72 


சோறு 


66 


சோனை 


25 


194 
177 


16 


53 தங்கை 

84 தச்சன் 
11 , 17 , 64 தடித்து 
37 , 66 தண்டம் 
150 தண்டு 
75 தண்ணவன் 
97 ததாக தன் 

தந்தம் 
தந்தை 

தந்தியீருரியோன் 
136 தந்திரம் 
104 தபதி 
71 தபதியர் 

தபனன் 
தம்மில்லம் 

திம்முன் 
178 தமம் 
64 தரணி 

35 தராசு 
16 , 43 தரியலர் 


சௌண்டிகர் 
சௌமியர் 
சௌரி 


183 
130 


129 


63 


2011 

178 
71 , 91 

63 


ஞா தியர் 
ஞாயிறு 
ஞாளியூர்தி 
ஞானமூர்த்தி 
ஞானி 


75 


24 தருமத்தின் செல்வி 

தருமராசன் 
தருமன் 
தருமனாள் 


152 

40 
13 , 25 

38 


கூ 


75 


ஞெகிழி 
ஞெண்டு 
ஞெலிகோல் 


58 தலைவன் 
72 தவ்வை 
60 தவன் 

தழல் 


113 , 179 

177 

179 
58 , 83 

183 

98 
200 


தளம் 
தளி 


தகனம் 


194 தளை 


525 . 


188 
82 


தனஞ்சயன் 
தனஞ்செயன் 
தனதன் 


51 


58 தாள் 
118 தாளி 
37 தானவர் 
191 தானவன் 
181 தானை 
182 
186 


தனம் 


67 
183 


தனயன் 
தனயை 


தனு 


104 


11 


தாக்கணங்கு 


ணாள் 


77 


66,93 


தாசர் 
தாசி 


34 


197 


190 
93 


51 


தாடி 
தாணு 
தாதை 
தாதை தன் தாதை 
தாபதர் 
தாமோதரன் 
தாய் 
தாயத்தார் 


91 


173 


149 


திகம்பரர் 

திகம்பரன் 
42 திங்கண 
142 திங்கள் 
75 திங்கள் வெண்குடையோன் 
195 திட்டி 
17 திதலை 
177 திதி 

176 திதியின்மைந்தர் 
103 , 105 திமிரம் 

20 திமிலர் 
F77 தியாகி 
178 திரள் 
184 திரிபதகை 
46 திருக்கு 
31 திருட்டி 
87 திருதராட்டிரன் தன் செல்வன் 
180 திருமகள்மைந்தன் 

99 திருமறுமார்பன் 
195 , 197 திவசம் 

195 திவலை 
60 திவா 
186 திவாகரன் 
75 திறலோன் 


112 


41 


தார் 


197 


197 


தாரகற்செற்றதையல் 
தாரகற்செற்றோன் 
தாரகை 
தாரம் 
தாராதாரம் 


116 


33 


13 


தாரை 


90 
97 , 98 

90 


தாலு 
தாவம் 
தாவரம் 
தாழி 


64 


151 


H 


526 


தினகன் 
தினம் 


54 துவட்டா 
90 துவட்டா நாள் 


129 
81 
91 


தீ 


துவாந்தம் 
துளாய்மௌலி 


20 


துளி 


97 


103 
174 


தீக்குணர் 
தீத்திரள் 
தீபம் 
தீம்பர் 
தீயோர் 
தீர்த்தம் 
தீர்த்தர் 
தீர்த்தன் 
தீவிகை 
தீவிரம் 
தீனன் 


57 துறவர் 
155 துறைவன் 

59 
60 , 81 

155 
155 - தூக்கு 
62 தூசர் 
50 தூசி 
12 
60 தூதுவன் 

65 தூபம் 
149 , 150 தூமம் 


தூசு 


73 
133 
184 
81 
69 
60 
60 

103 
97 , 98 

97 


தூயவர் 
தூவல் 
தூறல் 


101 


166 


தெ 


51 
10 


துகினம் 
துட்டை 
துடி 
துண்டம் 
துணங்கறல் 
துணைவன் 
துத்தி 
துந்துமாரி 
துர்க்கை 
துரோணம் 


32 


114 


87 
194 , 196 தெய்வதம் 

91 தெய்வம் 
143 , 179 தெய்வயானைகாந்தன் 

190 - தெய்வவிர தன் 
124 தெய்விமந்திரி 
79 தெரிவை 
74 தெவ்வர் 
73 தெறுக்கால் 
136 தென்கால் 


70 
157 , 159 

152 


துலை 
துவசர் 


73 
57 


527 . 


தென்கீழ்த்திசையிறை 
தென்றற்றேரினன் 
தென்றி 
தென்றிசைக்கோன் 
தென்னவன் 


38 தொழு 


தே . 


தோ 


62 


தே 
தேகம் 
தேசிகன் 
தேட்கடை 
தேயு 
தேர் 
தேர்ச்சித்துணைவர் 
தேர்ப்பாகன் 
தேரர் 
தேரார் 
தேவகிமைந்தன் 
தேவராளன் 
தேவன் 
தேவி 
தேள் 
தேனர் 


58 தொடர்ந்தார் 

153 
34 தொண்டு 

142 
57 தொத்து 

142 

86 
121 தொழுகுலத்தோர்: 

106 
தொழுத்தை 

166 
தொழும்பு 

142 
தொழுவர் 

172 
51 தொறு 

142 
186 தொறுவர் 

170 
108 தொறுவி 

171 
83 
58 
76 தோயம் 
122 தோணி 

86 
69 தோள் 

192 
104 தோன்றல் 

110 , 171,181 
155 
21 

தள 
140 
g தௌவை 

44 
40 , 46 
73 , 82 
150 

16 
நக்கன் 

148 ) 
நகிலம் 

191 
51 நங்கை 
157 நட்டோர் 

154 
நட்பு 

154 
நடு 

189 
நடுநாள் 

81 
200 நடுப்பகல் 

89 


நக்கம் 


தை 


தைத்தியர் 
தையல் 


158 


தொ 


தொங்கல் 


528 


நா 


143 நா 


154 நாகர்க்குநாதன் 
90 நாசி 
19 நாட்டம் 

181 நாடகர் 
16 , 136 நாடர் 

116 நாடி 
94 நாதன் 
54 நாபி 
144 நாய்கர் 

16 நாயகன் 
158 நாயகி 


நடுவன் 

38 
நண்டு 

72 
நண்பன் 
நண்பு 
நத்தம் 
நந்தகோபன்மகன் 
நந்தனன் 
நந்தி 
நந்தியாவர்த்தத்தாமன் 
நந்தை 
நபம் 
நபுஞ்சகன் 
நம்பன் 
நம்பி 
நமன் 

38 நாரசிங்கன் 
நயந்தார் 

153 

நாரணன் 
நயனம் 

197 நாரணி 
நரபதி 
நரர் 
நரிப்புறம் 
நல்கூர்ந்தோன் 

150 நாவிதன் 
நல்லவர் 
நல்லாள் 
நல்லோர் 

108 - மூக்கு 
நவ்வி 

80 நான்மருப்பியானையூர்தி 
நவிர் 

200 நான்முகன் 
நவிரம் 

199 
நள்ளார் 

152 

நி 
நள்ளி 

72 , 125 , 154 
நள்ளுநர் 

153 நிகலம் 
நளன் 

124 நிச்சிந்தன் 
நறை 

59 நிசாசரர் 


195 

27 
196 
197 
138 
138 

204 
12 , 111 

190 
126 
179 
180 
21 
22 
48 

61 
40 , 137 

86 
76 , 79 

86 
206 


113 நாரம் 
185 நாரி 
77 நாவாய் 


153 நாழி 
157 நாற்றம் 


27 
24 


193 

9 
51 , 52 


529 


க -67 


15 


71 
18 


49 


16 


நிசாசரன் 
நிசாதன் 
நிசாபதி 
நிசி 
நிடலம் 
நித்தன் 
நிதம்பம் 
நிரஞ்சனன் 
நிரம்பரன் 
நிராயுதன் 
நிருத்தமாது 
நிருத்தர் 
நிருதர் 
நிருதி 
நிருபன் 
நிருமலன் 
நிலமகன் 
நிலவு 
நிறுப்பான் 
நீறை 
நின்மலன் 
நின்னாமன் 


66 நீலகண்டன் 
145 நீலன் 
66 நீலாம்பரன் 
90 நீலி 
188 நீறணிந்தோன் 
11 , 15 
189 
13 
12 நுசுப்பு 
11 நுதல் 
165 நுளைச்சி 
139 நுளையர் 
52 


189 
198 , 198 

173 
173 


124 


106 , 122 


நெ 


113 
13 , 15 நூலோர் 

68 
66 
73 
73 நெஞ்சு 
11 நெடித்தல் 
11 நெடியோன் 

நெய் 
நெருநல் 

நெற்றி 
136 நென்னல் 
155 


191 
88 
22 


81 


நீ 


91 


184 


91 


88 


நே 


நீகான் 
நீசர் 
நீட்டித்தல் 
நீத்தவன் 
நீத்தோர் 
நீர்நாள் 
நீரம் 


12 
103 நேத்திரம் 
84 - நேமி 
61 நேமிநாதன் 


197 
20 


11 


530 


நேரியன் 
நேரிவெற்பன் 


நொ 


நொதுமலாளர் 


நோ 


நோக்கம் 
நோய்முகன் 


பஃறியர் 
பக்கம் 
பகல் 


120 பஞ்சவன் 

121 
120 பஞ்சவர்க்குத் தூதன் 

19 
பஞ்சாயுதன் 

21 
பட்டிகர் 

150 
படர் 

151 
140 படியிடத்தோன் 

21 
படிறர் 

146 
படுவர் 

136 
படுவி 

166 
197 பண்டர் 

135 
71 பண்டி 

76 , 190 
பண்டிதன் 

69 
பண்ணவர் 

50 , 103 , 135 
பண்னவன் 

9 
173 பண்ணை 

112 
93 பண்புரைப்போர் 

142 
64 , 90 பணிக்கன் 

108 
75 பத்தா 

179 
64 பத்திரை 

94 
39 , 49 பத்திரைக்குக்கேள்வன் 

30 
79 பதங்கன் 

63 
12 , 24 , 25 பதம் 

88 , 188 
17 பதாகினி 

183 
41 பதாதி 

147 , 183 
200 , 202 பதி 

110 , 111 , 179 
71 , 144 பதிகன் 

141 
80 பதுமநாபன் 

19 
69 பந்தம் 

154 , 201 
206 பந்தனை 
67 பம் 

87 
15 பயசு 

62 
153 பயந்தாள் 

177 


பகலவன் 


பகலோன் 
பகவதி 
பகவதிநாள் 
பகவன் 
பகவான் 
பகீரதி 
பங்கி 
பங்கு 
பங்குனி 
பச்சை 


182 


பசு 


பசுங்கதிர்த்தே 
பசுபதி 
பகைத்தார் 


531 


பயம் 


118 


பயறு 


152 


154 
134 


191 


85 


62 பற்குணன் 
81 பற்றார் 

165 பற்றினர் 
99 , 191 பறம்பர் 

17 பறம்பு 
15 பறவை 
188 பன்னி 
146 பனந்தாமன் 
173 பனித்தல் 
165 பனிப்பகை 
126 பனுவலாட்டி 
173 


180 


18 
97 


63 


43 


பயனிலாள் 
பயோ தரம் 
பர்க்கன் 
பரசுபாணி 
பாடு 
பரத்தர் 
பரத்தி 
பரத்தை 
பரதர் 
பரதவர் 
பரமசுந்தரி 
பரமன் 
பரமேட்டி 
பரர் 
பரி 
பரிகலம் 
பரிசனம் 
பரிசிலாளன் 
பரிதி 
பரியாளம் 


39 


17 


27 
137 


104 
69 


143 


10 பாகசாதனன் 
152 பாகர் 
75 பாகவதர் 
183 பாகன் 
154 பாங்கன் 
149 பாங்கி 
63 பாசகர் 
123 பாசத்தன் 

40 பாசம் 
146 , 155 பாசனம் 

18 பாசுபதர் 


143 
138 


38 


பரை 


53 


பல்லவர் 


154 


பலபத்திரன் 


104 


183 பாடி 


183 


பலம் 
பலிதம் 


16 


பவ்வம் 


115 


பவன் 


204 பாண்டரங்கன் 
94 பாண்டுமைந்தன் 

17 பாணி 
55 , 89 பாணித்தல் 

40 பாதம் 
70 , பாம்பு - 


61 , 88 , 102 

88 


பவனம் 
பவானி 


188 


பளிங்கு 


78 


5326 


பார்க்கவன் 
பார்ப்பதி 
பார்ப்பார் 
பார்த்தன் 
பார்த்திவன் 


பார்வை 


பாரத்துவாசன் 
பாரதர் 
பாரதி 
பாராயணர் 
पापी 


22 


பாரிடம் 


பாலம் 


பாலர் 
பாலிகை 


பாலை 


70 பித்தை 

200 
40 பிதா 

12 , 23 , 175 
{ 07 பிதாமகன் 

23 , 176 
118 பிரதிலோமன் 

161 
13 பிரபஞ்சனன் 

55 
197 பிரமசாரி 

114 
107 பிரமன்மாற்கரியோன் 

17 
114 பிரமனாள் 

76 
43 பிரமனைப்பெற்ற தாதை 

141 பிரஈமி 
125 180 பிரான் 

111 
53 பிரியை 

157 
198 பிருகுடி 

198 
170 பிரேதம் 

53 , 187 
194 பிழியர் 

136 
77 பிள்ளை 

35 , 181 
48 பிற்கொழுங்கால் 

86 
58 , 60 பிற்றை 

91 
169 பிறங்கடை 

181 
63 பிறை 

66 
138 பின் 

178 

95 
62 பின் பனி 
64 பின்றை 

91 
பின்னகம் 

201 
பின்னல் 
பின்னவர் 

127 

22 
53 பின்னைகேள்வன் 
52 பினாகபாணி 
17 
128 
78 
157 பீதன் 


பாலைக்கிழத்தி 
பாவகன் 
பாவமூர்த்திகள் 
பாற்கரன் 
பானசிகர் 
பானீயம் 


பானு 


பிசாசம் 


பிசிதவூணர் 
பிஞ்ஞகன் 
பிடகர் 


பிண்டி 
பிணா 


533 


பீதாம்பரன் 


21 புருகூதன் 
145 , 198 புருடவாகனன் 


28 
37 


புரூரம் 


198 


28 


122 


150 


82 


72 - 


155 


153 


92 


50 , 109 
10 , 27 , 32,69 


60 


120 


135 


45 


ட் , ரோகிதன் 

புரோசர் 
70 புரையோர் 
198 புல் 
54 , 61 புல்லம் 

36 புல்லர் 
37 புல்லுநர் 
10 புலரி 
26 புலவர் 
26 புலவன் 
186 புலிங்கம் 
10 புலியுயர்த்தோன் 
181 புலைஞர் 
182 புலோமசை 
51 புவனம் 
50 புள் 
109 புள்ளுவர் 
181 புற்கலம் 
186 புற்கலன் 
69 புறத்தவன் 
158 புறம் 
193 புனர் தம் 
99 புனல் 
86 புனல் நாடன் 

27 புனல்வேந்தன் 
113 , 149 புனவர் 

14 புனிதம் 
153 புனிதன் 


புகர் 
புகுடி 
புட்கரம் 
புட்கலைமணாளன் 
புட்பகவிமானமுள்ளோன் 
புண்ணியன் 
புண்ணியத்தின் மூர்த்தி 
புண்ணியமுதல்வன் 
புணர்ப்பு 
புத்தன் 
புத்திரன் 
புத்திரி 
புத்தேள் 
புத்தேளிர் 
புதர் 
புதல்வன் 
புதை 
புந்தி 
புமான் 
புயம் 
புயல் 
புரட்டை 
புரந்தரன் 
புரவலன் 
புராந்தகன் 
புரிந்தார் 


61 


85 


155 , 168 


186 


206 


36 


193 


78 


-61 


120 

62 ) 
167 


78 


534 


புனைந்தோர் 


129 


பே 


பூ 


பூகநிழலுற்றவஞ்சி 


பூசுரர் 
பூட்சி 
பூதநாதன் 
பூதம் 
பூதிகம் 
பூப்பகம் 
பூபாலன் 


பேகன் 

125 
பேடி 

144 
39 பேதை 

150 , 156 , 157 , 159 
106 பேயோடாடி 
186 பேராளன் 
14 பேரிளம்பெண் 

159 
75 
186 
190 
113 பைஞ்சீல் 

185 
9 , 26 பைரவி 

45 
42 

பொ 


பூமிசைநடந்தோன் 


பூமின் 


பூரணன் 


10 


பூரணை 
பூரணைகேள்வன் 
பூரியர் 
பூரு 
பூவாளி 


பெய 


பெட்டார் 
பெண்டகன் 


94 
36 பொதியவெற்பன் 

121 
155 பொதுவர் 

170 
198 பொதுவி 

171 
33 பொய்தல் 

112 
பொருட்பெண்டு 

165 
பொருந்தர் 

133 
பொருநர் 

139 
153 பொருநன் 

113 , 123 
144 பொருள் 

181 
157 பொருளின் செல்வி 

42 
82 பொருனை ஆற்றோன் 

119 
159 பொல்லர் 

134 
86 பொழுது 
133 பொறி 

42 , 190 , 204 , 205 
113 பொறையன் 

115 
165 பொறையிலர் 

169 


பெண்டு 


பெண்ணை 
பெதும்பை 
பெருநாள் 
பெருமஞ்சிகன் 
பெருமாள் 
பெறுவகொள்வாள் 


535 


பொன் 
பொன்செய்யுங்கொல்லர் 
பொன்செய்யும் புலவர் 
பொன்வினைமாக்கள் 
பொன்னித்துறைவன் 
பொன்னெயிற்கோன் 


போ 


9 , 23 


போகி 
போகில் 
போதன் 
போந்தின் தாரோன் 
போந்தை 
போர் 
போழ்து 


42 , 70 மகிழ்நன் 

172 
130 மங்கலன் 

68 
131 மங்கில் 

54 
130 மங்குல் 

99 
120 மங்கை 

159 
10 மங்கையோர்பாகன் 

14 
மஞ்சு 

9.9 
மஞ்ஞையூர் தி 

32 
மட்டை 

18.7 
27 மட்பகைவன் 

128 
190 மடங்கல் 

38 , 59 , 96 , 100 
மடங்கற்கொடியோன் 

117 
119 LD Line--ந்தை 

157 , 159 
82 LOLO 

156 
85 மண்ணீட்டாளர் 

131 
88 மண்ணை 

53 , 156 
மண்ணோர் 

185 
மண்மகள் புதல்வர் 

127 
மணமகன் 

179 
104 மணவாளன் 

179 
68 மணிகுயிற்றுநர் 

131 
114 மத்தகம் 

198 , 199 
மத்திமம் 

189 
மத்தியானம் 

89 
மதங்கர் 
185 மதங்கி 

166 
157 மதலை 

181 
182 மதன் 

33 
158 மதனைவென்றோன் 

10 
182 மதி 

67 , 77 , 93 
14 மதிமகன் 

69 
48 மதுபதி 

47 


பௌ 


பௌத்தர் 
பெளமன் 
பௌரவர் 


H 


135 


மக்கள் 


மகடூஉ 


மகள் 


மகன் 


மகார் 


மகேச்சுரன் 
மகிடற்செற்றாள் 


536 


38 


38 
151 , 168 , 169 

72 
107 
17 


24 


மந்தன் 

71 , 148 மறல் 
மந்தாகினி 

41 மறலி 
மத்திரர் 

122 மறவர் 
மந்திரி 

317 

மறி 
மயல் 

53 மறைக்கொடியோன் 
மயன் 

130 மறைமுதலி 
மயிலை 

74 மறையவன் 
மரக்கால் 

81 மன்பதை 
மரகதவல்லி 

39 மன்பொதுத்தந்தை 
மரகதன் 

37 மன்மதன் 
மரவினையாளன் 

130 மன்னர்பின்னர் 
மராட்டம் 

201 , 202 மன்னன் 
மருங்கு 

189 மன்னார் 
மருத்து 

55 மருவலர் 
மருத்துவ நாள் 

75 மனுடர் 
மருத்துவன் 

28 மனுவர் 
மருத நிலத்துவேந்தன் 

27 
மருமம் 

191 மனையாட்டி 
மருமான் 

181 மனோசன் 
மலயன் 

125 மனோபவன் 
மலயமான் 

119 மனோபு 
மலரோன் 

23 
மலைமடந்தை 

40 
மலையக்கால் 

57 
மலையன் 

167 

62 , 99 மாக்கள் 
மழைக்கோள் 

70 மாகம் 
மழையலர் 

61 மாகுலர் 
மள்ளர் 

167 , 172 , 151 மாசாத்தன் 
மள்ளன் 

151 மாசி 
மற்சம் 

74 மாசேனன் 
மறத்தி 

168 மாணாக்கன் 


185 
23 
33 

126 
86,111,113 

152 
152 
185 
130 
180 
180 
34 
34 
34 


மனை 


மா 


42 , 73 

185 


மழை 


54 


169 


36 


79 


9 


108 


* -68 


90 


137 


104 


77 


152 


121 


74 
24 


மாதா 


மாது 


34 
77 
185 


17 


157 
185 


மி 


மாணார் 

152 மாலை 
மாத்திரை 

89 மாவலர் 
மாதங்கர் 

135 மாவிர தியர் 
மாதங்கி 

46 மாழ்கு 
மாதரி 

46 மாற்றலர் 
மாதவர் 

103 மாறன் 
மாதவன் 

19 மான் 
40 மான் மகன் 
157 

மான்மைந்தன் 
மாதுலன் 

178 மான்றலை 
மாதேவன் 

15 மானவிர் 
மாந்தர் 

185 மானிடமேந்தி 
மாமாத்திரர் 

128 மானினி 
மாமுனி 

11 

மானுடர் 
மாயவன் 

47 
மாயன் 

19 
மாயாதேவிசுதன் 

26 

47 மிக்கோர் 
மாயோள் 

157 மிடியன் 
மாயோனாள் 

84 மிண்டன் 
மாயோன்மருகன் 

31 மித்திர நாள் 
மார்கழி 

77 மித்திரர் 
மார்த்தாண்டன் 

63 மித்திரன் 
மாரன் 

33 மிலேச்சர் 
மாரி 

41 , 61 , 97 , 99 மிலைச்சர் 
மாருதம் 

55 மின்னல் 
மாருதி 

117 
மால் 12 , 20 , 55 , 69 , 99 , 120 
மாலினி 

46 
மாலினுக்கிளையாள் 

49 
மாலுந்திவந்தோன் 

23 மீகான 
மாலுமி 

136 மீளி 


மாயை 


108 


150 


151 


82 


153 
63 


132 


132 
100 


54 


136. 
151 , 168 


538 


மீன் 

74 , 81 முதுவேனில் 
மீன்கொடியுயர்த்த தோன்றல் 33 முப்புரிநூல்மார்பன் 
மீனவன் 

121 மும்மீன் 

முயலின் கூடு 
மு 

முரசக்கொடியோன் 


முரசு 


முக்கண்ணன் 
முக்கண்ணி 
முக்குடைச்செல்வன் 
முக்குற்றமில்லான் 
முக்கூட்டு 
முக்கோல் 
முகடி 
முகில் 
முகுந்தன் 
முச்சி 
முசலி 


16 , 29 , 30 முராரி 

46 முருடர் 
11 முல்லையர் 
26 முழந்து 
75 முழுமகன் 
84 முளரி 
44 முளை 
99 முற்குளம் 
22 முற்கொழுங்கால் 
201 முற்றில் 
18 முறம் 
155 முறுவல் 
155 முறையிலார் 
203 முன்பனி 
71 முன்னவன் 
199 முன்னோர் 
35 முன்னோன் 

20 முனீந்திரன் 
198 , 199 முனைவர் 

194 முனைவன் 


95 
106 
77 
67 
115 
86 
20 
169 
170 
188 
156 

58 
181 
84 
86 
82 
82 
195 
155 
95 


முசுடர் 


முசுண்டர் 
முட்டு 
முடவன் 
முடி 
முடுவற்படையோன் 
முண்டகாசனைகேள்வன் 
முண்டம் 
முத்தம் 
முத்தன் 
முதல்வி 
முதலில் வருஞ்சனி 
முதனாள் 
முதுமகன் 
முதுவர் 


178 

122 
11 , 14 , 29 

25 
103 

9 


11 , 35 

163 


மூ 


79 
75 மூகை : 

71 மூங்கை 
122 , 141 மூடன் 


144 
144 


156 


539 


29 மேனி 


187 


109 


41 


பை 


மூத்தோன் 
மூத்தோர் 
மூதணங்கு 
மூதாதை 
மூதிரை 
மூர்க்கர் 
மூர்த்தம் 


176 
77 


மை 


72 , 99 

185 


155 மைந்தர் 
186 , 199 மைந்தன் 

195. மைம்மை 
72 


158, 181 

164 


மூரல் 


மூரி 
மூவுலகுணர்ந்தமூர்த்தி 


9 


ழொ 


மெ 


மொய்ம்பு 


193 


மோ 


129 


மெய் 

186 
மெய்மைவிர தமாக்கொள்வோன் 115 
மெய்யர் 

103 , 106 மோகர் 
மெய்யன் 

181. மோகன் 
மெல்லம்புலம்பன் 

174 மோடி 

மோடு 
மே 

மோய் 


34 
41 
1:90 


177 


38 
129 , 132 : 


மேக்கு 

98 
மேகவாசனன் 

27 
மேதாவியர் 

108 யமன் 
மேதிச்சென்னிமிதித்தமெல்லியல் 49. யவனர் 
மேதினிபடைத்தோன் 

28 
மேதை 

69 
மேதையர் 

109 
மேலோர் 

50 , 108 யாக்கை 
மேழியர் 

127 யாசகன் 
மேற்குலர் 

10 யாடு 
மேற்கோள் 

1 யாமம் 


186 


149. 


90), 92 


546 


யாமளை 


204 
57 
85 


119 
152 


46 வசி 
யாமினி 

9 
பயாய் 

177 வசுக்கணாள் 
யாழ் 

72 , 74 , 75 வஞ்சப்பெண் 
யாழ்வல்லோர் 

52 வஞ்சிவேந்தன் 
யாளி 

73 வட்கார் 
யானைமுகவனுக்கிளையோன் -30 வட்டம் 

வடந்தை 
w 

வடமீன் 

வடவாமுகம் 
( யுகாதி 

13 
யு திட்டிரன் 

115. வடிவம் 
யுவதி 

166. வடு 

வடுகன் 
யூ 

வடுகன்றாய் 

வருகி 
183 , 184 வண்டர் 

18.7 வண்டன் 


101 
56 
87 
59 
59 
187 
204 
35 


வட வை 


41 


41 
148 


யூகம் 
யூபம் 


151 


வண்டு 


யோ 


வண்ணங்கள் 


78 
164 
116 
126 
194 
194 


யோகர் 
யோகி 


யோகினி 


ஓ 


வணங்காமுடியினன் 
103 , 104 வணிகர் 
13 , 17. 36 வத்திரம் 

47 

வதனம் 
வதிர் 
வதுவர் 

வந்தி 
GB , 124 வந்திகள் 

15. வந்தித்து நிற்போர் 
55- வம்பலர் 

27. வயர் 
33 , 57 வயவன் 


வக்கிரன் 


137 
164 
148 

135 
140 , 141 

62 


வங்கர். 


வாங்கூழ் 


வச்சிரயாணி 
வசந்தன் 


K50 

168 
58 , 107 

169 
61 


21 


15: 7 


வ 


43 
183 


179 வாகு 


193 


வயிரியர் 

139 வறியன் 
வரதன் 

13 வன்கண்பிணா 
வரநதி 

41 வன்னி 
வரன் 

9 , 17 , 23 , 25 வனசரர் 
வருடம் 

97. 

வனம் 
வருடை 

72 வனமாலி 
கருணம் 

6.1 வனிதை 
வருணனாள் 

85 
வரை 

204 
வரைபகவெறிந்தோன் 

31 
வரைவின் மாது 

165 வாக்காள் 
வல்லணங்கு 

46. வாகினி 
வல்லவன் 
வல்லவை 

180 வாசவன் 
வல்லார் 

147 
வல்லாரை 

83 வாசுதேவன் 
வல்லுநன் 

147 

வாடை 
வல்லை 

89 வாணி 
வலவன் 

21, 138 வாணிகன் 
வலவை 

47 , 147 வாணிகேள்வன் 
வலாரி 

28 வாதம் 
வழி 

181 வாதுவர் 
வழியுரைப்போர் 

142 வாமதேவன் 
வழுதி 

121 வாமம் 
வள்ளிமண்வாளன் 

32 வாமன் 
வள்ளியோன் 

149 வாமனம் 
வள்ளுவன் 

123 வாமனன் 
வளமையர் 

127 வாய்க்கால் 
வளவன் 

120 வாயிலோர் 


வாசி 


27 
75 

19 
55 , 56 

43 
73 
24 


55 


137 


14 


189 
9 , 26 

144 


19 


79 . 


139 


வளி 


55 வாயு 


55 


117 


வளைபோழ்நர் 
வற்சரம் 


134 வாயுமைந்தன் 
96 வார் 


61 


542 


வாரி 
வாலுவர் 
வாழ்க்கைத்துணை 
வாள்கைக்கொண்டாள் 
வாளுழவர் 
வான் 


வானம் 


வானவரம்பன் 


27 
142 

35 
100 
52 

164 
12 , 23 

24 
67 

48 
80 , 25 

106 


வானி 


விதாதா 


வானோர் 
வானோர்கோமான் 
வானோர் முதல்வன் 


வி 


விகர்த்தனன் 
விகலை 
விச்சுவ நாள் 
விசயம் 
விசயன் 
விசயை 
விசாகன் 
விசும்பு 
விடர் 


61 விண்ணோர் 
138 விண்மணி 
180 விண்முழுதாளி 
49 வித்தகர் 
151 வித்தகன் 
54 வித்தித்து 
97 வித்தியாதரர் 
119 விதவை 
183 
50 விதி 
28 விது 
24 வித்தை 

விநாயகன் 
விப்புரர் 

விபாவரி 
64 விபுதர் 
87 விமலன் 
84 விமலை 
165 விமானம் 
118 வியந்தரம் 
48 வியவன் 

32 வியோமம் 
54 , 99 விராகன் 

146 விராடன் 
168 விராத்தியன் 
92 விரிச்சிகன் 
72 விரிஞ்சன் 
99 விருத்தம் 
54 விருத்தி 
20 விருத்தை 
10 விருந்தோர் 
100 விரோசனன் 


50 
10 
-48 
76 

53 
141 , 151 

54 


9 


விடலை 


124 
162 
65 


விடியல் 


விடை 


24 


விண் 


180 


விண்டலம் 


142 


விண்டு 


165 


விண்ணவன் 


141 


விண்ணேறு 


1543 


வே 


வில்லவன் 119 வெள்ளை 

18 
வில்லி 30 , 34 வெள்ளைமெய்யாள் 

43 
விலைமகள் 165. வெள்ளையானை யூர்தி 

38 
விலோசனம் 197 வெளி 

54 
விலோதம் 201 , 202 வெற்பன் 

167 

48 
விழவு 

72 வெற்றி 
விழி 

53 
197 பெறி 

155 
153 வெறியிலார் 
விழைந்தார் 
விளக்கு 81 வெறுநுகம் 

81 
விளிம்பு 197 வென் 

193 
109 வென்றோன் 
விற்பன்னர் 

9 
விறலி 

f66 
விறலோன் 

13 , 151 
வின்னூலாளன் 

107 
வினைஞர் 126 , 127 , 172 வேட்கோவன் 

128 
வினையுரைப்போர் 142 வேட்டார் 

153. 
வேட்டுவன் 

79 
வேட்டோன் 

179 
வேடர் 

169 
வீபற்சு 18. வேணி 

54 , 203 
வீதசோகன் 10 வேதபாரகர் 

106 
வீரச்செல்வி 48 வேதன் 

70 
வீரன் 10 , 51 வேதா 

23 
រ៉េ ត 46. வேதாந்தன் 

12 
வீழ்க்கை 81 வேதாளம் 

53 
வேதாளி 

46 
வெ 
வேதியர் 

106 .. 
வெடி 

59 , 100 வேந்தன் 27 , 65 , 67 , 70 , 113 
வெண்சலசமுற்றாள் 43 வேம்பின் தாரோன் 

121 
வெய்யோன் 4 வேயர் 

138 
வெரிந் 

199 வேலினுக்கிறை 


வீ 


வேதி 


544 


வேலை 


88 


வை 


20 


வேலையிற்றுயின்றோன் 
வேழம்பர் 


139 வைசல் 


90 


82 


வேள் 


20 


வேள்வி 


31 , 34 வைகாசி 

79 வைகுந்தநாதன் 
27 வைகையாள் துறைவன் 
106 வைச்சிரவணன் 


121 


வேள்விக்குவேந்தன் 
வேள்வியாளர் 


37 


76 


வேள்வியாளன் 


149 வையம் 


38 


வேளாளர் 


127 வைச்சுதன் 
149 


வேளாளன் 


வேளிர் 


122 


வேனிலாளி 


33 


சு - 68- a 


சூடாமணியின் பெயர்ப்பாடல்கள் அல்லாமல் பிற ( சிறப்புப் பாயிரம் 
தொகுதிகளின் வாழ்த்து , கடைக்காப்பு , இடைப்பாடல் ) 

பாடல்களில் உள்ள சொற்களின் அகர நிரல் 


சொன் 


செய்யுள் எண் 


175 


8 


6 


2 , 102 - 

3 , 6 
207 


செய்யுள் எண் 

சொல் 
இப்பால் 

இயம்பிடார் 
5 இயல் 
3 இயன்ற 
2 

இரண்டும் 
175 இருப்பான் 
6 இருந்த 
3 இருந்து 
5 இருப்பதோடு 
3 இலங்கு 
102 இலா 

8 இவை 
102 இனிது 
1 இனியவை 


8 


அகம் 
அங்கு 
அசோகின் 
அணியினில் 
அத்தாணி 
அது . 
அநேக கோடி 
அலகு இல 
அவிழ்த்து , 
அவை 
அளிகள் 
அன்றே 


1 


207 
102 
102 

3 

1 
101 


4 , 101 


ஆகும் 
ஆடுஉ 


101 
207 


ஆறு 


4 


இகபரம் 
இங்கு 
இசை 
இசைத்தான் 
இடம் 
இந்நிலம் 


ஈட்டம் 
175 ஈரைந்து 
6 

உணர்ந்தோன் 
6 உதயம் 
3 

உரை 
6 உரைத்த 
101 

உரைத்தனன் 
7 உரைத்தாம் 
1 உவமையின் 


5 
3 
7 

8 
175 
175 


546 


சொல் 


செய்யுள் எண் 


சொல் 


செய்யுள் எண் 


உள 


8 


கோ 


உற்ற 


உறு 


102 

2 


எங்கள் 


175 


175 
6 கஞ்சப் பொகுட்டு 

கண தரர் 
6 கணிதம்மின் 
8 கமலவூர்தி 

2 கருதிய 
4 , 5 , 162 - கருப்பொருள் 

5 கவிமணிமாலை 


எண்ணி 


8 


5 


எம்மடிகள் 
எல்லாம் 
எழ 


175 

5 
3 


எளிதல 


3 கற்க 


8 


என்பது 
என்று 
என்ன 


175 


3 காட்டி 
5 காயத்தின் 


175 


என 


2 


எனும் 


5 , 6 குணபத்திரன் 


6 , 8 , 101 207 

207 


8 


ஏத்தி 
ஏமம் 


102 குற்றம் 
2 


கூட்டம் 


T 


ஐந்திணை 


125 


கேட்ப 


6 


1 


102 கேண்மின் 


ஒதுங்கு 


2 கோடி 


8 


ஒரு 
ஒருங்கு 
ஒருசொற்பல்பொருள் 
ஒருதாய் 


7 


- சோ 


4 
7.- சார்பு நூல் 
5 சாற்றிய 


ஒலி 


2 


175 


ஒன்று 


ஓர்ந்திட்டு 


8 சிறப்பான 


547 


செர்ல் 


செய்யுள் எண் 


செய்யுள் எண் 

சொல் 
8 ஞானமூர்த்தி 


சீர் 


4 


சூடாமணி 


சூடி 
சூழ்ந்து 


1 

த - தோ 
5 
3 தணிவில் 

தந்த 
6 தந்து 
3 தருநெறி 
3 தரையில் 
207 தழைத்த 
5 தன்னில் 

8 
101 , 207 தாம் 

7 தாள் 
7 திகிரி 
102 திருப்புகழ்புராணம் 

திருந்திய 
6 திவாகரம் 
3 திவாகரர் 


175 
207 

5 
207 

4 
207 
1 , 7 , 8 


செசம் 
செங்கதிர் 
செய்தார் 
செய்தான் 
செய் து 
செய்தோன் 
செய்யுள் 
செயல் 
செயும் 
செவ்வழி 


2 
8,101 

6 


8 


8 


சேர்த்தி 


7 


சோ 


3 


சொல்ல 


2 


சொல்லொடு 


7 


2 , 6 துவம் 

4 தேவர் 

1 தேவரீட்டம் 
102 , 175 தேன் 


101 


சொல்வன் 
சொல்வாம் 


102 


சோதிடம் 


4 


102 


2 


ஞா 


தொகுதி 
தோம் 
தோற்றமாக 
8 தோன்றும் 


175 


ஞானம் 


3 


548 


செய்யுள் எண் 


8 
8 
4 
5 


7 


7 


7 


4 


6 


சொல் செய்யுள் எண் 

சொல் 
ந - நோ 

பணிந்த 

பரந்த 
நகைத்து 

102 பரமன் 
நல்லறிவாளன் 

4 பரிதி 
நல்லோர் 

8 பல்பெயர்க்கூட்டம் 
நவிற்றி 

102 பல்பொருள் 
நறுங்குன்றை 

4 , 207 பல்பொருளினோடும் 
நன்மணி 

1 பல்லுயிர்க்கு 

பளிங்குமாடம் 
நாவினால் 

102 
நான்முகக்கடவுள் 

102 பாடாநின்ற 

பாண்டியனே 
நிகண்டு 

1 பாதம் 
நிழற்ற 

1 பாவால் 

பாற்பட்ட 
நீதி 
நீதி 
நூல் 

9 பிங்கலந்தை 
நீழல் 

1 பிங்கலர் 

பிறந்த 
நூல் 

3 பிறரும் 
2 பின்றை 
3 


102 

5 
102 


2 


175 


7 
3 


3 
2 


3 


நூலும் 
நூற்பாவில் 


புகழ் 


6 


101 


நோற்கும் 
நோன்மை 


207 புனை 
207 புனைந்த 


1 


- போ 


102 

1 
2 


பங்கயம் 
பஞ்சி 
பண்பு 


பூ 

பூம்பிண்டி 
5 பூமலி 
6 
7 
175- பெயர்க்கு 


பண்பில் 


207 


1549 


சூ - 68- b 


சொல் 


செய்யுள் எண் 


சொல் 


செய்யுள் எண் 


3 


3 மற்றும் 
6 மன்னிய 


1 


பேணினர் 
பேர் (பெருமை ) 
பேர் ( பெயர் ) 
பேரை 


7 


102 மாடம் 


6 . 


மாலை 


5 


4 


மானவர்க்கு 


102 . 


பொருள் 
பொருளும் 
பொலிந்த 
பொலிவு 
பொன்னும் 


2 மிக்க 


3 


6 மிக்கோர் 


1 
1 


1 மின்னும் 


7 மீது 


101 


போல் 
போல்வான் 


1 


போல 
போற்றிய 
போற்றும் 


5 


6 
5 , 6 முக்குடை 

7 முகமுடன் 
101 முத்தமிழை 

முத்தும் 
முதனூல் 
முப்பான் 


5 


1 


ம 


மே 


2 
207 


7 மூருகு 


5 


175 


175 


5 


2 


மக்கள் 
மக்கள் தம் 
மகடுஉ 
மகிழ் 
மருவிய 
மண்டலவன் 
மணியும் 
மரம் 
மருவும் 
மலர்த்தி 
மலர்வித்தது 
மலி 


207 முறைப்பேர் 
175 முன்னிலைப்பேர் 

6 முன்னாள் 

207 முன்னோன் 
8 , 101 , 207 

1 மூர்த்தி 
7 மூன்று 
5 
5 மெய்ந்நூல் 
5 
2 மேலும் 


4 


2 


4 


207 


550 


சொல் 


செய்யுள் எண் 


சொல் 


செய்யுள் எண் 


WIT 


வளர்த்த 


5 


யாவரும் 


1 வாழ்த்தி 


1 


20 


வ 


வை 


7 


8 
7 


207 


1 


வகுத்திடும் 
வடிவு 
வண் ( துழாய் ) 
வந்து 
வரத்தில் 
வருமுறை 
வரையறை 
வல்லார்க்கு 
வல்லுநர் 
வல்லோர் 
வல்லோன் 
வழித்தெய்வம் 
வழி நூல் 


விரகினால் 

விரவிய 
102 விருத்தம் 

7 விலங்கொடு 
20 
4 வீரை 
3 வீற்றிருந்தவன் 
7 
4 வேண்டி 
4 வேந்தரையே 
4 வேந்தன் 
6 வேறு 
4 
6 வைத்து 
2 


6 

6 
207 
175 


7 


சூ -69 


பாயிரம் , தெய்வம் . மக்கள் பெயர்த் தொகுதிகள் 

செய்யுள் மூதற்குறிப்பு அகர நிரல் 


பகுதி 


பக்கம் 


498 


தெ 
தெ 


183 
140 


தெ 


து 


382 
23 


அணல் 


ம 


ம 


செய்யுள் முதற்சொல் பகுதி பக்கம் செய்யுள் முதற்சொல் 
அ 

அழி தலை 

அளக்கு நெய் 
அகலமே 

மக்கள் 460 

460 அனலிலே 
அங்கது 

பாயிரம் 4 
அங்குசபாசமேந்தி தெய்வம் 59 
அண்டம் 

116 
அண்ணலே 

59 ஆடவன் 

474 ஆத்தன் 
அணியினின் 

420 
அணியுண்டை 

442 
அந்தகன் 

344 
அந்தமாம் 

215 இகழ்வில் 
அந்திவண்ணன் 

31 - இருந்தகாழியரே 
அநகன் 

20 இருப்பதோடு 
அமரர் 

106 இருபிறப்பாளர் 
அமரி 

102 இல்லவள் 
அரனது 

77 இலகுமோர் குண்டலன் 
அரனிடத்தவள் 

84 இளங்கோக்கள் 
அரிகளே 
அரிவை 

379 
அல்விபாவரி 

தெ 

205 
அலகை 

99 
அவ்வை 

424 


தெ 


220 


நி99 


317 
503 


தெ 
தெ 
தெ 
தெ 
தெ 
தெ 
தெ 


253 


ம 


432 


தெ 


38 


ம 


301 
48 


ம 


365 இறை 


தெ 


தெ 


ஈனமில் 


தெ 


108 


552 


- 


செய்யுள் முதற்சொல் 


பகுதி 


பக்கம் . 


தெ 


ம 


உக்கிரன் 


தெ 


ம 


தெ 


பக்கம் செய்யுள் முதற்சொல் 

கதிர்மகன் 

கரமத்தம் 
62 கரவடர் 
447 கருதியசெந்தீ 
190 கருதியவ திதி 
457 கருமரே 
389 கலத்தை 
482 கலைஞர் 
484 

கலைமகள் 
371 

களமரே 


ெ 


உடலுறுப்பு 
உடைகுளம் 
உதர மோடு 
உயர்ந்த 
உரவிய தலையே 
உளை நவிர் 
உற்றவர் 


தி9 


158 
463 
360 
150 
176 
310 
315 
259 

91 
413 


ம 


ம 


។ 


கா 


எரி 


தெ 


ம 


347 


171 காதகன் 

காரியே 


து 


பே 


ஐயர் 


99 


399 
492 
262 
334 


பா 


ம 


106 

குட்டினி 
குடிலமே 

குரவனையன் 
13 குயிலுவர் 
368 குருள்குழல் 
202 குற்றமில் 

குறவர்கானவரே 
குறவர் மாகுலர் 

குறள் 
490 குறும்பரே 


ஒருங்குள 
ஒல்லுநர் 
ஒல்லையே 


487 


தெ 


655 


282 
402 
407 
113 
292 


தெ 


ம 


ஓரியே 


கை 


கடுங்கதிர் 
கணவனே 


279 
429- கைம்மை 


395 


- 


553 


* 


பக்கம் 


செய்யுள் முதற்சொல் 


ப்குதி 


பக்கம் 


செய்யுள் முதற்சொல் 

கொ 


ம 


ம 


494 
342 
308 


தெ 


ம 


தெ 


ம 


437 


ம 


கொடுநுகம் 
கொடுமரம் 
கொண்கனே 
கொண்ட 
கொண்டல்வண்ணன் 
கொலை 
கொலைஞரே 


சிரையே 

சில தனே 
178 சிற்பரோவியரே 
166 சிறுவி 
418 
160 
41 
163 சூரி 
322 


தெ 


தெ 


தெ 


தெ 


98 


ம 


செ 


கோ 


பா 


9 


கோடை 


தெ 


செகமெனும் 
122 செழியனே 
404 


289 


கோளுறு 


ச 


தெ 


188 


சக்கிரி 


ம 


தெ 


94 


தெ 


சங்கரன் 
சந்ததி 
சமன் 


ம 


சொ 


சேட்டையிந்திரனாள் 
325 சேட்டையிந்திரைக்கு 
29 
434 
79 
452 சொரிதுளி 
208 சொல்லொடு 
267 


தெ 


ம 


தெ 


222 


சரணமே 
சருவரி 


தெ 


6 


சவை 


ம 


சா 


ஞாதியர் 


ம 


426 


சான்றவர் 


ம 


256 


சி 


சிந்தைகூரியன் 


தெ 


152 தரமிகு 


ம - 275 


554 


செய்யுள் முதற்சொல் 


பகுதி 


பக்கம் 


செய்யுள் முதற்சொல் 


பகுதி 


பக்கம் 


500 


தே 


273 


தருசுவை 
தருதெய்வ 
தருமராசன் 
தருமுறை 
தழல் 


தெ 


52 தேனவிழ்த்தளிகள் 


ம 


243 


ம 


313 


தெ 


125 


தொ 


தா 


தொறுவியே 


ம 


411 


தாதை 


421 


தெ 


131 


தாவம் 
தாவில் 


ம 


477 


247 நயனநேத்திரம் 
440 


தானையே 


ம 


நாடகர் 
நாதனே 


332 
264 


தெ 


173 


தெ 


70 


திங்கள் நாள் 
திங்கள் வெண் 
திதியொடு 
திருமகள்மைந்தன் 


தெ 


தெ 


111 


213 
69 நிருத்தரே 

நிருமலன் 
நிலவு 


தெ 
தெ 
தெ 


24 


தீ 


146 


தீதிலா 


தெ 


153 


நீ 


250 


நீரினில் 

நீலகண்டன் 
244 நீலியே 


தெ 


30 


103 


துறவர் 


ம 


நெ 


LD 


330 


தூயதேர்ப்பாகன் 


நெடியவூரு 


ம 


455 


555 


பகுதி 


செய்யுள் முதற்சொல் 


பக்கம் 


பகுதி 


நே 


ம 


270 


பக்கம் செய்யுள் முதற்சொல் 

புரவலன்பெருமான் 

புரவலனீகை 
287 புலரிவைகறை 


358 


நேரியன் 


ம 


தெ 


210 


பூ 


த 


UIT 


3 


பங்குனி 
படிளர் 
பண்ணவன் 


தெ 


பெ 


தெ 


தெ 


LD 


295 


180 பூமலியசோகின் 
350 
21 
135 
227 பெருகிய 
387 பெருத்த 
416 
217 
168 
139 பேதையே 
8 


។ 


பயமழை 
பயனுறு 
பரத்தையே 
பரதவர் 
பரவியகாரே 
பரி 


391 


99 


தெ 


பே 


தெ 


பரிதி 


தெ 


ம 


384 


பரிதியொன்று 
பன்னியமுறுவல் 
பனியிமம் 


471 


பொ 


தெ 


195 


தெ 
தெ 


96 


232 

பொருவின் 
பொருவிந் 

பொல்லரே 
298 பொறியிலார் 

பொன்னு நன் மணியும் 


ம 


320 
374 


பாரியாய் 


ம 


1 


தெ 


பிரமன் 
பிருகுடி 


47 
479 மக்களே 


ம 


மண்மகள் 


மதி 

மந்தனே 
337 மரகதவல்லி 


9. 
9 


444 
304 
147 
355 
82 


나 
. 


புதியவர் 


ம 


தெ 


556 


பகுதி 


பக்கம் 


செய்யுள் முதற்சொல் 


பகுதி 


56 


மே 


செய்யுள் முதற்சொல் 
மருதநன்னிலத்து 
மருவியகாகப்புள் 
மருவுகாந்தாரி 


தெ 
தெ 


193 


277 


மேகவாகனன் 


தெ 


55 


மாக்கடல் 


தெ 


89 


40 


மா தவன் 
மாவலர் 


327 


வடமினே 


197 


தெ 


128 


வை 
வடிவமொடு 


மி 


450 


வதனம் 


ம 


469 


வயவனே 


363 


மிக்கசெம்பியனே 


87 


297. வரந்தி 


ம 


தெ 
தெ 


வரன் 


32 


124 


வருதென்கால் 
வலவன் 


தெ 


42 


மு 


352 


வல்வை 


தெ 


22 


தெ 


73 


முத்தன் 
முத்தனே 
முந்திய 
முருகன் 
முல்லையர் 


392 


தெ 


64 


ம 


409 


ம 


376 வாதம் 


தெ 


118 


முழுமகன் 
முற்றில் 


தெ 


185 வாரி 


134 


தெ 


முன்னியகைம்மை 


224 


387 வாலியதிவலை 


ம 


தெ 


557 


வி 


வே 


339 வேய்ந்த 


65 


தெ 
தெ 


10 வேலையே 


200 


வித்தகர் 
விரவியதேவர் 
விரவுமேழ் 
வில்லவன் 
விறன்மிகு 


தெ 


141 


ம 


284 


466 


ஆக செய்யுள் 207 


வெ 


வெடியொலி 


230 


59 


வெம்பிய 


306 


